AM 


காலீகாப்பாக 


எழுத்ததிகாரம் 
உரைக்கொத்து 


பாகம்ப இரண்டு 


ANS சரகம் 


கே 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் 
மற்றும் ஆய்வு மையம் 

தஞ்சாவூர் 


SUVS 
.தஞ்சாவூர். IN 

கற்றனைத்து 
றும்அறிவு 
தஞ்சாவூர் சரசுவதி மகால் வெளியீட்டு எண் . 527 

உ 

இரண்டாம் பாகம் 
சிறப்புக்கேண்மைப் பதிப்பாசிரியர் 
திருவையாறு 

சாமி . கங்காதரன் 
7 , முதல் மாடி , அக்ரகாரம் , 
பாகூர் , பாண்டிச்சேரி . 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 

உரைக்கொத்து 


மகால் 
. 


சரசுவதி 


MANAL 


தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர் . 


2009 ) 


( விலை : ரூ.440-00 


நூற்பெயர் 


நூற்பதிப்பு விளக்கக் குறிப்பு 
: தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் 

உரைக்கொத்து 
( இரண்டாம் பாகம் ) 


பதிப்பாசிரியர் 


: திருவையாறு சாமி . கங்காதரன் 


வெளியிடுபவர் 


: இயக்குநர் , 
சரசுவதி மகால் நூலகம் , 

தஞ்சாவூர். 


வெளியீட்டு எண் . 


: 527 


மொழி 


: தமிழ் 


பதிப்பு 


: முதற்பதிப்பு 


வெளியீட்டு நாள் 


: 2009 


தாள் 


: TNPL18.6 கி.கி 


நூல் அளவு 


: 21x 14 செ . மீ . 


பக்கங்கள் 


: 888 


படிகள் 


: 250 


எழுத்து 


: 12 புள்ளி 


அச்சிட்டோர் 


: ஒளி அச்சுக்கோப்பு மற்றும் 
ஒளி அச்சு , 
சரசுவதி மகால் நூலகம் . 


புத்தகக்கட்டு 


: லேமினேசன் அட்டை 


பொருள் 


: இலக்கணம் 


விலை 


: ரூ.440 / 


வெளியீட்டாளர் முகவுரை 


தொன்மையாலும் , நிறைநூல் முறை நன்மையாலும் 
சிறந்தது தொல்காப்பிய நூல் . தமிழில் இறவாமல் 3000 
ஆண்டுகளுக்குமேல் நின்று நிலவும் பழமை போலவே , 
குறைவிலா நிறைவு , அறிவுசால் செறிவு , நிரம்பிய வளம் , 
வரம்பிகாமல் வரையறுத்து வடித்த முறை மொழி வளர்ச்சிக்கு 
என்றும் உதவும் கட்டமைப்பு ஆகியவற்றில் ஒப்புயர்வற்ற சிறப்பு 
வாய்ந்த ( இலக்கண ) நூல் தொல்காப்பியர் பெயரால் 
வழங்குகிறது . தமிழில் மட்டுமல்லாது உலகில் பல மொழிகளிலும் 
வழங்கும் புகழ்வாய்ந்த எல்லா இலக்கணங்களிலும் இல்லாத 
இயல் வளமும் , எழிலும் , பயனும் , பண்பும் வாய்ந்தது இந்நூல் . 
வேறெந்த மொழி நூலுக்கும் இல்லாத பழமையும் , பெருமையும் 
அழகும் , அருமையும் வாய்க்கப்பெற்ற இந்நூல் தமிழரின் 
தனிப்பெரும் செல்வமாகும் . 


இந்நூற்கு இடைக்காலத்தில் இளம்பூரணர் , 
சேனாவரையர் , நச்சினார்க்கினியர் , பேராசிரியர் கல்லாடனார் , 
தெய்வச்சிலையார் ஆகியோர் தத்தம் புலமை நலம் தோன்ற உரை 
வகுத்தளித்தனர் . நம் காலத்தும் பாவலரேறு பாலசுந்தரனார் , 
வெள்ளைவாரணனார் , ச.சோ. பாரதியார் முதலான சான்றோர் 
உரை வகுத்துளர் . தொல்காப்பியப் பதிப்பில் பல சான்றோர்கள் 
ஈடுபட்டுள்ளனர் . 19 ஆம் நூற்றாண்டு முதல் தொல்காப்பியப் 
பதிப்புக்கள் வெளிவந்துள்ளன . இப்பதிப்புப் பணியில் தஞ்சை 
சரசுவதி மகாலும் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது . 
தொல்காப்பியம் , இலக்கண விளக்கம் , பிரயோக விவேகம் 
முதலான நூல்களை இந்நிறுவனம் வெளியிட்டுள்ளது . 2008 ஆம் 
ஆண்டில் இத்துறை முறைபோகிய வித்தகர் திரு . டி . வி . 
கோபாலய்யர் பதிப்பித்தளித்த தொல்காப்பியம் - சொல்லதிகாரம் 
உரைக்கொத்து வெளியிடப்பட்டது . 


மேலும் இந்நூலகம் 2007 இல் வெளியிட்ட தொல்காப்பியம் 
எழுத்ததிகாரம் உரைக்கொத்து முதற் பகுதியின் ஆசிரியர் 


திரு . டி . எஸ் . கங்காதரன் அவர்கள் ஆவார் . அதில் அவர் 
தொல்காப்பியனாரின் காலம் , சமயம் , பிறப்பிடம் முதலான 
செய்திகளையும் , தொல்காப்பியம் முதலுரையாசிரியரான 
இளம்பூரணர் பற்றிய வரலாற்றுச் செய்திகளையும் தொடர்ந்து 
நச்சினார்க்கினியரின் வரலாற்றினையும் தக்க அகப்புறச் 
சான்றுகளோடு விளக்கியுள்ளார் . 


இவ்விரண்டாம் பகுதி அகத்தோத்துப் பற்றிய உயிர் 
மயங்கியல் முதலான எஞ்சிய மூன்று இயல்களையும் கொண்டது . 


சற்றே விரிவான பதிப்புரை நூல் முழுவதற்கும் அம் 
முதற்பகுதியில் இடம்பெற்றுள்ளமையால் , உரைக்கொத்துப் 
பற்றிய விளக்கவுரைகள் இப்பதிப்புரையில் இடம் பெற்றில . 


உரைகளை ஒப்பீடு செய்வார்க்கும் நூல்களை ஒப்பீடு 
செய்வார்க்கும் . தமிழ் மொழியில் காலப்போக்கில் எழுந்த 
மாற்றங்களை அறிய விழைவார்க்கும் , இலக்கணக் கோட்பாட்டு 
வளர்ச்சியினை மதிப்பீடு செய்வார்க்கும் தொல்காப்பியம் - 
எழுத்ததிகாரம் முதல் மற்றும் தற்போதைய இரண்டாம் 
பகுதியாகிய இப்பதிப்பும் பெரும்பயன் நல்கும் என்பதில் 
ஐயமில்லை . 


இந்நூல் வெளிவர நிதி உதவி நல்கிய நடுவண் அரசுக்கும் , 
நிருவாக அலுவலர் மற்றும் வெளியீட்டு மேலாளர் ( பொறுப்பு ) 
வகிக்கும் சைவத் தமிழ்ப்புலவர் திரு . சாமி . சிவஞானம் 
அவர்களுக்கும் , இந்நூல் கணினி அச்சில் வெளிவர உழைத்த 
கணினிப் பணியாளர் 
பணியாளர் அனைவருக்கும் எனது 

எனது இனிய 
பாராட்டுதல்களைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


தஞ்சாவூர் , 
21 - 9-2009 


எம் . எஸ் . சண்முகம் , இ.ஆ.ப. , 
மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் 

இயக்குநர், 
சரசுவதி மகால் நூலகம் . 


பொருளடக்கம் 


பக்க எண் , 


V 


பதிப்புரை 


நச்சினார்க்கினியர் எழுத்ததிகாரப் பதிப்புக்களுள் 
புகுந்துள்ள பிழைகளும் அவற்றின் திருத்தங்களும் 


vii - xxxil 


XXXilil 


சுருக்கெழுத்து விளக்கம் 


1-250 


உயிர் மயங்கியல் , ஒத்த நூற்பாக்கள் 


251-502 


புள்ளி மயங்கியல் , ஒத்த நூற்பாக்கள் 


503-717 


குற்றியலுகரப் புணரியல் , ஒத்த நூற்பாக்கள் 


பிற்சேர்க்கை 


718-772 


எடுத்துக்காட்டு அகரவரிசை -இளம்பூரணம் 


773-808 


எடுத்துக்காட்டு அகரவரிசை - நச்சினார்க்கினியம் 


809-829 


உரைப்பொருள் அகரவரிசை- இளம்பூரணம் 


& 30-850 


உரைப்பொருள் அகரவரிசை- நச்சினார்க்கினியம் 


851 


எழுத்ததிகாரம் - நூற்பாஅகரவரிசை 


vi 


பதிப்புரை 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இரண்டாம் பகுதி இது போது வெளியிடப்பெற்று நூல் 
நிரம்புகிறது . முதற்பகுதி , புறத்தோத்துப் பற்றிய நூன்மரபு 
முதலான ஆறு இயல்களைக் கொண்டது ; இவ்விரண்டாம் 
பகுதி அகத்தோத்துப் பற்றிய உயிர்மயங்கியல் முதலான 
எஞ்சிய மூன்று இயல்களையும் கொண்டது . 


சற்றே விரிவான பதிப்புரை நூல் முழுவதற்கும் 
முதற்பகுதியில் இடம்பெற்றுள்ளமையால், உரைக்கொத்துப் 
பற்றிய விளக்கவுரைகள் இப்பதிப்புரையில் இடம்பெற்றில. 


பண்டையுரையாசிரியன்மார் இருவர்தம் உரைக்கும் 
விளக்கமாக நிகழும் உரைக்குறிப்புக்களில் , அன்னார் 
உரையிற்காணும் சொற்றொடர் சிலவற்றுக்கு விளக்கமும் , 
மலைவாகக் காணப்படுவனவற்றிற்கு ஏற்ற அமைதியும் , 
ஒரோவழி அவர்தம் உரையுள் காணப்படும் பிழையும் - எனப் 
பஃறிறங்களைஉணரலாம் . பிறர் சுட்டும் மறுப்புரைக்கு ஏற்ற 
அமைதியும் , அன்னோர் உரையிடைத் தோன்றும் மலைவும் 
இடம்பெறுதலோடு , அவர்தம் உரைகளிற் சிலவற்றது 
ஏற்புடைமையும் தழுவியுரைக்கப்படுதலும் காணலாம் . 


பி . சா . சுப்பிரமணிய சாத்திரியார் , வே . வேங்கடராசுலு ரெட்டியார் , 
ச . பாலசுந்தரம் அவர்கள் - இலக்கணத் திறனாய்வாளர் இம் 
மூவரும் தம் ஆய்வுரையுள் பண்டை யுரைகாரர் கூற்றுள் 
குறைகாணும் இடங்கள் பலவும் எஞ்சாமல் நாவலப்பட்டுள. 
அன்னார்தம் கூர்த்த மதியுரைகள் பொருந்துழியெல்லாம் 
போற்றியுரைக்கப்பட்டுள. 


இவ் 


ஒத்த நூற்பாக்கள் சுட்டப்பெறுபவற்றுள் 
விரண்டாம் பகுதிக்கண் தொன்னூல் விளக்கமும் சுவாமி 
நாதமும் நீக்கப்பட்டுள, அவற்றுள் புணரியற் செய்திகளது 
நிரம்பாமை கருதி . 


vil 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பிற்சேர்க்கைப் பகுதியுள் அகரவரிசைத் தொகுப்பிடை 
இளம்பூரணத்திற்கு அடிகளாசிரியர் பதிப்பும் , நச்சினார்க் 
கினியத்திற்கு புன்னாலைக் கட்டுவன் சி . கணேசய்யர் 
பதிப்பும் பெரிதும் உபகாரப்பட்டுள. மிகையாகத் தோன்றிய 
சிலவற்றைக் களைந்துள்ளேன் . அவ்வொப்புரவாளர் 
இருவர்க்கும் எளியேனது நன்று உரித்தாம் . 


தஞ்சைச் சரசுவதி மகால் வெளியீடாகிய இவ்வுரைக் 
கொத்துப் பதிப்புப் பன்முகத்தானும் நலம் நிறைந்து , ஈவோர் 
கொள்வோர் என இரு சாரார்க்கும் பயன்படவேண்டும் 
என்னும் வேணவாவினேன் . தமிழறிஞருலகம் இவ் 
வெளியீட்டினை மகிழ்ந்து வரவேற்கும் என்னும் பெரு 
நம்பிக்கையுடையேன் . 


எல்லாம் வல்ல ஐயாறன் அருள் துணை நிற்க ! 


திருவையாறு சாமி.கங்காதரன் 


புதுச்சேரி , 
22 - 7 - 2009 


2 
. 


vill 


நச்சினார்க்கினியப் பதிப்புக்களில் புகுந்துள்ள 
பிழைகளும் அவற்றின் திருத்தங்களும் 


உயிர் மயங்கியல் 


சூ . 204. புலி போலத் தந்தான் . 


புலி போலத்தாவினான் - என்பதே ஏற்றது . 
கேசவனை விடுத்துப் போகி யோளே 

கேள்வனை விடுத்துப் போகி யோளே - என்பதே நல்ல 
பாடம் . 


சூ . 210. செய்யிய என்று சொல்லப்படுகின்ற 
வினையெச்சம் ..... 


செய்யிய என்று சொல்லப்படும் வினையெச்சம் 
என்றலே ஏற்றது . இந்நூற்பா உரையில் உள்ள ஏனையவற்றை 
நோக்க , சொல்லப்படும் என்பதே ஈண்டு இருக்கவேண்டிய 
சொல் என்பது தெளிவாகும் . 


செய்யும் என்பதன் பொருட்டாகிய மனவென் இறுதிச் 
சொல் .... 


செய்யும் என்பதன் எச்சப்பொருட்டாகிய மன வென் 
என்றிருத்தல் வேண்டும் . நச்சினார்க்கினியருக்குச் செய்ம்மன 
என்பது பெயரெச்சமாம் . 


சொல் . 224 ந . சூத்திரஉரையில் , செய்ம்மன - மன ஈற்றுப் 
பெயரெச்சமாய் எதிர்காலம் உணர்த்தும் செய்ம்மன என்னும் 
சொல்லும் - என்ற விளக்கத்தையும் நோக்குக . 


1. நீ செல்க . 
2. சில்ல குதிரை 
3. இக்காலத்துப்பல்ல , சில்ல என்பன வழங்கா. 


ix 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நீ வருக - என்றிருத்தலே நன்று . செலவும் கொடையும் 
படர்க்கை இடத்தன . ( சொல் . 30 ) சில்ல தொல்காப்பியம் 
வழங்காத சொல் , எனவே , இக்காலத்துப் பல்ல என்பது 
வழங்காது - என்றிருத்தல் வேண்டும் . 1. நீ செல்க . 


2. சில்ல குதிரை 


3. இக்காலத்துப்பல்ல , சில்ல என்பன லழங்கா . 


நீ வருக - என்றிருத்தலே நன்று . செலவும் கொடையும் 
படர்க்கை இடத்தன . ( சொல் . 30 ) சில்ல தொல்காப்பியம் 
வழங்காத சொல் , எனவே , இக்காலத்துப் பல்ல என்பது 
வழங்காது - என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 211. வாழிய என்னும் செயவென்கிளவி - வாழிய 
என்று சொல்லப்படும் செயவென் எச்சக் கிளவி . 


சொல்லமைப்பையும் வரலாற்றையும் சொற்பொருள் 
விளக்கத்தையும் நோக்க , வாழிய என்னும் சேய என் கிளவி 
என்ற மூலமும் , வாழுங்காலம் நெடுங்காலம் ஆகுக என்னும் 
பொருளைத் தரும் வாழிய என்று சொல்லப்படும் கிளவி என்ற 
பொருளுமே நச்சினார்க்கினியம் ஆகும் . வாழிய 
முற்றாகவே விளக்கப்பட்டுள்ளது . வாழிய ஒருபோதும் 
செயவென் எச்சம் ஆகாது . செயவென் எச்சம் வாழ என்பதே . 
செய்யிய என்னும் எச்சமே வாழிய என வரும் . ஈண்டுச் 
செய்யிய என்னும் எச்சவாழிய குறிப்பிடப்படவில்லை . 

வாழ்த்தியல் வகைநாற் பாற்கும் உரித்தே செய் . 109 


வாழ்த்தியல் வகையே நாற்பாக்கும் உரித்தே என்பதே 
நச்சினார்க்கினியர் கொண்ட பாடம் . செய் . 109 நோக்குக . 


சூ . 214 அகர ஈற்றுச் சுட்டு அல்லாத குற்றெழுத்து 
ஓரெழுத்தொருமொழி ஆகுவன இன்மையின் ..... 


அகரஈற்றுச்..... ஓரெழுத்தொருமொழி ஆகுதல் இன் 
மையின் - என்பதே தவறற்றது . 


உயிர் மயங்கியல் 


X 


அருத்தாபத்தியான் ‘ தம்முன் தாம் வரின் எனவே , 
தம்முன் பிறவரின் , லகரம் றகர ஒற்றாகாது அகரம் கெடும் 
என்று கொள்ளப்படும் . 


அருத்தாபத்தியான் ‘தம்முன் தாம் வரின் லகரம் றகர 
ஒற்றாகும் எனவே , தம்முன்....... கொள்ளப்படும் 
என்றிருத்தல் வேண்டும் . அப்பொழுதே அருந்தாபத்தி நன்கு 
விளங்கும் . 


சூ . 215. லகரம் திரிந்தும் திரியாதும் உறழ்ந்தும் 
முடிதலும் கொள்க . 


திரிதலும் திரியாமையுமே உறழ்தல் ஆதலின் , திரிந்தும் 
திரியாதும் உறழ்ந்து முடிதலும் கொள்க - என்றிருத்தல் 
வேண்டும் . 

இவை தோன்றும் என்று எடுத்து ஓதிய சிறப்புவிதியான் , 
அகரம் கெட நின்ற லகர ஒற்றின் முடியாகலின் , தகரம் 
வருவழி ஆய்தம் நிலையலும் என்பதனான் முடியாது . 


இவை ‘தோன்றும் என்று எடுத்து ஓதிய மிகையான் , 
அகரம் கெட ..... முடிபாகலின் , தகரம் வருவழி ஆய்தம் 
நிலையலும் ( 369 ) , மெல்லெழுத்து இயையின் னகாரம் 
ஆகும் ( 367 ) என்பனவற்றான் முடியா என்றே இருத்தல் 
வேண்டும் . 


சூ . 219. இஃது ஈற்று வல்லெழுத்தும் அத்தும் 
வகுத்தலின் , எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


இந்நூற்பாவில் கூறப்படுவது 

அத்துச்சாரியை 
மாத்திரமே . வல்லெழுத்து அதிகாரத்தால் ( 216 ) வந்தது . இஃது 
இயைபு வல்லெழுத்தோடு அத்து வகுத்தலின் .... கூறுகின்றது - 
என்றே இருந்திருக்க வேண்டும் . இயைபு வல்லெழுத்து 
என்பதே ஏற்ற சொல் என்பது இந்நூற்பாவின் விளக்க 
உரையால் உணரலாம் . 


தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சூ . 220. இஃது ஈற்று வல்லெழுத்தும் வற்றும் 
வகுத்தலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 

இஃது இயைபு வல்லெழுத்தொடு மாட்டேற்றான் வற்று 
வகுத்தலின் ...... கூறுகின்றது என்றே இருந்திருக்கவேண்டும் . 
இதனைப் பதவுரை நோக்கி உணரலாம் . சூ . 244 , 267 , 268 , 279 
உரை நோக்குக . 


சூ . 223. உ.வாஅப் பதினான்கு , இராஅப் பகல் என 
வரும் . இஃது எழுவாயும் பயனிலையும் அன்றி உம்மைத் 
தொகை ஆதலின் மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறா 
தாயிற்று . 


எடுத்துக்காட்டுக்கள் இரண்டாயிருத்தலின் , இவை 
எழுவாயும் ...... பெறா ஆயின - என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 224. பலவற்று இறுதியும் - பன்மைப் பொருளை 
உணர்த்தும் ஆகார ஈற்றுப் பெயரெச்சமறையும் முற்றுமாகிய 
வினைச்சொல்லும் . 


பெயரெச்சமறையோ, வினையெச்சமோ, வினை 
யெச்சமறையோ இருதிணை ஐம்பால் மூவிடங்களுக்கும் 
பொது . அவை பன்மைப் பொருளை உணர்த்தா. பன்மைப் 
பொருளை உணர்த்துவன முற்றுக்களேயாம் . ஆகவே , ஆகார 
ஈற்று மறையாகிய முற்று வினைச்சொல்லும் 
நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டிருத்தல் வேண்டும் . 


என்றே 


செய்யா என்னும் சூத்திரத்து உம்மையான் பெற்ற 
வல்லெழுத்தினை விலக்கலின் . 


செய்யா என்னும் சூத்திரத்து உம்மையான் பெயரெச்ச 
மறைச்சொல் பெறப்பட்டதே அன்றி , வல்லெழுத்துப் 
பெறப்படவில்லை. வல்லெழுத்து அவ்வியல் திரியாது 
என்பதனாலேயே பெறப்பட்டது . ஆதலின் செய்யா என்னும் 
சூத்திரத்துப் ( 222 ) பெற்ற வல்லெழுத்தினை விலக்கலின் 
என்றே இருந்திருத்தல் வேண்டும் . 


உயிர் மயங்கியல் 


XI 


சூ . 226. இஃது .... கூறுகின்றது , அகரமும் வல் 
லெழுத்தும் பெறுதலின் . 

இஃது ..... கூறுகின்றது , வல்லெழுத்தோடு அகரம் 
வகுத்தலின் - என்றே இருத்தல் வேண்டும் , இந்நூற்பாவில் 
அகரம் வகுத்தல் ஒன்றே இருத்தலின் . 

சூ . 227. அகரம் இன்று - முற்கூறிய அகரம் 
பெறுதலின்றி வல்லெழுத்துப் பெற்றுமுடியும் . 

முற்கூறிய அகரம் பெறுதலின்று . வல்லெழுத்துப் 
பெற்று முடியும் - என்பதே நேரிய உரை . 

சூ . 230. தளாஅத்துக்கோடு என அத்துப் பெறுதலும் 
கொள்க , அகரமும் வல்லெழுத்தும் பெறுதலின் . 

யாமரக் கிளவி என்பதனைக் குறியதன் முன்னர் ( 226 ) 
என்பதன் பின் வையாத அதனான் ..... 

பொருள் விளங்கிக்கொள்ளாத தவற்றால் இங்ஙனம் 
பதிப்பிக்கப்பட்டுளது . தளாஅத்துக் கோடு என அத்துப் 
பெறுதலும் கொள்க - என்றிருத்தல் வேண்டும் . அகரமும் 
வல்லெழுத்தும் பெறுதலின் , யாமரக் கிளவி ( 229 ) 
என்பதனைக் குறியதன் முன்னரும் ( 226 ) என்பதன் பின் 
வையாத அதனான் ..... என்றே பொருள் புலப்பாட்டோடு 
பதிப்பித்திருத்தல் வேண்டும் . இத்தகைய பொருட்புலப்பாடு 
பாடம் சொல்லும் நல்லாசிரியர்க்கும் அவரிடம் பயின்ற 
நன்மாணாக்கர்க்குமே ஏற்படும் . 

சூ . 231. ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன என்று 
ஞாபகமாகக் கூறிய அதனான் , மாங்கோடு என அகரம் 
இன்றியும் வரும் . 


‘ மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் , ஆமுப் .... அவற்றோ 
ரன்ன ....... வரும் . இவ்வாறு இருந்தாற்றான் மாங்கோடு 
என்பதனைக் கூறும் பொருத்தம் புலப்படும் . மாமரக்கிளவி 
என்பதே தேவையான தொடர் ; ஆமுப் பெயரும் 
என்பதன்று . 


xmi 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அங்காக் கொண்டான் ..... எங்காக் கொண்டான் என 
இவற்றுள் ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணரநின்ற 
இடைச்சொற்கள் வல்லெழுத்துப் பெறுதலும் ... 


அங்காக் கொண்டான் ........ எங்காக் கொண்டான் என 
இவ்வீற்றுள் ஏழாம் ..... பெறுதலும்....... என்றிருத்தல் 
வேண்டும் . 


ஆவின்கோடு மாவின் கோடு எனச் சிறுபான்மை இன் 
பெறுதலும் .... 


ஆவின் கோடு ...... சிறுபான்மை உருபிற்குச் சென்ற 
சாரியை ஆகிய இன் பெறுதலும் ...... எனக்கொள்க . சூ . 279, 
285 உரை நோக்குக . 


சூ . 232. ஆனொற்று அகரமொடு நிலையிடன் 
உடைத்தே 


பதவுரையை நோக்குமிடத்து , நூற்பா ஆனொற்று 
அகரமொடும் நிலையிடன் உடைத்தே என்று பதிப்பிக்கப் 
பெறுதலே ஏற்றது . 


இஃது அ இ உ என்ற சுட்டு இடைச்சொற்கள் பற்றிய 
நூற்பா ஆகலின் , இகரஈற்றுச் சுட்டு இடைச்சொல் .... எய்து 
வித்தது - என்றே இருத்தல் வேண்டும் . சூ . 255 , 256 , 257 உரை 
நோக்குக . 


ஈகாண் தோன்றும் எம் சிறுநல் லூரே என்றதும் .... 
என்றதும் , இது என்னும் சுட்டுமுதல் உகரஈறு ஆதலின் அது 
செய்யுளகத்துப் புறனடையான் முடியும் என உணர்க . 


ஈதுகாண் தோன்றும் என்பதே சுட்டு முதல் உகரஈறு . 
எனவே , ஈதுகாண் தோன்றும் எம் சிறுநல்லூரே என்றதும் ..... 
என்றதும் , இது... ஆதலின் செய்யுளகத்தன . அது புறனடை 
யான் ( 483 ) முடியும் என உணர்க - என்றிருத்தல் வேண்டும் . 


உயிர் மயங்கியல் 


xiv 


சூ . 240. நாடுரி என வரும் ; இதனான் யகாரமும் 
விலக்குண்டது . 


உடம்படுமெய் கோடல் ஒருதலையன்று ( சூ . 140 
உரை.ந ) என்று நச்சினார்க்கினியர் கூறுதலின் , உடம்படு 
மெய்யாகிய யகாரமும் விலக்குண்டது என்ற விளக்கம் 
தேவையின்று . 164 ஆம் நூற்பாவில் ‘ தத்தம் கிளவி தம்அகப் 
பட்ட , முத்தை வரூஉம் காலம் தோன்றின் , ஒத்த தென்ப 
ஏயென் சாரியை என்ற பொதுவிதியாகிய ஏகாரம் வருதல் 
விலக்குண்டது - என்பதே ஏற்றது . எனவே , நாடுரி என வரும் ; 
இதனால் ஏகாரம் விலக்குண்டது - என்றிருத்தலே தக்கது . 


ஈண்டை நிலைமொழியும் வருமொழியும் நிலை 
மொழியாய் நின்று பெயரொடு வல்லெழுத்து மிக்கு 
முடிதலும் கொள்க . 


மாணாக்கர்க்கு உய்த்துணர்வு இன்று என்று எதனையும் 
ஐயமின்றித் தெளிவாகக் குறிப்பிடும் நச்சினார்க்கினியர் உரை 
பின்வருமாறு இருந்திருக்க வேண்டும் . “ ஈண்டை நிலை 
மொழியும் வருமொழியும் நிலைமொழிகளாய் நின்று பிற 
பொருட்பெயரொடு வல்லெழுத்து மிக்கு முடிதலும் கொள்க . 
நாழிக்காயம் , உரிக்காயம் - சுக்கு - தோரை - பாளிதம் - என 
வரும் ” . இங்ஙனம் வரையப்பட்டாற்றான் நச்சினார்க்கினியர் 
கருதிய பொருள் தெளிவாக உணரப்படும் . 


சூ . 246. கப்பிதந்தை சென்னிதந்தை ... என்பதனுள் 
யல்பு .... முடிந்தது . கப்பிதந்தை சென்னிதந்தை .... 
என்பதனான் இயல்பு .... முடிந்தன - என்பதே நேரிது . 


சூ . 247. ஈற்று வல்லெழுத்து விலக்கி .... 


இயைபு வல்லெழுத்து ..... சூ . 248 உரையை நோக்குக . 


சூ . 253. அவ்வாறு முடியுழி இயைபு வல்லெழுத்து 
மிகா , 


XV 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அவ்வாறு ......மிகாது . மிகுவது ஒரே வல்லெழுத்து 
ஆதலின் ஒருமைவினையே ஏற்றது . 


சூ . 260. இயற்கைத் தம் ஒற்று மிகூஉம் - தமக்கு 
இனமாகிய வல்லொற்றும் மெல்லொற்றும் மிக்கு முடியும் . 


தமக்கு இயற்கையாகிய வல்லொற்றும் .... முடியும் - 
என்றே இருத்தல் வேண்டும் . சூ . 268 உரையை நோக்குக . 


சூ . 262. இதற்கு அம்முப்பேறும் கொள்க . 


இதற்கும் அம்முப்பேறும் கொள்க . முன்னர் உதிக்கு 
அம்முப்பேறு குறிப்பிட்டமையின் இதற்கும் என்ற எச்ச 
வும்மை புணர்த்தல் இன்றியமையாதது . 


சூ . 265. உயர்திணைப் பெயர் எடுத்தோதி முடிப் 
பாராதலின் ..... 


எடுத்தோதியே முடிப்பாராதலின் - என்றிருத்தல் 
வேண்டும் . சூ . 153 உரையை நோக்குக . 


சூ . 271. ஆடூஉ மகடூஉ ஆயிரு பெயர்க்கும் 


ஆடு மகடூ - என்றிருத்தல் வேண்டும் , இவை ஊகார 
ஈற்றுப்பெயர் ஆதலின் . 


சூ .272 . தெளிவுப்பொருளினும் சிறப்புப் பொருளினும் 
வந்து பெயர்க்கு ... எகர ஒகரம் ... 


தெளிவுப் பொருளினும் ....... ... முறையே வந்து 
பெயர்க்கு .... எகராகரம் ..... - என்றிருத்தல் வேண்டும் . 


இவை .... முன்னிலை ஏவல் பொருட்டாய் வந்தன . 


இவை ..... முன்னிலை ஏவல் பொருளவாய் வந்தன . 
பன்மை கொண்டது , இருவேறுபட்ட பொருளின ஆதலின் . 


உயிர் மயங்கியல் 


vi 


சூ . 273. யானோஒ கொடியன் . 


யானோா கொடியேன் - எனத் தன்மை ஒருமைக்குரிய 
ஏன் ஈறாதலே ஏற்றது . 


சூ . 276. ஊகார ஈறு அல்வழி போல .... 


ஊகார ஈற்று அல்வழிபோல - என்றலே ஏற்றது . 


ஈற்று வேற்றுமைப்பொருட் புணர்ச்சிக் 


ஏகார 
கண்ணும் ... 


ஏகார ஈறு வேற்றுமைப்பொருட்புணர்ச்சிக் கண்ணும் - 
என்பதே ஏற்றது . 


சூ . 283. பனை ஆவிரை என நிறுத்தி அம்மு வருவித்து 
ஐகாரம் கெடுத்து ஒற்றின்மேலே அகரம் ஏற்றி .... 


பனை..... ஒற்றின்மேலே அம்மின் அகரம் ஏற்றி 
என்றே இருத்தல் வேண்டும் . 


சூ . 285. மேல் ஐகாரம் கெடுத்து ....... கெடாது நிற்க 
என்றலின் . 


மேல் ஐகாரம் கெடுத்து ..... கெடாது நிற்க வல்லெழுத்துப் 
பெறும் என்றலின் - என்பதே ஏற்றது . 


சூ . 286. நெடியவற்றுக்கோடு என ஐகார ஈற்றுப் 
பண்புப் பெயர்க்கு .... 


நெடியவற்றுக் கோடு என ஐகார ஈற்றுப் பண்புகொள் 
பெயர்க்கு - என்றே இருத்தல் வேண்டும் . 


சூ . 287. இயல்பு வல்லெழுத்து ( கழகப் பதிப்பு ) 


இயைபு வல்லெழுத்து - எனக் கொள்க . 


xvii 


காப்யாம் பெழுத்ததிகாரபரைக்கொமம் 


சூ . 288. வேணவா நலிய வெய்ய உயிரா 
இவ்வடி நற் . 61 - என இடம் சுட்டப்பெறல் வேண்டும் . 

சூ . 290. மாறுகோள் எச்சம் - மாறுகோடலையுடைய 
எச்சப்பொருண்மை என்பதே உரை . சூ . 275. உரையை 
நோக்குக . 


சூ . 295. அவ்விரு ஈற்றும் ’ 


அவ்விரு வீற்றும் - அவ்விரு கூற்று முடிபின்கண்ணும் 
என்பது நச்சினார்க்கினியர் உரை . 


‘நிலைமொழி என்றதனான் .... 


நிலைமொழி என்ற சொல் நூற்பாவில் இல்லை .. 
ஆதலின் ‘ நிலை என்றதனான் - என்றே இருத்தல் வேண்டும் . 


வேற்றுமைக்கண் உருபு தொகையாயுழி இயல்பாதல் 
கொள்க . 


.. இயல்பாதலும் கொள்க - என்ற உம்மை வேண்டும் . 


ப ப 

- 


கங்கா - அ - உ- II 


புள்ளி மயங்கியல் 


xvilil 


புள்ளி மயங்கியல் 


- 


சூ . 299. உயவல் யானை வெரிநுச் சென்றனன் 
( அகநா .65 ) 


சென்றன்ன - எனக் கொள்க 


யானையினது முதுகின் மேல் சென்றனன் என விரிக்க . 


யானையினது ..... சென்றன்ன என விரிக்க - என்பதே 
ஏற்றது . 


பொருந் என்பது ஒரு சாதிப்பெயரும் , பொருந்துதல் 
என்னும் வினைப்பெயருமாம் . 


பொருந் ..... பொருநுதல் என்னும் வினைப் பெயருமாம் 
- என்பதே ஏற்றது . 


சூ . 300. வெயில் வெரி நிறுத்த பயிலிதழ்ப் பசுங் 
குடை ( அகநா . 37 ) என்பதில் நகரஇகரமே இட்டெழுதுக. 


வெரிந் என்பதன் நகரம் , வருமொழி ‘ நிறுத்த என்ற 
சொல்லை நோக்கிச் சந்தியில் கெட , வெரிந் என்பது நிறுத்த 
என்பதனொடு சேரும்போது வெரிநிறுத்த என நகர ஒற்றுக் 
கெட , இறுதிரகர இகரமேயாக இருத்தலின் நச்சினார்க்கினியர் 
வெரிநிறுத்த என்புழி ரகஇகரமே இட்டெழுதுக என்று 
கூறியதனை நோக்குக . 


சூ . 302. இது கூறுகின்றது . 


இது ..... கூறுகின்றது , அல்வழிமுடிபு தொகை மரபினுள் 
மொழி முதலாகும் ( 147 ) என்பதனான் முடிக்கப்பட்ட 
மையின் - என்றிருத்தல் வேண்டும் . சூ . 235 உரையை நோக்குக . 


சூ . 305. அதிகார வல்லெழுத்து அன்மையின் சாரியை 
வல்லெழுத்துக் கொடுக்க . 


xix தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இன்மையின் என்பதே பொருந்துவது . அன்மைச் 
சொற்கு இங்குப் பொருத்தமான பொருள் இல்லை . 


சூ . 306. தொழிற் பெயரெல்லாம் - ணகார ஈற்று 
முதனிலைத் தொழிற்பெயரெல்லாம் - என்ற உரைச்செய்தி 
விடுபட்டுள்ளது . 


சூ . 307. இஃது இவற்றுள் சிலவற்றிற்குத் திரிபு விலக்கி 
இயல்பு கூறுதலின் , எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
கூறுகின்றது . 


இஃது இவ்வீற்றுள் ...... இயல்பு கூறுதலின் , எய்தியது 
விலக்கிற்று - என்றே இருத்தல் வேண்டும் . எய்தியது விலக்கி 
இயல்பு கூறுதல் பிறிதுவிதி கூறுதல் ஆமோ ? எய்தியதனை 
விலக்கிய அளவில் , இயல்பு தானே போதருதலின் , அதனைப் 
பிறிதுவிதி என்பது யாங்ஙனம் பொருந்தும் ? 

பெயரெல்லாம் ... திரிதலின்றாய் இயல்பாய் முடியும் . 

பெயரெல்லாம் ... திரிதல் இலவாய் .... முடியும் 
என்பதே ஏற்றது . 

ஏழாம் வேற்றுமைப் பொருண்மை உணரநின்ற 

ஏழாம் வேற்றுமை இடப்பொருண்மை உணர நின்ற 
எனக்கொள்க . எடுத்துக்காட்டுக்களை நோக்க இத்திருத்தம் 
புலனாம் . 


சூ . 310. உயர்திணைப் பெயர்க்கண்ணும் விரவுப் 
பெயர்க்கண்ணும் மகரக்கேடு கொள்க . நுங்கை , எங்கை 
செவி -தலை - புறம் - எனவும் , தங்கை - செவி - தலை - புறம் - 
எனவும் .... 


உயர்திணைப் பெயர் என்பதற்கு ஏற்ப நங்கை , 
எங்கை - தலை - செவி - புறம்- எனவும் , விரவுப்பெயர் 
என்பதற்கு ஏற்ப நுங்கை - செவி - தலை - புறம் - எனவும் - 
கோடலே நேரிது . 


XX 


| iiiiii tithi 


சூ . 311. குளாஅம்பல் என்புழி , ஆகாரத்தை 
அகரமாக்குக . 


குளாஅம்பல் என்புழி , ஆம்பல் என்பதன் ஆகாரத்தை 
அகமாக்குக - என்றிருத்தல் வேண்டும் , தெளிவு கருதி . 


சூ . 314. வேழக்கரும்பு , கலக்கொள் , நீலக்கண் என்னும் 
பண்புப்பெயர்கள் மகரம் கெட்டு வல்லெழுத்து மிக்கு 
முடிந்தன. 

பண்புப்பெயர்கள் என்ற தொடர்பண்புத்தொகைக்கண் -- 
என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 316. உண்டாதல் என்னும் வினைக்குறிப்புப் பெயர் 
வருமொழியாய் வருங்காலத்து .... 

உண்டாதல் என்னும் பொருள்படும் வினைக்குறிப்புப் 
பெயர் ...... காலத்து - என்பதே ஏற்றது . 


இரண்டு காலமும் காட்டும் ஈறுகள் தொக்க முதனிலைச் 
சொல்லாய் ....... 


காலம் காட்டும் ஈறுகள் இரண்டும் தொக்க - என்றிருத்தல் 
வேண்டும் . 


செய்யும் என்னும் பெயரெச்சத்து உம் ஈறு நிகழ்வும் 
எதிர்வும் உணர்த்தும் . செய்த என்னும் பெயரெச்சத்து அகரஈறு 
கசடற ஊர்ந்து ( சொ . 415 ந . , 482 ந . ) இறந்த காலம் காட்டும் 
( 276 ) . 


சூ . 319. நாழி மண்டை வட்டில் அகல் ..... 


வட்டி - என்பதே பொருந்தும் . சூ . 170 உரை , 452 - 455 
நோக்குக . 


சூ . 323. வல்லெழுத்தை விலக்கி மெல்லெழுத்து 
விதித்தலின் ..... 


XXI 


தொல்காப்பியம்) எழுத்ததிகாரம் காக்கொத்து 


வல்லெழுத்தே அன்றி மெல்லெழுத்தும் விதித்தலின் 
என்ளறிருத்தல் வேண்டும் . 


சூ . 325. மகர ஈற்றிற்கு - நும் என்பதன் மகர ஈற்றிற்கு 
என்றிருத்தல் வேண்டும் . 


மகர இறுதி ( 310 ) என்பதனான் மகரம் கெடுக்க. 


மகர இறுதி ( 310 ) என்பதன்கண் துவர என்பதனான் 
மகரம் கெடுக்க . 


சூ . 


326. நகரத்துள் உகரம் கெட்டுப்போக .... 


நகர உகரத்துள் உகரம் கெட்டுப்போக - என்றிருத்தல் 
வேண்டும் . 

புள்ளி ரகரம் புள்ளியொடு புணர்ந்து ரகரம் 
என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 327. ஞ க ர ஈற்றுத் தொழிற்பெயர் போல 
நிற்குமென .... 


ஞகாரஈற்றுத் .... போல மகர ஈற்றுத் தொழிற்பெயர் 
நிற்குமென - என்றிருத்தல் வேண்டும் . 


இவை குறியதன் முன்னர்த் தன்னுரு இரட்டல் ( 160 ) 


இவை...... இரட்டல் ( 160 ) என்பதனான் இரட்டின 
எனக்கொள்க . 


சூ . 337. இதுவும் அது , திரிபு விலக்கி அகரம் 
விதித்தலின் . 


இது திரிபு விலக்கி அகரமும் வல்லெழுத்தும் 
விதித்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது 
என்றிருத்தல் வேண்டும் . சூ . 336உரைப்பாயிரம் நோக்குக 


xxii 


புள்ளி மயங்கியல் 


சூ . 338. வெள்ளாளன் என நின்றதனை அன்கெடுத்துப் 
பிரித்து னகார ஒற்றினை ணகார ஒற்றாக்கி வெள்ளாண் 
குமரி ... என முடிக்க . 


..... பிரித்து ளகார ஒற்றினை ணகாரஒற்றாக்கி - என்பதே 
நேரிது . 


னகரம் திரிதலை விலக்கி இயல்பாக என்றலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

னகரம் .... என்றலின் , எய்தியது விலக்கியது - என்பதே 
நேரிது . இயல்பாகப் புணர்தல் பிறிதுவிதி ஆகுமா ? 


சூ . 339. இதுவும் அது , தன் திரிபு வல்லெழுத்தினோடு 
உறழ்க என்றலின் . 

இஃது இயல்பு விலக்கித் திரிபுவல்லெழுத்தினோடு 
உறழ்க என்றலின் பிறிதுவிதி வகுத்தது . 


சூ . 341. இதுவும் அது , உறழ்ச்சியும் வல்லெழுத்தும் 
விலக்கி மெல்லெழுத்து விதித்தலின் . 


இதுவும் அது , உறழ்ச்சியும் வல்லெழுத்தும் அன்றி , 
மெல்லெழுத்தும் விதித்தலின் - என்பதே நேரிது . உறழ்ச்சியும் 
வல்லெழுத்தும் விலக்கப்பட்டில என்பது அறிக . 


சூ . 349. இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
வகுத்தது . 

அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமார் உளவே ( 155 ) 
என்பதனான் இயல்பு புலப்படுதலின் , இஃது எய்தியது 
விலக்கியது என்பதே இந்நூற்பாவின் பாயிரமாதல் 
வேண்டும் . சூ . 307 , 338 என்பனவும் இத்தகையன . 


சூ . 351. இது மேலதற்கு ஒருவழி எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 


XXII தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இயல்பு கூறுதலின் , இது மேலதற்கு .... எய்தியது 
விலக்கியது என்றே இருத்தல் வேண்டும் . 

இவ்வீற்றிற்குத் திரிபு கூறுதலின் அதனையும் விலக்கி 
இயல்பாம் என்பதூஉம் கூறினார் . 


அதனையும் , என்பதூஉம் என்பவற்றின் உம்மைக்குப் 
பொருளின்று ஆதலின் , அதனை விலக்கி இயல்பாம் என்பது 
கூறினார் - என்றலே பொருந்தும் . 


சூ . 354. வேற்றுமைக்கண் அகரம் திரியாது கெடுக . 


வேற்றுமைக்கண் னகரம் திரியாது கெடுக - என்பதே 
நேரிது . 


சூ . 356. பொலம்படப் பொலிந்த கொய்சுவல் புரவி 


பொலம்படைப் ... புரவி என்பதே ஏற்றது . 


சூ . 357. வல்லெழுத்து மிகும் 

வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகும் - என்று 
பதவுரையில் இருத்தல் வேண்டும் . 


சூ . 358. இது விரவுப்பெயருள் ஒன்றற்கு எய்திய 
வல்லெழுத்து விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


இஃது ......வல்லெழுத்து விலக்கிற்று - என்றிருத்தல் 
வேண்டும் . சூ . 307 , 338 , 349 நோக்குக . 


சூ . 363. இஃது இவ்வீற்றிற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 

இது இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு எய்தியது ..... வகுத்தது 
என்பதே நேரிது . 

சூ . 367. இது னகாரம் என்றலின் அவற்றிற்கு எய்தாதது 
எய்துவித்தது . 


புள்ளி மயங்கியல் 


XXIV 


இது னகாரம் ஆகும் என்றலின் , அவ்வீற்றிற்கு .... 
எய்துவித்ததது - என்றலே நேரிது . 

சூ . 369. லகரம் றகரமாய்த் திரிதலே அன்றி ஆய்தமாகத் 
திரியும் . 

லகரம் ..... அன்றி ஆய்தமாகவும் திரியும் - என்பதே 
ஏற்றது . 

சூ . 370. இஃது அல்வழி எல்லாம் உறழ் ( 368 ) 
என்பதனை விலக்கி இயல்பாக என்றலின் , எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

இஃது ..... ( 368 ) என்பதனோடு , இயல்பாக என்றலின் , 
எய்தியதன் மேல் சிறப்புவிதி வகுத்தது - என்றிருப்பதே ஏற்றது . 

சூ . 371. தாம் வேற்றுமை முடிபின் இயல்பிற்றாய் ..... 
இயல்பினவாய் - என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 372. வல்லெழுத்து மிகாது முடிக்க . 

வல்லெழுத்து மிகாதும் முடிக்க - என உம்மை விரித்து 
எழுதுக . 


இல்லை , இல் ( எழு . 222 ) 


( சொல் . 222 சேனா . ) என்றிருத்தல் வேண்டும் . 


மையில் வாண்முகம் - கலி . 7 : 8 என இடம் குறிக்க . 


சூ . 373. மாட்டெறிதலின்பிறிதுவிதி வகுத்தது . 

... எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது 
என்றிருத்தல் வேண்டும் 

சூ . 374. எய்தியது விலக்கி ..... 


எய்தியது ஒருவழி விலக்கி - என்றிருத்தல் வேண்டும் . 
சூ . 376. தொழிற்பெயரொடு மாட்டெறிதலின் .... 


XXV 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஞகார ஈற்றுத் தொழிற்பெயரொடு மாட்டெறிதலின் - 
என்றிருத்தல் வேண்டும் . சூ . 373 - பாயிரத்திலும் இவ்வாறே 
இணைத்துக் கொள்க . 


சூ . 377. இஃது ..... வல்லெழுத்து மிக்கது . அதிகார 
வல்லெழுத்து இன்மையின் . 


இஃது .... வல்லெழுத்துமிக்கது , அதிகாரவல்லெழுத்து 
இன்மையின் - என நிறுத்தக்குறி இடுக . 


சூ . 378. மூன்றும் ...... உருபு புணர்ச்சியின் இயல் 
பிற்றாய் . 


..இயல்பினவாய் - என இருத்தல் வேண்டும் . 


சூ . 

384. உரித்துமாகும் என்ற உம்மையை வருதலும் 
உரித்தாகும் என மாறுக - என்று இத்தொடர் இடையே 
விடுபட்டுள்ளது , பதவுரை நோக்கி உணரப்படும் . 


போல்வன 


சூ .385 . தமிழவரையர் என்றாற் 
வல்லெழுத்துப் பெறாது அக்குப்பெற்றன. 


தமிழதரையர் என்றாற் போல்வன.... பெற்றன 
என்றிருத்தல் வேண்டும் . வல்லெழுத்துப் பெறாது எனவே 
வருமொழி வன்கணத்தில் தொடங்கியதாதல் வேண்டும் 
என்பது பெறப்பட்டமை குறித்துணரத்தக்கது . 


சூ . 399. இது மேலதற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 


து ...... எய்தியதன்மேல் சிறப்புவிதி வகுத்தது 
என்றிருத்தல் வேண்டும் . 


சூ . 403. திரிபும் இயல்பும் விலக்கி ..... 


புள்ளி மயங்கியல் 

xxvil 
திரிபும் உறழ்வும் ( 398 ) இயல்பும் விலக்கி - என்றிருத்தல் 
வேண்டும் . 


சூ . 404. இக்கிடந்தது ‘ மக்கட்டலை 


இக்கிடந்தது மக்கட்டலை -இஃது ஒரே தொடர். 


சூ . 405. விண்ணுக்குமேல் மண்ணுக்கு நாப்பண் 


விண்ணுக்கு மேல் .....மண்ணுக்கு நாப்பண் ( கோவை .162 ) 
என்றே எழுதுக . 


XXVü 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


குற்றியலுகரப் புணரியல் 


சூ . 406. குற்றுகரத்தை இருமொழிக்கண்ணும் புணர்க் 
கின்றமையின் ...... 


குற்றுகரத்தை இருவழிக்கண்ணும் புணர்க்கின்ற 
மையின்- எனவே இருத்தல் வேண்டும் . 


சூ . 415. இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
கூறுகின்றது , அம்மு வகுத்தலின் . 


இஃது ...... கூறுகின்றது , வல்லெழுத்து விலக்கி அம்மு 
வகுத்தலின் - என இருத்தல் வேண்டும் . 


சூ . 417. பாயிரத்தில் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத்தது எனத் திருத்துக . 


சூ . 418. ஒற்று நிலை திரியாது அக்கொடு வரூஉம் 
( பதவுரையுள் ) 


ஒற்றுநிலை திரியாது அக்கொடும் வரூஉம் - என்பதே 
ஏற்றது . உரையை நோக்குக . 


அக் 


அக்கிளை மொழியும் உள என மொழிப 
கிளையான சொற்களும் உள . 


அக்கிளை மொழி உள என மொழிப - அக்கிளையான 
சொற்கள் உள...... 


இதற்கு உம்மையை முன்னர் மாறுக என்ற உரைப் 
பகுதியை நோக்குக . 


சூ . 423. சுட்டு முதலாகிய உகரத்திற்கு ... 


சுட்டு முதலாகிய ஆய்த இறுதிக்கு - என்றிருத்தல் 
வேண்டும் . உரையை நோக்குக . 


குற்றியலுகரப் புணரியல் 


XXVIII) 


சூ . 425. கரட்டுக்காணம் ... 


கரட்டுக் கானம் - என்றிருத்தல் வேண்டும் . அதுவே 
பொருளுடைய சொற்றொடர் . 


சூ . 428. வல்லெழுத்து விலக்கி இயல்பாம் என்றலின் . 


வல்லெழுத்து மிகுதலே அன்றி இயல்புமாம் 
என்றலின் - என்றிருத்தல் வேண்டும் . உரையை நோக்குக . 


சூ . 429. ஏழாவதன் இடப்பொருட்டாகிய பிறவும் 
இயல்பாய் முடிவனவும் கொள்க . 


ஏழாவதன் காலப்பொருளவாகிய பிறவும் இயல்பாய் 
முடிவனவும் கொள்க 

என்பதே ஏற்றது . எடுத்துக் 
காட்டுக்களால் இக்கருத்து உறுதிப்படும் . 


சூ . 430. வினைக்குறிப்பாய் நின்றதொரு சொற்பண்பை 
உணர்த்துங்கால் வேறு முடிபு பெறுதல் .... 


வினைக்குறிப்பாய் .... சொல் பண்பை உணர்த்துங்கால் 
என்றிருத்தல் வேண்டும் . 


இது பொருண்மை சுட்டாது உண்மைத் தன்மைப் 
பண்பை ஈண்டு உணர்த்திற்று . 


உண்மைத்தன்மைப்பண்புதான் பொருண்மை எனப் 
படுவது . சொல் . 67 ந . உரை நோக்குக . எனவே இது பொருள் 
சுட்டாது உண்மைத்தன்மைப்பண்பை ஈண்டு உணர்த்திற்று - 
என்றே இருத்தல் வேண்டும் . 


சூ . 433. நிறுத்த முறையானே... ஆறு ஈற்றுக் 
குற்றுகரமும் புணருமாறு உணர்த்தி இனி அவ்வீற்று 
எண்ணுப்பெயர் முடிக்கின்றார் . 


XXIX 


cialicia,in : பம் பூதத்தய : கது 


நிறுத்த முறையானே... குற்றுகரமும் பொருட்பெயர் 
முதலியவற்றின்கண் புணருமாறு உணர்த்தி - என்றிருத்தல் 
வேண்டும் . முன்னைய நூற்பாக்களை நோக்குக . ஆசிரியர் 
எண்ணுப்பெயர் நிறைப்பெயர் அளவுப்பெயர்களை விதந்து 
ஓதியே முடிப்பார் என்பது . சூ . 166 உரையை நோக்குக . 


சூ . 443. ஏழு குற்றியலுகரஈறு அன்மை உருபியலுள் 
காண்க . 


என்றே இருத்தல் 


ஏழ் குற்றியலுகர ..... காண்க 
வேண்டும் . சூ . 194 , 388-394 காண்க . 


சூ . 446. முதல் ஈரெண்ணின் ஒற்று ரகரமாய் உகரம் 
வந்து இடைநிலை ரகரம் கெட்டு .... 


முதல் ஈரெண்ணின்..... வந்து இடைநிலை ரகரம் 
இரண்டற்குக் கெட்டு என்றிருத்தல் வேண்டும் . சூ .439 
நோக்குக . 


- 


சூ . 449. அவ்வளவுப் பெயர் ஒன்பதினும் .... 


அவ்வளவுப்பெயர் நிறைப்பெயர் ஒன்பதினும் - சூ .170 


உரை . 


1. அது முன்னர்க்காட்டினாம் . 
2. அகல் உழக்கு என்பன மேல் காட்டினாம் . 

3. ஏழு குற்றுகர ஈறு அன்மையின் மாட்டேறு 
ஏலாதாயிற்று . 

1. அது முன்னர்க் காட்டுதும் - இந்நூற்பா உரையுள் 
அடுத்து உள்ளது . 

2. அகல் உழக்கு என்பன மேல்காட்டுதும் . சூ . 458உரை. 


3. ஏழ் குற்றுகரஈறு அன்மையின் ... சூ . 194 , 388-394 


காண்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


XXX 


காட்டுதும் , காட்டுதும் , ஏழ் - என்பனவே ஈண்டைக்கு 
ஏற்ற சொற்கள் . 

சூ . 450. ‘ யகரம் வரினும் எட்டன்முன் இயல்பே 

அகரம் வரினும் - எனத் தெளிவு கருதி உடம்படுமெய் 
இன்றிப் பதிப்பித்திருக்கலாம் . 
ஞ ந ம ய 

வ ( 144 ) என்னும் சூத்திரத்துக் 
கூறியவற்றைக் கூறுதலின் . 


ஞநமயவ ( 144 ) முதலிய சூத்திரங்களுள் கூறிய 
வற்றைக் கூறுதலின் - என்றிருத்தல் வேண்டும் . 144 , 150 , 160 , 
444 ஆம் சூத்திரங்களுள் கூறியன ஈண்டுப் பயன்படுதலைக் 
காண்க . 


சூ . 459. ஒன்பான் இறுதி உருபுநிலை திரியாது 


ஒன்பான் இறுதி உருவுநிலை திரியாது என்பதே 
ஏற்றது , உருபு - வடிவு ; உருபு - வேற்றுமை முதலியன என்பது 
நச்சினார்க்கினியர் கோட்பாடு ஆகலின் . சூ . 470இலும் 
இத்திருத்தம் கொள்க . 


உருபு என்பதனான் - உருவு என்பதனான் என்றே 
இருத்தல் வேண்டும் . 


அளவாகு மொழிமுதல் ( 121 ) என்பதனானும் , 
நிலைஇய என்னும் இலேசானும் இன்னின்னகரம் றகரமாதல் 
கொள்க . 


அளவாகு மொழிமுதல் ( 121 ) என்பதனுள் ‘நிலைஇய 
என்னும் இலேசான் இன்னின் .... கொள்க - என்றே இருத்தல் 
வேண்டும் . 


சூ . 473. அந்நூறு என்பதனோடு ஒன்று முதல் ஒன்பான் 
எண்கள்......புணருமாறு கூறுகின்றது . 


XXXil 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


அந்நூறு .... ஒன்று முதல் எட்டு எண்கள் .... கூறுகின்றது . 
என்பதே ஏற்றது . வரலாறுகளையும் நோக்குக . 


சூ . 474. அளவும் நிறையும் ஆயியல் திரியாது . 


திரியா - என்பதே ஏற்ற பாடம். 477 ஆம் நூற்பாவையும் 
நோக்குக. 


திரியா என்றதனான் 


திரியாது என்றதனான் 
எனக்கொள்க . 


சூ . 477. இன்னின் அகரம் றகரமாகத் திரிந்து .... 


இன்னின் னகரம் ...திரிந்து - என்பதே ஏற்றது . சூ . 121 
நோக்குக . 


சூ . 478. நிலை என்னாதனான் ஒற்றுத் திரித்து முடிக்க . 


‘ நிலை என்றதனான் ...... முடிக்க - என்பதே ஏற்றது . 


மாட்டேறின்றி வருவனவற்றிற்கெல்லாம் 
முடிபுநிலை என்றதனான் முடிக்க . 


....... முடிபு ‘ நிலை என்றதனான் முடிக்க - என்றே 
இருத்தல் வேண்டும் . 


சூ . 480. அஃது அளந்தறிகிளவியும் ( 446 ) என்பதனுள் 
ஒருமண்டை எனமுடித்ததாம் . 


அஃது ..... ஒரு மண்டை என முடிந்தாம் - என்றே 
இருத்தல் வேண்டும் . சூ . 446 உரையுள் , அகல் உழக்கு என்பன 
முன்னர் முடித்தும் என்று நச்சினார்க்கினியர் வரைந்துள்ள 
தனை நோக்கின் , முடித்தாம் என்பதே ஏற்றதாக உள்ளது . 


ஒன்பது மா என முடிக்க . 


(நற்றிய கரப் : ரியல் 


XXXII 


ஒன்பது மா எனவும் முடிக்க என்ற உம்மை வேண்டும் , 
முன்னர் ஒன்பதின்மா என்று முடித்தமையின் . 


நெடுமுதல் குறுகி உகரம் வந்து புணருமாறு கூறினார் . 


ஏழ் என்பது நெடுமுதல் ..... கூறினார் - என்றே இருத்தல் 
வேண்டும் . இன்றேல் , எழுவாய் இன்மையின் , அடுத்த 
வாக்கியத்தோடு உள்ள பொருள்தொடர்ச்சி தெளிவாக 
விளங்காது . 


சூ . 481. இன்சாரியையது உகரக்கேடும் எகர நீட்சியும் 
கொள்க . 


இச்செய்தி முதற்பத்தியில் கூறப்பட்ட கெழு என்ற 
சாரியை பற்றியது ஆதலின் , இச்சாரியையின் உகரக்கேடும் 
எகர நீட்சியும் கொள்க - என்றே இருத்தல் வேண்டும் . 
பின்வரும் தொடர்களையும் நோக்கி இத்திருத்தத்தை உறுதி 
செய்க . இதுவே பழைய பதிப்பில் உள்ள பாடம் என்பதும் 
நோக்குக . 


சூ . 482. ஊரன் வெற்பன் முதலிய வினைப் 
பெயர்களும் பிறவும் ..... 


.... முதலிய உடைப்பெயர்களும் பிறவும் - என்றிருத்தல் 
வேண்டும் . சொல் . 167 ந . நோக்குக . 


இவ்வாசிரியர் புணர்க்கப்படாத இச்சொற்களையும் ... 


.... புணர்க்கப்படா என்ற இச்சொற்களையும் - என்றே 
இருத்தல் வேண்டும் . இந்நூற்பாவின் பொருளை நோக்கி 
இவ்வாறு முடிவு செய்க . 


xxxiii 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூ . 483 


1. ‘ மரவ நாகம் வணங்கி மாற்கனம் 


2. பொன்னந்திகிரி முன் சமத்துருட்டி 


3. வேர்பிணி வெதிரத்துக் கால்பொரு நாலிசை 
என்னுமடிகள் 


1. மரவ நாகம் வணங்கி மாற்கணம் 


2. பொன்னந்திகிரி முன்சமத்துருட்டி புறநா . 365 


3. வேர்பிணி வெதிரத்துக் கால்பொரு நரலிசை நற் . 62 
எனச் சொற்பிழை நீங்க இடஞ்சுட்டி அமைதல் வேண்டும் . 


எழுத்ததிகாரம் நச்சினார்க்கினியம் இத்தனைத் 
திருத்தங்களை எதிர்நோக்கி உள்ளது . திருத்தங்களுள் சில 
பின்னைய பதிப்புக்களில் கொண்டுவரப்பெற்றிருக்கலாம் . 
1966 ஆம் ஆண்டைய கழகப்பதிப்பையும் , 1933 ஆம் 
ஆண்டைய கழகப்பதிப்பையும் கொண்டு செய்யப்பட்ட 
திருத்தங்களே ஈண்டுக் காட்டப்பட்டுள. கணேசய்யர் 
பதிப்பும் , கு . சுந்தரமூர்த்தி பதிப்பும் சில திருத்தங்களை 
மேற்கொண்டு பதிப்பிக்கப்பட்டிருக்கலாம் . 


5 


கங்கா- அ - உ 


XXXIV 


சுருக்கெழுத்து விளக்கம் 


அகநா. 


அச.நானூறு 


ஆசாரக் . 


ஆசாரக்கோவை 


இ . கொ . 


. 


இலக்கணக்கொத்து 


இ . வி . சூறா . 


இலக்கணவிளக்கச் சூறாவளி 


இள . 


இளம்பூரணம் 


எழு . , எழுத். 


எழுத்ததிகாரம் 


எழு . உயிர்ம . 


உயிர் மயங்கியல் 


எழு . உருபி . 


உருபியல் 


குற்றியலுகரப் புணரியல் 


எழு . குற்றிய . 
எழு . தொகை . 
எழு . மொழி . 


தொகை மரபு 


மொழி மரபு 


எ . ஆ 


எழுத்ததிகார ஆராய்ச்சி 


ஐங் . 


ஐங்குறு நூறு 


கலி . , கலித் . 


கலித்தொகை 


கா . 


காரிகை 


குறிஞ்சிக்கலி 


குறிஞ்சிக் . 
குறுந் 


குறுந்தொகை 


சங் . 


சங்கரநமச்சிவாயர் ( உ.ரை ) 


சிலப் . பதி . 


சிலப்பதிகாரம் பதிகம் 


சிறுபாண் . 


சிறுபாணாற்றுப்படை 


சீவக . 


சீவக சிந்தாமணி 


சீவ . 


குண . 


குணமாலையார் இலம்பகம் 


சீவக . பதுமை . 


பதுமையார் இலம்பகம் 


XXXV 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் 


சே . சேனா . 


சேனாவரையம் 


சொல் . 


சொல்லதிகாரம் 


சொல் . இடை . 


இடைச்சொல்லியல் 


சொல் . பெய . 


பெயரியல் 


சொல் . விளி . 


விளிமரபு 


வினை 


சொல் . வினை . 


சொல் . வேற்.மயங் . 


வேற்றுமை மயங்கியல் 


கோபாலய்யர் 


தி.வே.கோ. 


நச்சினார்க்கினியம் 


ந . , நச் . 


நற்றிணை 


நற் . 


நன்னூல் 


நன் . 


சங்கர நமச்சிவாயர் உரை 


நன் . சங் . 


பதவியல் 


நன் . பத . 


பாயிரம் 


நன் . பாயி . 


மெய்யீற்றுப் புணரியல் 


நன் . மெய் . 


நாலடியார் 


நாலடி . 


நெடுநல்வாமை 


நெடு . 
பக . 


பக்கவெண் 


பட் , 


பட்டினப்பாலை 


பரிபா. 


பரிபாடல் 


பரி . , பரிமே . 


பரிமேலழகர் 


பிர. கா . 


பிரயோகவிவேகம் காரிகை 


பி.வி. 


பிரயோகவிவேகம் 


சுருக்கெழுத்து விளக்கம் 


பி.வி. சமாகப் . 


சமாகப்படலம் 


பி.வி. திங்கப் 


திங்கப் படலம் 


புறநா . 


புறநானூறு 


பு.வெ.மா. 


புறப்பொருள் வெண்பாமாலை 


பெருங்கதை 


பெருங் . 
பெரும்பாண் . 


பெரும்பாணாற்றுப்படை 


பே . , பேரா . 


பேராசிரியம் 


பொருந . 
பொ . , பொரு . பொருள் 


பொருநராற்றுப்படை 
பொருளதிகாரம் 


பொ . உவம . 


உவமவியல் 


பொ . கள . 


களவியல் 


பொ . கற் . 


கற்பியல் 


பொ . செய் . 


செய்யுளியல் 


பொ . புறத் . 


புறத்திணையியல் 


பொ . மர . 


மரபியல் 


மணி ) 


மணிமேகலை 


மதுரைக் . 


மதுரைக்காஞ்சி 


மலைபடு . 


மலைபடுகடாம் 


ப w .. 


முல்லைப் . 


முல்லைப்பாட்டு 


எழுத்ததிகாரம் - இரண்டாம் பகுதி 

உரைக்கொத்து 


ஏழாவது 
உயிர் மயங்கியல் 


இளம்பூரணம் 


204. அகர ஈற்றுப் பெயர்க்கு வன்கணம் வருவழி 

அல்வழிமுடிபு 
அகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை அல்வழிக் கசதபத் தோன்றின் 

தத்தம் ஒத்த ஒற்று இடை மிகுமே 
என்பது சூத்திரம் . இவ்வோத்து என்ன பெயர்த்தோ எனின் , 
உயிரீறு வன்கணத்தொடும் சிறுபான்மை பிறகணத்தொடும் 
மயங்கிப் புணரும் இயல்பு உணர்த்தலின் , உயர்மயங்கியல் 
என்னும் பெயர்த்து . 


1 


மேல்உருபுபுணர்ச்சி கூறி , ஈண்டுப் பொருட்புணர்ச்சி 
கூறுகின்றமையின் , மேலதனோடு இயைபுடையதாயிற்று . 


இவ்வோத்தினுள் இத்தலைச்சூத்திரம் என் நுதலிற்றோ 
எனின் , அகர ஈற்றுப் பெயர்க்கு வன்கணத்தோடு அல்வழி 
முடிபு கூறுதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அகரமாகிய இறுதியையுடைய பெயர்ச்சொல் 
முன்னர் வேற்றுமை அல்லாதவழிக்கண் கசதப முதல் மொழி 
வருமொழியாகத் தோன்றின் , தத்தமக்குப் பொருந்தின அக் 
கசதப-க்கள் ஆகிய ஒற்று இடைக்கண் மிகும் எ - று . 


கங்காதரன் -1 


2 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) விளக்குறிது , அதக்குறிது , சிறிது தீது பெரிது - 
எனவரும் . 

‘ ஒத்த ஒற்று என்னாது ‘தத்தம் ஒத்த ஒற்று என்றதனான் , 
அகரஈற்று உரிச்சொல் வல்லெழுத்து மிக்கும் மெல்லெழுத்து 
மிக்கும் முடியும் ; இடைச்சொற்களுள் எடுத்தோதாதவற்றின் 
முடிபும் , அகரம் தன்னைஉணரநின்ற வழி முடியும் முடிபும் 
கொள்க . 

( உ - ம் . ) தடக்கை, தவக்கொண்டான் - என இவை 
உரிச்சொல் வல்லெழுத்துப் பேறு . தடஞ்செவி , தடந்தோள் 
என இவை உரிச்சொல் மெல்லெழுத்துப் பேறு . 

மடவ மன்ற தடவுநிலைக் கொன்றை ( குறுந் . 66 ) 
என்றது இடைச்சொல் முடிபு . அக்குறிது சிறிது தீது பெரிது - 
என அகரம் தன்னை உணர நின்றவழி வல்லெழுத்து மிகுதி . 

அவ் யாது என்பதற்கு இடையெழுத்து மிகுதி . 


அவ்வழகிது என்பதற்கு உயிர்க்கணத்து முடிபு . ( 1 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


204. 1 ) வேற்றுமையுருபு தொக்கு நின்ற பொருட் 
புணர்ச்சியும் கூறுகின்றமையின் என எச்சவும்மை 
தொக்கதாகப் பொருள்கொள்ள வேண்டும் , அல்வழிப் 
புணர்ச்சியும் ஆசிரியர் கூறுகின்றாராகலின் . 


அல்வழி முடிபும் பொருட்புணர்ச்சியேயாம் என்க . 


2 ) அகர எழுத்துத் தன்னை யுணர நின்றவழிப் 
பெயரேயாம் ; இடைச்சொல் அன்று . 


நச்சினார்க்கினியம் 


203. அகர ஈற்றுப்பெயர் வன்கணம் வருவழி 

அல்வழிக்கண் முடியுமாறு 


உயிர் மயங்கியல் 


3 


அகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை அல்வழிக் கசதபத் தோன்றின் 

தத்தம் ஒத்த ஒற்று இடை மிகுமே 
என்பது சூத்திரம் . உயிரீறு நின்று வன்கணத்தொடும் 
சிறுபான்மை ஏனைக்கணங்களொடும் மயங்கிப் புணரும் 
இயல்பு உணர்த்தினமையின் , இவ்வோத்து உயிர்மயங்கியல் 
என்னும் பெயர்த்தாயிற்று . மேல் பெயரோடு உருபு 
புணருமாறு கூறி , பெயர் வருவழி உருபு தொக்குநின்ற 
பொருட்புணர்ச்சியும் 1 கூறுகின்றமையின் , உருபியலோடு 
இயைபுடைத்தாயிற்று . 


இச்சூத்திரம் அகரஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் 
வன்கணத்தொடு புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) அகர ..... முன்னர் - அகரமாகிய இறுதியை 
யுடைய பெயர்சொல் முன்னர் ; வேற்றுமை...... தோன்றின் - 
வேற்றுமை அல்லாதவிடத்துக் கசதப முதல் மொழிகள் 
வருமொழியாய்த் தோன்றுமாயின் ; தத்தம் ஒத்த ... மிகும் - 
தத்தமக்குப் பொருந்திய அக் கசதப - க்கள் ஆகிய ஒற்று 
இடைக்கண் மிகும் எ - று . 

( உ - ம் . ) விளக்குறிது நுணக்குறிது அதக்குறிது சிறிது தீது 
பெரிது - என ஒட்டுக . இவை அஃறிணை இயற்பெயராகிய 
எழுவாய் , வினைக்குறிப்புப் பண்பாகிய பயனிலையொடு 
முடிந்தன . 


ஒத்த என்றமையாது தத்தம் ஒத்த என்றதனான் , 
அகரஈற்று உரிச்சொல் வல்லெழுத்து மிக்கும் மெல்லெழுத்து 
மிக்கும் முடியும் முடிபும் , அகரம் தன்னை உணரநின்றவழி 
வன்கணத்தொடு மிக்கு முடியும் முடிபும் கொள்க . 

தடக்கை தவக்கொண்டான் வயக்களிறு வயப்புலி 
குழக்கன்று எனவும் , தடஞ்செவி , கமஞ்சூல் எனவும் , 
அக்குறிது சிறிது தீது பெரிது எனவும் வரும் . 


4 . 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இனி , இடைச்சொல் வல்லொற்றுப் பெற்று வருவன 
உளவேல் , அவற்றையும் இவ்விலேசினான் முடித்துக் 
கொள்க . 

( 1 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

( கணே . என்று குறிப்பிடப்பட்டவை கணேசய்யர் 
வரைந்த குறிப்புக்கள் . பிறவெல்லாம் பதிப்பாசிரியர் 
வரைந்தன . ) 

203. 1 ) உருபு தொக்கு நின்ற பொருட்புணர்ச்சி 
வேற்றுமைப்பொருட் புணர்ச்சி ; பிறவெல்லாம் அல்வழிக் 
கண் வந்த பொருட்புணர்ச்சி என்க . 

2 ) அஃறிணை இயற்பெயர் - பால்பகா அஃறிணைப் 
பெயர் . 


3 ) அகரமாகிய எழுத்துத்தன்னையுணர நின்றவழி ( அகர 
ஈற்று ) ப் பெயராம் . 


( பி . சா . சுப்பிரமணிய சாத்திரியார் இயற்றிய எழுத்திதிகாரக் 

குறிப்புரை 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 


பண்டைய உரைகாரர்கள் , உயிர்மயங்கியல் புள்ளி 
மயங்கியல் குற்றியலுகரப்புணரியல் இவற்றுள் வேற்றுமை 
வழிக் கூறப்பட்ட புணர்ச்சிகளை வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சி எனக் கொண்டனர் . அவ்வாறு கொள்ளாது , 
ஆங்கெல்லாம் வேற்றுமையுருபு நிற்கும்போதும் தொகும் 
போதும் வரும் புணர்ச்சிகளை ஆசிரியர் கூறினர் எனக் 
கொள்ளுதல் பொருந்தும் . மண்ணினைக் கொணர்ந்தான் 
என்றவிடத்து வல்லெழுத்து மிகுதியை ஐகார இறுதிப் 
பெயர்நிலை முன்னர் ( 281 ) என்ற சூத்திரத்தானும் , கயிற்றாற் 
கட்டினான் ’ ‘காக்கையிற் கரிது என்றவிடத்து னகரவொற்று 
றகரவொற்றாய்த் திரிந்ததை னகார இறுதி ( 333 ) என்ற 
சூத்திரத்தானும் , ஊருக்குச் சென்றான் என்றவிடத்து 
வல்லொற்று மிகுதியை வன்தொடர் மொழியும் ( 415 ) 


உயிர் மயங்கியல் 


5 . 


என்ற சூத்திரத்தானும் , அவனது கால் என்றவிடத்து இயல்பு 
புணர்ச்சியை ஒற்று இடை இனமிகா (413 ) என்ற சூத்திரத் 
தானும் கொள்ளல் தகும் . 


ஆதலின் , “ மேல் உருபுபுணர்ச்சி கூறி ஈண்டுப் பொருட் 
புணர்ச்சி கூறுகின்றமையின் மேலதனோடு இயைபுடைய 
தாயிற்று " என்ற இளம்பூரணர் கூற்றும் , " மேல் பெயரோடு 
உருபு புணருமாறு கூறிப் பெயர் வருவழி உருபு தொக்கு நின்ற 
பொருட்புணர்ச்சி கூறுகின்றமையின் உருபியலோடு 
இயைபுடைத்தாயிற்று ” என்ற நச்சினார்க்கினியர் கூற்றும் 
பொருந்தா . பொருட்புணர்ச்சி என்றதற்கு வேற்றுமையுருபு 
நில்லாது அப்பொருள் நிற்குமிடத்து வரும் புணர்ச்சி எனப் 
பொருள்கொள்ள வேண்டும் . அவ்வாறாயின் , இவ்வியலில் 
கூறப்பட்ட விதிகளில் , நிலைமொழி , வினையெச்சம் 
பெயரெச்சம் வினைமுற்று உரையசைக்கிளவி இவை 
முதலியனவாக இருத்தல் இயலாது . 205 , 210 , 212 , 223 , 225 , 
237 ஆம் சூத்திரங்களில் வினையெஞ்சுகிளவி முதலியவற்றை 
ஆசிரியர் கூறியுள்ளார் . உருபியலில் , பகுதிக்கும் வேற்றுமை 
யுருபிற்கும் இடையில் வரும் மாறுதல்களை விரிவாகக் 
கூறிய ஆசிரியர் , யானையை 

+ கண்டான் முதலிய 
டங்களிலுள்ள புணர்ச்சியை உரையிற் கோடலால் கொள்ள 
வைத்தார் என்பது நேரிதாகாது . 

( நிலைமொழி ஈற்றுருபு வருமொழியொடு புணர் 
வதையும் இம்மூன்று மயங்கியலுள்ளும் ஆசிரியர் 
விதித்துள்ளார் என்னும் சாத்திரியார் கொள்கையை 
ச.பாலசுந்தரம் அவர்களும் தழுவிக்கொண்டார். 

வேற்றுமையுருபு தொக நிலை வருமொழிகள் புணரும் 
பொருட்புணர்ச்சியே பெரும்பான்மை என்னும் கருத்துப் 
பற்றி உரைகாரர்கள் உரைத்துப் போந்தனர் . அல்வழிப் 
புணர்ச்சியும் பொருட்புணர்ச்சியே . அவ்விருவர்தம் 
உரையுள் பொருட்புணர்ச்சியும் கூறுகின்றமையின் , 
என்னும் எச்சவும்மை ஏடெழுதுவோரால் விடப் 
பட்டிருக்கலாம் என்று கருதவேண்டியுள்ளது . ) 


6 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


204. அகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 


ஒற்று இடை மிகுமே . 


உரிச்சொல் என்பது தாது எனத் தெய்வச்சிலையார் 
வெளிப்படையாக எச்சவியல் முதற்சூத்திரத்தில் விளக்கி 
யிருக்கின்றமையானும் , தவ என்றதை வினைப்போலி எனச் 
சேனாவரையர் கூறுகின்றமையானும் , தட என்றது அவர் 
கூற்றில் பெயர்ப்போலி ஆகும் ஆதலானும் , இச்சூத்திரத்தி 
லுள்ள பெயர்நிலை முன்னர் என்றதனானே தடக்கை 
என்றதைக் கொள்ளவும் , அடுத்த சூத்திரத்துள்ள 
வினையெஞ்சு கிளவி என்றதனானே தவக்கொண்டான் 
என்றதைக் கொள்ளவும் சாலுமெனத் தோன்றுகிறது . 


அக்குறிது , அவ்யாது , அவ்வழகிது - என்ற இடங்களில் 
அகரம் தன்னையே குறித்தலான் , அது பெயராகுமேயன்றி 
டைச்சொல் ஆகாது . 

. 


[ இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் ஆசிரியர் 
கிளந்தோதியே முடிப்பர் என்பது உரையாளர் கொள்கை 
யாதலின், கிளந்தோதாதவழி அவற்றை அன்னோர் உரையிற் 
கோடலானும் இலேசு முதலியவற்றானும் கொள்வாராயினர் 
என்க . ) 


( ச . பாலசுந்தரம் அவர்களது ஆராய்ச்சிக் காண்டிகையுரை ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


வேற்றுமைப்புணர்ச்சி அல்வழிப்புணர்ச்சி என்னும் 
இரண்டனுள் , வேற்றுமையுருபு தொக அப்பொருள்படப் 
புணரும் புணர்ச்சியும் , உருபுகள் பெயரோடு ஒட்டி ஒரு 
சொல்லாய் நின்று குறித்து வரு கிளவியொடு புணரும் 
புணர்ச்சியும் , வேற்றுமைப் புணர்ச்சி எனப்படும் . 
அல்லாதவை அல்வழிப் புணர்ச்சி எனப்படும் . 


203. அகர இறுதிப் ................ ஒற்றிடை மிகுமே . 


உயிர் மயங்கியல் 


7 


இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பெயர்ப் 
பொருளவாயும் பெயர்களைச் சார்ந்தும் வருமிடத்து அவை 
பெயராகக் கொள்ளப்படும் என்பார் பெயர் என்னாது 
பெயர்நிலைக் கிளவி என்றார் . அந்நெறியானே தடக்கை - 
வயக்களிறு - என உரிச்சொற்கள் பெயர்நிலைக் கிளவியாய் 
நின்று புணர்ந்தன . மெலி மிகுந்த கமஞ்சூல் - தடஞ்செவி - 
என்பன ஓசை கருதிய செய்யுள் விகாரமாம் ; அன்றிப் 
புறனடையாற் கொள்ளலுமாம் . இனி , வரிவடிவைச் சுட்டிக் 
கூறுமிடத்து , அக்குறிது - அப்பெரிது - எனத்தன்னைஉணர்த்தி 
நின்றவழிப் பெயர்நிலைமை எய்திற்றாகலின் , எழுத்தும் 
இவ்விதி பெற்றதென்க . 


இளம்பூரணம் 


205 . 


அகர ஈற்று வினையெச்சமும் இடைச்சொல்லும் 

மேலைமுடிபு பெறுதல் 


வினையெஞ்சு கிளவியும் உவமக் கிளவியும் 
என - என் எச்சமும் சுட்டின் இறுதியும் 
ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் 
ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகுமே . 


இச்சூத்திரம் என்நுதலிற்றோ எனின் , அகரஈற்று 
வினைச்சொல் முடிபும் , இடைச்சொல் முடிபும் கூறுதல் 
நுதலிற்று . 


( இ - ள் . ) அகரஈற்று வினையெச்சம் ஆகிய சொல்லும் , 
உவமம் ஆகிய சொல்லும் , என - என்று சொல்ல வருகின்ற 
எச்சச்சொல்லும் , சுட்டாகிய அகரஈறும் , ஆங்க என்று 
சொல்லப்படும் உரையசை ஆகிய சொல்லும் , மேலைச் 
சூத்திரத்துச் சொன்ன வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) உணக் கொண்டான் , தினக் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என்பனவினையெச்சம் . 


8 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


மேலன எல்லாம் இடைச்சொல் : 


- 


புலிபோலக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என்பன உவமம் . கொள்ளெனக் கொண்டான் . 
என்பது எனவென் எச்சம் . அக்கொற்றன் சாத்தன் தேவன் 
பூதன் - என்பன சுட்டின் இறுதி . ஆங்கக் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - என்பன உரையசைக் 
கிளவி . 

( 2 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


205. வினையெஞ்சு கிளவி உவமக்கிளவி முதலிய 
இனமில்லாதவற்றை உடன் எண்ணுதலான் இச்சூத்திரம் 
ஒப்பக்கூறல் என்னும் உத்தியாம் . ( பொ .665 பேரா . ) 

‘ ஞாங்கர்க் ........... மிகுமே என்னும் அடியை வந்தது 
கொண்டு வாராதது முடித்தல் என்னும் உத்திக்கு எடுத்துக் 
காட்டாகக் கொள்வர் . ( ஷை ) 


1 ) கொள்ளெனக் கொண்டான் - கொள்ளுதற்குரிமை 
யுடையன் ஆகிய காரணத்தால் கொண்டான் என எனவென் 
எச்சம் பொருள் விரியும் ; என - என்று கூறியதனால் எனப் 
பொருள் செய்யலாகாது . 


நச்சினார்க்கினியம் 


204 . 


அகர ஈற்றுள் வல்லெழுத்து மிக்கு முடிவன 


வினையெஞ்சு கிளவியும் உவமக் கிளவியும் 
எனஎன் எச்சமும் சுட்டின் இறுதியும் 
ஆங்க என்னும் உரையசைக் கிளவியும் 
ஞாங்கர்க் கிளந்த வல்லெழுத்து மிகுமே . 


இஃது அகரஈற்று வினைச்சொல்லும் இடைச் 
சொல்லும் புணருமாறு கூறுகின்றது . 


உயிர் மயங்கியல் 


9 


இ - ள் . ) வினையெஞ்சு கிளவியும் வினையை 
ஒழிபாகவுடைய அகரஈற்று வினைச்சொல்லும் ; உவமக் 
கிளவியும் 

உவமவுருபாய் நின்ற அகரஈற்று இடைச் 
சொல்லும் ; என என் எச்சமும் - என என்னும் வாய்பாட்டான் 
நின்ற அகரஈற்று இடைச்சொல்லும் ; சுட்டின் இறுதியும் - 
சுட்டாகிய அகர ஈற்று இடைச்சொல்லும் ; ஆங்க ....... 
கிளவியும் ஆங்க என்னும் அகரஈற்று உரையசை 
இடைச்சொல்லும் ; ஞாங்கர்க் ....... மிகும் - முன்னர்க் கூறிய 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) உண - தாவ - சாவ - என நிறுத்தி , கொண்டான் - 
சென்றான் -தந்தான் - போயினான் - என வல்லெழுத்துக் 
கொடுத்து முடிக்க . இவ்வினையெச்சம் ஒழிந்தன எல்லாம் 
டைச்சொல் என்றுணர்க . 

புலிபோலக் கொன்றான் - சென்றான் - தாவினான் 
போயினான் எனவும் , கொள்ளெனக் 

கொள்ளெனக் கொண்டான் - 
சென்றான் -தந்தான் - போயினான் - எனவும் - அக்கொற்றன் - 
சாத்தன் - தேவன் - பூதன் எனவும் , ஆங்கக்கொண்டான் 
சென்றான் - தந்தான் போயினான் ஆங்கக் குயிலும் மயிலும் 
காட்டிக் , கேள்வனை விடுத்துப் போகி யோளே எனவும் 
வரும் . 


உவமம் வினையெச்ச வினைக்குறிப்பேனும் , 
ஒன்றனொடு பொருவப்படுதல் நோக்கி உவம இயலின்கண் 
ஆசிரியர் வேறுபடுத்திக் கூறினார் . என என்னும் எச்சமும் இரு 
சொல்லையும் இயைவிக்கின்ற நிலைமையான் இடைச் 
சொல் ஒத்தினுள் வேறு ஓதினார் . ஆங்க என்பது ஏழனுருபின் 
பொருள்பட வந்ததல்லாமை ‘ஆங்க உரையசை ( சொல் .274 ) 
என்னும் இடையியற் சூத்திரத்தானும் உணர்க . இவை 
இயல்புகணத்துக்கண் முடியும் முடிபு ஞ ந மயவ எனும் 
( 144 ) என்புழிக் கூறியதேயாம் . அவை தாவ - புலிபோல - 
கொள்ளென - ஆங்க - என நிறுத்தி , ஞ ந ம ய வ முதலிய 
மொழி ஏற்பன கொணர்ந்து புணர்த்தி இயல்பாமாறு 
ஒட்டிக்கொள்க . சுட்டு மேற் கூறுப . ( 205-208 ) 

( 2 ) 


10 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


204 . இச்சூத்திரம் இனமல்லவற்றை யுடன் 
எண்ணுதலின் ‘ ஒப்பக்கூறல் என்னும் உத்திக்கு இனமாம் . 
( பொ . 665 பேரா . ) 


முன் சூத்திரத்தே தத்தம் ஒத்த ஒற்று என்று கூறியது 
இச்சூத்திரத்தே சொல்லிய வல்லெழுத்தே என்று 
புலப்படுத்தியமை வந்தது கொண்டு வாராததுணர்த்தல் 
என்னும் உத்தியாம் . 


1 ) எனவென் எச்சம் நிலைமொழி வருமொழித் 
தொடராகவே குறிக்கப்படுதல் காண்க , முடிக்குஞ் சொல் 
வாராவழிப் பொருள்படாமையின் . 


2 ) சிறிது பொருள் பயப்பவருவது உரையசை என்றும் , 
பொருள் பயவாது ஒரு சொல்லைச் சார்த்திச் சொல்ல வருவது 
அசைநிலை என்றும் பொருள் கூறுவர் நச்சினார்க்கினியர் . 
‘ ஆங்க ஆங்கு என்னும் இடப்பொருள்பட வந்திலது . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


205. வினையெஞ்சு கிளவியும் ....... வல்லெழுத்து மிகுமே . 


சுட்டினை இடைச்சொல்லாக நச்சினார்க்கினியர் 
கூறுதல் பொருந்தாது . அவற்றைச்சுட்டுப்பெயரின் தாதுவாக 
மொழி நூல் வல்லோர் கொண்டனர் . 


( சுட்டினை எழுத்தாகக் கூறாது இடைச்சொல்லாகக் 
கோடலே பண்டை யுரையாளர்தம் துணிபு . வினைச்சொற் 
பகுதியே தாது எனப்படும் என்பது வடமொழியாளர் கருத்து . 
சேனாவரையரும் அதுவே கூறினார் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


204. வினையெஞ்சு கிளவியும் ...... வல்லெழுத்து மிகுமே . 


உயிர் மயங்கியல் 


11 


‘ சுட்டின் இறுதி என்பதன்கண் , இன் தவிர்வழி வந்த 
சாரியையாம் . 


இளம்பூரணம் 


206. அகரச்சுட்டு மென்கணத்தொடு முடியுமாறு 


சுட்டின் முன்னர் ஞநமத் தோன்றின் 
ஒட்டிய ஒற்று இடை மிகுதல் வேண்டும் . 


இச் ... ... எனின் , அகரச்சுட்டு மென்கணத்தொடு 
முடியுமாறு கூறுதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அகரச்சுட்டின் முன்னர் ஞநமக்கள் முதலாகிய 
மொழி வருமொழியாய்த் தோன்றின் , தத்தமக்குப் 
பொருந்திய ஒற்றுக்கள் இடைக்கண்ணே மிகுதல் வேண்டும் 
எ - று . 


( உ - ம் . ) அஞ்ஞாண் நூல் மண் - என வரும் . 


( 3 ) 


நச்சினார்க்கினியம் 


205. அகரச்சுட்டின் முன் மென்கணம் முடியுமாறு 


சுட்டின் முன்னர் ஞ ந ம த் தோன்றின் 
ஒட்டிய ஒற்று இடை மிகுதல் வேண்டும் . 


இது 

ஞ நமயவ ( 144 ) என்னும் சூத்திரத்தான் 
மென்கணம் இயல்பாகும் என முற்கூறியதனை விலக்கி , 
மிக்கு முடிக என்றலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுக்கின்றது . 


( இ - ள் . ) சுட்டின் ..... 

தோன்றின் - அகரச்சுட்டின் 
முன்னர் ஞ ந ம - க்கள் முதலாகிய மொழிவரின் ; ஒட்டிய ..... 
வேண்டும் - தத்தமக்குப் பொருந்தின ஒற்று இடைமிகுதலை 
விரும்பும் ஆசிரியன் எ - று . 


12 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) அஞ்ஞாண் அந்நூல் அம்மணி என வரும் . 

‘ ஒட்டிய என்றதனான் , அஞ்ஞெளிந்தது அந்நன்று 
அம்மாண்டது என அகரம் தன்னை உணர நின்றவழியும் , 
மிகுதல் கொள்க . 

( 3 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

205. அகரம் தன்னை யுணர நின்றவழி இடைச்சொல் 
ஆகாது பெயராம் ; ஆகவே அகரவீற்றுப் பெயர்போல 
இருவழியும் முடியும் என்றார் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 
206. சுட்டின் முன்னர் ... வேண்டும் . 

“ அந்நன்று அம்மாண்டது என அகரம் தன்னை 
யுணரநின்றவழியும் மிகுதல் கொள்க " என்றார் 
நச்சினார்க்கினியர். எழுவாய்த் தொடராதலின் மிகாது 
விட்டிசைத்தலே சிறக்கும் என்றார் சாத்திரியார் . 


( எழுவாய்த்தொடர்க்கண் மிக்கபுணர்ச்சியும் உண்டு 
என்பதற்கு இச்சூத்திரத்துள் ஞநமத் தோன்றின் என்னும் 
புணர்ப்பே சான்றாயிற்று . ) 


இளம்பூரணம் 


207. அச்சுட்டு இடைக்கணத்தொடு முடியுமாறு 


யவமுன் வரினே வகரம் ஒற்றும் . 


இச் ... எனின் , சுட்டு 
முடியுமாறு கூறுதல் நுதலிற்று . 


டைக்கணத்தொடு 


இ - ள் . ) யகர வகர முதல் மொழி அகரச்சுட்டின் முன்னே 
வரின் , இடைக்கண் வகரம் ஒற்றாகும் எ - று . 


( உ - ம் . ) அவ்யாழ் , அவ்வளை - என வரும் . 


( 4 ) 


உயிர் மயங்கியல் 


13 


நச்சினார்க்கினியம் 


206. அதன்முன்னர் இடைக்கணம் முடியுமாறு 


யவமுன் வரினே வகரம் ஒற்றும் . 


இதுவும் அது . 


(( இ - ள் . ) யவமுன் வரின் - யகர வகர முதல்மொழி 
அகரச்சுட்டின் முன்னே வரின் ; வகரம் ஒற்றும் - இடைக்கண் 
வகரம் ஒற்றாம் எ - று . 


( உ - ம் . ) அவ்யாழ் அவ்வளை - என வரும் . 


வருமொழி முற்கூறிய அதனான் , அகரம் தன்னை யுணர 
நின்றவழியும் வகரம் மிகுதல் கொள்க . 


அவ்வளைந்தது என வரும் . 


( 4 ) 


இளம்பூரணம் 


208. உயிர்க்கணம் வருவழியும் அஃது அம்முடிபு பெறுதல் 


உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 


எனின் , அச்சுட்டு உயிர்க்கணத்தொடு 
முடியுமாறு உணர்த்......... ற்று . 


ச் ......... 


( இ - ள் . ) உயிர் முதல் மொழி அகரச்சுட்டின் முன்னர் 
வரினும் , மேற்கூறிய வகரம் மிக்குமுடியும் அவ்வியல்பின் 
திரியாது எ - று . 


( உ - ம் . ) அவ்வடை , அவ்வாடை - என ஒட்டுக . 


டைமிக்க வகரத்தினை நெறியியல் ( தொகை . 18 ) 
என்ற இலேசினான் இரட்டுதல் கூறினமையின் , இது 
நிலைமொழித் தொழில் என்பது கூறப்பட்டது . 


14 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
திரியாது என்றதனானே , மேல் ( 6 ) சுட்டு நீண்டவழி 
வகரக்கேடு கொள்க . 

( 5 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


உரையிடை அடைப்புக்குறியுள் இடப்படும் எண்கள் 
அவ்வவ் வியற்கண் நிகழும் சூத்திரத் தொடரெண் எனக் 
கொள்க . 


நச்சினார்க்கினியம் 
207. உயிர்க்கணம் முடியுமாறு 

உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) உயிர்முன்... ... ... திரியாது உயிர்கள் 
அகரச்சுட்டின் முன் வரினும் , முற்கூறிய வகரம் மிக்குவரும் 
இயன்பின் திரியாது எ - று . 

அ என நின்ற சுட்டின் முன்னர் அடை என வருவித்து 
வகரம் ஒற்றித் தன்உரு இரட்டி , அவ்வடை அவ்வாடை 
அவ்விலை அவ்வீயம் அவ்வுரல் அவ்வூர்தி அவ்வெழு 
அவ்வேணி அவ்வையம் அவ்வொழுக்கம் அவ்வோடை 
அவ்வௌவியம் - என ஒட்டுக . 

‘ நெடியதன் முன்னர் ( 160 ) என்பதனுள் ‘நெறியியல் 
என்றதனான் இரட்டுதல் கூறினமையின் , அது நிலைமொழித் 
தொழில் என்பது பெறப்பட்டது . வருமொழி முற்கூறிய 
வதனான் , அகரம் தன்னை யுணர நின்ற வழியும் வகரம் 
மிகுதல் கொள்க . அவ்வழகிது என வரும் . 

திரியாது என்றதனான் , மேல் (உயிர் .6 ) சுட்டு நீண்ட 
வழி வகரக்கேடு கொள்க . 

(5 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 
208. உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 


உயிர் மயங்கியல் 


15 


திரியாது என்றதனானே, மேற்சுட்டு நீண்டவழி வகரக் 
கேடு கொள்க என்றார் இளம்பூரணர். இவ்வாறு கொள்ளாது , 
ஆயிரு திணையின் ( சொல் . 1 ) ஆயிரண்டு ( எழுத் . 85 ) 
முதலிய ஆசிரியர் வழக்கே அதற்கு ஞாபகமாகக் கொள்ளல் 
கூடும் . 


( ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துக் கூறியதற்கு , 
ச்சூத்திரத்துள் இலேசினான் விதியமைத்தார் உரை 
யாசிரியர். இலேசினானும் அமைக்க முடியாதவழியே 
ஞாபகத்தான் கொள்ளல் அமையும் . ) 


“ வருமொழிமுற்கூறியவதனான் , அகரம் தன்னை உணர 
நின்றவழியும் வகரம் மிகுதல் கொள்க ; அவ்வழகிது என 
வரும் என்றார் நச்சினார்க்கினியர் . தன்னை யுணர நிற்கும் 
அகரம் பெயராகும் அன்றிச்சுட்டாகாது என்க . 


( தன்னை யுணர நின்றவழி அகரத்தைச் சுட்டாகக் 
கருதிற்றிலர் நச்சினார்க்கினியர் . அதனைப் பெயராகவே 
கொண்டு , இயைபு நோக்கி , ஈண்டே முடிபு கூறினார் என்க . ) 


இளம்பூரணம் 
209. அச்சுட்டு செய்யுட்கண் நீடல் 

நீட வருதல் செய்யுளுள் உரித்தே . 
இச் ... 

ச் .......... என் .......... எனின் , அகரச்சுட்டு செய்யுளுள் 
முடியுமாறு கூறு ........ ற்று . 

( இ - ள் . ) அகரச்சுட்டு நீளும்படியாக வருதல் 
செய்யுளிடத்து உரித்து எ - று . 

( உ - ம் . ) ஆயிரு திணையின் இசைக்குமன சொல்லே 
( சொல் . 1 ) என வரும் . 

வருமொழி வரையாது கூறினமையின் , இம்முடிபு 
வன்கணம் ஒழிந்த கணம் எல்லாவற்றொடும் சென்றது . 
உதாரணம் பெற்றவழிக் கொள்க . 

( 6 ) 


16 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

209. 1 ) ‘ ஆவைந் தெழுத்தும் ( 61 ) , ஆமுப் பெயரும் 
( 230 ) , ஆவயின் ( 251 ) என இயல்புகணத்துக்கண் உதாரணம் 
கண்டு கொள்க . 


நச்சினார்க்கினியம் 
208. செய்யுட்கண் அகரச்சுட்டு நீடல் 

நீட வருதல் செய்யுளுள் உரித்தே . 

இஃது எய்தியது விலக்கிச் செய்யுட்கு ஆவதொரு விதி 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) நீட .........உரித்து - அகரச்சுட்டு நீடவருதல் 
செய்யுளிடத்து உரித்து எ - று . 

( உ - ம் . ) ஆயிரு திணையின் இசைக்குமன் சொல்லே 
( சொல் . 1 ) , ஆயிரு பாற்சொல் ( ஷை 3 ) என வரும் . இது 
வருமொழி வரையாது கூறலின் , வன்கணம் ஒழிந்தகணம் 
எல்லாவற்றொடும் சென்றது . அவற்றிற்கு உதாரணம் வந்த 
வழிக் காண்க . இந்நீட்சி இருமொழிப் புணர்ச்சிக்கண் 
வருதலின் ‘ நீட்டும்வழி நீட்டல் ( ஷை 403 ) ஆகாமை 
உணர்க . 

( 6 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

208. ஆமுப்பெயர் ( 229 ) , ஆவயினான ( 200 ) எனக் 
காண்க . அ + முப்பெயர் , ஆமுப்பெயர் ஆயிற்று . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
209. நீட வருதல் செய்யுளுள் உரித்தே . 


சுட்டு நீண்டவிடத்து யகரவகரங்கள் உடம்படு 
மெய்யாக வருதலும் , வருமொழிமுதல் இரட்டிக்காமல் 
இருத்தலும் , வருமொழி முதல் வல்லினமாயிருக்க அதற்கு 
இனமெல்லினம் தோன்றலும் ஆசிரியர் வழக்கினான் 
அறியக்கூடும் . 


உயிர் மயங்கியல் 


17 


( உ - ம் . ) ஆயிரண்டு ( எழுத் . 85 ) , ஆவறு மூன்று 
( சொல் . 56 ) , ஆங்கண் ( கற்பு . 31 ) , ஆவகை ( களவு . 22 ) , ஆவயின் 
( கற்பு . 8 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


208. நீட வருதல் செய்யுளுள் உரித்தே . 

‘வினையெஞ்சு கிளவியும் வேறுபல் குறிய ( எச்ச . 61 ) 
என்றதனான் , நீண்டு என்னும் செய்தென் எச்சம் திரிந்து 
நின்றது . அன்றி , மாத்திரை நீட வருதல் என மாத்திரையை 
அவாய்நிலையாற் கொள்ளலுமாம் . வரையறையின்மையின் , 
யகர உடம்படுமெய் பெற்றது . ( அ + இடை = ஆயிடை ) 


இளம்பூரணம் 


210 . 


சாவ வன்கணம் வருவழி இறுதி வகரம் கெடுதல் 


சாவ என்னும் செயஎன் எச்சத்து 
இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே . 

இச் ... ... என் ... ... எனில் , மேல் வினையெஞ்சு 
கிளவியும் ( 2 ) என்ற முடிபிற்கு எய்தாதது எய்துவித்தல் 
நுதலிற்று . 

( இ - ள் . ) சாவ என்று சொல்லப்படும் செயவென் 
எச்சத்து இறுதிக்கண் அகரமும் அதனான் பற்றப்பட்ட வகர 
ஒற்றும் கெடாது நிற்றலே அன்றி , கெட்டு முடிதலும் உரித்து 
எ - று . 

( உ - ம் . ) சாக்குத்தினான் சீறினான் தகர்த்தான் 
புடைத்தான் - எனவரும் . 

இதனை வினையெஞ்சு கிளவியும் ( 2 ) என்றதன்பின் 
வையாத முறையன்றிக் கூற்றினான் , இயல்புகணத்தும் 
அந்நிலைமொழிக் கேடு கொள்க . 

( உ - ம் . ) சாஞான்றார் - என வரும் . 


( 7 ) 


கங்காதரன் -2 


18 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


210. 1 ) இறுதி வகரம் : உம்மைத் தொகையாகக் 
கொண்டனர் உரையாசிரியன்மார் இருவரும் . 


2 ) சாஞான்றார் - சாவத் தூக்கிலிட்டுக்கொண்டார் . 


நச்சினார்க்கினியம் 


209. சாவ , வன்கணம் வருவழி முடியுமாறு 


சாவ என்னும் செயஎன் எச்சத்து 
இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே . 


இதுமேல் வினையெஞ்சு கிளவி என்ற எச்சத்திற்கு 
எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) சாவ ..... வகரம் - சாவ என்று சொல்லப்படும் 
செயவென் எச்சத்து இறுதிக்கண் நின்ற அகரமும் அதனாற் 
பற்றப்பட்ட வகரமும் ; கெடுதலும் உரித்து - கெட்டு நிற்றலும் 
உரித்து , கெடாது நிற்றலும் உரித்து எ - று . 


( உ - ம் . ) கோட்டிடைச் சாக்குத்தினான் எனவரும் . 
சீறினான் தகர்த்தான் புடைத்தான் என ஒட்டுக . கெடாதது 
முன்னர் ( 204 ) முடித்தாம் . 


இதனை வினையெஞ்சு கிளவி (204 ) என்றதன் பின் 
வையாததனான் , இயல்பு கணத்தும் இந்நிலைமொழிக் கேடு 
கொள்க . 


( உ - ம் . ) சாஞான்றான் நீண்டான் மாண்டான் யாத்தான் 
வீழ்ந்தான் அடைந்தான் - என ஒட்டுக . 

( 7 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


209.1 ) சாப்புல்லற் பாற்று ( குறள் . 829 ) 


உயிர் மயங்கியல் 


19 


2. செயவென் எச்சம் இறுதி கெடாமல் முடிந்தமை . 
3. சாவுமாறு தூக்கிலிட்டுக் கொண்டான் . 

4. சாவுமாறு நெடுந்தூரம் சென்றான் , நெடுநாள் பட்டினி 
கிடந்தான் . 

5. மாண்டான் - மாட்சிமைப்பட்டான் . ( உயிரைப் 
போக்குமாறு மாண்டான் ) 

இச்செயவென் எச்சம் ஈறுகெடுதலை ஆசிரியர் 
உடம்பொடு புணர்த்துக் கூறிய இடம் சில வருமாறு ; 

பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த வினை . 11,18 , 
21,24 . 


அறிய வந்த என்னும் செய வென் எச்சத்து இறுதி 
யகரம் கெட்டு அறிவந்த என வருமாறு காண்க . 

செய்தக்க அல்ல ( குறள் , 466 ) என்புழியும் அது . 


பிரயாகவிவேகமும் இந்நயத்தைச் சுட்டியுள்ளது 
( கா .35 ) . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


209.சாவ என்னும் ....... கெடுதலும் உரித்தே . 

இறுதி வகரம் என்பதற்கு , இறுதியும் அதனாற் 
பற்றப்பட்ட வகரமும் எனப் பொருள்கூறின் , உரித்து என்னும் 
பயனிலையொடு இயையாமை காண்க . வேற்றுமை நயம் 
கருதிக்கூறும் இடத்தன்றி , உயிர்மெய்யை ஓரெழுத்தாகக் 
கோடலே இவ்வாசிரியர்கருத்து . 

( கெடுதலும் என்பது ஒருமை எழுவாய் ) 


209. [ உரையாசிரியன்மார் இறுதிவகரம் என்பதற்குக் 
கூறிய பொருள் , பன்மையொருமை மயக்கத்திற்கு 
இடனாகிறது என்று குறித்தார் இவ்வுரைகாரர் பாலசுந்தரம் . 
இளம்பூரணருரையுள் கெட்டு முடிதலும் உரித்து என 


20 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
முடிதலின் அம்மயக்கமின்று . நச்சினார்க்கினியருரையுள் 
ஏடெழுதுவோர் பிழையெனக்கருதல் வேண்டும் . 


ஒற்றுமை நயம் கருதியவிடத்தும் , உயிர்மெய்யை 
ஈரெழுத்தாகக்கொண்டு இவ்வுரைகாரர் உரைகூறியுள்ளமை 
சூ .472 - இல் காணப்படும் ; ஈறுசினை : உம்மைத்தொகை 
என்றும் விளக்கினார் . ஆகலின் ஒற்றுமைநயம் பற்றியோ, 
வேற்றுமை நயம் பற்றியோ பொருள்காண்டற்கண் இவ் 
விடத்தே விசேடமின்மை அறியப்படும் . 


வ்வமைதியை 211 ஆம் சூத்திரவுரையுள்ளும் 
கொள்ளல் வேண்டும் .) 


இளம்பூரணம் 


211. அகரஈற்றுள் இயல்பாய் முடியும் சொற்கள் 


அன்ன என்னும் உவமக் கிளவியும் 
அண்மை சுட்டிய விளிநிலைக் கிளவியும் 
செய்ம்மன என்னும் தொழில்இறு சொல்லும் 
ஏவல் கண்ணிய வியங்கோள் கிளவியும் 
செய்த என்னும் பெயரெஞ்சு கிளவியும் 
செய்யிய என்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அம்ம என்னும் உரைப்பொருள் கிளவியும் 
பலவற்று இறுதிப் பெயர்க்கொடை உளப்பட 
அன்றி அனைத்தும் இயல்புஎன மொழிப. 


இச்....... என்........ எனின் , இஃது அகர ஈற்றுள் ஒருசார் 
பெயர்க்கும் வினைக்கும் இடைக்கும் முன் எய்தியது 
விலக்கியும் , எய்தாதது எய்துவித்தும் முடிபு கூறு ......... ற்று . 


அன்ன என்பதும் செய்யிய என்பதும் பலவற்றிறுதிப் 
பெயர்க்கொடை என்பதும் எய்தியது விலக்கின. மற்றையன 
எய்தாதது எய்துவித்தன. 


உயிர் மயங்கியல் 


21 


( இ - ள் . ) அன்ன என்று சொல்லப்படும் உவமவுருபு 
ஆகிய இடைச்சொல்லும் , அணியாரைக் கருதிய விளியாகிய 
நிலைமையுடைய உயர்திணைப் பெயர்ச்சொல்லும் ,, 
செம்மன என்று சொல்லப்படும் வினைச்சொல் ஆகிய அகர 
ஈற்றுச் சொல்லும் , ஏவலைக் கருதின வியங்கோள் ஆகிய 
வினைச்சொல்லும் , அம்ம என்று சொல்லப்படும் 
உரையசைப் பொருண்மையையுடைய இடைச்சொல்லும் , 
பன்மைப் பொருள்களின் அகர ஈற்றுப் பல என்னும் 
பெயர்ச்சொல்லும் ஆகிய அவ்வனைத்துச் சொல்லும் 
இயல்பாய் முடியும் என்று சொல்லுவர் ஆசிரியர் எ - று . 


( உ - ம் . ) பொன்னன்ன குதிரை செந்நாய் தகர் பன்றி - 
எனவும் , ஊர கொள் செல் தாபோ - எனவும் , 


5 


உண்மன குதிரை செந்நாய் தகர்பன்றி - எனவும் , 


செல்க குதிரை செந்நாய் தகர் பன்றி - எனவும் , 


உண்ட குதிரை செந்நாய் தகர் பன்றி - எனவும் , இதன் 
எதிர்மறை உண்ணாத குதிரை செந்நாய் தகர் பன்றி -எனவும் , 
அதன் குறிப்பு நல்ல குதிரை செந்நாய் தகர் பன்றி - எனவும் , 
உண்ணிய கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - 
எனவும் , அம்ம கொற்றா சாத்தா தேவா பூதா - எனவும் , பல 
குதிரை செந்நாய் தகர்பன்றி - எனவும் வரும் . 


ஊர கொள் என்பது உயிர் ஈறாய் உயர்திணைப் பெயர் 
( தொகை .11 ) என்பதனுள் அடங்காதோஎனின் , ஊரன் என்பது 
ஊர என்றே ஈறு திரிந்து நின்றமையின் அடங்காதாயிற்று 
என்பது . 


‘ விளிநிலைக் கிளவி ஆகிய பெயரை முன் வையாத 
தனான் , செய்த என்பதன் மறையன்றிச்செய்யும் என்பதற்கும் 
மறையாகிய செய்யாத என்பதும் அவ்வியல்பு முடிபு 
உடைத்தெனக் கொள்க . 


22 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அது வாராத கொற்றான் - எனவரும் . 

உரையிற்கோடல் என்பனான் , வியங்கோள் முன்வைக்கற் 
பாலதனை முன்வையாது செய்ம்மன என்பதனை முன் 
வைத்ததனான் , இவ்வியல்பு முடியின்கண் செய்ம்மன 
என்பது சிறப்புடைத்து என்பது பெறப்பட்டது . அதனான் , 
ஏவல் கண்ணாத வியங்கோளும் இவ்வியல்பு முடிபு 
உடைத்தெனக் கொள்க . 

அது ‘ மன்னிய பெரும நீ ( புறநா .6 ) என வரும் . 


‘பலவற்றிறுதிப் பெயர்க்கொடை என்பதனை அம்ம 
என்பதற்கு முன்வையாததனான் , பல என்பது மேற்கூறும்( 11 ) 
செய்யுள் முடிபின் திரிந்து முடிதல் ஈண்டை இயல்பின் 
சிறப்பு இன்று என்பதூஉம் , அகர ஈற்றுள் கூறாத முற்று 
வினையும் வினைக்குறிப்பும் இவ்வியல்பு முடிபின 
என்பதூஉம் பெறப்படும் . 

( உ - ம் . ) உண்டன குதிரை - என்பது முற்றுவினை; கரிய 
குதிரை - என்பது முற்றுவினைக் குறிப்பு . 

தன்னினம் முடித்தல் என்பதனான் , பல என்பதன் இனமாகிய 
சில என்பதற்கும் இவ்வியல்பு கொள்க . 
( உ - ம் . ) சில குதிரை - என வரும் . 

( 8 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

211. இனமில்லவற்றை உடன் எண்ணுதலான் 
இச்சூத்திரம் ஒப்பக்கூறல் என்னும் உத்தியாம் . ( பொ . 665 
பேரா . ) 


உண்மன குதிரை - உண்ணும் குதிரை . செய்யும் என்னும் 
பெயரெச்சப் பொருட்டாகச் செய்ம்மன நிகழ்தல் 
நச்சினார்க்கினியருரையாற் போதரும் . இளம்பூரணருரை 
விளக்கம் அது . சேனாவரையர் அதனை முற்றென்பர் . 
தெய்வச்சிலையார் ஒருமைக்கும் பன்மைக்கும் பொதுவாகிய 
வினையாலணையும் பெயராகக் கொண்டார் . 


உயிர் மயங்கியல் 


23 


1 ) போல என்ற உவமக்கிளவியை அன்ன விலக்கிற்று . 
செய என்னும் வினையெஞ்சு கிளவியைச் செய்யிய 
விலக்கிற்று . 


‘ பலவற் றிறுதிப் பெயர்க்கொடை என்பதும் - இத் 
தொடர் பொருளின்றிச் செல்வதால் நீக்கப்படும் 
இடைச்செருகல் எனக்கொள்க . அது நீக்கப்பட்டது . 


2 ) செய்த செய்யும் என்னும் இரண்டு வாய்பாட்டுப் 
பெயரெஞ்சு கிளவிக்கும் பொதுவான எதிர்மறை செய்யாத 
என்பதாம் . அது முக்காலத்துக்கும் பொதுவாக நிற்றல் காண்க . 


3 ) முன்னிலை வியங்கோள் என்னும் வினையியற் 
சூத்திரத்துள் ( 25 ) , வியங்கோள் செய்ம்மன என்பதன் முன்னர் 
வைக்கப்பட்டுள்ளது . 


4 ) ஏவற்பொருண்மையை முற்ற முடித்தலைக் கருதாத 
வியங்கோள் ஏவல் கண்ணாத தாம் . அஃறிணைக்கண் வரும் 
வியங்கோள் அன்னதாதல் அறியப்படும் . மன்னிய பெரும 
நீ என்று வாழ்த்தியவழி , வாழ்த்தப்பட்டான் சாவாது 
நிலைபெறுதல் கூடாமையின் , ‘ மன்னிய என்னும் 
வியங்கோள் ஏவற்பொருண்மையை முற்ற முடித்தலைக் 
கண்ணாததாயிற்று . 


5 ) ‘ பலாஅஞ் சிலாஅம் என்னும் திரிந்த செய்யுள் 
முடிபு , இச்சூத்திரத்திற் கூறப்படும் இயல்பு முடிபினும் 
சிறப்பிற்றன்று . 


6 ) குதிரை கரிய என்னும் எழுவாய்த் தொடர் 
நிலைமாறி நின்றமையின் குறிப்பு வினைமுற்றுத் தொடராம் . 


நச்சினார்க்கினியம் 


210. அகரசற்றுள் இயல்பாய் முடிவன. 


24 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அன்ன என்னும் உவமக் கிளவியும் 
அண்மை சுட்டிய விளிநிலைக் கிளவியும் 
செய்ம்மன என்னும் தொழில்இறு சொல்லும் 
ஏவல் கண்ணிய வியங்கோள் கிளவியும் 
செய்த என்னும் பெயரெஞ்சு கிளவியும் 
செய்யிய என்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அம்ம என்னும் உரைப்பொருட் கிளவியும் 
பலவற்று இறுதிப் பெயர்க்கொடை உளப்பட 
அன்றி அனைத்தும் இயல்பென மொழிப . 


இஃது அகர ஈற்றுள் ஒருசார் பெயர்க்கும் வினைக்கும் 
டைக்கும் முன் எய்தியது விலக்கியும் , எய்தாதது 
எய்துவித்தும் இலக்கணம் கூறுகின்றது . 


( இ - ள் . ) அன்ன... ... கிளவியும் அன்ன என்று 
சொல்லப்படும் உவமவுருபாகிய அகரஈற்று 

அகரஈற்று இடைச் 
சொல்லும் ; 


அண்மை ........ கிளவியும் - அணியாரைக் கருதின 
விளியாகிய நிலைமையினையுடைய அகரஈற்று உயர் 
திணைப் பெயர்ச்சொல்லும் ; 


இறு 


செய்ம்மன என்னும் தொழில் 
சொல்லும் - செய்ம்மனஎன்று சொல்லப்படும் தொழிற்சொல் 
பொருள் தருங்கால் உம் ஈற்றான் இறும் சொல்லும் 


ஏவல் ....... கிளவியும் - ஒருவரால் ஏவல் தொழின்மை 
கருதிக்கூறப்பட்ட ஏவற்பொருண்மையை முற்ற முடித்தலை 
உணர்த்தும் அகரஈற்று வினைச்சொல்லும் ; 


செய்த ....... கிளவியும் - செய்த என்று சொல்லப்படும் 
பெயரெச்சமாகிய அகரஈற்று வினைச்சொல்லும் ; 


செய்யிய ... ....கிளவியும் - செய்யிய என்று சொல்லப் 
படும் வினையெச்சமாகிய அகரஈற்று வினைச் சொல்லும் ; 


உயிர் மயங்கியல் 


25 


அம்ம ...... கிளவியும் - அம்ம என்று சொல்லப்படும் 
எதிர்முக மாக்கிய அகரஈற்று இடைச்சொல்லும் ( சொ . 278 ) ; 


பலவற்று ...... பெயர்க்கொடை - பன்மைப் பொருளை 
உணர்த்தும் அகரஈற்றுப் பெயர்கள் ஐந்தனையும் முற் 
கூறியவற்றொடு கூட்டிக் கொடுத்தல் ; 


உளப்பட - உள்ளிட்டு ; அன்றி ....... மொழிப - அவ் 
வெட்டுச் சொல்லும் இயல்பாய் முடியும் என்று கூறுவர் 
ஆசிரியர் எ - று . 


( உ - ம் . ) பொன்னன்ன குதிரை செந்நாய்தகர் பன்றி - என 
இது வினையெஞ்சு கிளவியும் ( 204 ) என்பதனான் மிக்கு 
முடிதலை விலக்கிற்று . 


ஊர கேள் செல் தா போ - என உயிரீ றாகிய ( 153 ) 
என்னும் சூத்திரத்தான் இயல்பாய் முடிவது , ஈண்டு னகரம் 
கெட்டு அகர ஈறாய் விளியேற்று முடிந்தமையின் , எய்தாதது 
எய்துவித்தது . 


உண்மன குதிரை செந்நாய் தகர் பன்றி என்பன 
வற்றிற்கு உண்ணும் என விரித்தும் , யானுண்மன நீயுண்மன 
அவனுண்மன - என நிறுத்திக் கூழ் சோறு தேன் பால் - என 
வருவித்தும் முடிக்க . இவற்றிற்கும் அவ்வாறே விரித்துக் 
கொள்க . இங்ஙனம் செய்யும் என்பதன் எச்சப்பொருட்டாகிய 
மனவென் இறுதிச்சொல் அக்காலம் வழங்கியதாதலின் , 
ஆசிரியர் அதனையும் வேறாக எடுத்தோதினார் . 


யானும் நின்னோடு உடன் வருக - அவன் செல்க - அவள் 
செல்க அவர் செல்க 

என நிறுத்தி , காட்டின்கண் 
செறுவின்கண் தானைக்கண் போரின்கண் என வருவித்து 
முடிக்க . இவை ஏவற்பொருண்மையை முற்ற முடியாதன . 
அஃறிணை ஏவற்பொருண்மையை முற்ற முடியாமை 
வினையிலுள் 

வியங்கோட்கண்ணே ( சொ . 228 ) 
பொருளியலும் செய்யுளியலும் பற்றிக் கூறுதும் . 


26 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


5 


மனவும் வியங்கோளும் எய்தாதது எய்வித்தது . 


உண்டகுதிரை செந்நாய் தகர் பன்றி : இதுவும் அது . 
இதற்கு உரிய உண்ணாத குதிரை என்னும் எதிர்மறையும் , 
நல்ல குதிரை என்னும் குறிப்பும் கொள்க . 


உண்ணிய கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் : 
இது முன்னர் வினையெச்சம் வல்லெழுத்துப் பெறுக 
என்றலின் , எய்தியது விலக்கிற்று . 


அம்ம கொற்றா சாத்தா தேவா பூதா - என்பது இடைச் 
சொல் ஆதலின் , எய்தாதது எய்துவித்தது . இது கேளாய் 
கொற்றனே என எதிர்முகமாக்கியவாறு காண்க . 


பல்லகுதிரை பலகுதிரை சிலகுதிரை உள்ளகுதிரை 
இல்லகுதிரை செந்நாய் தகர் பன்றி என ஒட்டுக . 
இக்காலத்துப்பல்ல என்பது வழங்காது , இதுவும் விளக்குறிது 
என்றாற் போலப் பலக்குதிரை என வல்லெழுத்து 
எய்தியதனை விலக்கிற்று . 


விளிநிலைக்கிளவியாகிய பெயர் முற்கூறாததனானே , 
செய்யும் என்பதன் மறையாகிய செய்யாத என்பதற்கும் 
இவ்வியல்பு முடிபு கொள்க . அது வாராத கொற்றன் என 
வரும் . 


இவ்வியல்பு முடிபிற்குச் செய்ம்மன சிறத்தலின் 
வியங்கோட்கு முன் வைத்தார். 


ஏவல் கண்ணிய என்றதனான் ஏவல் கண்ணாததும் 
உளது என்று கூறி மன்னிய பெருமநீ ( புறநா . 61 ) என 
உதாரணம் காட்டுக எனின் , அது பொருந்தாது ; கூறு 
கின்றான் , அவன் நிலைபெற்றிருத்தல் வேண்டும் என்றே 
கருதிக் கூறுதலின் , அதுவும் ஏவல் கண்ணிற்றேயாம் . 


உயிர் மயங்கியல் 


27 


எல்லாவற்றினும் சிறந்த பலவற்றிறுதி முற்கூறுக 
எனின் , அது வழக்கிற்கும் செய்யுட்கும் வேறுவேறு 
முடிபுடைத்து என்றற்கும் , செய்யுள் முடிபு இவ்வியல்பு 
போல் சிறப்பின்று என்றற்கும் , அகர ஈற்றுள் முடிபு கூறாது 
நின்ற முற்றுவினையும் வினைக்குறிப்பும் இவ்வியல்பு 
முடிபு பெறும் என்றற்கும் பின்வைத்தார் . 


உண்டன குதிரை: இது முற்றுவினை; கரியன குதிரை: 
இது முற்றுவினைக்குறிப்பு . இஃது " இயல்புகணத்து முடிபு 
ஞநமயவ ( 114 ) என்புழிப் பொருந்துவன எல்லாம் கொள்க . ( 8 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


210.1 . செய்யும் என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சம் 
போல மன ஈற்றான் முடியும் ( நிகழ்காலமும் எதிர்காலமும் 
காட்டவல்ல ) பெயரெஞ்சு கிளவி . 


2 . 


பல்ல பலசில என்னும் பெயரும் 
உள்ள இல்ல என்னும் பெயரும் ( பெய . 14 ) 


இவை 174 , 213 , 220 ஆம் சூத்திரங்களில் இடம்பெறுவன . 


3. அண்மைச் சொல்லிற்கு அகரம் ஆகும் . (விளி.14 ) 


4. ஏவிய பொருளை யுணர்ந்து அதனை முற்ற 
முடிக்கவல்லன உயர்திணைப் பெயரே என்றவாறு . 


5. நீ : இருதிணைக்கும் பொதுவாகிய விரவுப்பெயர் . 
அஃறிணை விரவுப்பெயருள் உயர்திணைப் பெயரே ஏவற் 
பொருண்மையை உணர்ந்து முற்ற முடிக்கவல்லன. 


6. இவையிரண்டும் இச்சூத்திரத்துள் முன்னர் எய்தாதது 
எய்துவித்த செய்தி எனச் சாதியொருமையாக முடிக்கப் 


பட்டது . 


28 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
7. பெரும்பான்மையும் செய என்னும் வாய்பாட்டு 
வினையெச்சம் ; சிறுபான்மை செய்தென வாய்பாடும் 
பொருந்தும் . 


8. விளக்குறிது : இவ் அவ்வழிமுடிபு இவ்வியல் முதற் 
சூத்திரம் விதித்தது . 


9. இருதிணைச் சொற்கும் ஓரன்ன உரிமைய வினைச் 
சொற்களை எண்ணும் முன்னிலை வியங்கோள் ( வினை . 25 ) 
என்னும் சூத்திரத்தே வியங்கோட்குப் பின்னரே செய்ம்மன 
வைக்கப்பட்டமை காண்க . 


10. இளம்பூரணர் இவ்வுதாரணம் காட்டினார் . 
11. செய்யுள்முடிபு 213 ஆம் சூத்திரத்தான் பெறப்படும் . 

12. இஃது : மிகைச் சொல்லாக இருத்தலின் களையப் 
படும் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


211. அன்ன என்னும் ... 
பலவற்று இறுதிப் பெயர்க்கொடை உளப்பட 

இயல்பென மொழிப . 


பலவற்றிறுதிப் பெயர் என்பதற்கு அகர ஈற்றுப் 
பண்புப்பெயர் எனக் கூறுவதே பொருந்தும் . 


( பலகுதிரை என்று காட்டிய உதாரணத்தை நோக்கிச் 
சாத்திரியார் பண்புப்பெயர் என்றார் போலும் . பலகுதிரை 
இருபெயரொட்டுப் பண்புத்தொகை யாதலன்றி , வண்ணம் 
முதலியவை பற்றி முன்மொழி நிகழும் பண்புத்தொகை 
யாகாமையின் , பல பல்லவை நுதலிய அகர ஈற்றுப் 
பொருட் பெயரேயாம் .) 


உயிர் மயங்கியல் 


29 


செய்ம்மன என்னும் தொழில் இறு சொல் என்றதற்கு 
நச்சினார்க்கினியர் , “ செய்ம்மன என்று சொல்லப்படும் , 
தொழில்சொல் பொருள் தருங்கால் , உம் ஈற்றான் இறும் 
சொல் ” எனப்பொருள் கூறுதல் பொருந்தாது . அதற்குச் 
செய்ம்மன என்னும் வினையாகிய அகரஈற்றுச் சொல் 
என்பதே நேர் பொருளாகும் . 

[ செய்ம்மன வை நச்சினார்க்கினியர் பெயரெச்சமாகக் 
கொண்டார் . அவ்வாய்பாடு பெயரெச்சமாகப் பொருள் 
படுமிடத்து , உம் ஈற்றான் விரிக்கப்படும் ; படவே , செய்யும் 
என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சம் போல எதிர்வும் 
நிகழ்வுமாகிய காலம் காட்டும் - என்பதே அவர் கண்ட 
உரைக்குப் பொருள் . சாத்திரியார் கூறும் பொருந்தாமை 
அவ்வுரையுள் இன்மை காண்க . 

செய்யும் என்னும் வாய்பாட்டுப் பெயரெஞ்சு 
கிளவிக்கு அவ்வீற்றான் முடியும் எதிர்மறை இன்மையின் , 
உரையாளர் இருவரும் செய்யாத என்னும் எதிர்மறைப் 
பெயரெச்சத்தை இலேசினாற் கொண்டனர் . 

செய்ம்மன என்பது வினைமுற்றிற்கும் வினைக்குறிப் 
பிற்கும் உபலக்கணமாகக் கொள்ளலாம் என்றார் சாத்திரியார் . 
அதற்கு வினைக்குறிப்பு எங்ஙனம் நிகழும் ? ] 


இளம்பூரணம் 


212 . 


வாழிய இறுதியகரம் கெடுதல் 


வாழிய என்னும் சேயஎன் கிளவி 
இறுதி யகரம் 1 கெடுதலும் உரித்தே . 


இச்... என் ... எனின் , ஏவல் கண்ணாத வியங்கோள்களில் 
ஒன்றதற்கு எய்திய இயல்பு விலக்கி விகாரம் கூறு ... ற்று . 


( இ - ள் . ) வாழிய என்று சொல்லப்படுகின்ற அவ்வாழும் 
காலம் அண்மைய அன்றிச் சேய்மைய என்று உணர்த்தும் 


30 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சொல் , தன் இறுதிக்கண் அகரமும் அதனால் பற்றப்பட்டயகர 
ஒற்றும் கெடாது முடிதலே அன்றி , கெட்டு முடிதலும் உரித்து 
எ - று . 


( உ - ம் . ) வாழி கொற்றா - என வரும் . 


‘ சேய என் கிளவி என்றதனான் , அம்முடிபு இவ் வாழிய 
என்பதற்கு ஏவல் கண்ணாத நிலையது என்பது விளக்கிய 
நின்றது . 


ஒன்றென முடித்தல் என்பதனான் , பிறகணத்துக்கும் இவ்விதி 
கொள்க . 


( உ - ம் . ) வாழி ஞெள்ளா - என வரும் . 


( 9 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


212. 1 ) 


இறுதி யகரம் : உம்மைத்தொகை . 


2 } 


சேய்மைய ஆகுக என இச்சொல்லை 
விரித்துரைக்க . 


3 ) ளம்பூரணர் , வாழிய சேய என்பதனான் 
விசேடிக்கப்பட்டமையான் ஏவல் கண்ணாத நிலையிற்றா 
யிற்று என்று கருதுவர் . முன்சூத்திரத்து உரையிற் கோடலான் 
கொண்ட கருத்து விளக்கம் இது . 


நச்சினார்க்கினியம் 


211. வாழிய இறுதியகரம் கெடுதலும் உண்மை 


வாழிய என்னும் சேயஎன் கிளவி 
இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே . 


இஃது எய்தியதன் மேல் சிறப்புவிதி வகுத்தது . 


உயிர் மயங்கியல் 


31 


( இ - ள் . ) வாழிய... கிளவி - வாழுங்காலம் நெடுங் 
காலம் ஆகுக என்னும் பொருளைத் தரும் வாழிய என்று 
சொல்லப்படும் கிளவி ; இறுதி ...உரித்து - இறுதிக்கண் 
அகரமும் அதனாற் பற்றப்பட்ட யகர ஒற்றும் கெட்டு 
முடிதலும் உரித்து எ - று . 


கெடுதலும் எனவே , கெடாது முடிதலே பெரும் 
பான்மை என்றவாறு . 


( உ - ம் . ) வாழி கொற்றாசாத்தாதேவா பூதா - எனவரும் . 


வாழிய என்பதே பெரும்பான்மை . வாழிய யான் நீ 
அவன் அவள் அவர் அது அவை - என இது மூன்றிடத்தும் 
சேறலின் , உயிரீறாகிய முன்னிலைக் கிளவியும் ( 151 ) 
என்புழி 

முன்னிலை இயல்பாம் என்றதன்கண் 
அடங்காதாயிற்று . இது குறிப்பு வியங்கோள் . 


ஒன்றென முடித்தலான் , இஃது இயல்புகணத்தும் கொள்க . 
வாழி ஞெள்ளா எனவரும் . இவை வாழ்த்தப்படும் பொருள் 
வாழவேண்டும் என்னும் கருத்தினனாகக் கூறலின் 
ஏவல் கண்ணிற்றேயாம் . அல்லாக்கால் , வாழ்த்தியல் 
வகையே நாற்பாக்கும் உரித்தே ( செய் . 101 ) என்பதற்கும் , 
வாழ்த்தியலாகச் சான்றோர் கூறிய செய்யுள்களுக்கும் 
பயனின்றாம் என்றுணர்க . 

( 9 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

2/1 . I ) குறிப்பு வியங்கோள் , மூவிடங்களுள் இன்ன 
தெனக் குறிப்பான் அறியப்படுதலின் . 

“ சேய என்பது முற்றுமொழியாய் அஃறிணைப் 
பன்மையில் வருமாயினும் , ஈண்டு வாழிய என்பதனான் 
விசேடிக்கப்பட்டமையின் வியங்கோள் முற்றாதலை 
உணர்த்துமென்க ” . 

கணே . 


32 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் ...ரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 
212. வாழிய என்னும் ....... கெடுதலும் உரித்தே . 

சேயென் கிளவி என்ற பாடமே பொருந்தும் . அதற்கு 
மகாலிங்கையர் பதிப்பில் " அதுதான் வாழும் காலம் 
நெடுங்காலம் என்னும் பொருளைத் தரும் சொல் எனப் 
பொருள் கூறப்பட்டுள்ளது . 

[ நச்சினார்க்கினியர் உரைக்குச் சேயஎன் கிளவி 
என்றலே மிகப் பொருந்துவதாம் என்க . ) 


( வே , ரெட்டியார் அவர்களது எழுத்ததிகார ஆராய்ச்சி ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
211. வாழிய என்னும் ........... கெடுதலும் உரித்தே . 


ஏவல் கண்ணிய வியங்கோட் கிளவியும் என்னும் 
அடியை , அம்ம என்னும் உரைப்பொருட் கிளவியும் 
என்னும் அடிக்குமுன் வைத்திருப்பின் இயைபுடைய 
தாயிருக்கும் . ( சூ . 210 ) 


வாழிய என்னும் செய்யிய கிளவி என்பது போன்று 
இச்சூத்திரத்து முதலடியும் அதற்கு ஏற்ப உதாரணமும் 
இருத்தல் வேண்டும் . 


211. [ வாய்பாடு எவையும் பொருந்தாமையின் சேய 
என்பதனை வாழிய என்பதனொடு கூட்டி வாழுநாள்கள் 
சேயனவாகுக என்ற பொருள்படப் பதவுரை கூறினார் 
நச்சினார்க்கினியர் எனக்கொள்ளவேண்டியுள்ளது . செய்யிய 
வினையெஞ்சு கிளவியாக ஒலிக்கிறது . ] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


211. வாழிய என்னும் செய்கென் கிளவி 

இறுதி யகரம் கெடுதலும் உரித்தே . 


உயிர் மயங்கியல் 


33 


இ - ள் . ) வாழ்க எனப்பொருள்படும் , வாழிய என்று 
கூறப்படும் செய்க என்னும் வாய்பாட்டு வியங்கோட் 
கிளவியின் இறுதி நிற்கும் யகர உயிர்மெய் கெடுதலும் 
உரித்தாகும் ; உம்மையான் , கெடாது நிற்றலும் உரித்தென்க . 

வியங்கோள் வினைமுற்று , வருக செல்க உண்க எய்க 
ஓர்க - எனச் செய்க என்னும் வாய்பாட்டினான் வரும் . 
வியங்கோள் வினையின் ஈறு ககர உயிர்மெய் என்பதனைச் 
சான்றோர் செய்யுளானும் ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துக் 
கூறலானும் அறியலாம் . வாழ்க மன்னுக காண்க என்றாற் 
போல வரும் ஒருசார்ச்சொற்கள் ஈறு திரிந்து , வாழிய மன்னிய 
காணிய என வரினும் , செய்க என்னும் முற்று வாய்பாட்டுப் 
பொருளுடையனவேயாம் . 

( சேய - சேய்மைய - நீண்டகாலத்த . சேய என்பதனை 
வாய்பாடாகக் கருதாமல் , வாழ்ச்சிக்காலத்திற்கு அடை 
மொழியாகக் கொண்டு கூட்டி உரையாசிரியன்மார் 
பொருள் கொண்டனர் . அகரவீற்று வியங்கோள் வாய்பாடாகக் 
கோடலுமாம் . இவ்வுரையாளர் பாடமும் ஏற்புடைத்தே .) 

212. ] உம்மை எதிரது தழீஇய எச்சவும்மை 
இருத்தல் வேண்டும் , அடுத்துவரும் சூத்திரச் செய்தியை 
நோக்குதலின் .] 


என 


இளம்பூரணம் 
213 . அம்ம இறுதி அகரம் நீடலும் உரித்தாதல் 

உரைப்பொருட் கிளவி நீட்டமும் வரையார் . 

ச் ..... என் ... எனின் , அம்ம என்பதற்கு எய்தாதது 
எய்துவித்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) உரையசைப் பொருண்மையினையுடைய 
அம்ம என்னும் இடைச்சொல் , தன் ஈற்று அகரம் அகரமாய் 
நிற்றலே அன்றி , ஆகாரமாய் நீண்டு முடிதலையும் வரையார் 
எ - று . 

அம்மாகொற்றா - என வரும் . 


கங்காதரன்-3 


34 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஒன்றென முடித்தல் என்பதனான் , அந்நீட்சி இயல்பு 
கணத்தும் கொள்க . அம்மாஞெள்ளா - என வரும் . ( 10 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


213. அம்ம என்னும் இடைச்சொல் ஒருவனை ஒருவன் 
ஒன்று கேள் என்று சொல்லுதற்கண் வரும் . (இடை .28 ) . அது 
விளிகொள்ளும் இயல்பிற்று ( விளி . 36 ) ஆதலின் அம்மா என 
இறுதி நீடலுடைத்து . சிறிது பொருள் உணர்த்துவனவற்றை 
உரையசை என்றார் என்பர் நச்சினார்க்கினியர். 


நச்சினார்க்கினியம் 


212. அம்ம இறுதி அகரம் நீடலும் உண்மை 


உரைப்பொருட் கிளவி நீட்டமும் வரையார் , 


இஃது அம்ம என்பதற்கு எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) உரைப்பொருட்கிளவி - எதிர்முகமாக்கும் 
பொருளையுடைய 1 அம்ம என்னும் சொல் ; நீட்டமும் 
வரையார் - அகரமாகி நிற்றலேயன்றி , ஆகாரமாய் நீண்டு 
முடிதலையும் நீக்கார் எ - று . 


( உ - ம் . ) அம்மா கொற்றாசாத்தாதேவா பூதா எனவரும் . 


உம்மையான் , நீளாமையே பெரும்பான்மையாம் . 
வரையாது கூறினமையின் , நீட்சி இயல்புகணத்தும் கொள்க . 


( உ - ம் . ) அம்மாஞெள்ளா நாகாமாடாவடுகா ஆதா என 
ஒட்டுக . 

( 10 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


212. 1. முன்னிலைப்படுத்தும் பொருண்மையினை 
யுடைய நீ கேள் என்னும் பொருள்படும் என்றவாறு . 


உயிர் மயங்கியல் 


35 


இளம்பூரணம் 


214. பலாஅம் சிலாஅம் என்னும் முடிபு 


பலவற்று இறுதி நீடுமொழி உளவே 
செய்யுள் கண்ணிய தொடர்மொழி யான . 

இச் ... என் ...எனின் , பலவற்றிறுதிப் பெயர்க் கொடை 
( 8 ) என்று ஓதியதற்குச் செய்யுள் முடிபு கூறு ... ற்று . 

( இ - ள் .) பல என்னும் சொல்லின் இறுதி அகரம் நீண்டு 
முடியும் மொழிகளும் உள ; யாண்டுள எனில் , செய்யுள் 
ஆதலைக் கருதிய ஒன்றோடொன்று தொடர்ச்சிப்படும் 
செய்யுள்முடிபுடைய மொழிகளின்கண்ணே எ - று . 

‘ செய்யுள் கண்ணிய மொழி என்னாது ‘ தொடர்மொழி 
என்றதனான் , இப்பல என்பது நீளும்வழி வருமொழியாவது 
சில என்பதே என்று கொள்ளப்படும் . 

செய்யுளான என்னாது ‘ செய்யுள் கண்ணிய தொடர் 
மொழி யான என்றதனான் , பல என்னும் மொழியீறு 
நீண்டவழி நிலைமொழி அகரப்பேறும் வருமொழி ஞகார 
மெல்லெழுத்துப்பேறும் , வருமொழி இறுதி நீண்டவழி 
அகரப்பேறும் மகரமெல்லெழுத்துப் பேறும் கொள்க . 

உண்டு என்னாது உள என்றதனான் , சில என்னும் 
வருமொழி இறுதி நீடலும் கொள்க . 

வருமாறு : பலாஅஞ் சிலாஅம் என்மனார் புலவர் 
எனவரும் . இதன் சொல்நிலை பலசில என்னும் 
செவ்வெண் . 

( 11 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

214.1 )உண்டு: ஒருமை . உள்ளக்களித்தலும் என்னும் 
குறளிற் ( 1221 ) பரிமேலழகர்உண்டு ஒருமைச்சொல்லாதலைக் 
களித்தலும் உண்டு மகிழ்தலும் உண்டு என்று தனித்தனியே 
கூட்டியுரைத்தமையான் உணர்தலாம் . 


36 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


213. ‘பலாஅஞ் சிலாஅம் நிலைவருமொழிகள் 

பலவற்று இறுதி நீடுமொழி உளவே 
செய்யுள் கண்ணிய தொடர்மொழி யான . 

இது முற்கூறிய பலவற்றிறுதிக்கண் சிலவற்றிற்குச் 
செய்யுள் முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) பலவற்று ...... உள - பலவற்றை உணர்த்தும் 
ஐவகைச் சொல்லின் இறுதி அகரம் நீண்டு முடியும் 
மொழிகளும் சிலஉள; செய்யுள்...... தொடர்மொழியான - 
யாண்டுள எனின் , செய்யுளாதலைக் கருதிய 
ஒன்றோடொன்று தொடர்ச்சிப்படும் செய்யுள்முடிபுடைய 
மொழிகளின்கண் எ - று . 


உடைத்து என்னாது உள என்ற பன்மையான் , 
வருமொழிக்கண் சில என்பது வந்து நீடும் என்று கொள்க . 
செய்யுளான என்னாது செய்யுள்....... தொடர்மொழியான 
என்றதனான் , பல என்பதன் இறுதி அகரம் நீண்டுழி 
நிலைமொழி அகரப்பேறும் , வருமொழி ஞகரமாகிய 
மெல்லெழுத்துப் பேறும் , வருமொழி இறுதி நீண்டவழி 
அகரப்பேறும் மகரமாகிய மெல்லெழுத்துப்பேறும் கொள்க . 


வருமாறு : ‘ பலாஅஞ் சிலாஅ மென்மனார் புலவர் ; 
இதன் சொன்னிலை பலசில என்னும் செவ்வெண் ( 11 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


213.1.208 , 213, 234 , 237 , 258 , 288 , 305 , 316, 351 , 481 - ஆம் 
சூத்திரங்கள் செய்யுள் முடிபு பற்றிய விதிகள் . 


2. செவ்வெண் , உம்மை முதலாய எண்ணிடைச் 
சொல்லானன்றி எண்ணப்படும் பெயர்கள் . 


உயிர் மயங்கியல் 


37 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


214. பலவற்று இறுதி ....... தொடர்மொழி யான . 


( இ - ள் . ) பலவற்றைக் குறிக்கும் அகரவிறுதிச் 
சொற்களுள் அகரம் நீளுகின்ற மொழிகளும் செய்யுட்கண் 
பொருந்திய தொடர்மொழிக்கண் உள . 

பலசில என்ற தொடர்மொழி நீண்டதைப் பலாஅஞ் 
சிலாஅம் என்மனார் புலவர் என்றவிடத்துக் காணலாம் . 

வரும் சூத்திரத்தில் தொடர்அல் இறுதி தம்முன் 
தாம்வரின் எனக் கூறப்பட்டமையான் , பலசில என்றதை 
இரண்டு ரெழுத்து மொழிகளாகக் 

கொள்ளாது 
தொடர்மொழியாகக் கொள்ளல் வேண்டும் . ஆகலான் 
பலவற்று இறுதி என்றதற்குப் பல என்னும் சொல்லின் 
இறுதி என இளம்பூரணர் கூறும் பொருள் பொருத்தமின்று . 

பலசில என்றதை ஒரே தொடர்மொழியாகக் 
கொள்ளுதல் நேரிதாகலான் , சில என்றதை வருமொழியாகக் 
கூறுதல் நேரிதன்று என்க . பலாஅஞ்சிலாஅம் 
இரண்டிடத்தும் வரும் அம்சாரியையைக் கிளந்த அல்ல 
( 483 ) என்னும் அதிகாரப் புறனடைச் சூத்திரத்தாற் 
கொள்ளலாம் . 


என 


214. [ பலவும் சிலவும் நீண்டு , பலாஅ சிலாஅ என 
நிற்பனவற்றையே ஆசிரியர் தொடர்மொழியாகக் 
கொண்டார் . நிலைமொழியை வருமொழியொடு புணர்க்கும் 
விதி கூறும் இவ்வியலுள் , ஆசிரியர் பலாஅஞ் சிலாஅம் 
என ஒருதொடர் அமைந்து குறித்து வருகிளவி பெறாது 
தனித்து நிற்றலைக் கூறாராதலின் , இவர் கருத்து 
நிரம்புமாறில்லை . அம் சாரியையெனின் தொடரிறுதிக்கண் 
அது நிற்பதன் பயன்தான் யாதோ ? ] 


38 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


213. பலவற் றிறுதி ....... தொடர்மொழி யான . 


பலாஅம் சிலாஅம் என்மனார் புலவர் என்பது 
உரையாளர் காட்டிய உதாரணம் . “ இதன் சொல்நிலை பலசில 
என்னும் செவ்வெண் ” என்று அவர்கள் தாமே எழுதி 
யிருத்தலின் , இத்தொடர் பலவும் சிலவும் எனப் 
பொருள்படுவதாகும் . ஆயின் , எண்ணுப் பொருளில் வரும் 
உம் என்பதற்கு ஈடாக இங்கே அம் என்பது வந்துளது . 
கன்னடமொழியில் எண்ணுப்பொருளில் அம் உம் இரண்டும் 
வருதல் ஈண்டு நோக்கற்பாலது . 


பல + அம் = பலாம் என்று ஆகும் . ஆயின் , பலாஅம் என 
ஓர் அகரம் தோன்றி நிற்பது என்னோ எனின் , அஃது 
இல்லாக்கால் , பலசில என்னுமிரண்டும் அம் சேர்ந்து பலாம் 
சிலாம் என்றாயின என்பது அறியப்படாதாகலின் , அவ் அகரம் 
அறிகுறியளவில் நிற்பதென்க. 


மேல் , அன்ன என்னும் உவமக் கிளவியும் என்ற 
சூத்திரத்தில் கூறியவற்றுள் மூன்றதற்குச் சிறப்புவிதி கூறத் 
தொடங்கியவர் , வாழிய என்னும் சூத்திரத்தான் வியங்கோட் 
கிளவிக்கும் , உரைப்பொருட்கிளவி என்னும் சூத்திரத்தான் 
அம்ம 

என்னும் உரைப்பொருட்கிளவிக்கும் ,, ச் 
சூத்திரத்தான் பலவற்றிறுதிப் பெயர்க்கும் முறையே கூறினார் 
எனல் பொருந்துவதாகத் தோன்றுகிறது . முன்னர் வரும் 
இரண்டு சூத்திரங்களும் பலவற்றிறுதிக்கே ஆதல் காண்க . 


213. ( இரண்டு உயிர்க்குறில்கள் இனமொத்த ஒரு 
நெட்டுயிர் ஆதலும் , இடையே தோன்றும் அகரம் 
அறிகுறியளவாக நிற்றலும் பலாஅஞ் சிலாஅம் என்னும் 
முடிபிற்கு மிகவும் ஏற்ற கருத்து . ) 


உயிர்மயங்கியல் 


39 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


213. பலவற் றிறுதி 

பலவற் றிறுதி ....... தொடர்மொழி யான , 


பல்ல பல சில சில்ல என்ற வற்றுள் , பல்ல சில்ல 
என்பவை வினையொடு தொடருங்கால் , நின்றாங்கே 
தொடரின் ஓசை நலமின்மை கருதிச் சான்றோர் தம் 
செய்யுளுள் , பல்லா கூறினும் பதடிகள் உணரார் , சில்லா 
கொள்கெனச் செப்புந ருளரே என்றாற்போல வழங்கி 
யிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . 

உரையாசிரியன்மார் காட்டும் பலாஅம் சிலாஅம் 
என்மனார் புலவர் என்ற உதாரணத்தில் வரும் பலாஅம் 
சிலாஅம் என்பவை பலவும் சிலவும் என்பவற்றின் 
விகாரமாதல் தெளிவு , அங்ஙனமாயின் இவை மகர 
ஈறாதலன்றி அகர வீறு எனற்கேலாமை அறியலாம் . 
அன்றியும் , வருமொழி வல்லினம் இயல்பாகப் புணரும் 
என்னும் 

அதிகார இலக்கணத்தொடு இவை 
பொருந்தாமையும் , பல சில என்பவை தொடர்மொழி 
யாகாமையும் புலனாகும் . 


213. [ பலாஅஞ் சிலாஅம் - உம்மையாற் புணர்ந்தன . 
ஈண்டைக்குரியன பலாஅசிலாஅ என்பனவாகிய அகர ஈற்றுச் 
சொற்கள் . அவை உம்மையோடு இணைந்தே வருதலின் 
பலாஅஞ் சிலாஅம் என்றே சுட்டப்பட்டன . ஆசிரியர் 
எண்ணுப்பெயரை விதந்தோதியே முடிப்பார் ஆகலின் , 
பொதுவதிகாரம் மாறிய பின்னர் எண்ணுப்பெயர் பற்றிய 
அதிகாரத்தின்கண் முதற்சூத்திரம் இஃதாதலின் , அதிகார 
இலக்கணத்தொடு பொருந்தாது என்னும் குற்றம் ஈண்டு 
இல்லை என்க . பலாஅ சிலாஅ என்பன மூவெழுத்துச் 
சொற்களாம் . ஆகவே செய்யுளில் தொடர்மொழியாதற்கண் , 
பல சில என்பவற்றின் நீட்சியாக இவற்றை உரை 
யாசிரியன்மார் கொண்டனர் . 


40 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சில்ல என்ற சொல்லை இவ்வுரைகாரர் எடுத்துக் 
காட்டுதல் , இச்சொல்லாட்சி தொல்காப்பியனார்க்கு 
உடன்பாடன்றாதலின் , பொருந்தாது . ) - தி.வே.கோ. 


இளம்பூரணம் 
215 . பல , சில - தம்முன் தாம் வந்து புணர்தல் 

தொடர் அல் இறுதி தம்முன் தாம்வரின் 
லகரம் றகர ஒற்று ஆதலும் உரித்தே . 

இச்... என் - எனின் , பல சில என்பனவற்றிற்கு இயல்பே 
அன்றித் திரியும் உண்டு என , எய்தியதன் மேல் சிறப்புவிதி 
கூறு ....... ற்று . 

( இ - ள் . ) தொடர்மொழி அல்லாத ஈரெழுத்தொரு 
மொழி ஆகிய பல சில என்னும் அகரஈற்றுச் சொல் , 
தம்முன்னே தாம் வரின் , தம் ஈற்றில் நின்ற லகர ஒற்று றகர 
ஒற்றாய்த் திரிந்து முடிதலும் உரித்து எ - று . 

( உ - ம் . ) பற்பல கொண்டார் , சிற்சில வித்தி - என வரும் . 


‘ தன்முன் தான் என ஒருமையால் கூறாது . தம்முன் 
தாம் வரின் என்ற பன்மையான் , மேல் நின்ற பலசில என்ற 
இரண்டும் தழுவப்பட்டன . தொடர்அல் இறுதி தம்முன் 
வரின் என்னாது தாம் என்றதனான் , இம்முடிபின்கண் பல 
என்பதன் முன் பல வருக , சில என்பதன் முன் சில வருக 
என்பது கொள்ளப்பட்டது . 


லகரம் றகரம் ஆம் என்னாது , லகரம் றகர ஒற்று ஆம் 
என்ற ஞாபகத்தான் ,அகரம் கெடும் என்றானாகக் கொள்க . 


அருத்தாபத்தி முகத்தான் , தம்முன் தாம் வரின் லகரம் 
றகர ஒற்றாம் எனவே , தம் முன் பிறவந்தவிடத்து லகரம் 
றகராற்று ஆகாது அகரம் கெடும் என்பது கொள்ளப்படும் . 

(உ - ம் .) பல்படை பல்யானை , சில்படை சில் கேள்வி 
எனவரும் . 


உயிர் மயங்கியல் 


41 


தொடரல் இறுதி என்பது , சுட்டு அல்லது ஓரெழுத் 
தொரு மொழி அகரம் இன்மையின் , ஓரெழுத்தொரு 
மொழிமேல் செல்லாதாயிற்று . 

உரித்து என்றது , அகர ஈற்று ஒருமை பற்றி . ( 12 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


215. 1 ) "சிற்சில வித்திப் பற்பல விளைத்து ( நற் . 328) 


2 ) ஞாபகம் - அறிவுறுத்தல் . ஈண்டு , லகரவுயிர்மெய்யுள் 
லகர ஒற்று றகரஒற்றாகத் திரியும் எனவே , லகரத்தை யேறி 
நின்ற அகரம் கெடும் என்பது குறிப்பான் அறிவுறுத்தப் 
பட்டவாறு . ஞாபகம் கூறல் என்ற உத்தி வேறு . 


3 ) உரையாசிரியன்மார் இருவரும் இனம் செப்புதி 
லாகிய குறிப்பினை அருத்தாபத்தி வகையாகக் கொண்டனர் . 
231 நச் . காண்க . 


4 ) மூன்று முதலிய பலவெழுத்தான் இசைப்பன 
தொடர்மொழியாம் . தொடர்மொழி அல்லாதன ஓரெழுத் 
தொரு மொழியும் ஈரெழுத்தொரு மொழியுமாம் . ஓரெழுத் 
தொரு மொழியுள் அகரச் சுட்டிடைச்சொல் முன்னர்க் 
கூறப்பட்டது . படவே , 

படவே , ஈண்டுத் தொடரல் இறுதி 
ஈரெழுத்தொருமொழியேயாம் . பலவற்றி றிறுதிப் 
பெயர்க்கொடை ( 211 ) க்கு ஈண்டு விதி கூறப்படுகிறது . 


5 ) உரிய என்னாது உரித்து என்னார் , சாதியொருமை 
கருதி , அஞ்சுவது அஞ்சாமை ( குறள் 428 ) என்புழிப் போல . 


நச்சினார்க்கினியம் 


214. பல , சில - தம்முன் தாம் வந்து முடியுமாறு 


தொடர்அல் இறுதி தம்முன் தாம்வரின் 
லகரம் றகராற்று ஆகலும் உரித்தே . 


42 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இது பலசில என்பனவற்றிற்கு இயல்பே யன்றித் 
திரிபும் உண்டென, எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) தொடர்அல் இறுதி - தொடர்மொழி அல்லாத 
ஈரெழுத்தொரு மொழியாகிய பலசில என்றும் அகரஈற்றுச் 
சொல் ; தம்முன் தாம் வரின் - தம்முன்னே தாம் வருமாயின்; 
லகரம் ... உரித்து - லகர ஒற்று றகர ஒற்றாகத் திரிந்து முடிதலும் 
உரித்து எ - று . 


உம்மையால் , திரியாமையும் உரித்து என்றார் . 


( உ - ம் . ) பற்பல கொண்டார் , சிற்சில வித்தி என 
வரும் . அகரஈற்றுச் சுட்டு அல்லாத குற்றெழுத்து ஓரெழுத் 
தொரு மொழியாகுதல் இன்மையின் , தொடரல் இறுதி 
எனவே ஈரெழுத்தொருமொழியே உணர்த்திற்று . ‘ தன்முன் 
என்னாது ‘ தம்முன் என்ற பன்மையான் , பல சில எனநின்ற 
இரண்டும் தழுவப்பட்டன. 


தம்முன் வரின் என்னாது ‘ தாம் என்றதனான் , பலவின் 
முன் பல வருதலும் , சிலவின் முன் சில வருதலும் கொள்க . 
லகரம் றகர ஒற்றாம் என ஒற்றிற்குத் திரிபுகூறி அகரம் கெடுதல் 
கூறிற்றிலர் எனின் , அது ‘ வாராததனான் வந்தது முடித்தல் என்னும் 
உத்திபெற வைத்தது என்றுணர்க இதனை ஞாபகம் 
என்பாருமுளர் . அருந்தாபந்தியான் , தம்முன் தாம் வரின் லகரம் 
றகர ஒற்றாகும் எனவே , தம்முன் பிறவரின் லகரம் றகர 
ஒற்றாகாது அகரம் கெடும் என்று கொள்ளப்படும் . 


( உ - ம் . ) பல்கடல் சேனை தானை பறை எனவும் , 
பல்யானை பல்வேள்வி எனவும் , சில்காடு சேனை தானை 
பறை எனவும் ,சில்யானை சில்வேள்வி எனவும் வரும் . 


உரித்து என்றது அகர ஈற்று ஒருமை பற்றி . 


( 12 ) 


உயிர் மயங்கியல் 


43 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


214.1. ‘சிற்சில வித்திப் பற்பல விளைத்து ( நற் .323 ) 


2. இவ்வுத்தியாவது " ஒரு பொருண்மைக்கு வேண்டும் 
லக்கணம் நிரம்ப வாராததொரு சூத்திரத்தானே அங்ஙனம் 
வந்த பொருண்மைக்கு வேண்டும் முடிபு கொள்ளச் 
செய்தல் . " ( பொ . 665 பேரா . ) இங்கே நிரம்ப வாராதது . 
அகரக்கேடு சொல்லாமை ; லகரம் றகரமாகத் திரியுமெனவே , 
அதில் ஏறி நின்ற அகரக்கேடு ஈண்டுச் சொல்லப் 
படாததாயினும் அஃதும் இவ்வுத்தியாற் கொள்ளப்படும் 
என்பது . 

கணே . 


3 , 4. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இச்சொற்றொடரைத் தியாகராச லீலையில் 
மகாவித்துவான் பிள்ளையவர்கள் பொன்னேபோல் போற்றி 
யாண்டுள்ளமை காண்க . ( நாட்டுப்படலம் , பாடல் 87 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


215. தொடர் அல் இறுதி ....... ஆதலும் உரித்தே . 

வகரம் ( 210 ) யகரம் ( 212 ) என்ற சொற்கள் முன்னைச் 
சூத்திரங்களில் வகரவொற்று யகரவொற்றுக்களைக் குறியாது , 
வகர யகர உயிர்மெய்களையே குறித்தவாறு போல , ஈண்டும் 
ஆசிரியர் லகரம் என உயிர்மெய்யையே குறித்தார் எனக் 
கொள்ளின் சாலும் . ஆகலின் உரைகாரர்கள் லகரவொற்று 
என்றவிடத்து ஒற்று என்றதனை மிகையாகக் கொண்டு அஃது 
அகரம் கெடும் என்றதை ஞாபிக்கின்றது என்று கூறுவது 
பொருந்தாது . 


“ அருத்தாபத்தி முகத்தான் , தம்முன் தாம்வரின் லகரம் 
றகர வொற்றாம் எனவே , தம்முன் பிற வந்தவிடத்து லகரம் 
றகரவொற்றாகாது அகரம் கெடும் என்பது கொள்ளப்படும் ” 
என்றனர் உரைகாரர் . இஃது அருத்தாபத்தி ஆகுமா ? ஆகாது . 


44 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஆதலான் இதனைப் பல்வேறு கவர்பொருள் ( களவு 33 ) , 
பன்னகை - பன்னூறு ( 23 , 32 ), பல்லாற்றானும் ( கற்பு .17 ) , 
பல்குறிப்பினவே (உவம் .11 ) , சில்வகை ( மரபு .100 ) முதலிய 
ஆசிரியர் வழக்காற் கொள்ளலாம் . 


215. ( ஆசிரியர் லகரம் என உயிர்மெய்யையே 
குறித்தார் என்னும் சாத்திரியார் கூற்றைப் பாலசுந்தரம் 
அவர்களும் தழுவியுரைத்தார் . அது பொருந்தாமை ஆண்டுக் 
கூறப்படும் . 


உரையாசிரியன்மார் எடுத்தமொழி இனஞ்செப்பு 
தலையும் அருத்தாபத்தி வகையாகக் கொண்டனர் . 232 ஆம் 
சூத்திரத்து நச்சினார்க்கினியருரையுள்ளும் இவ்வமைதியே 
காணப்படும் . 


மக்களாய்ப் பிறவாமை என்னும் அருத்தாபத்தியான் 
விலங்காய்ப் பிறத்தல் என்பது கொள்ளப்பட்டதாகப் 
பரிமேலழகர் குறிப்பிடுவதும் ( குறள் 236 ) காண்க . 


ஆசிரியர் 

உடம்பொடு புணர்த்துக் கூறிய 
முடிபிற்கெல்லாம் உரையாளர் இலேசு முதலியவற்றான் 
விதியமைத்துச் சென்றுள்ளனர் என்றே கருதற்பாலம் . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


214. தொடரல் இறுதி ..... ஆகலும் உரித்தே . 


மரபியல் 110உரையிற் பேராசிரியர் கூறியதே கொண்டு , 
அகரம் கெடுதல் கூறிற்றிலர் எனின் , அது வாராததனான் 
வந்தது முடித்தல் என்னும் உத்தி பெற வைத்தது என்றுணர்க 
என்று நச்சினார்க்கினியர் எழுதியுள்ளார் . இவற்றால் , 
ஆசிரியர் லகரமெய் றகரமெய்யாகத் திரியும் என்றே விதி 
கூறினார் என்பதும் , லகரத்தின் மேல் நின்ற அகரம் 


உயிர் மயங்கியல் 


45 


வாராததனான் வந்தது முடித்தல் என்னும் உத்தியால் 
கெடுக்கப்படும் என்பதும் அவரிருவர் கருத்து மாதல் 
அறியப்படும் . ஆயின் , ஆசிரியர் லகரம் என்றது லகர உயிர் 
மெய்யையே குறிக்கும் . லகரம் என்றது லகரமெய்யையே 
யன்றி உயிர்மெய்யை உணர்த்துமோ எனின் , உணர்த்தும் . 
முன்னர் , பொன்னென் கிளவி ஈறுகெட முறையின் , 
முன்னர்த் தோன்றும் லகாரமகாரம் என்னுமிடத்து , லகாரம் 
என்றது உயிர்மெய்யினையே உணர்த்துதல் காண்க . இதனால் 
லகரம் ( ல ) றகரமெய்யாகத் திரியும் என்பது சூத்திரத்தாற் 
போதருவதாகும் . ஆகலின் , உத்தியால் அகரம் கெடுத்தல் 
வேண்டா . 


பற்பல என்று வருதலை நோக்கின் , இயல்பில் , பல் 
என்று மெய்யீறாய் இருக்கும் சொல்லே , பன்மையைக் 
குறிக்கும் அகரவுயிரோடு கூடிப் பல என்று நின்றதெனவும் , 
புணர்ச்சிக்கண் பிற சொல்லோடு கூடி வரும்வழி அகர 
விகுதியொடு நிற்றல் வேண்டாமையின் , இயல்பாய 
மெய்யீறாய் நின்று புணர்ந்தது எனவும் அறிதல் கூடும் . 


[ வாராததனான் வந்தது முடித்தல் என்னும் உத்திநயம் 
தோன்றப் பேராசிரியர் கூறியதே உரையாளர் இருவரும் 
வழிமொழிந்தனர் . சாத்திரியார் சுட்டிய கருத்தினையே 
இவ்வுரைகாரரும் பின்பற்றினார் . உத்தி நயம் பெறப்பட 
வேண்டும் என்னும் அவாக்கொண்டு , லகரத்தின் மேல்நின்ற 
அகரத்தை , இவ்வுத்தியாற் கெடுக்க என்று இருவரும் எழுதிப் 
போந்தனர் . ஒரு மெய் மற்றொரு மெய்யாகத் திரியுமன்றி , 
உயிர்மெய் அவ்வாறு திரியாது என்னும் கருத்தினர் அவர் 
எனக்கொள்ளவும் இடனுண்டு . லகரம் உயிர்மெய்யெனக் 
கொள்வார் , பொன்னென் கிளவி ( 356 ) என்னும் சூத்திரத்தே 
முன்னர்த் தோன்றும் லகார மகாரம் என்பதனைச்சான்றாகக் 
காட்டுவர் . ஓரெழுத்து மற்றோரெழுத்தாகத் திரிதல் ஆங்கு 
ஆராய்ச்சியின்மையின் , அவ்வெடுத்துக்காட்டு ஏலாது . 
செய்யுளிறுதிப் ...... னகார மகாரம் ஈரொற்றாகும் ( 51 ) என 
இரண்டும் மெய்யாக வருதல் காண்க . உயிர்மெய்யின் வேறாக 


46 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
மெய்யெழுத்தை ஆசிரியர் விதந்தோதுதல் , அல்லதன் 
மருங்கின் ( 326 ) என்னும் சூத்திரத்தே ரகரம் , நிற்றல் 
வேண்டும் புள்ளியொடு புணர்ந்தே என்றும் , முன்னென் 
கிளவி ( 355 ) என்னும் சூத்திரத்தே இல்லென் கிளவிமிசை 
றகரம் ஒற்றல் என்றும் ஓதியவாற்றான் உணரப்படும் . அற்றேல் , 
‘ முன்னர்த்தோன்றும் லகாரம் மகாரம் ( 356 ) என்புழி , ( புள்ளி 
யென்றும் , ஒற்று என்றும் விசேடியாத ) லகாரத்தை 
மெய்யெனக் கொள்வோமெனின் , 

அது 

கூடாது ; 
என்னையெனின் , லகாரமெய் மகாரமெய்யொடு 
மயங்காமை ( 23, 24 ) நூன்மரபிற் கூறினாராதலின் , லகாரம் 
உயிர்மெய்யே யாதல் வேண்டுமென்க . 


பல் என்பதே இயல்பான சொல் என்னும் 
இவ்வுரையாளரது கருத்தினைப் பாலசுந்தரமும் தழுவினார் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


214. தொடரல் இறுதி ....... ஆதலும் உரித்தே . 


றகர ஒற்றாதல் என்றதனான் , லகரம் உயிர்மெய் 
என்பது பெறப்படும் . இதனானும் உயிர்மெய்யை ஆசிரியர் 
ஓரெழுத்தாக வைத்துக் கூறுமுறைமை புலப்படும் . 


214. [ சாத்திரியாரும் ரெட்டியாரும் உரைத்தவாறே , 
உயிர்மெய் லகரம் றகரவொற்றாகத் திரியும் என்றார் 
இவ்வுரைகாரர் . தொல்லுரையாளர்க்கு உயிர்மெய்யுள் 
மெய்யெழுத்தே வேறொரு மெய்யாகத் திரியும் என்பது 
துணிபாதலின் , உயிர்மெய்யினுள் உயிர்கெடுதலை உத்தி 
வகையாற் கொண்டனர் .] 


இளம்பூரணம் 


216. அப்புணர்ச்சியிடை வல்லெழுத்து விகற்பமாதல் 

வல்லெழுத்து இயற்கை உறழத் தோன்றும் . 


உயிர் மயங்கியல் 


47 


இச் ... ... எனின் , இது மேற்கூறிய இரண்டற்கும் 
இன்னுமொரு முடிபு வேற்றுமை உணர் ...... ற்று . 


( இ - ள் . ) மேற்கூறிய பல சில என்னும் இரண்டற்கும் 
அகர ஈற்றுப் பொதுவிதியில் கூறிய வல்லெழுத்து மிகுதியது 
இயல்பு , மிகுதலும் மிகாமையும் ஆகி உறழ்ந்து வரத் 
தோன்றும் எ - று . 


வருமாறு : பலப்பல சிலச்சில ; பலபல சிலசில - 
எனவரும் . 


இயற்கை என்றதனான் , முற்கூறிய பற்பல சிற்சில - 
என்னும் முடி பொடு , பல்பல சில்சில - என்னும் முடிபு 
பெற்று உறழ்ச்சியாதல் கொள்க . 


தோன்றும் என்றதனான் , அகரம் கெட , லகரம் 
ஆய்தமும் மெல்லெழுத்துமாய்த் திரிந்து முடிதல் கொள்க . 


( உ - ம் . ) பஃறானை , பன்மரம் ; சிஃறாழிசை, சின்னூல் - 
என வரும் . " 

( 13 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


216. 1 ) 


பல் + தானை = பஃறானை ( சூ . 370, 150 ) 
பல் + மரம் பன்மரம் 368 
சில் + தாழிசை =சிஃறாழிசை ( 370 , 150 ) 
சில் + நூல் =சின்னூல் ( 368 , 150 ) 


நச்சினார்க்கினியம் 


215. ஆண்டு வல்லெழுத்து உறழ்ந்து தோன்றல் 


வல்லெழுத்து இயற்கை உறழத் தோன்றும் . 


48 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இது முற்கூறிய இரண்டற்கும் உள்ளதொரு முடிபு 
வேற்றுமை கூறுகின்றது . 


( இ - ள் . ) வல்லெழுத்து இயற்கை - முற்கூறிய பலசில 
என்னும் இரண்டற்கும் அகரஈற்றுப் பொதுவிதியிற் கூறிய 
வல்லெழுத்து மிகும் இயல்பு ; உறழத்தோன்றும் - மிகுதலும் 
மிகாமையுமாய் உறழ்ந்துவரத்தோன்றும் எ - று . 


வருமாறு : பலப்பல பலபல , சிலச்சில சிலசில என 
வரும் . ஈண்டும் தம்முன் தாம் வருதல் கொள்க . 


இயற்கை என்றதனான் , அகரம் கெடலகரம் திரிந்தும் 
திரியாமலும் உறழ்ந்து முடிதலும் கொள்க . 


பற்பல பல்பல , சிற்சில சில்சில என வரும் . 


தோன்றும் என்றதனான் , அகரம் கெட லகரம் 
மெல்லெழுத்தும் ஆய்தமுமாகத் திரிந்து முடிதலும் கொள்க . 


பன்மீன்வேட்டத்து பன்மலர் , பஃறாலி பஃறாழிசை 
என வரும் . 


இவை ‘ தோன்றும் என்று எடுத்தோதிய மிகையான் , 
அகரம் கெட நின்ற லகர ஒற்றின் முடிபாகலின் , தகரம் 
வருவழி ஆய்தம் நிலையலும் ( 369 ) மெல்லெழுத்து 
யையின்னகாரம் ஆகும் ( 367 ) என்பவற்றான் முடியா . (13) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


215.1 . " அகரம் இவ்விலேசினான் கெட்டது என்றலே 
சாலும் ; 369 , 367 ஆம் சூத்திரவிதிகளான்லகரம் னகரமாதலும் 
ஆய்தமாதலும் பெறப்படும் ” என்பர் சாத்திரியார் . 


உயிர் மயங்கியல் 


49 


2. பலவற்றிறுதிப் பெயர்க்கொடையை ஆசிரியர் 
கிளந்தோதுதலின் , இம்முடிபுகளை உரையாசிரியன்மார் 
இலேசினாற் கொண்டனர் எனலாம் . அன்றியும் , பல சில 
என்பன அகரம் கெடநின்ற விதியீறாகப் பல் சில் என 
நிற்றலின் , அச்சூத்திரவிதிகளான் முடிக்கலாகாமை 
உணரப்படும் . 

மொழியியலார் பல் சில் என்பனவே பல சில என 
ஈற்றகரம் பெற்று விரிந்தன என்பர் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


216. வல்லெழுத்து இயற்கை உறழத் தோன்றும் , 

தோன்றும் என்றதனான் , அகரம் கெட லகரம் 
ஆய்தமும் மெல்லெழுத்துமாய்த் திரிந்து முடிதல் கொள்க . 
பஃறானை- பன்மரம் , சிஃறாழிசை, சின்னூல் எனவரும் ” 
என உரைகாரர்கூறினர் . அகரம் கெட்டவிடத்து , லகரவொற்று 
தகரம் வருவழி ( 370 ) , மெல்லெழுத்து இயையின் ( 368 ) 
என்ற சூத்திரங்களான் முறையே ஆய்தமாகவும் னகாரமாகவும் 
மாறுமாதலின் அகரக்கேட்டினை மாத்திரம் உரைகாரர் 
கூறியிருப்பின் நலம் . 

216. ( சாத்திரியார்கருத்தும் சாலப் பொருந்தும் . ] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
215. வல்லெழுத் தியற்கை உறழத் தோன்றும் . 

பல் சில் என்பவை லசுரவீற்று அளவைப் பெயர் 
களாகும் . இதனைப் பன்மை சின்மை என்னும் 
சொல்லாக்கத்தான் அறியலாம் . அம்முழுமையுணர்த்தும் 
அகரவீற்றொடு கூடிப் பல்ல சில்ல எனவும் பலசில எனவும் 
அஃறிணைப் பன்மைப் பெயர்களாக வரும் . 


உரையாளர் பலசில என்பவையே அகரம் நீங்கிப் பல் 
சில் என நின்றன என்று கருதினர் . அக்கருத்து மொழி 
யியலுக்கு மாறானதாகும் . 


கங்காதரன் -4 


50 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


215. [ பல சில என்பன அகரம் நீங்கிப் பல் சில் என 
வரும் என்று உரையாளர் கூறும் செய்தி மொழியியலுக்கு 
மாறானது என்று குறிப்பிடும் இவ்வுரைகாரர் , 369 ஆம் 
சூத்திரவுரையுள் , " பஃறாழிசை பஃறொடை எனவிதியீறாகி 
நின்ற லகரத்திற்கும் இஃதொக்கும் ” என்று கூறுகிறார் . பல 
சில என்பன பல் சில் என விதியீறாக நிற்பனவற்றை ஆண்டு 
மாத்திரம் உடன்பட்டுப்போதல் யாங்கனம் ? ] 


இளம்பூரணம் 


217. அகரசற்றுப் பெயர்க்கு வன்கணம் வருவழி 

வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதன் ஓரற்றே . 


இச் ... எனின் , அகர ஈற்றுப் பெயர்க்கு வன்கணத்தொடு 
வேற்றுமை முடிபு கூறு ... ற்று . 


இ - ள் . ) அகரஈற்றுப் பெயர் , வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண்ணும் , மேற்கூறிய அல்வழியோடு 
தன்மைத்தாய்க் கசதப - முதல்மொழி வந்தவழித் தத்தம் ஒத்த 
ஒற்று இடைமிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) இருவிளக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் 
எனவரும் . விளக்குறுமை எனக் குணவேற்றுமைக் 
கண்ணும் கொள்க . 

( 14 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


217. 1 ) வேற்றுமை முடிபினைப் பொருட் பெயர்க் 
கண்ணேயன்றிக் குணவேற்றுமைக்கண்ணும் கொள்ளுதல் 
இவ்வுரைகாரர் இருவர்தம் கருத்தாகும் . 330 , 347 முதலிய 
சூத்திரவுரையுள்ளும் காண்க . 


உயிர் மயங்கியல் 


51 


நச்சினார்க்கினியம் 


216. அகரஈறு , வன்கணம் வருவழி வேற்றுமைக்கண் 

முடியுமாறு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது , அகரஈற்றிற்கு அல்வழிமுடிபு கூறி , வன் 
கணத்தொடு வேற்றுமை தொக்குநின்ற முடிபு கூறுகின்றது . 


இ - ள் . ) வேற்றுமைக் ...... ஓரற்று - அகர ஈற்றுப்பெயர் , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , அல்வழியோடு 
ஒருதன்மைத்தாய் , கசதப முதல்மொழி வந்துழித்தத்தம் ஒத்த 
ஒற்று இடைமிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) இருவிளக்கொற்றான் சாத்தன் தேவன் பூதன் 
எனவரும் . இளவிளக் குறுமை சிறுமை தீமை பெருமை 
எனக் குணவேற்றுமைக்கண்ணும் கொள்க . இருவிள என்பது 
ஓலை ; வேணாட்டகத்து ஓரூர் ; கருவூரினகத்து ஒரு சேரியும் 
என்ப . இருவிளவிற் கொற்றன் என விரிக்க , ( 14 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


கொற்றன் , 


216 . இருவிளவினை 

எழுதும் 
இருவிளவின்கண் வாழும் கொற்றன் . 


இளம்பூரணம் 


218. இவ்வீற்று மரப்பெயர் முடிபு 


மரப்பெயர்க் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 


ச் ...... எனின் , அகரஈற்று மரப்பெயர்க்கிளவிக்கு 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 


52 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) அகர ஈற்று 

அகர ஈற்று மரப்பெயராகிய சொல் 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) விளங்கோடு விளஞ்செதிள் தோல் பூ - 
எனவரும் . 

( 15 ) 


நச்சினார்க்கினியம் 


217. இவ்வீற்று மரப்பெயர் மெல்லெழுத்து மிகுதல் 

மரப்பெயர்க் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 

இஃது அகரஈற்று மரப்பெயர்க்கு எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தது . 

( இ - ள் . ) மரப் ... மிகும் - அகர ஈற்று மரப்பெயராய 
சொல் , வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண் , 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) அதங்கோடு விளங்கோடு செதிள் தோல் பூ 
எனவரும் . இது கசதப முதலிய ( 143 ) என்பதனான் 
முடியும் . 

( 15 ) 


இளம்பூரணம் 


219. மக இன்சாரியை பெறுதல் 


மகப்பெயர்க் கிளவிக்கு இன்னே சாரியை . 


இச் ... ....எனின் , அவ் ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அகர ஈற்று மக என்னும் பெயர்ச்சொல்லிற்கு 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் வரும் சாரியை இன் 
எ - று . 


(உ - ம் . ) மகவின்கை செவி தலை புறம் - என வரும் . 


உயிர் மயங்கியல் 


53 


சாரியைப் பேறு வரையாது கூறியவழி நான்கு 
கணத்துக்கண்ணும் செல்லும் என்பது ஆகலின் , மகவின் 
ஞாண் - என இயல்புகணத்துக்கண்ணும் கொள்க . ( 16 ) 


நச்சினார்க்கினியம் 


218. மக இன்சாரியை பெறுதல் 


மகப்பெயர்க் கிளவிக்கு இன்னே சாரியை . 


இஃது அகரஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் 


பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் .) மகப் ....... சாரியை - அகர ஈற்று மக என்னும் 
பெயர்ச்சொல்லிற்கு வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் 
வரும் சாரியை இன்சாரியை எ - று . 


( உ - ம் . ) மகவின்கை செவி தலை புறம் என வரும் . 
சாரியைப்பேறு வரையாது கூறியவழி நான்கு கணத்துக் 
கண்ணும் செல்லும் என்பது ஆசிரியர்க்குக் கருத்தாகலின் , 
மகவின்ஞாண் நூல் மணி யாழ் வட்டு அடை- என ஒட்டுக . 


மேல் ( 219 ) அவண் என்றதனான் , இன்சாரியை 
பெற்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 

( 16 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


218. 1 ) நிலைமொழித் தொழிலாகிய சாரியைப் பேறு 
வருமொழித் தொழிலாகிய இயைபு வல்லெழுத்தினை 
வீழ்த்தாது என்பது உரையாசிரியன்மார் கொள்கை . எனவே , 
அதனை வீழ்த்த இலேசினான் விதிக்க வேண்டும் என்று 
அன்னோர் கொண்டனர் . 216 ஆம் சூத்திரவிதியாற்பெறும் 
அதிகார வல்லெழுத்தினை அவண் என்ற இலேசினான் 
விலக்கினார் நச்சினார்க்கினியர். 


54 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இக்கொள்கையை இடையறாது உரையாசிரியர் 
ருவரும் கடைப்பிடித்துக் குறிப்பிடுமாற்றை உரை 
நெடுகக் காணலாம் . 253 , 263 , 294 ஆம் சூத்திரத்தில் 
ரண்டாமடியுள் ஆசிரியர் விதித்துள்ள இவ்வல்லெழுத்து 
வீழ்வினை, அவ்வாறு விதியாத சூத்திரத்தும் உரையாசிரியர் 
கொண்டுள்ளமை யாதேனும் ஓர் இலேசு பற்றியே என்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


219 . 


மகப்பெயர் கிளவிக்கு இன்னே சாரியை . 


வரும் சூத்திரத்திலுள்ள அவண் என்றதனான் , 
மகவின்கை என மேல் இன்சாரியை பெற்றவழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்வைக்கொண்டனர் உரைகாரர் . கசதபக்கள் 
ஈரொற்றாக யரழ இவற்றின் பின்னரே வரும் என்பது , 

யரழ என்னும் மூன்றும் ஒற்றக் 

கசதப ஙஞநம ஈரொற்று ஆகும் ( 48 ) 
என்ற சூத்திரத்தில் ஆசிரியர் உணர்த்தியமையின் , 
இன்சாரியை வரும்போது இயைபு வல்லெழுத்து வாராது 
என்பது பெறப்படுமாகலின் உரைகாரர் கூற்றுப்பொருத்தமின்று . 


219. [ சாரியைப் பேறு இயைபுவல்லெழுத்து மிகுதலை 
விலக்காது என்பது உரையாளர்தம் கொள்கை . ஒற்றிடை 
மிகா எனவே , சாரியை வகுப்ப வல்லெழுத்து வீழா என்பது 
பெற்றாம் என்பது நச்சினார்க்கினியர் உரை ( சூத் . 263 ) . 
இவ்வாறே 250 , 294 ஆம் சூத்திரவுரையிலும் அவர் குறித்துப் 
போந்தமை காண்க . 


பிற்கால உரையாளர்கள் , முன்னுரைகாரர்தம் இக் 
கருத்தினை விடாது மறுத்துப்போதலை அவர்கள்தம் உரைக் 
குறிப்பிற்காணலாம் . அம்மூன்று சூத்திரங்களிலும் இரண்டா 
மடியில் ஆசிரியர் வலியுறுத்திப் போன விதியை , அது 
விதிக்கப்படாத இடத்தெல்லாம் இலேசு முதலியவற்றான் 
தழுவிக்கொண்டனர் தொல்லுரையாளர் .) 


உயிர் மயங்கியல் 


55 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


218. மகப்பெயர்க் கிளவிக்கு இன்னே சாரியை . 


சாரியை பெற்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க 
என்பர் உரையாசிரியன்மார் . அகரவீறாக நின்றவழி 
வல்லெழுத்து மிகும் என்பது விதி . நிலைமொழி சாரியை 
பெற்று ஒருசொல்லாய் நிற்றற்கண் அது னகரவீறாவது அன்றி 
அகரவீறாகாது . அல்வழிப் புணரியலுள் இன்சாரியைக்கு 
விதித்த விதி பெறுதலே முறைமை என்பதை ஓராமல் , 
நிலைமொழியும் வருமொழியும் மகக்கை - மகச்செவி - என 
முன்னரே புணர்ந்து கிடந்தன போலக் கருதிக்கொண்டு , 
இயைபு வல்லெழுத்து வீழ்க்க எனக்கூறுதல் 
மொழியியலுக்கும் இந்நூல் நெறிக்கும் ஒவ்வாத 
கோட்பாடாகும் . 

சாரியை பெற்றவழி வல்லெழுத்துக் கெடாது என்பது 
ஆசிரியர் கருத்தாயின் , ஆடு மகடூ ஆயிரு பெயர்க்கும் , 
இன்னிடை வரினும் மானம் இல்லை ( 271 ) , பெற்ற மாயின் 
முற்ற இன் வேண்டும் ( 279 ) , ஏழென் கிளவி உருபியல் 
நிலையும் ( 388 ) என வரும் இடத்தெல்லாம் வல்லெழுத்து 
இயல்பாகும் என ஓதியிருப்பார்மன் என்க . 

218. [ “ சாரியைப்பேறு இயைபு வல்லெழுத்துப் 
பேற்றினை விலக்காது ஆதலின் அதனைக் கிளந்தோதியே 
விலக்க வேண்டும் " என்பது பற்றிய தொல்லுரையாளர் 
தம் கருத்துச் சில வருமாறு : - ஆசிரியர் உயர்திணைப்பெயர் - 
விரவுப்பெயர் - தொடக்கங் குறுகும் பெயர் - சுட்டு வினாப் 
பெயர் - அளவுப்பெயர் - இவற்றை விதந்தோதியே முடிப் 
பார் . நீ என்பது நின் என்றாகிப் பொருட்புணர்ச்சி பெறும் . 
இவை பொதுவிதியான் கொள்ளப்பெறும் வல்லினம் 
மிகுங்கொல் என்னும் ஐயத்தையறுத்து , நின் - அதன் 
முதலாக னகர ஈற்றனவாகியே நின்று இவை வருமொழி 
யொடு புணரும் என்பதற்காக வல்லெழுத்துப் பேறு விலக்கப் 
பட்டது . கோ அஃறிணைப் பெயராதலின் ஒன்சாரியை 


56 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பெற்றுப் புணரும் . அது சாரியை பெறாமல் 
பொதுவிதியான் ஒகர எழுத்துப்பேற்றொடு வல்லெழுத்து 
மிக்கு வருதலும் கூடுமோ என்று ஐயுறாமைப் பொருட்டுச் 
“ சாரியை பெற்றநிலை ஒன்றே அதற்குண்டு ” என்பதனை 
விளக்க அதிகார வல்லெழுத்து விலக்கப்பட்டது . 

நாட் பெயரைப் பற்றிய நாட்பெயர்க்கிளவி ...... 
கெடுதல் என்மனார் புலவர் ( 331 ) என்ற சூத்திரத்தின் 
இறுதியடி , நாட்பெயர் ஏனைய பெயர் போல அத்தின் மேல் 
ஒற்றுமெய் கெடுதல் என்ற பொதுவிதி பெறும் என்பதனை 
வலியுறுத்துகிறது . வலியுறுத்தாதவழிப் பொதுவிதி இதற்கு 
ஏலாது . 

ஆடூ மகடூ உயர்திணைப் பெயராகலானும் , ஏழ் என் 
கிளவி எண்ணுப்பெயராகலானும் இவை பொதுவிதி ஏலா . 

சே என் மரப்பெயர் மெல்லெழுத்து மிகுதலைக் கூறிப் 
பின்னர், சே என்னும் பெயர் பெற்றம் என்னும் பொருளில் 
வரின் இன்சாரியை பெறும் என்றார் . ஆண்டு இன்சாரியை 
புணரியல் நிலையிடைப் பொருள் நிலைக்கு உதவ வந்த 
சிறப்பிற்றாகலின் , அப்பொருள் நிலைக்கு உதவாத 
பொதுவிதி இதற்கு ஏலாது . 

அதிகாரவல்லெழுத்து ஆசிரியர் விதந்து கூறும் 
உயர்திணைப்பெயர் முதலியவற்றுக்கு ஏலாது . ) - தி . வே . கோ . 


இளம்பூரணம் 


220. அஃது அத்துச்சாரியையும் பெறுதல் 

அத்து அவண் வரினும் வரைநிலை இன்றே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மேற்கூறிய இன்னே அன்றி , அத்து என்னும் 
சாரியை இயைபுவல்லெழுத்தினோடு அம் மக என்னும் 
சொல்லிடத்து வந்து முடியினும் நீக்கும் நிலைமை இன்று 
எ - று . 


உயிர் மயங்கியல் 


57 


என 


என 


( உ - ம் . ) மகத்துக்கை செவி தலை புறம் - எனச்செய்கை 
அறிந்து முடிக்க . 

அவண் என்றதனான் , மகப்பால் யாடு ? 
வல்லெழுத்துப் பேறும் , மகவின் கை - என மேல் இன் 
சாரியை பெற்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்வும் கொள்க . 

நிலை என்றதனான் , மகம்பால் யாடு 
மெல்லெழுத்துப் பேறும் கொள்க . 

( 17 ) 
இளம்பூரணம்உரைக்குறிப்பு 

220. 1 ) அதிகாரத்தான் வந்து இயையும் வல்லெழுத்து 
( 217 ) 

2 ) மகவிற்கு அளிக்கும் பாலை வழங்கும் ஆடு . 

3 ) வேற்றுமையதிகாரத்தான் வந்த வல்லெழுத்தை , 
இன்சாரியைப்பேறு விலக்காது ஆதலின் , இம்மிகையான் 
அவ்வல்லெழுத்தைக் கெடுக்க என்றார் . சாரியைப் பேறு 
அதிகாரத்தான் வரும் வல்லெழுத்தினை வீழ்த்தாது ஆதலின் 
அதனை இலேசான் கெடுத்து முடிக்கவேண்டும் என்பது 
இவ்வுரையாளர்தம் கொள்கை . இவ்வியல் சூத்திரங்கள் 51 , 
61 , 92 ஆம் எண்ணுடையவற்றைக் காண்க . 

நச்சினார்க்கினியம் 


219. அஃது அத்துப் பெறுதலும் உளதாதல் 


அத்து அவண் வரினும் வரைநிலை இன்றே . 


இஃது இயைபுவல்லெழுத்தோடு அத்து வகுத்தலின் , 
எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) அவண் முற்கூறிய மகவிடத்து ; அத்து 
வரினும் ... இன்று - இன்னேயன்றி அத்துச்சாரியை ( யும் 
இயைபு வல்லெழுத்தும் ) வந்து முடியினும் நீக்கும் நிலைமை 


யின்று எ - று . 


58 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) மகத்துக்கை செவிதலை புறம் எனவரும் . 


அவண் என்றதனான் , மகப்பால் யாடு என 
வல்லெழுத்துப் பேறும் , மகவின்கை என மேல் இன்சாரியை 
பெற்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்வும் , விளவின்கோடு 
என உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றுழி 
இயைபுவல்லெழுத்து வீழ்வும் கொள்க . 


நிலை என்றதனான் , மகம்பால் யாடு என 
மெல்லெழுத்துப் பேறும் கொள்க . 

( 17 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


219.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


221 . 


பல வற்றுச் சாரியை பெறுதல் 


பலவற்று இறுதி உருபியல் நிலையும் . 


இச் ..... எனின் , அவ்ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) பல என்னும் அகரஈற்றுச் சொல் உருபு 
புணர்ச்சிக்கண்வற்றுப்பெற்றுப் புணர்ந்த இயல்பின்கண்ணே 
( சூ .175 ) நிற்கும் எ - று . 


( உ - ம் . ) பலவற்றுக்கோடு செவி தலை புறம் - என 
வரும் . 

( 18 ) 


இளம்பூரணர் உரைக்குறிப்பு 


221. 1 ) பலவற்றுக்கோடு செவி தலை புறம் என்னும் 
புணர்மொழிகளிடை வரும் வல்லெழுத்து அதிகார 
வல்லெழுத்து என்க . 


உயிர் மயங்கியல் 


59 


நச்சினார்க்கினியம் 


220. பலவற்றிறுதி வற்றுப் பெறுதல் 


பலவற்று இறுதி உருபியல் நிலையும் . 


இஃது இயைபு வல்லெழுத்தொடு மாட்டேற்றான் 
வற்று வகுத்தலின் , எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) பலவற்றிறுதி - பல்ல பல சில உள்ள இல்ல 
என்னும் பலவற்றை உணர்த்தும் அகரஈற்றுச் சொற்களின் 
இறுதி ; உருபியல் நிலையும் - உருபியற்கண் வற்றுப்பெற்றுப் 
புணர்ந்தாற்போல ( 174 ) , உருபினது பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் வற்றுப்பெற்றும் புணரும் எ - று . 


இயைபு வல்லெழுத்து அதிகாரத்தான் ( 216 ) கொள்க . 


( உ - ம் . ) பல்லவற்றுக்கோடு பலவற்றுக்கோடு 
சிலவற்றுக்கோடு உள்ளவற்றுக்கோடு இல்லவற்றுக்கோடு 
செதிள் தோல் பூ என ஒட்டுக . 


உருபு விரிந்துழி நிற்குமாறு போலன்றி , அவ்வுருபு 
தொக்கு அதன்பொருள் நின்று புணருங்கால் வேறு 
பாடுடைமையின் , அவ்வேறுபாடுகள் ஈண்டு ஓதினார் 
இத்துணையும் என்றுணர்க .? 

( 18 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


220.1 . இம்மாட்டேறு விதித்தல் 253,263, 281,294 , 320 , 
322 , 324 , 378 , 419 , 422 - ஆம் சூத்திரங்களிற் காண்க . 


2. வேற்றுமையுருபு தொக , நிலைவருமொழிகள் 
அவ்வேற்றுமைப் பொருள்படப் புணரும் வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சி இவை எனக் குறிப்பிட்டார் . இயல் 
தொடக்கத்தில் வரைந்த தோற்றுவாய்க்கேற்ப . 


60 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொண்டு 

இளம்பூரணம் 


222 . 


ஆகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியாது 


ஆகார இறுதி அகர இயற்றே . 


இச்... எனின் , ஆகார ஈற்றுப் பெயர் அல்வழி , 
முடியுமாறு உணர் ... ற்று . 


( இ - ள் . ) ஆகாரஈற்றுப் பெயர் அல்வழிக்கள் 
அல்வழியது இயல்பிற்றாய் , வல்லெழுத்து வரும்வழி 
வல்லெழுத்துப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) அராக் கடிது , தாராக் கடிது சிறிது தீது . 
என வரும் . 


நச்சினார்க்கினியம் 


221 . 


ஆகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் ( பிக்க ) 

முடியுமாறு 


ஆகார இறுதி அகர இயற்றே . 


இஃது ஆகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஆகார ... ... இயற்று -ஆகார ஈற்றுப்பெயர் 
அல்வழிக்கண் அகரஈற்று அல்வழியது இயல்பிற்றாய் ( 203 ) , 
வல்லெழுத்து வந்துழித் தத்தம் ஒத்த ஒற்று இடைமிகும் எ - று . 


( உ - ம் . ) மூங்காக்கடிது , தாராக்கடிது சிறிது தீது பெரிது 
என ஒட்டுக . 

( 10 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


221.1 . மூங்கா -கீரி தாரா - நாரை விசேடம் . 


உயிர் மயங்கியல் 


61 


இளம்பூரணம் 


223. செய்யா என்னும் வினையெச்சமும் அற்றாதல் 


செய்யா என்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அவ்வியல் திரியாது என்மனார் புலவர் . 


இச் ...... எனின் , ஆகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் 
முடியுமாறு உணர்....... ற்று . 


( இ - ள் . ) பெயரே அன்றிச் செய்யா என்று சொல்லப் 
படும் ஆகார ஈற்று வினையெச்சச் சொல்லும் , வல்லெழுத்து 
மிக்கு முடியும் அவ்வியல்பின் திரியாது என்று சொல்லுவர் 
எ - று . 


( உ - ம் . ) உண்ணாக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் - என வரும் . 


திரியாது 


என்றதனான் , செய்யா என்னும் 
பெயரெச்சமும் அவ்வாறு முடியுமெனக் கொள்க . 


( உ - ம் . ) உண்ணாக் கொற்றான் - என வரும் . 


( 20 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

223. 1 ) இவ்வும்மையைப் பெயரேயன்றி என இறந்தது 
தழிஇயிற்றாகக் கொண்டார் இளம்பூரணர் . நச்சினார்க்கினியர் 
எதிரது த இப்பிற்றாக இவ்வாய்பாட்டுப் பெயரெச்சத்தையும் 
கொண்டார் , 


2 ) செய்த செய்யும் என்னும் உடன்பாட்டுப் 
பெ : ரெச்சங்கட் மறையாகியது இவ்வாய்பாட்டுப் 
பெயரெச்சம் . 


நச்சினார்க்கினியம் 


227 , Guindyadur ட்டு வினையெச்சமும் அற்றாதல் 


62 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
செய்யா என்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அவ்வியல் திரியாது என்மனார் புலவர் . 
இஃது ஆகார ஈற்று வினைச்சொல் முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) செய்யா...கிளவியும் - செய்யா என்னும் 
வினையெச்சமாகிய சொல்லும் ( உம்மையான் பெயரெச்ச 
மறையாகிய சொல்லும் ) , அவ்வியல் ... புலவர் - வல் 
லெழுத்து மிக்கு முடியும் அவ்வியல்பின் திரியாது என்று 
சொல்லுவர் புலவர் எ - று . 

( உ - ம் . ) உண்ணாக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் எனவும் , உண்ணாக் கொற்றன் சாத்தன் தேவன் 
பூதன் எனவும் வரும் . 

( 20 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


222.1 . இவ்வாய்பாட்டு வினையெச்சம் வினை . 31 ஆம் 
சூத்திரத்தே இடம்பெற்றிலது . செய்த என்பதன் எதிர்மறை 
வாய்பாட்டுப் பெயரெச்சம் செய்யா என்னும் வாய்பாட்டுப் 
பெயரெச்சமாம் . பிற்காலத்தார் இதனை ஈறுகெட்ட 
எதிர்மறைப் பெயரெச்சம் என்ப . ஈறுகெட்ட இவ்வாய்பாடே 
சங்க விலக்கியத்துள்ளும் காணப்படும் . செய்யாத என்னும் 
வாய்பாடு பிற்காலத்தது . திருக்குறளில் 148 , 448 , 480 , 568 , 945 , 
970 ஆம் குறள்களில் இவ்வாய்பாடு காணப்படுதல் 
வள்ளுவனார் காலத்தைச் சங்ககால 

இறுதிக்கண் 
கொள்விக்கும் என்ப . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


223. செய்யா என்னும் ....... என்மனார் புலவர் . 

நச்சினார்க்கினியர் , உம்மையால் பெயரெச்ச மறை 
யாகிய சொல்லும் அவ்வியல் திரியாது எனக் கூறினார் . 
உம்மை எச்சவும்மை ஆகலான் , அஃது ஆகார இறுதியைக் 
குறித்தல் நேரிதேயன்றி , முன்னரோ பின்னரோகாணப்படாத 
பெயரெச்சத்தைக் குறிக்கும் என்றது நேரிதாகாது . அதனை 


உயிர்மயங்கியல் 


63 


அறியாப் பொருள் ( சொல் -31 ) முதலிய ஆசிரியர் வழக்காற் 
கொள்ளின் நலம் . 


223. [ எச்சவும்மை செய்யா என்னும் வாய்பாட்டுப் 
பெயரெச்சத்தைத் தழுவுதற்கண் யாது இடர்ப்பாடுளது ? 
சங்கவிலக்கியத்துள் இவ்வாய்பாட்டுப் பெயரெச்சமன்றிச் 
செய்யாத என்னும் அகர ஈற்று எதிர்மறைப் பெயரெச்சம் 
காண்டலரிது . பிறன்மனை நோக்காத ( 148 ) எனவும் உளவரை 
தூக்காத ( 480 ) எனவும் இவை முதலாகத் திருக்குறளில் 
இவ்வாய்பாடு பயிலவருதல் வள்ளுவனார்காலத்தைச் சற்றே 
பின்தள்ளும் என்ப .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


222. செய்யா என்னும் ...... என்மனார் புலவர் . 

இச்சூத்திரத்தாற் செய்யா என்னும் வாய்பாட்டு 
வினையெச்சம் ஒன்றுண்டு என்பதனை உடம்பொடு 
புணர்த்தலான் கொள்ளவைத்தார் ஆசிரியர் . 


இனி , உரையிற் கோடல் என்னும் உத்தியான் , 
அறியாப் பொருவயின் எனவும் வினைவேறுபடாப் 
பலபொருள் ஒருசொல் எனவும் , உண்ணாக்கொற்றான் - 
வாராக்கொற்றன் - எனவும் , எதிர்மறைப் பெயரெச்சம் 
ஈறுகெட்டு மிக்கு வருதலை அடக்கிக்கொள்க . 


222. [ செய்யாத என்னும் வாய்பாட்டு எதிர்மறைப் 
பெயரெச்சம் ஆசிரியர் காலத்து வழக்கமிலது என்பதனை 
இவ்வுரைகாரர்காட்டும் மேற்கோளடிகளிலும் காண்க . ) 


இளம்பூரணம் 


224. ஆகாரஈற்று நிலைமொழி உம்மைத்தொகை முடிபு 

உம்மை எஞ்சிய இருபெயர்த் தொகைமொழி 
மெய்ம்மை யாக அகரம் மிகுமே . 


64 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இச்... எனின் , அவ்ஈற்று அல்வழிக்கண் உம்மைத் 
தொகை முடிபு கூறு...... ற்று . 


( இ - ள் . ) உம்மை தொக்க இருபெயர் ஆகிய தொகைச் 
சொல் மெய்யாக நிலைமொழி ஈற்று அகரம் மிக்கு முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) உவாஅப் பதினான்கு - என வரும் . 

மெய்ம்மையாக என்றதனான் , வல்லெழுத்துக் 
கொடுக்க உம்மை தொக்க என்னாது உம்மை எஞ்சிய 
என்ற வாய்பாட்டு வேற்றுமையான் , இம்முடிபு இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகைக்கும் கொள்க . 

( உ - ம் . ) அராஅப் பாம்பு - என வரும் . 

இன்னும் அதனானே , எழுவாய் முடிபிற்கும் 
பெயரெச்சத்திற்கும் அகரப்பேறு கொள்க . 

( உ - ம் . ) இராஅக் கொடிது , இராஅக் காக்கை 3 - என 
வரும் . 


நிலைமொழி எழுத்துப்பேறு வரையாது கூறினவழி 
நான்கு கணத்துக்கண்ணும் செல்லுமாகலின் , இயல்பு 
கணத்துக்கண்ணும் அகரப்பேறு கொள்க . 


( உ - ம் . ) இறாஅ வழுதுணங்காய் - - என வரும் . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


224. 1 ) உவாஅப் பதினான்கு என்னும் தொடர் 
சூடாமணி உள்ளமுடையான் என்னும் சோதிட நூலில் 
வந்துள்ள தெனவும் , அவ்வாட்சி பிற நூலில் தாம் 
காணவில்லை யாகலின் அந்நூலின் காலமாகிய 1178 - க்குப் 
பிற்பட்ட காலத்தவராக இத்தொடரை யெடுத்தாண்ட 
இளம்பூரணர் இருத்தல் வேண்டுமெனவும் பதிப்பாசிரியர் 
அடிகளாசிரியர் குறிப்பிடுகிறார் . 


உயிர் மயங்கியல் 


65 


2 ) இவ்வும்மைத்தொகை இடையில் வல்லெழுத்துப் 
பெறுகிறது . இவ்வல்லெழுத்துப்பேறு பிற உம்மைத் 
தொகையில் காண்டலரிது . சிவஞானமுனிவர் இன்பத் 
துன்பம் என்றெழுதுவர் . புவிவிற்கெண்டை என உம்மைத் 
தொகையில் மெய்பிறிதாம் திரிபு நிகழ்கிறது . இராப்பகல் 
என்புழி ஒற்றுமிகுதல் காண்க . இன்பத்துன்பங்களே என்பது 
திருக்கோவையார் ஆட்சி ( 71 ) . இவ்வும்மைத்தொகையது 
பெற்றி அறிதற்கரிதாயுள்ளது . 

3 ) இரவானது கொடிது ; இல்லாத காக்கை . 
4 ) இறாஅமீனும் வழுதுணங்காயும் . 


நச்சினார்க்கினியம் 
223. உம்மைத்தொகைக்கண் நிலைமொழி ஆகாரஈறு 

முடியுமாறு 


உம்மை எஞ்சிய இருபெயர்த் தொகைமொழி 
மெய்ம்மை யாக அகரம் மிகுமே . 

இஃது ஆகார ஈற்று அல்வழிக்கண் உம்மைத்தொகை 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) உம்மை ...... மொழி - உம்மை தொக்குநின்ற 
இருபெயராகிய தொகைச்சொற்கள் ; மெய்ம்மை . மிகும் - 
மெய்யாக நிலைமொழி ஈறு அகரம் மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) உவாஅப்பதினான்கு இராஅப்பகல் என வரும் . 
‘ மெய்ம்மையாக என்றதனான் , வல்லெழுத்துக் கொடுக்க . 
இவை எழுவாயும் பயனிலையும் அன்றி உம்மைத்தொகை 
ஆதலின் , மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறாதாயிற்று . 

உம்மை தொக்க என்னாது எஞ்சிய என்னும் வாய் 
பாட்டு வேற்றுமையான் , அராஅப் பாம்பு எனப் பண்புத் 
தொகைக்கும் , இராஅக் கொடிது என எழுவாய் முடிபிற்கும் , 
இராஅக் காக்கை எனப் பெயரெச்சமறைக்கும் அகரப்பேறு 
கொள்க . 


கங்காதரன் -5 


66 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வருமொழி வரையாது கூறினமையின் , இயல்பு 
கணத்துக்கண்ணும் அகரப்பேறு கொள்க . 

இறாஅ வழுதுணங்காய் என வரும் . இஃது உம்மைத் 
தொகை . 

அராஅக்குட்டி என்பது பண்புத்தொகையும் 
வேற்றுமைத் தொகையும் ஆம் . 

உவாஅப்பட்டினி என்பது வேற்றுமைத்தொகை . ( 21 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

1 ) மாட்டேற்றான் ( 221 ) வல்லெழுத்துப் பெறக் 
கூடாமையின் , இலேசினான் பெறுவித்தார் . 

2 ) இருபெயரொட்டுப் பண்புத்தொகை . 
3 ) இறாவும் வழுதுணங்காயும் . 
4 ) அரவாகிய குட்டி , அரவினது குட்டி 
5 ) உவாத்திதிகளில் கிடக்கும் பட்டினி. 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


224. உம்மை எஞ்சிய..... அகரம் மிகுமே . 

“ மெய்ம்மையாக என்றதனான் வல்லெழுத்துக் 
கொடுக்க என்றனர் உரைகாரர் . நச்சினார்க்கினியர் , “ இஃது 
எழுவாயும் பயனிலையுமின்றி உம்மைத்தொகையாதலின் 
மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறாதாயிற்று " என்றார் . 
ஈண்டு ஆசிரியர் அல்வழிப் புணர்ச்சியைப் பற்றிக் 
கூறுகின்றமையானும் , அல்வழிப் புணர்ச்சி எழுவாய்த் 
தொடரிற்றான் நிகழும் என்ற நியதி இல்லாமையானும் ,, 
நச்சினார்க்கினியர் கூறும் காரணம் பொருந்தாது என்க . 
அன்றியும் இஃது அகரஈறாதலின் மாட்டேற்றான் 
வல்லெழுத்துப் பெறமுடியாது என்பதும் அறிக . 


அராஅப் பாம்பு உவாஅக் காக்கை இவற்றை உயிரும் 
புள்ளியும் ( 482 ) என்ற சூத்திரத்தாற் கொள்ளல் தரும் . 


உயிர் மயங்கியல் 


67 


224. ( ஆசிரியர் விதந்து கூறாதவழியெல்லாம் 
அல்வழிப் புணரச்சி என்பது எழுவாய்த் தொடரையே 
குறிக்கும் என்பது அகத்தோத்துள் வெளிப்படையாகக் 
காணப்படும் செய்தி . ஆகார இறுதி அகர இயற்றே ( 221 ) 
என்பவாதலின் , மாட்டேற்றான் வல்லெழுத்துப் பெறுதல் 
கூடும் . ஆகலின் நச்சினார்க்கினியருரையுள் இவர் 
பொருந்தாமை கூறுதல் பொருந்தாது . 

அராஅப்பாம்பு இருபெயரொட்டுப் பண்புத்தொகை ; 
நிலைமொழி வருமொழி செய்து புணர்க்கப்படும் . உவவாக் 
காக்கை என்புழி , உவவா என்னும் பெயரெச்சமறை 
இடையே வகர உயிர்மெய் கெட்டு உவாஅக் காக்கை எனப் 
பெயரெச்சத்தொடராக நின்றது . * இவை உம்மைத்தொகை 
அல்ல வேனும் , நிலைமொழி ஆகாரவீறாய் அகர மிகுதல் 
ஒப்புமை கருதி , ஈண்டே இலேசான் முடித்தார் 
நச்சினார்க்கினியர், அதிகாரப்புறனடையான் முடித்தலினும் 
ஈண்டே இயைபு நோக்கி என்க . 

ஆகார ஈற்றுச் சொல் வருமொழியொடு புணருமிடத்து 
அகரம் பெறுதலின் , நிலைமொழி இயல்பான அகர ஈற்றுச் 
சொல்லன்று ; அகர ஈறாயின் , ஈண்டு ஆகாரவீற்றுள் 

டம் பெறுமாறு எங்ஙன் ? இவ்வுரைகாரர் இதனை 
நோக்கிற்றிலர் . ] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
223. உம்மை எஞ்சிய .... அகரம் மிகுமே . 

பண்புத்தொகையும் வினைத்தொகையுமே பிரித்துப் 
புணர்க்கப்படா என்பது விதியாகலின் , ஏனைத்தொகை 
களைப் பிரித்துணருமாறு கூறுவாராய் ஈண்டு உம்மைத் 
தொகை புணர்ந்து நிற்கும் மரபு கூறினார் என அறிக . 


உவாஅப்பதினான்கு இராஅப் பகல் - என வரும் 
எடுத்துக்காட்டுக்களில் , அகரம் தோன்றாதாயின் , பதினான்கு 

* இதனை இவரே அடிக்குறிப்பில் சுட்டியுள்ளார் . 


68 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


உவாக்கள் என்றும் , இரவானது பகல் - இல்லாத பகல் - 
என்றும் கவர்பொருள் படுமென்க . நிலைமொழிச் 
செய்தியாகத் தோன்றிய அகரம் , விதியீறாக நிற்கப் பொது 
விதியான் வல்லெழுத்து மிக்கது என்றறிக . 


223 . ( அல்வழி என்று பொதுவாகக் கூறின் எழுவாய்த் 
தொடரே கூறும் ஆசிரியர் , அதனை விலக்கி உம்மைத் 
தொகையைச் சுட்டிக்கூறும் நூற்பா இது . இதன்கண் வரும் 
மிகைச்சொற்கொண்டு , வேற்றுமைக்கண் அகர எழுத்துப் 
பேறு ஏலாது என்று தனிவிதியால் ( 227) விலக்கிய , பொழுது 
குறித்து வரும் இரா என்ற சொல் , இராஅக்கொடிது என்னும் 
எழுவாய்த் தொடரின்கண் அகரம் பெறும் என்று இவ்வுரை 
காரர் கூறுவது ரெட்டியார் ஆய்வுரைக் குறிப்பினைத் தழுவிப் 
போலும் . 

-தி.வே.கோ. 


பண்புத்தொகையும் வினைத்தொகையுமே பிரித்துப் 
புணர்க்கப்படா என்னும் விதியை நினைவுறுத்தும் 
இவ்வுரைகாரர் , 157 ஆம் சூத்திரவுரையுள் , ஆடூஉவறிசொல் 
பல்லோர் அறிசொல் என்பவை ஒரு சொல் நீர்மையுற்றுத் 
தொகைச் சொல்லாய்ப் பாலறிய நிற்பவையாதலின் , 
அவற்றை நிலைமொழி வருமொழி செய்து பிரித்தல் 
மரபன்று என்று குறிப்பிடுகிறார் . இரண்டாம் வேற்றுமைத் 
தொகையைப் பிரித்துப் புணர்க்கப்படாது என்பது மேற்கோள் 
மலைவன்றோ ? ] 


இளம்பூரணம் 


225. ஆகார ஈற்றுள் இயல்பாய் முடியும் சொற்கள் 


ஆவும் மாவும் விளிப்பெயர்க் கிளவியும் 
யா என் வினாவும் பலவற்று இறுதியும் 
ஏவல் குறித்த உரையசை மியாவும் 
தன்தொழில் உரைக்கும் வினாவின் கிளவியொடு 
அன்றி அனைத்தும் இயல்புஎன மொழிப . 


உயிர் மயங்கியல் 


69 


இச்...... எனின் , அவ்ஈற்றுச் சிலவற்றிற்கு இயல்புகூறி 
எய்தியது விலக்கலும் , எய்தாதது எய்துவித்தலும் நுதலிற்று . 


( இ - ள் .) ஆ என்னும் பெயர்ச்சொல்லும் , மா என்னும் 
பெயர்ச்சொல்லும் , விளித்தலையுடைய பெயராகிய 
உயர்திணைச் சொல்லும் , யா என்னும் வினாப்பெயரும் , 
அஃறிணைப் பன்மைப் பொருளை உணர்த்தும் ஆகார ஈற்று 
முற்றுவினைச் சொல்லும் , முன்னிலையில் ஏவல்வினைச் 
சொல்லைக் குறித்துவரும் உரையசையாகிய மியா என்னும் 
ஆகார ஈற்று இடைச்சொல்லும் , தனது தொழிலினைச் 
சொல்லும் ஆகாரவினாவினையுடைய வினைச்சொல்லும் 
ஆகிய அவ்வனைத்தும் இயல்பாய் முடியும் என்று 
சொல்லுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) ஆ குறிது சிறிது தீது பெரிது - எனவும் , 


மாகுறிது சிறிது தீது பெரிது - எனவும் , ஊராகொள் செல் 
தாபோ - எனவும் , 


யா குறிய சிறிய தீய பெரிய - எனவும் , 


உண்ணா குதிரை செந்நாய் நகர்பன்றி - எனவும் , 


கேண்மியா கொற்றாசாத்தாதேவா பூதா - எனவும் , 


உண்கா கொற்றாசாத்தாதேவா பூதா - எனவும் வரும் . 


விளிப்பெயர்க்கிளவியும் , பலவற்று இறுதியும் , ஏவல் 
குறித்த உரையசை மியாவும் , தன் தொழில் உரைக்கும் 
வினாவின் கிளவியும் எய்தாதது எய்துவிக்கப்பட்டன . 


ஊராகொள் என்பது உயிரீறு ஆகிய உயர்திணைப் 
பெயரும் ( தொகை .11 ) என்பதனுள் அடங்காதோ எனின் , 
முன் ( 8 ) கூறிற்றே கூறுக . 


70 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


225. 1 ) உண்கா - உண்பேனோ என்னும் பொருட்டு . 


2 ) அன்என் இறுதி ஆ ஆகும்மே ( விளி , 13 ) என்னும் 
விதியான் ஊரன் ஊரா என விளிக்கப்பட்டது . அண்மைச் 
சொல்லிற்கு அகரம் ஆகும் ( ஷை 14 ) என்றதனான் ஊர என 
விளிக்கப்பட்டது முன்னர் ( 211 ) இடம்பெற்றது . 


நச்சினார்க்கினியம் 


224. ஆகார ஈற்றுள் இயல்பாய் முடிவன 


ஆவும் மாவும் விளிப்பெயர்க் கிளவியும் 
யாஎன் வினாவும் பலவற்று இறுதியும் 
ஏவல் குறித்த உரையசை மியாவும் 
தன்தொழில் உரைக்கும் வினாவின் கிளவியோடு 
அன்றி அனைத்தும் இயல்பென மொழிப . 


இஃது எய்தியது விலக்கலும் எய்தாதது எய்துவித்தலும் 
உணர்த்துகின்றது . 


( இ - ள் . ) ஆவும் ......கிளவியும் - ஆ என்னும் பெயரும் , 
மா என்னும் பெயரும் , விளித்தலையுடைய பெயராகிய 
உயர்திணைச் சொல்லும் ; யாஎன் ...இறுதியும் - யா என்னும் 
வினாப்பெயரும் , பன்மைப்பொருளை உணர்த்தும் ஆகார 
ஈற்று மறையாகிய முற்று வினைச்சொல்லும் ; ஏவல் ....... 
மியாவும் - முன்னிலை ஏவல் வினையைக் கருதி வரும் 
எதிர்முகமாக்கும் சொல்லினைச் சேர்ந்த மியா என்னும் 
ஆகாரஈற்று இடைச்சொல்லும் ; தன்......கிளவியொடு - தனது 
தொழிலினைச் சொல்லும் ஆகார ஈற்றுத் தன்மையாகிய 
வினாச்சொல்லொடு கூட ; அன்றி அனைத்தும் - அவ்வெழு 
வகையாகிய சொல்லும் ; இயல்பென மொழிப இயல்பாய் 
முடியும் என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


உயிர் மயங்கியல் 


71 


( உ - ம் . ) ஆ குறிது மாகுறிது சிறிது தீது பெரிது - குறிய 
சிறிய தீய பெரிய - என ஒட்டுக . இவை ஆகார ஈற்றுப் 
பெயராகலின் மிக்கு முடிவன மிகா என எய்தியது 


விலக்கிற்று . 


ஊரா கேள் செல் தாபோ என , இஃது இயல்பாம் என்ற 
உயர்திணைப் படர்க்கைப்பெயர் ( 153 ) திரிந்து முன்னிலை 
யாய விளியேற்றலின் , எய்தாதது எய்துவித்தது . 


யாகுறிய சிறிய தீய பெரிய என , இதுவும் பெயராகலின் 
எய்திய இயைபு வல்லெழுத்து விலக்கியதாம் . 


உண்ணா குதிரைகள் செந்நாய்கள் தகர்கள் பன்றிகள் 
என , இஃது எய்தியது விலக்கிற்று , செய்யா என்னும் ( 222 ) 
சூத்திரத்துப் பெற்ற வல்லெழுத்தை விலக்கலின் . 


கேண்மியாகொற்றாசாத்தாதேவா பூதா எனவும் , உண்கா 
கொற்றாசாத்தா தேவா பூதா எனவும் , இவ்விடைச்சொற்கள் 
மிக்கு முடியாமையின் , எய்தாதது எய்துவித்தல் ஆம் . 


உண்கா என்பது யானுண்பேனோ என்னும் பொருட்டு . 


இயல்புகணத்துக்கண்ணாயின் , இவை , ஞநமயவ 
( 144 ) என்பதனான் முடிபெய்தும் . 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


224.1) நச்சினார்க்கினியர், " உரையசைக்கிளவியாவது 
தான் கூறும் பொருளைக் கோடற்கு ஒருவனை எதிர்முக 
மாக்கும் சொல் " என்று முன்னும் ( 34 ) உரை வரைந்தார் ; 

ஏவல் வினையைக் கருதி வரும் எதிர்முக 
மாக்கும் சொல் ” என்றுரைத்தார் . அவ்வெதிர்முகமாக்கும் 
சொல்லினைச் சேர்ந்து வருவது மியா என்னும் இடைச்சொல் 
என்பது அவர் கருத்து . 


ஈண்டும் 


72 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


என்பர் . 


ஏவல் வினையைக் குறித்து வரும் 

பாகிய 
மியா என்னும் இளம்பூரணருரை , ( சிறப்புன . 
உரையசைரி இருபெயரொட் இளம்பூரணருரைக் 
கேற்ப . 


டிதற்கு விதி 221 ஆம் சூத்திரம் . 
1 ) அன்என் இறுதி ஆஆ கும்மே ( விளி . 13 ) 

4 ) செய்யா என்னும் சூத்திரத்து உம்மையாற் பெற்றது , 
செய்யா என்னும் பெயரெஞ்சு கிளவி . அப்பெயரெஞ்சு 
கிளவிக்கு எய்திய வல்லெழுத்து இச்சூத்திரம் விலக்கிற்று 
என்று இத்தொடர் பொருள்படுவான் செல்லும் . ஈண்டுப் 
பலவற்றிறுதி என்றது பலவின்பால் எதிர்மறை முற்றினை. 
ஆகலின் , செய்யா என்னும் வாய்பாட்டுப் பெயரெச்சம் 
போன்ற சொல்லமைப்பினையுடைய அவ்வாய்பாட்டு 
வினைமுற்றுப் பெற்ற வல்லெழுத்து என நலிந்து பொருள் 
கொள்ளல் வேண்டும் . எதிர்மறைப் பெயரெச்சமும் 
எதிர்மறை வினைமுற்றும் சொல் முடிந்த நிலையான் 
எதிர்மறையிடைநிலை யுடையவாயினும் , முடிக்கும் சொல் 
வேறுபாட்டான் வேறெனவே படும் . 

இத்தொடர்ப் பொருளை நலிந்து கொள்ளவே 
வேண்டியுள்ளது . 

6 ) இவை என்ற சொல் விடுபட்டுள்ளமை நிரப்புக . 

இச்சூத்திரத்தை ஒப்பக்கூறல் என்னும் உத்திக்கு 
இனமாகக் கூறுவர் பேராசிரியர் . சூ .210 உரைக்குறிப்புக்காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


225. ஆவும் மாவும் .......இயல்பென மொழிப. 


நச்சினார்க்கினியர் பலவற்றிறுதி என்பதற்கும் 
பன்மைப் பொருளை உணர்த்தும் ஆகார ஈற்று ( ப் பெயரெச்ச 
மறையாகிய ) முற்றுவினைச்சொல் எனப் பொருள் கூறினர் . 


உயிர் மயங்கியல் 


73 


பன்மைப் பொருளைக் குறிக்கும் பெயரெச்சம் தொடக்கத்தில் 
ஆகார ஈற்று வினையாலணையும் பெயராய் இருத்தற்கு 
உரித்தாகலின் பெயரெச்சம் என்ற சொல்லை அவர் ஈண்டுக் 
கூறாதிருப்பின் நலம் . 


செய்யா என்னும் சூத்திரத்து உம்மையாற் பெற்ற 
வல்லெழுத்தினை விலக்கலின் - என்ற அவர்தம் கூற்றும் 
பொருத்தமின்று . 


225. ( பெயரெச்ச மறையாகிய முற்று வினைச்சொல் 
என்று நச்சினார்க்கினியத்தில் காணப்படும் தொடர் இடைச் 
செருகலாக இருத்தல் கூடும் . ஆகாரவீற்றுப் பெயரெச்ச 
மறையும் அவ்வீற்று முற்றும் செய்யா என்னும் வாய்பாடு 
போலத் தோற்றினும் , பொருள் வேறுபாடுடைமையின் , 
வேறெனவே படும் . பெயரெச்சம் வருமொழி வன்கணம் 
மிகுதலும் முற்று மிகாமையும் உடையவாதல் காண்க . 


செய்யா என்னும் வினையெஞ்சு கிளவியும் என்னும் 
உம்மையான் , அவ்வாய்பாட்டு பெயரெச்சமும் வருமொழி 
வன்கணம் மிகும் என்று கொள்ளவைத்தார் ஆசிரியர் ; ஈண்டு 
ஆகாரவீற்று அவ்வாய்பாட்டு வினைமுற்றுக்கு வலிமிகும் 
என்று முன்னெய்தியதனைவிலக்கினார் - என்றார் நச்சினார்க் 
கினியர் . ஈற்றெழுத்து ஒத்தலாகிய வாய்பாட்டு ஒப்புமையான் 
இவ்வாறு நச்சினார்க்கினியர் உரைத்தமை பொருந்தாது , 
முடிக்கும் சொல் வகையான் பெயரெச்சமும் முற்றும் 
வேறுபாடுதலான் என்பது சாத்திரியார்கருத்து . ) 


இளம்பூரணம் 


226. ஆகாரசற்றுப் பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


வேற்றுமைக் கண்ணும் அதன்ஓ ரற்றே . 


அவ்ஈற்று 


வேற்றுமைமுடிபு 


இச் ...... எனின் , 
கூறு ... ற்று . 


74 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) ஆகார ஈற்றுப்பெயர் , அல்வழிக்கண்ணே 
அன்றி வேற்றுமைக்கண்ணும் , அகர ஈற்று அல்வழியோடு 
ஒரு தன்மைத்தாய் , வல்லெழுத்து வந்தவழி வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 
( உ - ம் . ) தாராக்கால் சிறகு தலை புறம் - என வரும் . 

நச்சினார்க்கினியம் 
225. ஆகாரசற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது வேற்றுமைக்கண்ணும் - ஆகார ஈற்றுப்பெயர் 
அல்வழிக் கண்ணேயன்றி வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் ; அதனோ ரற்று - அகர ஈற்று அல்வழியோடு ஒரு 
தன்மைத்தாய் வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) தாரா மூங்கா வங்கா என நிறுத்திக் கால் 
செவி தலை புறம் என வருவித்து வல்லெழுத்துக் கொடுத்து 
ஒட்டுக . 

( 23 ) 


இளம்பூரணம் 


227. நிலைமொழிக்கண் அகரஎழுத்துப்பேறு 

தோன்றும் இடம் 


குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் 
அறியத் தோன்றும் அகரக் கிளலி . 


இச் ..... எனின் , அவ்ஈற்றுச் சிலவற்றிற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு ...... ற்று . 


( இ - ள் . ) குற்றெழுத்தின் முன் நின்ற ஆகார ஈற்றிற்கும் , 
ஓரெழுத்து மொழியாகிய ஆகாரஈற்றிற்கும் , நிலைமொழிக் 
கண் அகரமாகிய எழுத்து அறியத் தோன்றும் எ - று . 


உயிர் மயங்கியல் 


75 


( உ - ம் . ) பலாஅக் கோடு செதிள் தோல் பூ - எனவும் , 
காஅக் குறை செய்கை தலை புறம் - எனவும் வரும் . 


ஓரெழுத்தொரு மொழி முற்கூறாத அதனான் , 
அதன்கண் அகரப்பேறு சிறுபான்மை எனக்கொள்க . 


அறிய என்றதனான் , அவ்விருவழியும் ! அகரம் 
பொருந்தியவழியே வருதலும் , இவ்ஈற்றுவேற்றுமையுள் 
எடுத்தோதாதனவற்றின் முடிபும் , இவ்ஈற்றுள் உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்வும் , இவ்வுயிரீற்றின் வரும் உருபீற்றுச் 
செய்கையும் கொள்க . 


( உ - ம் . ) அண்ணாஅத்துக் குளம் , உவாஅத்துஞான்று 
கொண்டான் , உவாஅத்தாற் கொண்டான் , யாவற்றுக் கோடு - 
என வை முடிபு . மூங்காவின் கால் - என்பது இயைபு 
வல்லெழுத்து வீழ்வு . 


தடாவினுட் கொண்டான் 
செய்கை . 


என்பது உருபீற்றுச் 

( 24 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


227. I ) அவ்விருவழி - குற்றெழுத்தின் முன் நின்ற 
ஆகாரவீறும் , ஓரெழுத்து மொழியாகிய ஆகாரவீறும் . 


2 ) உயிரீற்றினையடுத்து இன்சாரியை வருதலும் , 

, 
அதனையடுத்து வேற்றுமையுருபு வருதலும் , வருமொழி 
வன்கணத்திற்கு ஏற்ப உருபீறு திரிதலும் ஆகிய முடிபு : 
தடாவினுட் கொண்டான் . 


3 ) உதாரணம் பற்றிய விளக்கத்தினை நச்சினார்க்கினிய 
ருரையுள் காண்க . அத்து , ஞான்று , இன் : சாரியை ; உள் : 
ஏழனுருபு . 


76 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


226. இவ்வீற்றுள் அகர எழுத்துப்பேறு எய்தி முடிவன 


குறியதன் முன்னரும் ஓரெழுத்து மொழிக்கும் 
அறியத் தோன்றும் அகரக் கிளவி . 


இஃது அவ்வீற்றிற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
கூறுகின்றது , வல்லெழுத்தோடு அகரம் வகுத்தலின் . 


( இ - ள் . ) குறியதன் ...... மொழிக்கும் - குற்றெழுத்தின் 
முன் நின்ற ஆகார ஈற்றிற்கும் , ஓரெழுத்தொருமொழியாகிய 
ஆகார ஈற்றிற்கும் ; அகரக் கிளவி அறியத் தோன்றும் - நிலை 
மொழிக்கண் அகரமாகிய எழுத்து விளங்கத் தோன்றும் எ - று . 


( உ - ம் .) பலாஅக்கோடு செதிள் தோல் பூ எனவும் , காஅக் 
குறை செய்கை தலை புறம் எனவும் வரும் . 


ஓரெழுத்தொருமொழி அகரம் பெறுதல் சிறுபான்மை 
என்றற்கு அதனைப் பிற் கூறினார் . 


இது நிலைமொழிச் செய்கை ஆதலின் , பலாஅவிலை 
பலாஅநார் என இயல்பு கணத்தும் கொள்க . 


‘ அறிய என்றதனான் , அவ் அகரம் ஈரிடத்தும் 
பொருந்தினவழிக் கொள்க . இன்னும் இதனானே ,, 
அண்ணா அத்தேரி திட்டாஅத்துக்குளம் என அத்துக் 
கொடுத்தும் , உவா அத்தாற் கொண்டான் என அத்தும் ஆனும் 
கொடுத்தும் 2 , இடாஅவினுட் கொண்டான் என இன்னும் 
ஏழனுருபும் கொடுத்தும் செய்கை செய்து முடிக்க . 


இன்னும் இதனானே , மூங்காவின்கால் மூங்காவின் 
றலை என உருபிற்குச் சென்ற சாரியை ( 173 ) பொருட்கண் 
சென்றுழி , இயைபு - வல்லெழுத்துக் கேடும் கொள்க . ( 24 ) 


உயிர் மயங்கியல் 


77 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


226. 1 ) இவ்வெழுத்துப் பேறு நிலைமொழிச்செய்கை 
யாதலின் , வருமொழி இயல்புகணத்தான் இடர்ப்பாடு 
எதுவுமின்று . உயிர்வருமிடத்து உடம்படுமெய் தோன்று 
மென்க ; மென்கணமும் இடைக்கணமும் இயல்பாக 
முடியும் . 


நிலைமொழியின் எழுத்துப்பேறும் சாரியைப் பேறும் 
வருமொழி நாற்கணத்தோடும் முடிக்கப்படும் . சிறுபான்மை 
இயல்புகணம் உதாரணமாகக் காட்டப்படாத முடிவுகளும் 
ஏற்றவாறு கொள்ளப்படும் . 


2 ) அத்தின் அகரம் ஆகார ஈற்றின் முன்னரும் கெடுத 
லுடைத்து எனவும் அகர ஈறாக்கியும் முடிப்ப எனவும் 
நச்சினார்க்கினியர் 133 ஆம் சூத்திரவுரையில் குறிப்பிட்டார் . 


வேங்கடரான்லு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


226. குதியதன் முன்னரும் ....... அகரக் கிளவி . 


ஆசிரியர் அகரக் கிளவி தோன்றும் என்று கூறியிருப்ப , 
அண்ணாஅத்தேரி என அத்துச்சாரியையும் , உவாஅத்து 
ஞான்று கொண்டான் என அத்தும் ஞான்றும் வருதலைக் 
கொள்ளுமாறு உரையாசிரியர்கள் கூறுவது ஆசிரியர் 
கருத்திற்குப் பொருந்தும் எனத் தோன்றவில்லை. இவற்றை 
இவ்வதிகாரப் புறனடையால் அமைத்துக்கொள்ளுதல் தகும் . 


226. உயிர் மயங்கியற்கும் புள்ளி மயங்கியற்கும் 
இயற்புறனடையாக `உணரக் கூறிய ( 405 ) என்னும் சூத்திரம் 
உள்ளது . உயிர்மயங்கியற்குத் தனியே புறனடை சொல்லப் 
பட்டிலது . உயிரும் மெய்யுமென அவ்வவ் வீற்று முடிபுகளை 
அவ்வச்சூத்திரத்துள் பெறப்படாவழி , இலேசினான் முடித்துக் 
காட்டல் தொல்லுரையாளர்தம் கொள்கை . சூத்திரச் சொற்குப் 
பொகெதியிருப்பினும் , அச்சொல்லின்றியும் ( அவாய் 


78 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நிலை முதலியவற்றான் ) பொருள்படுவான் செல்வனவற்றை 
அன்னோர் மிகையாகக் கொண்டனர் ; முறையன்றிக் கூற்று , 
சூத்திரக்கிடக்கை போன்ற சிலவற்றையும் இலேசாகக் 
கொண்டனர் . அவ்வாறு ஏற்றபெற்றி ஈறுதோறும் 
முடியாக்கால் , இயற்புறனடையுள்ளும் அதிகாரப் புறனடை 
யுள்ளும் எண்ணிறந்த முடிபுகள் கூறவேண்டியிருக்கும் எனக் 
கருதியமையே அன்னோர் இலேசினான் பலவற்றை 
முடித்துக் காட்டியமைக்கு ஏதுவாம் என்க . பின்னுரையாளர் 
பலரும் “ புறனடையுள் இம்முடிபினைக் கூறியிருக்க 
வேண்டும் ” என்று தொல்லுரைகாரரை மறுப்பதை மரபாகக் 
கொண்டனர் . பிற்கால மொழியியலார் கொள்கையை 
ஆதாரமாகக் கொண்டு நூலாசிரியர் சூத்திரங்களிலும் சில 
அமைதியின்மையைச்சுட்டினர் . எடுத்துக்காட்டாக , 240 , 347 , 
430 , 434 , 437 , 445 ஆம் நூற்பாக்களைக் கொள்ளலாம் . 


அண்ணாஅத்தேரி என்பதற்குப் 

பாலசுந்தரம் 
குறிப்பிட்டது ஏற்புடைத்தாகத் தோன்றுகிறது . 


தம் காலத்து வழக்கில் நிலவியவற்றை உரையாசிரியன் 
மார் இலேசினான் முடித்துக்காட்டினர் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


226. குறியதன் முன்னரும் ....... அகரக் கிளவி . 


அறிய என்றதனை மிகையாகக் கொண்டு , அண்ணா 
அத்தேரி திட்டாஅத்துக்குளம் என அத்துக் கொடுக்க என்பார் 
நச்சினார்க்கினியர் . அவை அண்ணாஅத்தன் - திட்டாஅத்தன் 
என்னும் பெயர்களின் மரூஉவாக வழங்கும் மொழிக 
ளாதலின் , அத்துச் சாரியை எனல் பொருந்தாதென்க . 


இளம்பூரணம் 


228 . 


இரா வேற்றுமை முடிபில் அகரம் பெறாமை 


இரா என் கிளவிக்கு அகரம் இல்லை . 


79 


உயிர் மயங்கியல் 


இச் .... எனின் , அவ் அகரப்பேற்றிற்கு ஒருவழி 
எய்தியது விலக்குதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) இரா என்னும் ஆகார ஈற்றுச் சொல்லிற்கு முன் 
(24 ) கூறிய அகரப்பேறு இல்லை எ - று . 


( உ - ம் . ) இராக் கொண்டான் - என வரும் . 

. 


( 25 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


228. 1 ) இரவின்கண் கொண்டான் என வேற்றுமைப் 
பொருள்பட உரைக்க அகர எழுத்துப்பேறு கொண்ட முடிபு 
( 224 ) அல்வழிக்கண்ணது என வேறுபாடு காண்க . 


நச்சினார்க்கினியம் 


227. 


‘ இரா ’ வேற்றுமைக்கண் அகரம் பெறாமை 


இராஎன் கிளவிக்கு அகரம் இல்லை . 


இஃது ஆகாரஈற்றுப் பெயர்க்கு ஒரு வழி எய்தியது 
விலக்குகின்றது . 


( இ - ள் . ) இரா...... இல்லை - இரா என்னும் ஆகார 
ஈற்றுச் சொல்லிற்கு , முற்கூறிய அகரம் பெறுதல் இன்று ; அது 
வல்லெழுத்துப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) இராக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 


இராஅக் காக்கை இராஅக்கூத்து எனப் பெயரெச்ச 
மறைப்பொருள் தாராது , இராவிடத்துக் காக்கை 
இராவிடத்துக் கூத்து - என வேற்றுமை கருதியவழி , 
இராக்காக்கை இராக்கூத்து என அகரம் பெறாதென்று 
உணர்க . 

( 25 ) 


80 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

227. 1 ) இராஅ - இராத . இப்பெயரெச்சமறைக்கு அகர 
எழுத்துப்பேறு வருதலை 223 , 224 ஆம் சூத்திரவுரையில் 
இலேசினாற் கொண்டனர் உரையாசிரியன்மார் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


227. இராவென் கிளவிக்கு அகரம் இல்லை . 


மேல் , குறியதன் முன்னரும் என்ற விதியினால் இரா 
என்னும் சொற்கு அகரம் வருமாகலின் , இச்சூத்திரத்தால் 
அதனை விலக்கினார் . ஆயின் , இராஅப் பகல் என்பதில் 
அகரம் வருதல் என்னையோ எனின் , இராப்பகல் என்பது 
தாய்தந்தை என்பது போல உம்மை தொக்க இருபெயர்த் 
தொகை மொழியாதலின் , உம்மை யெஞ்சிய இருபெயர்த் 
தொகைமொழி , மெய்ம்மையாக அகரம் மிகுமே என்னும் 
சூத்திரத்தால் அகரம் தோன்றப் பெற்றது . ஈண்டு , இராக் 
கொண்டான் என்பது போல வினைகொண்டு முடியும்வழி 
வரும் முடிபு கூறப்பட்டது என வேறுபாடறிக . 


227. [ இரவுப்போதினைக் குறிக்கும் இரா என்னும் 
சொல் , அல்வழியாக வேற்றுமையாக , வன்கணம் வருமிடத்து 
அகரம் பெறாது என்று இவ்வுரைகாரர் கருதுகிறார் போலும் . 
இராக்கழிந்தது : அல்வழிமுடிபு ; இராக்கொண்டான் : 
வேற்றுமை முடிபு . 


வேற்றுமைப்பொருள் கருதியவழியே இவ் இரா 
என்னும் சொல் அகரம் பெறாது என்பது உரையாளர்தம் 
கருத்து . இராஅக் காக்கை - இல்லாத காக்கை எனப் 
பொருள்படின் , அல்வழியாதலின் , அகரம் பெறும் ; 
இராவிடத்துக்காக்கையெனின் , வேற்றுமையாதலின் , அகரம் 
பெறாது இராக்காக்கை எனவே முடியும் . 


ரெட்டியார் அவர்களுரை விளக்கமாக இல்லை . ) 


உயிர் மயங்கியல் 


81 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


227. இராவென் கிளவிக்கு அகரம் இல்லை . 


ராஅக் காக்கை என அகரம் தோன்றின் , அஃது 
எதிர்மறைப் பெயரெச்சப் பொருள் தருமாதலின் , பொழுது 
குறித்த சொல்லுக்கு அகரம் இல்லை என்றார் . 


இளம்பூரணம் 


229. நிலா அத்துச்சாரியை பெறுதல் 


நிலாஅஎன் கிளவி அத்தொடு சிவணும் . 


இச் ..... எனின் , அவ்வீற்றுள் ஒருமொழிவழி அகரம் 
விலக்கி அத்து வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) நிலா என்னும் சொல் அத்துச்சாரியையொடு 
பொருந்தி முடியும் எ - று . 

( உ - ம் . ) நிலா அத்துக்கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் - என வரும் . 


நிலைமொழித் தொழில் நிலைமொழித் தொழிலை 
விலக்கும் ஆகலின் , அத்து வகுப்ப அகரம் வீழ்ந்தது . ( 26 ) 


நச்சினார்க்கினியம் 


228. நிலா அத்துப் பெற்று முடிதல் 


நிலாஅ என் கிளவி அத்தொடு சிவணும் . 


இஃது அகரம் விலக்கி அதிகாரவல்லெழுத்தினோடு 
( 225 ) அத்து வகுத்தலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
கூறுகின்றது . 


கங்காதரன் -6 


82 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) நிலாஅ ...சிவணும் - நிலா என்னும் சொல் , 
அத்துச் சாரியையொடு பொருந்தி முடியும் எ - று . 


( உ - ம் . ) நிலா அத்துக்கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 


நிலைமொழித் தொழில் நிலைமொழித் தொழிலை 
விலக்குமாதலின் , அத்து வகுப்ப அகரம் வீழ்ந்தது . இதற்கு 
ஏழனுருபு விரிக்க . நிலா அக்கதிர் என்பது வேற்றுமைக் 
கண்ணும் ( 225 ) என்பதனான் , இயைபு வல்லெழுத்துப் 
பெற்றது. நிலாஅமுற்றம் என்பது ஒட்டுதற்கு ஒழுகிய வழக்கு 
(132 ) அன்மையின் அத்துப் பெறாதாயிற்று . 


ஈண்டு வருமொழி வரையாது கூறினமையின் , 
நிலாஅத்து ஞான்றான் 3 என இயல்புகணத்துக்கண்ணு 

ம் 
ஏற்பன கொள்க . 

( 26 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


228. 1 ) மகப்பெயர்க் கிளவிக்குரிய இன்சாரியை ( 218 ) , 
அத்து அதற்கு வகுப்பவே வீழ்ந்தது . ( 219 ) ( மகளின் கை , 
மகத்துக்கை ) 


ஈமும் கம்மும் தொழிற்பெயர் அனையவாய்ப் பெற்று 
நின்ற உகரம் , வேற்றுமைப் புணர்ச்சிக்கண் அக்கு ச்சாரியை 
பெறவே வீழ்ந்தது ( 328 , 329 ) , ( ஈமுக்கடிது - கம்முக்கடிது ; 
ஈமக்குடம் கம்மக்குடம் ) 


ஈண்டும் , அத்துவகுப்பவே அகரம் வீழ்ந்தது என்க . 

சிறுபான்மை நிலைமொழித்தொழில் நிலைமொழித் 
தொழிலை விலக்காமையும் உண்டு ( 269 , 270 ) ( ஊன் + அக்கு + 
குறை =ஊனக்குறை] 


2 ) அத்துச்சாரியை முற்றம் என்னும் வருமொழியோடு 
இயைதற்கு ஏலாமையான் , நிலாஅ முற்றம் எனவே 


உயிர் மயங்கியல் 


83 


மேன்மாடிக்கு ஒரு சொல் நீர்மைத்தாய்ப் பெயர்வழங்குவ 
தாயிற்று . அன்றியும் , அத்துச்சாரியை இயைபு ஏழன் 
பொருள்பட நிகழ்தலின் , நிலாவைக்கண்டு அதன் தண்கதிரை 
நுகரும் மேனிலை மாடத்திற்கு அச்சாரியைப் பேறு 
நிகழலாகாமையும் அறிக . 


3 ) நிலவொளியிடத்தே தூக்கிலிட்டுக்கொண்டான் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


228. நிலாவென் கிளவி அத்தொடு சிவணும் . 

இச்சூத்திரத்துப் பாடம் ‘ அத்தொடும் சிவணும் 
என்றிருத்தல் வேண்டும் . அவ்வழி , மிகையாற் கொள்ளப் 
பெற்றவை சூத்திரத்தானே அடங்கும் என்க . 


இளம்பூரணம் 


230. மெல்லெழுத்து மிகும் இவ்வீற்று மரப்பெயர்கள் 


யாமரக் கிளவியும் பிடாவும் தளாவும் 
ஆமுப் பெயரும் மெல்லெழுத்து மிகுமே . 


ச் .......... எனின் , அவ்வீற்றுள் சிலவற்றிற்கு 
வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) யா என்னும் மரத்தை உணரநின்ற சொல்லும் , 
பிடா என்னும் சொல்லும் , தளா என்னும் சொல்லும் ஆகிய 
அம்மூன்று பெயரும் வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) யாஅங்கோடு , பிடாஅங்கோடு , தளாஅங்கோடு 
செதிள் தோல் பூ - என வரும் . 


மெல்லெழுத்துப் பேறு வருமொழித் தொழில் 
ஆகலின் , வருமொழி வல்லெழுத்தை விலக்கிற்று . ( 27 ) 


84 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

230. 1 ) பிடா : முளிமுதற் பொதுளிய முட்புறப் 
பிடவமும் ( கலி . 10 ) 

2 ) 226 ஆம் சூத்திரத்தாற் பெறும் அதிகாரவல்லெழுத்தை 


என்க . 


நச்சினார்க்கினியம் 
யா , பிடா , தளா - இவை மூன்றும் முடியுமாறு 


229 . 


யாஅமரக் கிளவியும் பிடாவும் தளாவும் 
ஆமுப் பெயரும் மெல்லெழுத்து மிகுமே . 


இது வருமொழி வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து 
வகுத்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுக்கின்றது . 


( இ - ள் . ) யாமரக் ....... தளாவும் - யா என்னும் மரத்தை 
யுணரநின்ற சொல்லும் பிடா என்னும் சொல்லும் , தளா 
என்னும் சொல்லும் ; ஆமுப் பெயரும் ..... மிகும் - ஆகிய 
மூன்று பெயரும் வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து மிக்கு 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) யாஅங்கோடு பிடாஅங்கோடு தளாஅங்கோடு 
செதிள் தோல் பூ என வரும் . 

வருமொழித் தொழிலாகிய மெல்லெழுத்து 
வகுப்பவே , வல்லெழுத்து விலக்கிற்றாம் . இதற்கும் 
விலக்காமையின் அகரம் பெற்றது . 

( 29 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


229.1 ) வல்லொற்று அல்லது மெல்லொற்று 
மிகுதல் வருமொழித் தொழிலாம் . வருமொழித் தொழில் 
வருமொழித்தொழிலை விலக்குமாதலின் , இச்சூத்திரத்தான் , 
மெல்லெழுத்து மிகுதலை விதிப்பவே , அதிகார 
வல்லெழுத்து மிகுதி ( 225 ) விலக்குண்டது . 


உயிர் மயங்கியல் 


85 


2 ) நிலாஅஎன் கிளவிக்கு அத்து வகுத்து அகரத்தை 
விலக்கினாற் போல , ஈண்டு வேறு சாரியை விதியாமையின் 
அகரம் நிலைபெற்றது . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


229 . 


யாமரக் கிளவியும் ....... மெல்லெழுத்து மிகுமே . 

யா என்னும் வினாப்பெயரை நீக்குதற்காக யாமரக் 
கிளவியும் என்றார் . யாமரக் கிளவியும் என்ற உம்மையுடன் , 
ஏனையவும் மரப்பெயர் என்பதைப் பெறவைத்தார் . 


229. (வினாப்பெயர்களை ஆசிரியர் விதந்தோதியே 
முடிப்பார் . அச்சொல் யாவென் வினாவும் ( 224 ) என 
முன்னரே ஓதப்பட்டுவிட்டது . ஆதலின் , யாவென்ற 
வினாப்பெயரை நீக்கவேண்டி யாமரக் கிளவியும் என்றார் 
என இவ்வுரைகாரர் குறிப்பிட்டுள்ளமை பொருந்தாது . 

யாமரக் கிளவியும் என்ற உம்மையான் ஏனையவும் 
மரப்பெயர்கள் என்பதனைப் பெறவைத்தார் என்றார் . 
அடுத்து வரும் சூத்திரத்தே மாமரக்கிளவியும் ஆவும் மாவும் 
என்று அவ்வும்மை பிற பெயர்களையும் தழுவி வருதலின் 
இக்கூற்றுப் புனரபடும் . ) 

தி.வே.கோ. 


இளம்பூரணம் 


231. அவை வல்லெழுத்து மிகுதலு முடைமை 


வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


இச் ...... எனின் , மேலனவற்றிற்கு வல்லெழுத்தும் 
சிறுபான்மை மிக்கு முடியும் என்று இறந்தது காத்தல் 
நுதலிற்று . 


( இ - ள் . ) மேற்கூறிய மூன்று பெயரும் , மெல்லெழுத்தே 
அன்றி வல்லெழுத்து மிக்கு முடிபினும் குற்றம் இல்லை 


எ - று . 


86 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) யாஅக்கோடு , பிடாஅக் கோடு , தளாஅக் கோடு 
செதிள் தோல் பூ - என வரும் . 


‘ மானமில்லை என்றதனான் , யா முதலிய மூன்றற்கும் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி , 
இயைபுவல்லெழுத்து வீழ்க்க. 


( உ - ம் . ) யாவின் கோடு , பிடாவின் கோடு , தளாவின் 
கோடு - எனவரும் . 


இன்னும் அதனானே , யாஅத்துக் கோடு எனச் 
சிறுபான்மை அத்துப்பேறு உண்டெனும் கொள்க . 


அவ் அகரப்பேற்றொடு மெல்லெழுத்துப்பெறுதலின் , 
யாமரக் கிளவி ( 27 ) என்பதனைக் குறியதன் முன்னரும் ( 24 ) 
என்பதன்பின் வையாத இதனான் , இராவிற் கொண்டான் - 
நிலாவிற் கொண்டான் - என உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கண் சென்றவழி இயைபுவல்லெழுத்து வீழ்க்க . 
நிலாவிற் கொண்டான் - என்பதற்கு நிலாஅத்துக் கொண்டான் 
26 ) என்பது ஈற்றுப் பொதுமுடிபு ஆயினவாறு அறிக . ( 28 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


231. 1 ) யாஅத்துக் கோடு : 134 ஆம் சூத்திர விதியான் 
முடிக்க . 


2 ) நிலாவிற் கொண்டான் என்பது , நிலாஅத்துக் 
கொண்டான் ( 26 ) என்பதற்கு ஈற்றுப் பொதுமுடிபு 
ஆயினவாறு அறிக என்று வாக்கியம் அமைந்திருக்க 
வேண்டும் . அ ஆ உ ஊ ( 174 ) என்னும் உருபியற் சூத்திரம் 
அவ் ஆறு ஈற்று நிலைமொழிப் பெயர்க்கும் வேற்றுமை 
யுருபொடு புணருமிடத்து இன்சாரியை விதிக்கிறது . ஆகலின் 
அது பொது முடிபு பற்றியதென்க . இச்சூத்திரம் நிலாவிற்கு 
வகுத்த சிறப்பு முடிபு பற்றியது . 


87 


உயிர் மயங்கியல் 


நச்சினார்க்கினியம் 


230. இவை வல்லெழுத்துப் பேறும் எய்துதல் 


வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


இஃது எய்தியது இகந்துபடாமல் காத்தது , அகரத்தொடு 
மெல்லெழுத்தேயன்றி வல்லெழுத்துப் பெறும் என்றலின் . 


( இ - ள் . ) வல்லெழுத்து .....இல்லை - முற்கூறிய மூன்று 
பெயர்க்கும் மெல்லெழுத்தேயன்றி , வல்லெழுத்து மிக்கு 
முடியினும் குற்றமில்லை எ - று . 


( உ - ம் . ) யாஅக்கோடு பிடாஅக் கோடு தளாஅக்கோடு 
செதிள் தோல் பூ என வரும் . 


மானமில்லை என்றனான் , அம்மூன்றற்கும் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 


யாவின் கோடு பிடாவின் கோடு தளாவின் கோடு என 
வரும் . சாரியை பெறவே அகரம் வீழ்ந்தது . 


இன்னும் இதனானே , யாஅத்துக்கோடு பிடாஅத்துக் 
கோடு தளாஅத்துக்கோடு என அத்துப் பெறுதலும் கொள்க 2 


அகரமும் வல்லெழுத்தும் பெறுதலின் , யாமரக்கிளவி 
( 229 ) என்பதனைச் குறியதன் முன்னரும் ( 226 ) என்பதன்பின் 
வையாத அதனான் , இராவிற் கொண்டான் நிலாவிற் 
கொண்டான் என உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் 
சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 

( 28 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


230. 1 ) இன்சாரியை பெறவே , முன் சூத்திரவிதியான் 
( 226 ) எய்தி நின்ற அகர எழுத்துப்பேறு வீழ்ந்ததென்க . 


88 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
2 ) அத்து வகுப்பவே , அகர எழுத்துப்பேறு விலக்குண்டு , 
யாஅத்துக்கோடு என நின்றது . அத்தின் அகரம் ஆகாரமுனைக் 
கெடுதல் இல்லை . ( கெடும் என்பதொரு கொள்கையும் 
உண்டு என்பது இவருரையான் அறியலாம் . ) 


3 ) சூத்திர வைப்புமுறை பொருந்தும் என்பர் 
ரெட்டியார் . 


உருபிற்குச் சென்ற இன்சாரியை பொருட்கண் 
சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்கப்படும் என்னும் 
இவ்வுரையாசிரியன்மார் கொள்கை முன்னர் ( 218 ) உரைக் 
குறிப்பில் விளக்கப்பட்டுள்ளது . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


231. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


முற்சூத்திரத்து ‘மெல்லெழுத்து மிகுமே என்னுமிடத்து 
மெல்லெழுத்தும் எனப் பிரித்துப் பொருள் கொள்ளின் , 
வல்லெழுத்து மிகுதலே பெரும்பான்மை என்பது 
உம்மையாற் பெறப்படுதலின் , அதனை விலக்கி 
மெல்லெழுத்து மிகுதலே பெரும்பான்மை என்பதனை 
உணர்த்த வேண்டி இச்சூத்திரம் எழுந்தது . 


‘ மானமில்லை என்றதனான் , யாமுதலிய மூன்றற்கும் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றவழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . யாவின் கோடு .... என வரும் ” என்றனர் 
உரைகாரர் . யாவினது கோடு என்றவிடத்து , அது என்ற 
ஆறனுருபு கெடினும் அதனால் வந்த சாரியை கெடாது 
நிற்குமெனக் கொள்ளுதல் நேரிதாகலான் , சாரியை 
பெறுதலை ஈண்டும் ஒருமுறை ஆசிரியர் கூறாது விடுத்தார் 
எனலாம் . ஆதலின் மானமில்லை என்றதனால் அதனைப் 
பெறுதல் வேண்டா. 


உயிர் மயங்கியல் 


89 


“ இன்னும் அதனானே யாஅத்துக் கோடு எனச் 
சிறுபான்மை அத்துப்பேறு உண்டேனும் கொள்க " என்றனர் 
உரைகாரர் . யாமரத்தின்கண் உள்ள கோடு என அதற்குப் 
பொருள்கொள்ளில் , யாஅத்துக்கண் கோடு என்ற விடத்துள்ள 
கண் தொக்கு யாஅத்துக்கோடு என ஆயிற்று என்னலாம் . 
ஆங்கு அத்துச்சாரியை அ ஆ என்னும் மரப்பெயர்க் கிளவிக்கு 
( 12 ) என்ற சூத்திரத்தாற் கொளல் தகும் . 

இராவின்கண் கொண்டான் என்றது இராவிற் 
கொண்டான் என்று ஆகியிருக்கிறது . ஆங்கு இன்சாரியை அ 
ஆ உ ஊ ( 174 ) என்னும் சூத்திரத்தான் வருமாகலான் , 
உரைகாரர் உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் 
சென்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்தலை விதப்பினாற் 
கொள்ள வேண்டா. 

231. [உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் 
சென்றவழி இயைபு வல்லலெழுத்து வீழ்க்கப்படும் என்பதே 
உரையாசிரியன்மார் கொள்கை . முன்னர் 219 ஆம் சூத்திரத்துக் 
குறிப்புரைகாண்க . 

சாரியை யீற்று னகரம் முதலியவற்றோடு வருமொழி 
வல்லினம் ஈரொற்றாக மயங்காது என்பது மொழிமரபிற் 
கூறப்பட்டது ( 48 ) . ஆயினும் உரையாசிரியன்மார் சாரியைப் 
பேறு இயைபு 

இயைபு வல்லெழுத்தை விலக்காது என்று 
கொண்டமைக்குக் காரணம் , உயிர்மயங்கியல் 51 , 61 , 92 ஆம் 
சூத்திரங்களில் ஆசிரியர் கிளந்தோதியமையே ஏனைய 
வற்றுக்கும் பொருந்தும் எனத் தாம் கருதியமையே என்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


230. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


மானமில்லை என்றதனால் , யாஅத்துக்கோடு என 
அத்துச்சாரியை பெறும் என்றனர் உரையாளர் இருவரும் . 
ஆசிரியர் , நிலா என்னும் சொல் ஒன்றற்கு மட்டும் 
அத்துச் சாரியை விதித்தாரேயன்றி , இவ்வீற்று எல்லாச் 


90 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சொற்களுக்கும் பொதுவிதியாக விதித்திலர் . அதனால் அஃது 
ஆசிரியர் கருத்தாகாது . 


யாஅமரக் கிளவியும் என்னும் சூத்திரத்தை குறியதன் 
முன்னரும் என்னும் சூத்திரத்தை அடுத்து வைக்காததனால் , 
இராவிற்கொண்டான் என ......உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கண் சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க 
என்றனர் உரைகாரரிருவரும் . ஆசிரியர் , குறியதன் 
முன்னரும் என்னும் சூத்திரத்தால் இருவகை ஆகாரவீற்றுப் 
பெயர்கள் முன்னும் அகரம் தோன்றும் என்றாராகலின் , 
அதனையடுத்து , அகரம் வரப்பெறாத சொல்லைக் கூறுதல் 
முறையாகும் ஆதலின் , இராவென்கிளவிக்கு அகரமில்லை 
என்று கூறினார் . ஆகலின் உரையாளர் கூறிய நியாயம் 
அமைவதன்று . 


230. ( சூத்திரவைப்புமுறை பற்றிய ரெட்டியார் கூற்று 
மிகவும் பொருந்தும் . சூத்திரவைப்புமுறை பிறழ்ந்ததாக 
உரையாசிரியன்மார் கருதியது பொருந்தாமையின் , பிறிதோர் 
இலேசினான் அன்னோர் இயைபு வல்லெழுத்தினை வீழ்க்க 
விதித்திருக்க வேண்டும் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


230. வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


யாஅத்துக் கோடு பிடாஅத்துக்கோடு தளாஅத்துக் 
கோடு - என அத்துப்பெறுதலும் கொள்க என்றார் 
நச்சினார்க்கினியர் . உருபிற்கோதிய சாரியைகள் ஒல்லும் 
வழியெல்லாம் பொருட்கும் வருமென்பது ஆசிரியர் 
கருத்தாகலின் , அ ஆ என்னும் மரப்பெயர்க் கிளவிக்கு ( 181 ) 
என்பதனான் அத்துச்சாரியை வருதல் அமையும் ஆகலின் , 
ஈண்டு மிகைப்படுத்து அடக்கவேண்டாமை அறிக . 


230. [ உருபின் முடிபவை யாவும் பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் ஒக்கும் என்பது ஆசிரியர் கருத்தாயின் , அதனை 


உயிர் மயங்கியல் 


91 


நன்னூலார் போல , ஒரு சூத்திரத்தே வெளிப்படையாகச் 
சுட்டியிருப்பார் . அவ்வாறு சுட்டாது சிலவற்றையே 
உருபியலொடு மாட்டெறிந்து ( சூ . 253 , 263 , 281 , 294 , 320 , 322 . 
324 , 378 , 419, 422 ) கூறுதலின் , உருபின் முடிபவை எல்லாம் 
பொருளினும் ஒக்கும் என்றல் ஆசிரியர்க்கு உடன்பாடன்மை 
புலனாகும் .) 

- தி . வே . கோ . 


இளம்பூரணம் 


232 . 


‘ மா மரப்பெயரும் , ஆ வும் ‘ மா வும் ( வன்கணம் 

வருவழி ) முடியுமாறு 


மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் 
ஆமுப் பெயரும் அவற்றுஓ ரன்ன 
அகரம் வல்லெழுத்து அவை அவண் நிலையா 
னகரம் ஒற்றும் ஆவும் மாவும் . 


இச் ..... எனின் , அவ்வீற்றுச் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) மாமரம் ஆகிய சொல்லும் ஆ என்னும் 
சொல்லும் மா என்னும் சொல்லும் ஆகிய அம்மூன்று 
பெயர்ச்சொல்லும் , மேற்கூறிய யா முதலிய மூன்றனோடும் 
ஒரு தன்மையவாய் வல்லெழுத்துப் பெறாது மெல் 
லெழுத்துப் பெற்று முடிதலையுடைய . அவற்றுள் ஆவும் 
மாவும் , முன்பெற்று நின்ற அகரமும் வல்லெழுத்தும் ஆகிய 
அவை அவ்விடத்து நிலைபெறாவாய் , னகரம் ஒற்றாகப் 
பெற்றுமுடியும் எ - று . 


( உ - ம் . ) மாஅங்கோடு செதிள் தோல் பூ - எனவும் , 
ஆன்கோடு மான்கோடு செவி தலை புறம் - எனவும் வரும் . 


அறிய ( 24 ) என்றதனான் , சிறுபான்மை மாங்கோடு - 
என அகரம் இன்றியும் வரும் . 


92 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இனி அவன் என்றதனான் , காயாங்கோடு - ஆணாங் 
கோடு - நுணாங்கோடு - என்றாற் போலப் பிறவும் மெல் 
லெழுத்துப் பெறுதலும் , அங்காக் கொண்டான் - இங்காக் 
கொண்டான் - உங்காக் கொண்டான் - எங்காக் கொண்டான் 
என இவ்வீற்று ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணர 
நின்ற இடைச்சொற்கள் வல்லெழுத்துப் பெறுதலும் , 

ஆவின்கோடு - மாவின் கோடு - எனச்சிறுபான்மை இன் 
பெறுதலும் , பெற்றவழி வல்லெழுத்து வீழ்வும் கொள்க . 

அவற்றோரன்ன என்ற மாட்டேற்றான் பெற்று நின்றது 
மெல்லெழுத்து ஆகலின் , அகரம் வல்லெழுத்து அவை 
அவண்நிலையா என்று ஓதற்பாற்றன்று எனின் , மேல் 
என் ஒருபெயர் ஆவொடு சிவணும் ( 67 ) என்றவழி , அம்மாட் 
டேற்றானே அதன் வல்லெழுத்து வீழ்வும் கொளல் வேண்டித் 
திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தானே மெல்லெழுத்தை 
வல்லெழுத்தாக ஓதினான் எனக்கொள்க .3 

( 29 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

232. 1 ) 121 ஆம் சூத்திரவிதியான் இன் சாரியையது 
இகரம் கெட நின்ற னகரம் வேறு ; ஈண்டு னகரம் ஒற்றும் 
என்ற னகரம் வேறு . ஆவினை மாவினை என வருவன , 
சாரியை இன்னின் இகரம் கெடவே , ஆனை மானைஎன வரும் 
என்று அச்சூத்திரம் விதித்தது . ஈண்டு னகரம் ஒற்றும் என்றது 
னகர எழுத்துப்பேற்றினை . ஊ என் ஒருபெயர் ஆவொடு 
சிவணும் ( 270 ) என்புழி , னகரஒற்றாகிய எழுத்துப்பேறே 
யன்றி இன் சாரியையது இகரம் கெட்ட னகரவீறு அன்று . 
ஆனொற்று அகரமொடு ( 233 ) என , ஆ என்பதனோடு 
ஒற்றுமைப்பட்ட தற்கிழமைப் பொருட்டாக ஆன் வழங்கப் 
படுதல் காண்க . இன் சாரியையது னகரத்திற்கு அத்தகு 
ஒற்றுமைப்பாடு இன்று . 

2 ) வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே ( 226 ) 
என்றதனாற் பெற்ற இயைபுவல்லெழுத்தை வீழ்க்க வேண்டா 
என்னும் கருத்திலேயே வல்லெழுத்து மிகினும் ( 231 ) என்று 
இறந்தது காத்தல் நுதலினார் ஆசிரியர் . ஆகலின் அவற்றோ 


உயிர் மயங்கியல் 

93 
ரன்ன என்ற மாட்டேறு சிறப்புடைய மெல்லெழுத்திற்கே 
கொள்ளப்பட்டது . 

3 ) சிறப்பில்லாத வல்லெழுத்து அவண் நிலையாது 
என்பதனை அவற்றோ ரன்ன என்பதன் கண்ணேயே 
அடடக்காது , வேறாக எடுத்தோதியதன் பயன் அவ்வல் 
லெழுத்து வீழ்த்தல் வேண்டும் என்பதே . ஊ ஆவொடு 
சிவணும் என்றவழி ( 270 ) , னகரம் பெறுதலொடு , மெல் 
லெழுத்துப் பெறாது இயைபு வல்லெழுத்துப் பெறுத 
லொன்றே 267 ஆம் சூத்திரத்தாற் பெறப்படுதலின் , அவ் 
வல்லெழுத்து வீழ்வு விதிக்கப்பெற வேண்டும் . அவ்வீழ்வே 
திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் கொள்ளப்பட 
வேண்டியதாயிற்று . திரிந்தது : ஊ ; திரிந்ததன் திரிபு : ஊன் ; 
திரிந்ததன் திரிபு அது : ஊ எனக்கொள்க . அவற்றோரன்ன 
என்ற மாட்டேற்றான் எய்துவன அகரமும் மெல்லெழுத்துமே 
யாதலின் , அகரம் மெல்லெழுத்து அவையவண் நிலையா 
என்று சூத்திரக்க வேண்டுமலர் , ஊ என் பெயர்க்குப் பொது 
விதியான் எய்திய வல்லெழுத்தினை வீழ்க்க வேண்டியே 
அகரம் வல்லெழுத்து அவையண் நிலையா என்றார் . 

இளம்பூரணர் குறிப்பிட்ட இச்செய்தியை வேண்டா 
கூறலாக ரெட்டியார் முதலான பின்னுரையாளர் கருதுவர் . 


நச்சினார்க்கினியம் 


231. மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் முடியுமாறு 


மாமரக் கிளவியும் ஆவும் மாவும் 
ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன 
அகரம் வல்லெழுத்து அவை அவண் நிலையா 
னகரம் ஒற்றும் ஆவும் மாவும் . 


இஃது எய்தியது விலக்கி எய்தாதது எய்துவித்தது . இம் 
மூன்றும் வல்லெழுத்துப்பெறா என்றலின் எய்தியது ( 225 ) 
விலக்கிற்று . மாமரத்துக்கு அகரமும் ங ஞ ந ம ஒற்றும் , 
ஏனையவற்றிற்கு னகர ஒற்றும் எய்தாதது எய்துவித்தது . 


94 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) மாமரக்கிளவியும்...... அன்ன - மாமரமாகிய 
சொல்லும் ஆ என்னும் சொல்லும் மா என்னும் சொல்லும் 
ஆகிய மூன்று பெயரும் யாமரம் முதலிய மூன்றோடும் ஒரு 
தன்மையவாய் மெல்லெழுத்துப் பெற்று முடியும் ; ஆவும் 
மாவும் அகரம் அவண் நிலையானகரம் ஒற்றும் - அவற்றுள் , 
ஆவும் மாவும் புணர்ச்சியிடத்து அகரம் நிலைபெறாவாய் 
னகரஒற்றுப் பெற்று முடியும் ; எனவே , அருத்தாபத்தியான் , 
மாமரத்திற்கு அகரம் நிலைபெற்று ஙஞநம ஒற்றும் 
பெறுமாயிற்று ; அவை வல்லெழுத்து அவண் நிலையா 
அம்மூன்று பெயரும் முற்கூறிய வல்லெழுத்துப் புணர்ச்சி 
யிடத்து நிலைபெறாவாய் வரும் எ - று . 


அவண் நிலையா என்றதனை இரண்டிடத்தும் 
கூட்டுக . 


( உ - ம் . ) மாஅங்கோடு செதிள் தோல் பூ , ஆன்கோடு 
மான் கோடு செவிதலை புறம் எனவரும் . 


மாமரக்கிளவியும் ஆவும் மாவும் ...... அவற்றோரன்ன 
என்று ஞாபகமாகக் கூறியவதனான் , மாங்கோடு 
அகரமின்றியும் வரும் . 


என 


இனி , அவண் என்றதனான் , காயாங்கோடு நுணாங் 
கோடு ஆணாங்கோடு என்றாற்போலப் பிறவும் மெல் 
லெழுத்துப் பெறுதலும் , அங்காக்கொண்டான் இங்காக் 
கொண்டான் உங்காக் கொண்டான் எங்காக் கொண்டான் என 
இவ்வீற்றுள் ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணரநின்ற 
இடைச்சொற்கள் வல்லெழுத்துப் பெறுதலும் , ஆவின் 
கோடு மாவின் கோடு எனச் சிறுபான்மை உருபிற்குச் சென்ற 
சாரியை ஆகிய இன் பெறுதலும் , பெற்றுழி வல்லெழுத்து 
வீழ்வும் கொள்க . 


மாட்டேற்றான் மூன்று பெயரும் வல்லெழுத்துப் 
பெறாது மெல்லெழுத்துப் பெற்றவாறும் , மாமரம் அகரம் 
பெற்றவாறும் இச்சூத்திரத்தின் கண்ணழிவான் உணர்க . ( 29 ) 


உயிர் மயங்கியல் 


95 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


231. 1 , 2 ) சூ . 215 இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


3 ) இந்நான்கு இடைச்சொற்களும் , அவ்விடத்து 
வ்விடத்து உவ்விடத்து எவ்விடத்து என ஏழன் இடப் 
பொருள்பட நின்று வினைமுற்றினை விசேடித்தன . 


4 ) அழிதக , மாஅந் தளிர்கொண்ட போழ்தினான் 
( கலி . 143 : 27 ) 


5 ) கண்ணழிவு - பதப்பொருள் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


232. மாமரக் கிளவியும் ........ ஆவும் மாவும் . 


ஆவும் மாவும் அகரம் அவண் நிலையானகரம் ஒற்றும் ; 
அவை வல்லெழுத்து அவண் நிலையா என அந்நுவயித்து 
உரை கூறினார் நச்சினார்க்கினியர் . இது சூத்திரப்போக்கிற்கு 
நேரிதன்று என்பது வெளிப்படை . 


அவண் என்றதனான் உரைகாரர் கொண்ட பொருள் 
ஏலாது . காயாங்கோடு - அங்காக்கொண்டான் - முதலிய 
வற்றைக் கிளந்த அல்ல ( 483 ) என்னும் புறனடைச் சூத்திரத் 
தானும் , இன்சாரியையை அ ஆ உ ஊ ( 174 ) என்ற 
சூத்திரத்தானும் , அவ்விடத்து வல்லெழுத்து வீழ்வை யரழ 
என்னும் ( 48 ) என்ற சூத்திரத்தானும் கொள்ளல் தகும் . 


நச்சினார்க்கினியத்தில் “ எனவே அருத்தாபத்தியான் 
மாமரத்திற்கு அகரம் நிலைபெற்று ங ஞ ந ம ஒற்றும் 
பெறுமாயிற்று " என்று உளது . முதல் இரண்டடிகளானும் 
இவற்றைப் பெற்று ஆ , மா என்ற சொற்களுக்கு இவற்றை 
விலக்குதலும் காண்கின்றதனால் , ஈண்டு அருத்தாபத்தியான் 
என்றது பொருந்தாது . 


96 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


232. (உயிர்மயங்கியற்குத் தனியே புறனடையில்லை . 
உணரக் கூறிய என்ற புள்ளி மயங்கியல் புறனடை புள்ளி 
யீற்றுக்கே ஓதப்பட்டதாகக் 

கொண்டு , 

அதிகாரப் 
புறனடையான் முடித்தல் என்பது பெரிதும் சேய்மைத்தாம் 
எனக்கொண்ட உரைகாரர் இருவரும் அவ்வவ் ஈற்றின் 
கண்ணேயே இலேசான் பலவற்றை முடித்துக்காட்டுதலை 
மரபாகக்கொண்டனர் . ஆசிரியர் காலத்து வழங்காத 
முடிபுகளையும் அன்னோர் அவ்வாறு காட்டியமை இக்கால 
உரையாளரால் ஏற்கப்படாமை வெளிப்படை . 

நச்சினார்க்கினியர் , தாம் சூத்திரத்தைக் கண்ணழிவு 
செய்தமைக்கு ஏற்ப , அருத்தாபத்தியான் கொண்ட பொருள் 
ஏற்புடைத்தே . உரையாசிரியர் இருவரும் அருத்தாபத்தியைப் 
பயன்படுத்துமாறு முன்னரே ( 215 ) குறிப்புரையில் 
விளக்கப்பட்டது . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


231 . மாமரக் கிளவியும் . 

ஆவும் மாவும் . 
ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன என்ற மாட் 
டேற்றால் , யா பிடா தளா என்னும் பெயர்கள் அகரம் 
பெற்று மெல்லெழுத்து மிக்கும் வல்லெழுத்து மிக்கும் 
முடிந்தாற் போல , மரப்பெயராகிய மா என்பதும் ஆ - மா 
என்பனவும் அகரம் பெற்று மெல்லெழுத்து மிக்கும் 
வல்லெழுத்து மிக்கும் முடிவான் செல்லுமாகலின் , அகரம் 
வல்லெழுத்து அவையவண் நிலையா என்று விளக்கினார் . 
அதனால் , மா ( மரம் ) முதலிய மூன்று பெயர்களும் அகரம் 
பெறாமல் , மெல்லெழுத்து மிக்கு முடியப்பெறும் ; ஆயின் 
ஈற்றடியினால் , ஆ மா என்னும் இரண்டு பெயர்களும் னகர 
வொற்றோடு நிற்கும் என்றதனால் , என்னும் 
பெயரொன்றே மெல்லெழுத்து 

முடியும் 
என்றவாறாயிற்று . 


மா 


மிக்கு 


னகரம் தோன்றும் என்னாது னகரம் ஒற்றும் 
என்றதனால் , னகரமெய் அவ்விரண்டு மொழியிலும் 


உயிர் மயங்கியல் 


97 


உறுப்புப் போல் நிற்கும் என்றதாயிற்று . அதனால் ஆசிரியர் 
ஆன்ஒற்று அகரமொடு ( 232 ) என்றும் , ஆன்முன் வரூஉம் 
(233 ) என்றும் ஆண்டுள்ளார் . 


அகரம் வல்லெழுத்து அவை யவண் நிலையா என்றது 
ஆவும் மாவும் ஆகிய இரண்டற்கே என்று கொள்ளின் , மாமரக் 
கிளவி அகரம் பெற்று வல்லெழுத்து மிக்கும் முடிதல் 
வேண்டும் . அது வல்லெழுத்துப் பெறுதல் இன்மையின் , 
அகரம் வல்லெழுத்து அவை யவண் நிலையா என்றது 
மூன்று பெயர்கட்கும் பொதுவாகக் கொண்டு உரைகூறுதல் 
அமைவுடைத்தாம் . 


இனி , உரையாசிரியர் அவற்றோரன்ன என்ற மாட் 
டேற்றால் பெற்று நின்றது மெல்லெழுத்தாகலின் , அகரம் 
வல்லெழுத்தவையவண் நிலையா என்று ஓதற்பாலதன்று 
எனச் சங்கித்து , அதற்குச் சமாதானம் கூறினார் . அவர் 
சங்கித்தவாறு மாட்டேற்றால் பெறுவது மெல்லெழுத்து 
மாத்திரம் அன்று ; யாமரக்கிளவி முதலியவற்றிற்கு 
‘ வல்லெழுத்து மிகினும் மானமில்லை என்று விதித்ததனால் , 
வல்லெழுத்துப் பேறும் எய்தும் . அது கருதியே ஆசிரியர் 
‘ வல்லெழுத்தவையவண் நிலையா என்று விலக்குவா 
ராயினார் . 


உரையாளர்கள் அவண் என்றதனான் , காயாங்கோடு 
முதலிய பலவற்றை ஈண்டமைந்தனர் . அவை அச்சொல்லாற் 
றலால் போதராமையின் ஈண்டுக்கோடல் அமையாது . 


231. ( இவ்வுரைகாரர் , உரையாசிரியர்கூற்றை யெடுத்து 
விளக்குமிடத்தே , சாத்திரியார்கருத்தினை மேற்கொள்கிறார். 


உரையாசிரின்மார் மிகையாகக் கொண்ட அவண் 
என்ற சொற்கு , காயாங்கோடு முதலியவற்றை அமைக்கும் 
ஆற்றலின்று என்று ரெட்டியார் குறிப்பிட்டார் . மிகைச்சொல் 
இயல்புபற்றி முன்னரே ( 226 ) குறிப்பிட்டுள்ளமை காண்க . ) 


கங்காதரன் -7 


98 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


231. மாமரக் கிளவியும் ...... 


ஆவும் மாவும் . 


மாமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே , ஆவும் மாவும் 
னகரம் ஒற்றும் எனச் சுருங்கக் ஓதாது , இங்ஙனம் கூறியது 
ஞாபகம் கூறல் என்னும் உத்தியாம் . அதனான் , மாமரக்கிளவி 
சிறுபான்மை மாஅங்கோடு - மாஅம்பழம் - என அகரம் - 
பெறுதலும் , காயாங்கோடு - நுணாங்கோடு - என ஈரெழுத் 
தொருமொழிகளுள் சில மெல்லெழுத்துப் பெறுதலும் , 
ஆபெயர்த்துத் தருதலும் ( புறத் . 5 ) என னகரம் ஒற்றாது 
வருதலும் , பிறவும் வேறுபட வருவனவும் அமைத்துக் 
கொள்க . 


இளம்பூரணம் 


233 . 


ஆ எனும் பெயர்க்கு னகர ஒற்றோடு அகரச் 

சாரியையும் இயைதல் 


ஆன்ஒற்று அகரமொடும் நிலைஇடன் உடைத்தே . 


இச் ...... எனின் , அவற்றுள் ஆன் என்றதற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) முன்பு பெற்று நின்ற ஆ என்னும் சொல்லினது 
னகர ஒற்று அகரத்தோடும் கூடிநிற்கும் இடனுடைத்து எ - று . 


இடனுடைத்து என்றதனான் , வன்கணம் ஒழிந்த 
கணத்து இம்முடிபு எனக்கொள்க . 


( உ - ம் . ) ஆனநெய் தெளித்து நானம் நீவி என வரும் . 


அகரமொடும் என்ற உம்மையான் அகரமின்றி 
வருதலே பெரும்பான்மை எனக்கொள்க . 

( 30 ) 


உயிர் மயங்கியல் 


99 


நச்சினார்க்கினியம் 


232. மேலைவிதியான் முடிந்த ஆன் அகரமும் பெறுதல் 


ஆன்ஒற்று அகரமொடும் நிலையிடன் உடைத்தே . 


இஃது ஆன் என்பதற்கு எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
கூறுகின்றது . 


இ - ள் . ) ஆன்ஒற்று - ஆ என்னும் சொல் முன்னர்ப் 
பெற்றுநின்ற னகரஒற்று ; அகரமொடு நிலையிடனும் 
உடைத்து - அகரத்தோடு கூடி நிற்கும் இடனும் உடைத்து 


எ - று . 


இடனுடைத்து என்றவதனான் , வன்கணம் ஒழிந்த 
கணத்தது இம்முடிபு எனக்கொள்க . 

( உ - ம் . ) ஆனநெய் தெளிந்து நானம் நீவி ஆனமணி 
கறங்கும் கானத் தாங்கண் என வரும் . 

அகரமொடும் என்று உம்மையான் அகரமின்றி 
வருதலே பெரும்பான்மை . ஆனெய் தெளித்து , ஆன்மணி , 
ஆன்வால் என வரும் . 

( 30 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


232. ஆள் ஒற்று அகரமுடன் நிலையிடன் உடைத்தே . 


‘ அகரமொடு என்பது பிழைபட அச்சிடப்பட்டுளது 


போலும் . 


இளம்பூரணம் 


234. அப்பெயர் முன்னர் ஈகாரபகரம் புணருமாறு 


ஆன்முன் வரூஉம் ஈகார பகரம் 
தான்மிகத் தோன்றிக் குறுகலும் உரித்தே . 


100 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் .... எனின் , ஆன் என்பதற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) ஆன் என்னும் சொல்முன்னர் வருமொழியாய் 
வருகின்ற ஈகாரத்தொடு கூடிய பகரமாகிய மொழி , அப்பகர 
மாகிய தான் மிகத் தோன்றி , அவ் ஈகாரம் இகரமாகக் குறுகி 
முடிதலையும் உடைத்து எ - று . 

தோன்றி என்றதனான் , நிலைமொழிப்பேறாகிய 
னகராற்றின் கேடு கொள்க . 

( வருமாறு :) ஆப்பி என வரும் . 

உ.ம்மையான் , ஆப்பீ என்பதே பெரும்பான்மை 
எனக்கொள்க . 

( 31 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 

234. திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் ‘ ஆ 
ஆன் என நின்றது என்று உரையாசிரியன்மார் இருவரும் 
கொண்டிலாமை வியப்பாகவுள்ளது . 


குறுகலும் : உம்மை எதிர்மறை . 


நச்சினார்க்கினியம் 
233. ஆன் முன் பகராகாரம் முடியுமாறு 

ஆன்முன் வரூஉம் ஈகாரம் பகாரம் 
தான்மிகத் தோன்றிக் குறுகலும் உரித்தே . 

இஃது ஆன் என்பதற்கு எய்தியது விலக்கிப் பிறிது விதி 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஆன்முன் ..... பகரம் - ஆன் என்னும் சொல் 
முன்னர் வருகின்ற ஈகாரத்தோடு கூடிய பகரமாகிய மொழி ; 
தான் மிக - அப்பகரமாகிய தான் மிக்கு நிற்ப ; தோன்றி - 
நிலைமொழி னகரத்திற்குக் கேடு தோன்றி ; குறுகலும் உரித்து 
ஈகாரம் இகரமாகக் குறுகி நிற்றலும் உரித்து எ - று . 


உயிர்மயங்கியல் 


101 


( வருமாறு :) ஆப்பி என வரும் . 


உம்மை எதிர்மறை யாகலான் ஆப்பீ என்றுமாம் . ( 31 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


233. 1 ) திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் , 
ஆன் ஆ வினைக் குறித்து நின்றது . திரிந்தது : ஆ ; அதன் 
திரிபு : ஆன் ; அதன் திரிபு அது : ஆ . 


2 ) ஆப்பி - கோமயம் 


மெழுகும் ஆப்பிகண் கலுழ்நீ ரானே ( புறநா . 249) 


‘ ஆப்பிநீர் எங்கும் தெளித்து ( ஆகாரக் . 46 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


234. ஆன்முன் வரூஉம் ......... குறுகலும் உரித்தே . 


ஆன்முன் என்றதற்கு உரைகாரர்கள் ஆன் என்னும் 
சொல் முன்னர் எனப்பொருள் கூறினர் . ஆ + முன் ( ஆவினது 
முன் ) என்றது ஆன்முன் என்று ஆகுமாதலின் , அவர்தம் 
கூற்றுப் பொருந்தாது . 


ஆனநெய் தெளித்து ஆன்மேல் ( புறநா . 259 ) என்ற 
இவ்விலக்கியங்களில் மெல்லொற்றின் முன்னரும் னகரம் 
வந்தமையான் , மெல்லெழுத்தின் முன்னரும் னகரம் வரும் 
என்றதற்கு ஆன்முன் என்றதே ஞாபகமாகும் எனக் 
கொள்ளல் தகும் . அன்றியும் , ஆன் என்பதே நிலைமொழி 
யாயின் 

அதனைப் புள்ளிமயங்கியலில் ஆசிரியர் 
ஓதியிருப்பார் . 


234. ( னகர ஒற்று , ஆ என்னும் சொற்கண் உறுப்புப் 
போலப் பிரிவின்றி நிற்றலின் , ஆசிரியர் ஆனொற்று 
அகரமொடு (233 ) எனவும் , ஆன்முன் வரூஉம் எனவும் 


102 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஓதுவாராயினார் . னகரச் சாரியையோடு ஆ வழங்கப்படினும் , 
திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் ஆன் என்பது ஆ 
என்பதனையே குறிக்கும் . இந்நயத்தைப் பிற சூத்திரத்துள் 
( 232 இள. 458 நச் . ) பயன்கொண்ட உரையாசிரியன்மார் 
இருவரும் , ஈண்டு அதனைக் குறித்திலர் ; னகரக்கேட்டைப் 
பிறவாற்றான் கொண்டனர் . 


ஆன் நிலைமொழி யன்மைக்கு இவர் குறிப்பிட்ட 
காரணத்தைப் பாலசுந்தமும் வழிமொழிந்தார் .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


233. ஆன்முன் வரூஉம் ..... குறுகலும் உரித்தே . 

திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தால் , ஆ 
என்பதனையே ஆன் என்றதனாற் குறித்தார். ( இந்நயத்தால் 
‘ மூன்றன் முதனிலை ’ ( 457 ) என்னும் சூத்திரத்தும் குறித்தார் . ) 
இவ்வாறன்றித் தோன்றி என்றதனால் னகரக்கேடு 
கொண்டனர் உரையாளர் . 


233. [ இவர் குறித்தவாறு திரிந்ததன் திரிபு அது என்ற 
நயத்தான் ஆன் என்பதனை ஆ எனக்கொண்டு உரை 
கூறியிருத்தல் வேண்டும் . உரையாளர் இவ்விடத்தே சோர்வு 
பட்டனர் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


233. ஆன்முன் வரூஉம்...... குறுகலும் உரித்தே . 


திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் , ஆ என்னாது 
‘ ஆன் என்றார். அதிகாரமரபை ஓராமல் உரையாளர் ‘ தோன்றி 
என்பதனான் நிலைமொழினகரக்கேடு கொள்க என்பர் . னகர 
ஈறாயின் புள்ளிமயங்கியலுள் ஓதுதலின்றி ஈண்டைக்கு 
ஏலாது என்க . மேலும் அவர் , உம்மையான் ஆன்பீ எனவும் 
வரும் என்பர் . ஆண்டுத் ‘தான் மிகத் தோன்றி என்றதனான் 
மிக்க ஒற்று நின்று வற்றுதல் காண்க . 


உயிர் மயங்கியல் 


103 


233. ( உம்மை எதிர்மறை யாகலின் ஆப்பீ என்றுமாம் 
என்பதே நச்சினார்க்கினியர் உரை . ஆன்பீ என்றது அச்சுப் 
பிழையே . னகரக் கேட்டைத் தோன்றி என்றதனாற் 
கொண்டார் இளம்பூரணர். அவருரையுள்ளும் ஆன்பீ எனக் 
குறிக்கப்பட்டது அச்சுப்பிழையே .) 


இளம்பூரணம் 


235. ஆகார ஈற்றுச் சிலசொற்கள் செய்யுட்கண் 

முடியுமாறு 


குறியதன் இறுதிச் சினைகெட உகரம் 
அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே . 


இச் ...... எனின் , ஆ ஈற்றுள் சிலவற்றிற்குச் செய்யுள் 
முடிவு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) குறியதன் இறுதிக்கண் நின்ற ஆகாரத்தினது 
சினையாகிய அகர மாத்திரை கெட 1 , ஆண்டு உகரம் அறிய 
வருதல் செய்யுளிடத்து உரித்து எ - று . 


( உ - ம் . ) இறவுப்புறத் தன்ன பிணர்படு தடவுமுதல் 
( நற் .19 ) என வரும் . 


பிணவுநாய் 3 முடுக்கிய ( மலைபடு . 176 ) என்றாற் 
போல வரும் அல்வழிமுடிபு கிளந்த அல்ல ( குற் . 77 ) 
என்னும் புறனடையது எனக்கொள்க . 

( 32 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

235. 1 ) மாத்திரை வகையால் இரண்டு குற்றுயிர் ஒரு 
நெட்டுயிராம் ஆதலின் , ஆகாரத்தினது சினை ஓர் அகரமே 
யாயிற்று . 

2 ) இறாமீனது புறத்தைத் தீண்டினாற் போன்ற 
3 ) பெண்விலங்கு ஆகிய நாய் என இருபெயரொட்டு . 


104 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


234. இவ்வீற்றுள் சில செய்யுட்கண் முடியுமாறு 


குறியதன் இறுதிச் சினை கெட உகரம் 
அறிய வருதல் செய்யுளுள் உரித்தே . 


இஃது ஆகார ஈற்றுள் சிலவற்றிற்குச் செய்யுள் முடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) குறியதன் ......கெட - குற்றெழுத்தின் இறுதிக் 
கண் நின்ற ஆகாரத்தினது இரண்டு மாத்திரையின் ஒரு 
மாத்திரை கெட்டு அஃது அகரமாய் நிற்க ; உகரம் .....உரித்து - 
ஆண்டு உகரம் புலப்பட வருதல் செய்யுளிடத்து உரித்து எ - று . 


( உ - ம் . ) 


இறவுப்புறத் தன்ன பிணர்ப்படு தடவுமுதற் 
சுறவுக் கோட்டன்ன முள்ளிலைத்தாழை ( நற் . 19 ) 


புறவுப் புறத் தன்ன புன்கால் உகாஅய் ( குறுந் . 274 ) 
என வரும் . 


உகரம் வகுப்பவே , நிலைமொழி அகரம் ( 226 ) 
கெட்டது . அதிகார வல்லெழுத்து ( 225 ) விலக்காமையின் 
நின்று முடிந்தது . இனி நிலைமொழித் தொழில் வரையாது 
கூறினமையின் இயல்புகணத்திற்கும் இவ்விதி எய்திற் 
றாகலின் , ஆண்டு வரும் உகரம் புலப்பட வாராமையும் 
உணர்க . 


சுறவுயர் கொடி அரவுயர்கொடி முழவுறழ்தோள் என 
இவை குறியதன் இறுதிச் சினை கெட்டு , வருமொழி உயிர் 
முதல் மொழியாய் வருதலின் வகர உடம்படுமெய் பெற்று 
உகரம் பெறாது முடிந்தன . இவற்றிற்கு இரண்டாம் உருபு 
விரிக்க ; மூன்றாவதும் ஆம் . 

( 32 ) 


உயிர் மயங்கியல் 


105 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

234. 1 ) சொல்லிறுதி நெட்டெழுத்தினது ஒரு மாத்திரை 
யாகிய அகரச்சினை நெட்டெழுத்தினது 

சினை 
உயிர்க்குறிலாமாறு போல , குற்றெழுத்தாகிய சினை நீண்டு 
நெட்டுயிராதலைச் சுட்டுச் சினை நீடிய ( 159 : 3 ) என்னும் 
தொடரால் குறித்தார் . 

2 ) இவ்வுகரம் முற்றியலுகரம் என்க . உயிர்க்கணம் 
விருவழி முற்றுகரம் கெடும் . ( குற்றுகரமாயின் கெடாது 
வருமுயிர் ஏற இடங்கொடுக்கும் என்பர் . ) 

சுறா > சுற > சுறவு ; சுறவு + உயர்கொடி > சுறவ் + 
உயர்கொடி = சுறவுயர் கொடி . ( சூ . 138 ) இம்முடிபினைக் 
கொள்ளாது , நச்சினார்க்கினியர் உயிர் வருவழி உகரம் 
புலப்பட வாராது என்றார் ; நிலைமொழி ஆகாரம் ஒரு 
மாத்திரை கெட்டு அகரவீறாய் நிற்ப , உயிர் வருவழி வகர 
உடம்படுமெய் தோன்றி ( 140 ) முடியும் என்றவாறு . 

சுறா > சுற ; சுற + உயர்கொடி > சுற + வ் + உயர்கொடி 
சுறவுயர்கொடி . சூ . 483 உரைக்குறிப்புக் காண்க . 
3 ) சுறவினை( சுறாவுருவினைஎழுதி ) உயர்ந்த கொடி ; 

கறாவுருவத்தோடு உயர்ந்த கொடி . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


234. குறியதன் இறுதிச்.......செய்யுளுள் உரித்தே . 

இச்சூத்திரத்தில் இறுதிச்சினை என்றது ஈற்றெழுத் 
தாகிய நெட்டெழுத்தின் ஒரு கூற்றை . இரண்டு குற்றெழுத்து 
ஒரு நெட்டெழுத்து ஆதலின் , நெட்டெழுத்திற்குக் 
குற்றெழுத்துச் சினையாயிற்று . 

நெட்டெழுத்துக் குற்றெழுத்தாதலைச் சினைகெட 
என்றாற் போல , குற்றெழுத்து நெட்டெழுத்தாதலைச் சினை 
நீண்டது என்பர் . சுட்டுச்சினை நீடிய மென்தொடர்மொழி 
( 427 ) என்றமை காண்க . 


106 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


234. [ சினை யெழுத்துப் பற்றிய இவராராய்ச்சி 
விழுமியது . ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


234. குறியதன் இறுதிச் ..... செய்யுளுள் உரித்தே . 


ஒன்றற்குச் சினையாவதே பிறிதொன்றற்கு முதலாக 
வருமாதலின் , மொழிக்கு உறுப்பாகி நிற்கும் எழுத்து 
அச்சொல்லுக்குச் சினையாதலும் , அவ்வெழுத்தின் 
மாத்திரையளவும் ஒலிக்கூறுகளும் எழுத்திற்குச் சினை 
யாதலும் பெறப்படும் . 


மியா என்னும் சொல்லின் உறுப்பாக நிற்கும் யகர 
ஆகாரமாகிய உயிர்மெய் எழுத்துச் சினையெனப்பட்டது 
( மொழி . 1 ) ; தொகை . 17 , குற்றிய . 22 என்னும் சூத்திரங்களில் 
சுட்டெழுத்தின் மாத்திரையளவுசினையெனப்பட்டது ; றகர 
மெய்யினை ஊர்ந்து நின்ற குற்றியலுகரம் சினையெனப் 
பட்டது ( குற்றிய . 68 ) . இவ்வாறே மொழியிடையிலும் 
இறுதியிலும் ஐகாரவெழுத்தின் போலியாக வரும் அய் 
என்பதும் மொழியினது உறுப்பாக வருதலின் ஐயென் 
நெடுஞ்சினை எனப்பட்டது . அம்மரபானே , ஈண்டும் 
குற்றெழுத்தின் இறுதி நின்ற ஆகாரத்தின் மாத்திரையுள் ஒரு 
கூற்றினைச் 

சினை என்று உணர்த்தினார் என அறிக . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


234. குறியதன் இறுதிச் ...... செய்யுளுள் உரித்தே . 


ஒன்றற்குச் சினையாவதே பிறிதொன்றற்கு முதலாக 
வருமாதலின் , மொழிக்கு உறுப்பாகி நிற்கும் எழுத்து 
அச்சொல்லுக்குச் சினையாதலும் , அவ்வெழுத்தின் 
மாத்திரையளவும் ஒலிக் 

கூறுகளும் எழுத்திற்குச் 
சினையாதலும் பெறப்படும் . 


உயிர் மயங்கியல் 


107 


மியா என்னும் சொல்லின் உறுப்பாக நிற்கும் யகர 
ஆகாரமாகிய உயிர்மெய்யெழுத்துச் சினையெனப்பட்டது . 
( மொழி . 1 ) தொகை . 17 , குற்றிய . 22 என்னும் சூத்திரங்களில் 
சுட்டெழுத்தின் மாத்திரையளவு சினையெனப்பட்டது . றகர 
மெய்யினை ஊர்ந்து நின்ற குற்றியலுகரம் சினையெனப் 
பட்டது ( குற்றிய . 68 ) . இவ்வாறே மொழியிடையிலும் 
இறுதியிலும் ஐகாரவெழுத்தின் போலியாக வரும் அய் 
என்பதும் மொழியினது உறுப்பாக வருதலின் , ஐயென் 
நெடுஞ்சினை எனப்பட்டது . அம்மரபானே , ஈண்டும் 
குற்றெழுத்தின் இறுதி நின்ற ஆகாரத்தின் மாத்திரையுள் ஒரு 
கூற்றினைச்சினையென்று உணர்த்தினார் என அறிக . 


இளம்பூரணம் 


236. இகராற்றுப் பெயர்க்கு வேற்றுமை முடிபு 


இகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 


இச் .... எனின் , இகரஈற்றுப் பெயர்க்கு அல்வழிமுடிபு 
தொகைமரபினுள் கூறி நின்றமையின் , அதன் வேற்றுமை 
முடிபு கூறு ...... ற்று . 


( இ - ள் . ) இகரஈற்றுப் பெயர்ச்சொல் முன்னர் , அதிகாரத் 
தான்க சத ப முதல்மொழி வந்தவழி , வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சியாயின் , தமக்குப் பொருந்தின வல்லெழுத்துக்கள் 
மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) கிளிக்கால் சிறகு தலை புறம் - என வரும் . ( 33 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


236. 1 ) இகரவீற்றோடு ஐகாரத்திற்கு அல்வழி முடிபு 
159 , 160 ஆம் சூத்திரத்தில் இடம்பெற்றுள. 


108 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


235. இகரஈற்றுப் பெயர் வேற்றுமைக்கண் வலிமிகல் 


இகர இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 


இஃது இகர ஈற்றுப் பெயர்க்கு அல்வழி முடிபு 
தொகைமரபிற் கூறி ( 158 ) , ஈண்டு வேற்றுமை முடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) இகர ..... முன்னர் - இகர ஈற்றுப் பெயர்ச்சொல் 
முன்னர் அதிகாரத்தால் க ச த ப முதல் மொழி வந்துழி ; 
வேற்றுமை ....... மிகும் - வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி 
யாயின் தமக்குப் பொருந்தின வல்லெழுத்து மிக்கு முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) கிளிக்கால் சிறகு தலை புறம் என வரும் . புலி 
நரி என்றாற் போல்வனவும் அவை . 


இனிக்கிளி குறுமை , கிளிக்குறுமை எனக் குணம் பற்றி 
வந்த உறழ்ச்சி முடிபு மேல் ‘வல்லெழுத்து மிகினும் ( 246 ) 
என்னும் சூத்திரத்து ஒல்வழி அறிதல் என்பதனாற் 
கொள்க . 

( 33 ) 


இளம்பூரணம் 


237. இவ்வீற்று இடைச்சொற்கள் சிலவும் வினை 

யெச்சமும் முடியுமாறு 


இனிஅணி என்னும் காலையும் இடனும் 
வினையெஞ்சு கிளவியும் சுட்டும் அன்ன . 


இச் ..... எனின் , இவ்வீற்றுள் சில இடைச்சொல்லும் 
வினைச்சொல்லும் முடியுமாறு கூறு .... ற்று . 


109 


உயிர் மயங்கியல் 


( இ - ள் . ) இனி என்றும் அணி என்றும் காலத்தையும் 
இடத்தையும் உணரநின்ற இடைச்சொல்லும் , இவ் இகரஈற்று 
வினையெச்சமாகிய சொல்லும் , இவ்வீற்றுச் சுட்டாகிய 
இடைச்சொல்லும் , மேற்கூறியவாறே வல்லெழுத்து மிக்கு 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) இனிக் கொண்டான் , அணிக் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - எனவும் , 


1 


ஓடிக் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - 
எனவும் , இக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் - எனவும் 
வரும் . 

( 34 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


237. 1 ) வேற்றுமைப்பொருள்பட வரினும் , இனிக் 
கொண்டான் முதலியவை இடைச்சொற்றொடராதலின் 
அல்வழி முடிபே என்க . 

அங்கட் கொண்டான் ஆங்கட் கொண்டான் அவட் 
கொண்டான் முதலாக இடைச்சொல் திரிந்து முடியும் 
முடிபுகளும் ( 308 உரை ) அல்வழியாம் . 


நச்சினார்க்கினியம் 
236. இவ்வீற்று இடைச்சொற்களும் வினையெச்சமும் 

அன்னவாதல் 
இனிஅணி என்னும் காலையும் இடனும் 
வினையெஞ்சு கிளவியும் சுட்டும் அன்ன . 


இஃது எய்தாதது எய்துவித்தது , இவ்வீற்று இடைச் 
சொற்கும் வினைச்சொற்கும் முடிபு கூறுதலின் . 


( இ - ள் . ) இனி அணி .... இடனும் - இனி என்றும் அணி 
என்றும் சொல்லப்படுகின்ற காலத்தையும் இடத்தையும் 
உணரநின்ற இடைச்சொல்லும் ; வினையெஞ்சு கிளவியும் - 


110 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இவ்வீற்று வினையெச்சமாகிய சொல்லும் ; சுட்டும் 
இவ்வீற்றுச் சுட்டாகிய இடைச்சொல்லும் ; அன்ன 
முற்கூறியவாறே வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) இனிக்கொண்டான் அணிக்கொண்டான் 
எனவும் , தேடிக்கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
எனவும் , இக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் எனவும் வரும் . 


வ்விடைச்சொல் மூன்றும் , இப்பொழுது 
கொண்டான்- அணிய இடத்தே கொண்டான் - இவ்விடத்துக் 
கொற்றன் - என உருபின் பொருள்பட வந்த வேற்றுமை 
யாதலின் வேறோதி முடித்தார் . 

( 34 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

236. 1 ) ஏழன் உருபின் பொருள்பட வந்த இடைச் 
சொற்களை முன்னரும் 231 ( 3 ) உரைக்குறிப்பிற் காண்க . 
நிலைமொழியிறுதிக்கண் உருபு தொக அவ்வேற்றுமைப் 
பொருள்பட நிகழும் பொருட் புணர்ச்சியதிகாரத்தே , 
இவ்வாறு காலமும் இடமும் ஆகிய ஏழனுருபின் 
பொருள்பட வரும் இடைச்சொற்கள் நிறுத்த சொல்லாக 
நிகழுமிடங்கள் ( 159 , 334 , 398 - உரை ) ஆசிரியர் குறிப்பிடுதல் 
பின்னரும் காண்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


236. இனி , அணி என்னும் 


சுட்டும் அன்ன . 


இச்சூத்திரத்துள் வினையொழிந்த இடைச்சொல் 
மூன்றும் உருபின் பொருள்பட வந்த வேற்றுமையாதலின் , 
வேறோதி முடித்தார் என்பார் நச்சினார்க்கினியர் . அல்வழியும் 
வேற்றுமையும் ஒரு சூத்திரத்துள் ஒருங்கு விதித்தல் இலக்கண 
மரபு அன்று என்க . 


236. ( நச்சினார்க்கினியர் உரையுள் வேற்றுமை 
என்பது வேறுபாடு என்னும் பொருட்டு வினையொழிந்த 


உயிர் மயங்கியல் 


111 


இடைச்சொல் மூன்றும் காலமும் இடமுமாகிய ஏழனுருபின் 
பொருள்பட வந்த வேறுபாடுடையன - என்பதே அவ்வுரைப் 
பொருள் . அதனை வேற்றுமைப் புணர்நிலை யெனத் 
திரிபுபட இவ்வுரைகாரர் உணர்ந்தார் போலும் . இம்மூன்றும் 
வருமொழியொடு கூடியவழி இடைச்சொற்றொடராம் . ) 


இளம்பூரணம் 


238. இன்றி செய்யுட்கண் முடியுமாறு 


இன்றி என்னும் வினையெஞ்சு இறுதி 
நின்ற இகரம் உகரம் ஆதல் 
தொன்றியல் மருங்கின் செய்யுளுள் உரித்தே . 

ச் ..... எனின் , இவ்வீற்றுள் வினையெச்சக் 
குறிப்பினுள் ஒன்றற்குச் செய்யுள் முடிபு கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) இன்றி என்று சொல்லப்படும் வினையெச்சத்து 
இறுதிக்கண் நின்ற இகரம் , உகரமாய்த் திரிந்து முடிதல் , பழக 
நடந்த கூற்றையுடைய செய்யுளிடத்து உரித்து எ - று . 

( உ - ம் . ) உப்பின்று புற்கை உண்கமாகொற்கை யோனே 
என வரும் . 

‘நின்ற என்றதனான் , முன்பெற்று நின்ற வல்லெழுத்து 
வீழ்க்க . 


தொன்றியல் மருங்கு என்றதனான் , அன்றி என்பதும் 
செய்யுளிடத்து உகரமாய்த் திரிந்து முடியும் எனக்கொள்க . 


( உ - ம் . ) நாளன்று போகிப் புள்ளிடைத் தட்ப 
( புறநா . 124 ) என வரும் . 

( 35 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


238. 1 ) மேலைச்சூத்திரத்து வினையெஞ்சு கிளவி 
பெற்று நின்றது . 


112 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


237. இன்றியது இறுதி இகரம் உகரமாய்த் திரியும் 

செய்யுள்முடிபு 


இன்றி என்னும் வினையெஞ்சு இறுதி 
நின்ற இகரம் உகரம் ஆதல் 
தொன்றியல் மருங்கின் செய்யுளுள் உரித்தே . 


இஃது இவ்வீற்று வினையெச்சத்துள் ஒன்றதற்குச் 
செய்யுள் முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) இன்றி .... ஆதல் - இன்றி என்று சொல்லப்படும் 
வினையெச்சக்குறிப்பின் இறுதிக்கண் நின்ற இகரம் 
உகரமாகத் திரிந்து முடிதல் ; தொன்றியல் ..... உரித்து - பழக 
நடந்த கூற்றையுடைய செய்யுளுள் உரித்து எ - று . 


( உ - ம் . ) உப்பின்று புற்கை உண்கமா கொற்கை 
யோனே . 


நின்ற என்றதனான் , வினையெச்சத்திற்கு முன் எய்திய 
வல்லெழுத்து ( 236 ) வீழ்க்க . 


தொன்றியல் மருங்கின் என்றதனான் , அன்றி 
என்பதூஉம் செய்யுளில் இம்முடிபு எய்துதல் கொள்க . 


( உ - ம் ) இடனன்று துறத்தல் வல்லி யோரே 

‘ வாளன்று பிடியா வன்கண் ஆடவர் 
நாளன்று போகி 

( புறநா . 124 ) 
முற்றியலிகரம் திரிந்து குற்றியலுகரமாய் நின்றது . 


( 35 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


237. வினையெச்சமே வினைமுற்றாய்த் திரியும் 
என்னும் நச்சினார்க்கினியர் கொள்கையைப் பின்பற்றுபவர் 


உயிர் மயங்கியல் 


113 


இலக்கணக்கொத்து நூலார் . அன்றி இன்றி என்னும் 
நூற்பாவில் ( 173 ) அவ்வினையெச்சங்கள் அன்று இன்று என 
முற்றாய்த் திரிதலை ஏற்றுக்கொண்ட நன்னூலார் ,, 
வினையியலின் இறுதியில் வினையெச்சம் வினைமுற்றாகும் 
என்று முன்பு கருதியதற்கு மாறாக வினைமுற்றே 
வினையெச்சமாகலும் என்றார் . இ.கொ.சூ. 87 ( 351 ) 


ன்றி இன்று எனவும் , அன்றி அன்று எனவும் 
முற்றியலிகரம் குற்றியலுகரமாகத் திரிந்து வந்த சொற்கள் 
வினையெச்சப் பொருளவாய் நிகழ்தல் காண்க . நன்னூலார் 
முற்றாகத் திரியும் என்றமை தொல்காப்பியனார் விதித்த 
நெறிக்கு ஏலாது காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


238. இன்றி என்னும் ........ செய்யுளுள் உரித்தே . 

முற்றியலிகரம் திரிந்து குற்றியலுகரமாய் நின்றது 
எனக்கூறினர் நச்சினார்க்கினியர் . ஆசிரியர் குற்றியலுகரம் 
எனக்கூறாது உகரம் என்றே கூறினமையான் அது முற்றியலுகர 
மாகவே அவர்காலத்து ஒலிக்கப்பட்டது என்றே கொள்ளல் 
தகும் . 


238. ( நச்சினார்க்கினியர் கொள்கை இன்று என்பதன் 
கண் ஈறு 

குற்றியலுகரமே என்பது . கண்இன்று 
பெயர்ப்பினும் ( கற் .9.) , காய்வின்றவன்வயின் பொருத்தற் 
கண்ணும் ( ஷை 10 ) என ஆசிரியரால் இச்சொல் எடுத்தாளப் 
பட்டுள்ளது . குற்றியலுகரத்தை உகரம் என்றே ஆசிரியர் 
குறிப்பிடுதல் ஆயிரு மூன்றே உகரம் குறுகிடன் ( குற் . 1 ) 
என்புழிக் காண்க . அவ்வியல் 3 , 27 ஆம் சூத்திரங்களிலும் 
உகரம் எனக் குற்றியலுகரம் குறிக்கப்பட்டமையும் காண்க . 
புணர்மொழிக்கண் வரும் குற்றுகரம் அரைமாத்திரை பெறும் 
என்ற நச்சினார்க்கினியர் கொள்கையை ( 409 ) இவரும் 
உடன்பட்டார் . 


எனவே , சாத்திரியார் கூற்று ஏலாமை யறிக ) . 


கங்காதரன் -8 


114 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 
239. இகரச்சுட்டு இயல்புகணத்தொடு முடியுமாறு 

சுட்டின் இயற்கை முன்கிளந்தற்றே . 

இச் ..... எனின் , இவ்வீற்றுச் சுட்டுப்பெயர் இயல்பு 
கணத்தொடு முடியுமாறு கூறு . ற்று . 

( இ - ள் . ) இகர ஈற்றுச் சுட்டினது இயல்பு , வன்கணம் 
வரும்வழி , முன் அகரஈற்றுச் சுட்டிற்குச் சொல்லப்பட்ட 
தன்மைத்தாய் , இக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் 
எனவும் ( 34 ) , 

மென்கணம் வருவழி அம்மெல்லெழுத்து மிக்கும் , 
டைக்கணம் வருவழியும் உயிர்க்கணம் வருவழியும் வகரம் 
பெற்றும் , செய்யுட் கண் வகரம் கெட்டுச் சுட்டு நீண்டும் 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) இஞ்ஞானம் இந்நூல் இம்மணி எனவும் , இவ் 
யாழ் இவ்வட்டு எனவும் , இவ்வடை இவ்வாடை இவ் 
வௌவியம் எனவும் , ஈவயினான எனவும் வரும் . ( 36 ) 

நச்சினார்க்கினியம் 
238. இகரச்சுட்டின் இயல்பு அகரச்சுட்டுப் போறல் 

சுட்டின் இயற்கை முன்கிளந் தற்றே . 

இஃது இகரஈற்றுச் சுட்டிடைச்சொல் இயல்புகணத் 
தொடு முடியுமாறு கூறுதலின் எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) சுட்டின் ...... அற்று - இகரஈற்றுச் சுட்டின் 
இயல்பு முன் அகர ஈற்றுச் சுட்டிற்குக் கூறிய தன்மைத்தாம் 
எ - று . 

என்றது , சுட்டின் முன்னர் ஞாமத் தோன்றின் (205 ) 
என்பது முதலிய நான்கு சூத்திரத்தானும் கூறிய இலக்கணங் 
களை . அவை மென்கணத்து மெல்லெழுத்து மிகுதலும் , 
இடைக்கணத்தும் உயிர்க்கணத்தும் வகரம் பெறுதலும் , 
செய்யுட்கண் வகரம் கெட்டுச்சுட்டு நீடலுமாம் . 


உயிர் மயங்கியல் 


115 


இஞ்ஞாண் நூல் மணி எனவும் , இவ்யாழ் இவ்வட்டு 
எனவும் , இவ்வடை இவ்வாடை இவ்விலை இவ்வீயம் 
இவ்வுரல் இவ்வூர்தி , இவ்வெழு , இவ்வேணி , இவ்வையம் , 
இவ்வொடு , இவ்வோக்கம் இவ்வௌவியம் எனவும் , 
ஈவயினான எனவும் வரும் . 

ஈதுகாண் தோன்றுமெம் சிறுநல்லூரே என்றதும் , 
கள்வனோ அல்லன் கணவனென் காற்சிலம்பு 
கொள்ளும் விலைப்பொருட்டாற் கொன்றாரே ஈதொன்று 

(சிலப் . ஊர்சூழ் .7 ) 
என்றதும் , இது என்னும் சுட்டு முதல் உகர ஈறாதலின் , 
செய்யுளகத்தானே . அது புறனடையான் ( 483 ) முடியுமென 
உணர்க . 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

238. 1 ) சூ . 205 - 208 . 

2 ) ஈகாண் என்பது ஏடெழுதுவோரான் நேர்ந்த பிழை 
என்க . உகர ஈறு தோன்றவே வருதல் வேண்டும் என்க . 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
238. சுட்டின் இயற்கை முற்கிளந்தற்றே . 

மேலே இனியணி என்னும் சூத்திரத்து , வல்லெழுத் 
தொடு புணருமாறு கூறினமையின் , ஈண்டு முற்கிளந்தற்று 
என்றது , சுட்டின் முன்னர் ஞநமத் தோன்றின் என்பது 
முதலாக அகரச்சுட்டிற்கு ஓதியவற்றை ( சூ . 205 - 208 ) என 
உணர்க . 


ஈகாண் தோன்றும் என்பது ஈன் என்றும் சுட்டுப் 
பெயரின் ஈற்றழிவாகும் . அதனைப் புறனடையாற் கொள்க . 
ஈன் - இவ்விடம் . 


இளம்பூரணம் 
240. தூணி பதக்கொடு புணர்தல் 


116 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

பதக்குமுன் வரினே தூணிக் கிளவி 
முதல்கிளந்து எடுத்த வேற்றுமை இயற்றே . 

இச் ....... எனின் , இவ்வீற்று அல்வழிகளில் அளவுப் 
பெயருள் ஒன்றற்கு மேல் தொகைமரபினுள் ( 22 ) எய்திய ஏ 
என் சாரியை விலக்கி வேறு முடிபு கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) பதக்கு என்னும் சொல் தன்முன் வரின் , தூணி 
என்னும் சொல் , முன்பு விதந்தெடுத்த வேற்றுமை முடிபின் 
இயல்பிற்றாய் வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று ... 

( வருமாறு :) தூணிப் பதக்கு - என வரும் . 

வருமொழி முற்கூறிய அதனான் , இரு தூணிப்பதக்கு 
என அடையடுத்து வந்தவழியும் இவ்விதி கொள்க . 

கிளந்தெடுத்த என்றதனான் , தூணி முன்னர்ப் பிற 
பொருட்பெயர் வந்தவழியும் , ஆண்டு நிலைமொழி 
அடையடுத்து வந்தவழியும் , தன் முன்னர்த் தான் வந்த 
வழியும் இம்முடிபு கொள்க . 

இன்னும் அதனானே , தன் முன்னர்த் தான் வந்தவழி 
இக்குச்சாரியைப் பேறும் கொள்க . 

( உ - ம் . ) தூணிக்கொள் தூணிச்சாமை எனவும் , 
இருதூணிக் கொள் எனவும் , தூணித்தூணி எனவும் , தூணிக்குத் 
தூணி எனவும் வரும் . 

( 37 ) 


2 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


240. 1 ) ‘கருங்கொள்ளும் செங்கொள்ளும் தூணிப் 
பதக்கென்று ( நாலடி . 387 ) சூத்திரப்பொருளில் தூணி 
என்னும் சொல் முன்பு விதந்தெடுத்த ...... என்றிருத்தல் 
வேண்டும் . 


2 ) இரண்டு + தூணி = இரு தூணி ( 447 , 439 ) 

3 ) ஒவ்வொரு தூணியும் , தூணிதோறும் 
பொருள் . 


என்பது 


உயிர் மயங்கியல் 


117 


நச்சினார்க்கினியம் 


239. தூணி பதக்கொடு முடிதல் 


பதக்குமுன் வரினே தூணிக் கிளவி 
முதல்கிளந்தெடுத்த வேற்றுமை இயற்றே . 

இஃது இவ்வீற்று அல்வழிகளுள் அளவுப் பெயருள் 
ஒன்றற்குத் தொகைமரபினுள் ( 164 ) வரும் ஏயென் சாரியை 
விலக்கி வேறுமுடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) தூணிக்கிளவி முன் பதக்கு வரினே 
தூணியாகிய அளவுப்பெயரின் முன்னர்ப் பதக்கு என்னும் 
அளவுப்பெயர் வருமாயின் ; முதற் .....இயற்று - முன்பு 
விதந்தெடுத்த வேற்றுமை முடிபின் இயல்பிற்றாய் 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( வருமாறு :) தூணிப்பதக்கு என வரும் . இஃது 
உம்மைத்தொகை . 

வருமொழி முற்கூறியவதனான் ,, அடையொடு 
வந்துழியும் இவ்விதி கொள்க . 


இருதூணிப்பதக்கு , முத்தூணிப் பதக்கு என ஒட்டுக . 


கிளந்தெடுத்த என்றதனான் , தூணிக்கொள் சாமை 
தோரை பாளிதம் எனப் பொருட்பெயர்முன் வந்துழியும் , இரு 
தூணிக்கொள் என அதுதான் அடையடுத்துழியும் , தூணித் 
தூணி தொடித்தொடி காணிக்காணி பூணிப்பூணி எனத் தன் 
முன்னர்த் தான் வந்துழியும் இவ்விதி கொள்க . 

இன்னும் இதனானே , தன் முன்னர்த் தான் வந்துழியும் , 
அதுதான் அடையடுத்து வந்துழியும் , இக்குச் சாரியை 
பெறுதலும் கொள்க . 


தூணிக்குத்தூணி இருதூணிக்குத்தூணி என வரும் . 
இவற்றுள் பண்புத்தொகையும் உள . 

( 37 ) 


118 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

239. 1 ) பதக்கு - இரண்டு மரக்கால் அளவு ; தூணி 
நான்கு மரக்கால் அளவு . இரண்டு மூன்று என்பன தூணிக்கே 
அடைமொழியாம் . 

2 ) ஒவ்வொரு தூணியும் முதலாகப் பொருள் கூறுக . 
பூணி - நுகத்தில் பூட்டப்படும் எருது . 

3 ) ஒவ்வொரு தூணிக்கண்ணும் , ஒவ்வோர் இருதூணிக் 
கண்ணும் என்று பொருள் செய்க . 

4 ) தூணிக்கொள் முதலிய நான்கும் இருதூணிக்கொள் 
என்பதொன்றும் அளவுப்பெயரை நிலைமொழியாகக் 
கொண்ட பண்புத்தொகையாம் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 
240. பதக்குமுன் வரினே..... வேற்றுமை இயற்றே . 

“ வருமொழி முற்கூறியதனால் இருதூணிப்பதக்கு என 
அடையடுத்து வந்தவழியும் இவ்விதி கொள்க என்றனர் 
உரைகாரர் . ‘ நிறுத்த சொல்லும் ( 111 ) என்ற சூத்திரத்தானே 
அது கொள்ளல் தகும் . 

240 , 241. ( அளவைப் பெயர்களை ஆசிரியர் 
எடுத்தோதியே புணர்ப்பாராதலின் , அவற்றைப் பொது 
விதியான் முடித்தல் அவர் கருத்தன்மை உணரப்படும் . 
ஆகலின் உரைகாரர் இலேசான் முடித்தவை ஆசிரியர் 
கருத்தொடு முரணாமை பற்றிக் கொள்ளப்பட வேண்டும் 
என்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
239.பதக்குமுன் வரினே..... வேற்றுமை யியற்றே . 

தூணிப்பதக்கு என வரும் . வருமொழி தம்மகப்பட்ட 
அளவையாகாமையின் விதி வேறோதப்பட்டது என்க . 

உரையாளர் , அடையடுத்து வரினும் பிற பொருட் 
பெயர் வரினும் இவ்விதி கொள்க என்பர் . அடையடுப் பினும் 


உயிர் மயங்கியல் 


119 


புணர்வது இகர ஈறேயாதலின் அது வேண்டா கூறலாம் . 
ஏனைய பொருட்பெயர் வரின் அது பொதுவிதியுள் 
அடங்குமாதலின்மிகையின்கண்படுத்தல் வேண்டா. மேலும் 
அவர் தூணிக்குத் தூணி என இக்குச் சாரியை பெறுதலும் 
கொள்க என்பர் . அது நாளுக்கு நாள் என்பது போலத் தொறு 
என்னும் பொருள்பட நின்ற இடைச்சொல் ஆதலின் சாரியை 
எனற் கேலாமை அறிக . 

239. ( தூணி நான்கு மரக்காலளவும் , பதக்கு இரண்டு 
மரக்காலளவும் குறித்தலின் , தூணிப்பதற்கு என்புழி , 
வருமொழி அகப்பட்ட அளவையே யாதல் துணியப்படும் . 

-தி . வே . கோ . 
அளவைப் பெயரை ஆசிரியர் எடுத்தோதியே 
புணர்ப்பார் ஆதலின் , விதந்து கூறும் இச்சூத்திரத்துள் , 
அடையடுத்து வருதல் முதலியவற்றை மிகையாற் 
கொண்டனர் உரையாசிரியன்மார் . இது வேண்டா கூறல் 
என்றல் பொருந்தாது . 

இக்குச்சாரியை தூணிக்குத் தூணி என்னுமிடத்துத் 
தொறுப் பொருட்டாய் நின்றது எனக்கொள்ளின் இழுக்கு 
என்னை ? ] 


இளம்பூரணம் 


241. நாழி உரியொடு புணர்தல் 


உரிவரு காலை நாழிக் கிளவி 
இறுதி இகரம் மெய்யொடும் கெடுமே 
டகரம் ஒற்றும் ஆவயி னான . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) உரி என்னும் சொல் வருமொழியாய் வந்த 
காலத்து , நாழி என்னும் சொல் தன் ஈற்றில் நின்ற இகரம் தான் 
ஊர்ந்து வந்த மெய்யொடும் கெடும் ; அவ்விடத்து டகாரம் 
ஒற்றாய் வரும் எ - று . 


120 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( வருமாறு :) நாடுரி - என வரும் . 


வருமொழி முற்கூறிய அதனான் , நிலைமொழி 
அடையடுத்து இருநாடுரி என்றவழியும் இம்முடிபு 
கொள்க . 


இகரம் என்னாது இறுதி இகரம் என்றதனான் , ஈண்டை 
நிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழிகளாய் நின்று , 
பிற பொருட்பெயரொடு வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
கொள்க . 


( உ - ம் . ) நாழிக்காயம் , உரிக்காயம் - என வரும் . ( 38 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


|| 


இருநாடுரி என 


241. 1 ) இரண்டு + நாடுரி 
முடிக்கலாகாது என்றார் . 


2 ) நச்சினார்க்கினியர் உரைக்குறிப்புக் காண்க . 


நச்சினார்க்கினியம் 


240. நாழிமுன் உரிவந்து முடியுமாறு 


உரிவரு காலை நாழிக் கிளவி 
இறுதி இகரம் மெய்யொடும் கெடுமே 
டகரம் ஒற்றும் ஆவயி னான . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) உரி வருகாலை நாழி முன்னர் உரி 
வருமொழியாய் வருங்காலத்து ; நாழிக்கிளவி - அந்நாழி 
என்னும் சொல் ; இறுதி ... கெடும் - தன் இறுதியில் நின்ற 
இகரம் தான் ஏறிய மெய்யொடும் கெடும் ; ஆவயின் ஆன 
டகரம் ஒற்றும் - அவ்விடத்து டகரம் ஒற்றாய் வரும் எ - று . 


121 


உயிர் மயங்கியல் 


( வருமாறு :) நாடுரி என வரும் . இதனான் ஏகாரமும் 
( 164 ) விலக்குண்டது . 

வருமொழி முற்கூறியவதனான் , இருநாடுரி முந்நாடுரி 
எனவும் ஒட்டுக . 

இறுதி இகரம் என முன்னுமோர் இகரம் உள்ளது 
போலக் கூறியவதனான் , ஈண்டை நிலைமொழியும் 
வருமொழியும் நிலைமொழிகளாய் நின்று பிறபொருட் 
பெயரொடு வல்லெழுத்து மிக்கு முடிதலும் கொள்க . 

நாழிக்காயம் , உரிக்காயம் - சுக்கு தோரை பாளிதம் என 
வரும் . 

( 38 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


240. 1 ) நிலைமொழி பெறும் ஏகாரச் சாரியை 
இப்புணர்ச்சி விதியால் விலக்குண்டது . இவ்விதி கூறாக்கால் , 
நாழியே யுரி என வரும் . 


2 ) இரண்டு மூன்று என்னும் எண்ணுப்பெயரடை 
நாழிக்கே பொருந்தும். இரண்டு நாழியும் ( ஓர் ) உரியும் என்க . 


3 ) நாழியளவினதாகிய காயம் என்று விரித்துரைக்கக் 
காயம் அவ்வாறு முகந்தளக்கப்படுவதன்றாதலின் , நாழி 
( யரிசி ) க்கு வேண்டுவதாகிய காயம் என்க . 


நாழி ( யரிசி ) யால் ஆக்கிய பாளிதம் என்க . பாளிதம் 
என்பதற்குத் தயிர்ச்சோறு பாற்சோறு முதலாகப் பொருள் 
கூறுப . இவையிரண்டும் வேற்றுமை முடிபு . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


24 / . உரிவரு காலை 


ஆவயி னான . 


இகரம் என்னாது இறுதி இகரம் என்றதனால் , ஈண்டை 
நிலைமொழியும் வருமொழியும் நிலைமொழிகளாய் நின்று 


122 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பிறபொருட் பெயரொடு வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
கொள்க . நாழிக்காயம் , உரிக்காயம் என வரும் " என்றனர் 
உரைகாரர் . இவற்றை வேற்றுமை அல்வழி ( 159 ) என்ற 
சூத்திரத்தாற் கொள்ளல் தகும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


240. உரிவரு காலை .... ஆவயி னான . 

உயிரீற்றின் முன் உயிர்முதன்மொழி வருமிடத்து 
உடம்படுமெய் வரும் ; அல்லது , நிலைமொழி யீற்றுயிர் 
கெடும் . இவையே புணர்ச்சியியல்பு , ஈண்டு நாழி என்ற 
சொல்லின் ழகரமெய் கெடுதலும் , டகரமெய் புதிதாகத் 
தோன்றுதலும் அமையுமாறில்லை . இச்சொல்லிலுள்ள 
ழகரமெய் டகரமெய்யாகத் திரிந்தது என்றலே அமைதி . 
அவ்வாறாகுமிடத்து , நாடி + உரி= நாடுரி என நிலைமொழியின் 
ஈற்றுயிர் கெட்டு வரும் . கட்டி + அகல் = கட்டகல் என்று 
நச்சினார்க்கினியர் உதாரணம் காட்டியிருத்தல் ( 246 உரை ) 
ஈண்டைக்கு நோக்கத்தகும் , ழகரம் டகரமாகத் திரிதலை , 
ஏழு - ஓடு , கூழு - கூடு , பாழு -பாடு , நீழல் -நீட , ஊழியம் - 
ஊடியம் எனத் தமிழில் ழகரமாயிருப்பவை தெலுங்கில் 
டகரமாய்த் திரிந்து வழங்குதலானும் அறியலாகும் . 


240. ( ஆசிரியர் சொல்லமைந்துவிட்ட நிலை பற்றியே 
சூத்திரம் செய்தார் . ரெட்டியார் இக்காலத்து மொழியியலார் 
கொள்கையைச் சுட்டுகிறார் . உச்சரிப்பருமை கருதி ழகரம் 
வாழ்நாள் வாணாள் என மருவி வருதல் காண்க . 
திகழ் + தச + கரம் திகடசக்கரம் ஆயினமையும் அதற்கு விதி 
வீரசோழியத்தில் உள்ளமையும் நினைவு கூரத்தகும் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


240. உரிவரு காலை ..... 


ஆவயி னான . 


இறுதி இகரம் என்றதனான் , நாழியுரி எனக்கெடாது 
பொதுவிதியாற் புணர்தலுமாகும் . இங்ஙனம் இயல்பாயும் 


உயிர் மயங்கியல் 


123 


மரூஉவினுள் 


அடக்காமல் 


புணர்தலான் 

இதனை 
விதி கூறினார் என்க . 


இச்சூத்திரத்து உரையாசிரியன்மார் 

உரையாசிரியன்மார் மிகையான் 
அமைக்கும் முடிபுகள் பொதுவிதியான் அமையுமாகலின் , 
அவை வேண்டாகூறலாம் என அறிக . 


240. ( அளவைப் பெயரை ஆசிரியர் விதந்தோதியே 
முடிப்பாராதலின் , இச்சூத்திரத்து மிகையான் உரையாளர் 
அமைப்பனபொதுவிதியான் முடிக்கப்படா. ) 


ளம்பூரணம் 


242 . 


‘ பனி என்னும் காலப்பெயரது வேற்றுமை முடிபு 


பனிஎன வரூஉம் கால வேற்றுமைக்கு 
அத்தும் இன்னும் சாரியை ஆகும் . 


இச் .... எனின் , இவ்வீற்று வேற்றுமையுள் ஒன்றற்கு 
வல்லெழுத்தினொடு ( 33 ) சாரியை பெறும் என , எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு... ற்று . 


இ - ள் .) பனி என்று சொல்ல வருகின்ற பனிக்காலத்தை 
உணர நின்ற வேற்றுமை முடிபுடைய பெயர்க்கு வரும் 
சாரியை அத்தும் இன்னும் ஆகும் எ - று . 


( உ - ம் . ) பனியத்துக் கொண்டான் . பனியிற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - என வரும் . 


வேற்றுமை என்றதனான் , இன் பெற்றவழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

( 39 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


I ) அல்வழியதிகாரத்தை மாற்ற இவ்வாறு உரை 
கூறினார் . 


124 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
2 ) இயைபு வல்லெழுத்து என்றது , 236 ஆம் சூத்திரத்தாற் 
பெற்றதனை . சாரியைப் பேறு இயைபு வல்லெழுத்துப் 
பேற்றினை விலக்காது என்னும் கொள்கையர் பண்டையுரை 
காரர் இருவரும் . 


நச்சினார்க்கினியம் 


241. பனி அத்தும் இன்னும் பெற்று முடிதல் 


பனிஎன வரூஉம் கால வேற்றுமைக்கு 
அத்தும் இன்னும் சாரியை ஆகும் . 

இஃது இகர ஈற்று வேற்றுமையுள் ஒன்றற்கு 
வல்லெழுத்தினொடு சாரியை பெறுமென , எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பனி....... வேற்றுமைக்கு - பனியென்று 
சொல்ல வருகின்ற நோயன்றிக் காலத்தை யுணரநின்ற 
வேற்றுமைமுடிபுடைய பெயர்க்கு ; அத்தும் ...... ஆகும் - 
அத்தும் இன்னும் சாரியையாக வரும் எ - று . 

( உ - ம் . ) பனியத்துக் கொண்டான் பனியிற்கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

வேற்றுமை என்றதனான் , இன்பெற்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

( 39 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

1. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


242. பனியென வரூஉம் .......சாரியை ஆகும் . 


“ கால வேற்றுமைக்கு என்றதற்குக் காலத்தை உணர 
நின்ற வேற்றுமை முடிபுடைய பெயர்க்கு ” என்று பொருள் 
கூறினர் உரைகாரர். காலவேறுபாட்டினைஉணர்த்தும் சொற்கு 


உயிர் மயங்கியல் 


125 


எனப்பொருள் கூறலாமெனத் தோன்றுகிறது . வேற்றுமை 
மருங்கிற் போற்றல் வேண்டும் ( சொல் . 115 ) என்றவிடத்து 
வேறுபாடு என்ற பொருளில் வேற்றுமை என்றதை ஆசிரியர் 
வழங்கியிருத்தல் காண்க . 


242. [ மேலைச்சூத்திரங்கள் அல்வழி முடிபு குறித்தன 
ஆதலின் அல்வழியதிகாரத்தை மாற்ற இவ்வாறு பொருள் 
கூறினர் உரைகாரர். பின்வரும் சூத்திரங்களும் வேற்றுமைப் 
புணர்ச்சி சுட்டியே தொடர்தல் காண்க . காலவேற்றுமை 
காலவிசேடம் என்னும் பொருட்டாதலை அன்னோர் 
அறிவர்மன் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


241 , 242 . 


பனியென வரூஉம் காலவேற்றுமைக்கு 
அத்தும் இன்னும் சாரியை யாகும் . 
வளியென வரூஉம் .... செவ்வி தென்ப . 


பனியும் வளியும் நோயை யுணர்த்தும் சொல்லாயின் 
பனிக்காய்ச்சல் - பனிக்கொண்டான் - வளிப்பிடிப்பு - எனச் 
சாரியை பெறாது பொதுவிதியான் முடியும் என்க . 


இளம்பூரணம் 


243. வளி என்னும் பூதப்பெயரும் அற்று ஆதல் 


வளிஎன வரூஉம் பூதக் கிளவியும் 
அவ்வியல் நிலையல் செவ்விது என்ப , 


இதுவும் அது . 


( இ - ள் . ) வளி என்று சொல்ல வருகின்ற பூதங்களில் 
ஒன்றனை உணர நின்ற சொல்லும் முன்னர்க் கூறிய அத்தும் 
இன்னும் பெறும் அவ்வியல்பின்கண் நிற்றல் செவ்விது 
என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


126 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) வளியத்துக்கொண்டான் , வளியிற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - என வரும் 


செவ்விது என்றதனான் , இன் பெற்றவழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

( 40 ) 


நச்சினார்க்கினியம் 


242. வளி எனும் பெயரும் அற்றாதல் 


வளி என வருஉம் பூதக் கிளவியும் 
அவ்வியல் நிலையல் செவ்விது என்ப . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) வளி... கிளவியும் - வளியென்று சொல்ல 
வருகின்ற இடக்கர் அல்லாத ஐம்பெரும்பூதங்களில் ஒன்றை 
யுணரநின்ற சொல்லும் ; அவ்வியல் ....... என்ப - முன்னைக் 
கூறிய அத்தும் இன்னும் பெறும் அவ்வியல்பின்கண் நிற்றல் 
செவ்விதென்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) வளியத்துக் கொண்டான் வளியிற்கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 


செவ்விது என்றதனான் , இன்பெற்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

( 40 ) 


இளம்பூரணம் 


244. உதி மெல்லெழுத்து மிகுதல் 


உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 


இச் ... எனின் , இவ்வீற்று மரப்பெயர் ஒன்றற்கு 
வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித்தல் நுதலிற்று . 


உயிர் மயங்கியல் 


127 


( இ - ள் .) உதி என்னும் மரத்தினை உணர நின்ற சொல் 
வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) உதிங்கோடு செதில் தோல் பூ - என வரும் . ( 41 ) 


நச்சினார்க்கினியம் 
243. உதி மரப்பெயர் மெலி மிகல் 

உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 

இது மரப்பெயரின் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கி 
மெல்லெழுத்து விதிக்கின்றது . 

( இ - ள் . ) உதி மரக்கிளவி உதித்தல் என்னும் 
தொழிலன்றி , உதி என்னும் மரத்தினை உணரநின்ற சொல் ; 
மெல்லெழுத்து மிகும் வல்லெழுத்து 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) உதிங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

அம்முச்சாரியை விதிக்கின்ற புளிமரத்தினை இதன்பின் 
வைத்தமையான் , உதியங்கோடு என இதற்கும் அம்முப் 
பெறுதல் கொள்க . 

இஃது இக்காலத்து ஓதியென மருவிற்று . ( 41 ) 


மிகாது 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


243. 1 ) பொதுவிதியான் ( சூ . 235 ) வந்த வல்லெழுத் 
தினை என்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


243. உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 

“ அம்முச்சாரியை விதிக்கின்ற புளி மரத்தினை 
இதன்பின் வைத்தமையான் , உதியங்கோடு என இதற்கும் 
அம்முப் பெறுதல் கொள்க என்றார் நச்சினார்க்கினியர். 
அம்முப்பெறுதல் ஆசிரியர் கருத்தாயின் , அவர் அதனைக் 


128 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கூறுவர் . ஆரும் வெதிரும் சாரும் பீரும் , மெல்லெழுத்து 
மிகுதல் மெய்பெறத் தோன்றும் ( 363 ) என்றவர், அதனை 
யடுத்து , பீரென் கிளவி அம்மொடும் சிவணும் ( 365 ) என்று 
கூறியிருப்பது காண்க . 


உதிமரக் கிளவிக்கு அம்முச்சாரியை ஏற்றி , அதனொடு 
மாட்டெறிந்த ஒடு மரக்கிளவிக்கும் அவ் அம்முச் சாரியை 
வரும் என்ற நச்சினார்க்கினியர், அதன் மாட்டேறு பெற்ற 
சேமரக்கிளவிக்கு அம்முச்சாரியை வரும் எனல் வேண்டுமே ! 


உதிமரக் கிளவி அம்முச்சாரியை பெறுதல் பிற்கால 
வழக்கு . இளம்பூரணர் இது கூறாது விடுத்து நோக்கத்தகும் . 


என 


243. ( உதியங்கோடு 

உதிமரக்கிளவி 
அம்முச்சாரியை பெறுதலைத் தம்கால வழக்கில் 
நிகழ்கின்றமை கண்டு நச்சினார்க்கினியர் இலேசான் 
அமைத்தார் . சீவகசிந்தாமணியுள் 

குணமாலையார் 
இலம்பகத்திற் சீவகன் தம்மை விளித்துக் கூறியவற்றை 
வண்டினங்கள் கேட்டுச் செயற்பட்டவாற்றை விளக்கு 
மிடத்தே , நச்சினார்க்கினியர் ஐயறிவினவாகிய மாவும் 
மாக்களும் பெறும் செவியறிவை நான்கறிவினவாகிய 
நண்டும் தும்பியும் ( ஒரோவழிப் ) பெறுதலுடையன - என்று 
குறிப்பிட்டாற்போலவே ( சீவக . 893 ) புளிமரக்கிளவி பெறக் 
கடவ அம்முச்சாரியை உதிமரத்திற்கும் ஏறும் என்று அமைதி 
கூறினார் . 


இகர உகர ஈறு அம்முச்சாரியை ஏற்றாற்போல ஏகாரவீறு 
ஏலாமை பற்றி , மாட்டேறு சேமரக்கிளவிக்கு இலதாய் , ஒரு 
புடைச்சேறலாய் உகர ஈற்றிற்கே ஏற்றதாயிற்று . 


பிற்காலத்தவராதலின் , இளம்பூரணர் கூறாது விடுத்த 
அம்முச்சாரியைப் பேற்றினை , வளர்ந்துவரும் மொழியாக்க 
மாக நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டார் என அமைதி 
காணத்தகும் .) 


உயிர் மயங்கியல் 


129 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


243. உதிமரக் கிளவி மெல்லெழுத்து மிகுமே . 


உதி என்பதைப் பல பொருள் ஒரு சொல்லாகக் கருதி 
நச்சினார்க்கினியர் , “ உதித்தல் என்னும் தொழிலன்றி 
மரத்தினை உணர்த்தி நின்ற சொல் என உரைகூறுதலை 
பொருந்துமாறில்லை . ஆசிரியர்க்கு அது கருத்தாயின் 
உ -தியென வரூஉம் மரப்பெயர்க் கிளவி என விளங்க 
ஓதியிருப்பார் . அன்றியும் உதித்தல் என்பது ஆரியச் 
சொல்லாதலையும் அறிக . அன்றியும் தொழிற்சொல் 
வேற்றுமைப் பொருள்படப் புணராது என்பதனையும் அறிக . 


243. ஒடு என்னும் நோயை நீக்குதற்கு ஒடுமரக் கிளவி 
என்றும் , நீ என்னும் முதனிலைத் தொழிலை நீக்க ‘ நீ என் 
ஒருபெயர் என்றும் , குமிழ்த்தல் என்னும் தொழிலை நீக்கக் 
குமிழென் கிளவி மரப்பெய ராயின் என்றும் , தொழிற் 
பெயர் -வினைமுற்று - பிற பெயர்ப்பொருள் - என்பனவற்றை 
விலக்கி உரிய பொருளைத் தெளிவுபடுத்த ஆசிரியர் வழங்கிய 
தொடர்கட்கு நச்சினார்க்கினியர் உரைகண்ட நயத்தை 
உடன்பட்டுச் செல்லும் இவ்வுரைகாரர் இச்சூத்திரத்தில் 
உடன்பட்டிலர் . உதித்தல் வடசொல்லாயினும் , தம் காலத்தே 
பயில வழங்கும் இலக்கிய வழக்குக் கண்டு இவ்வாறு உரை 
கூறினார் என்று கோடல் சாலும் . பிறவற்றிற் போல நயங்காண 
வேண்டும் அவாவில் வகுக்கப்பட்ட இவ்வுரைக்கண் 
இவ்வமைதியே கொள்ளல் வேண்டும் . 


தொழிற்சொல் வேற்றுமைப் பொருள்படப் புணராது 
என்றார் இவ்வுரைகாரர் . முதனிலையளவாய் நின்று 
தொழிலையுணர்த்தும் முதனிலைத் தொழிற்பெயர் 
வேற்றுமைப் பொருட்டாய் 

நின்று புணருமாறு 
‘ அறிகொன்று ( குறள் -638 ) இடிபுரிந்து ( ஷ -607 ) 
பெருஞ்செய் ஆடவர் ( நெடுநல் .171 ) முதலாக வரும் 
இலக்கிய வழக்கினுள் கண்டு தெளியலாம் . ) 


கங்காதரன் -9 


130 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உ.ரைக்கொத்து 

இளம்பூரணம் 


245. புளி மரப்பெயர் அம்முப் பெறுதல் 


உதிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை 


ச் ....... எனின் , இவ்வீற்று மரப்பெயர் ஒன்றற்கு மேல் 
எய்திய வல்லெழுத்து விலக்கிச் சாரியை விதி ..... ற்று . 


( இ - ள் . ) புளி என்னும் மரத்தினை உணரநின்ற 
சொல்லிற்கு வரும் சாரியை அம்முச்சாரியை எ - று . 


( உ - ம் . ) புளியங்கோடு செதில் தோல்பூ - என வரும் . 


சாரியைப் பேற்றிடை எழுத்துப்பேறு கூறிய அதனான் , 
அம்முப்பெற்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . ( 42 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


245. மேலைச்சூத்திரம் எழுத்துப் பேறு ; அதன் 
முன்னைய இரண்டு சூத்திரங்களும் இச்சூத்திரமும் சாரியைப் 
பேறு . 


நச்சினார்க்கினியம் 


244. புளி மரப்பெயர் அம்முச்சாரியை பெறுதல் 

புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை 


இது வல்லெழுத்து விலக்கி அம்மு வகுத்தலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) புளி.....சாரியை - சுவையன்றிப் புளியென்னும் 
மரத்தினை உணர நின்ற சொல்லிற்கு அம் என்னும் சாரியை 
வரும் எ - று . 


( உ - ம் . ) புளியங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 


உயிர் மயங்கியல் 


13 ] 


சாரியைப் பேற்றிடை முன்னர்ச் சூத்திரத்து எழுத்துப் 
பேறு கூறியவதனான் , அம்முப் பெற்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க , 

( 42 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


244. நிலைமொழிச் சாரியைப் பேறு அதிகார 
வல்லெழுத்தை வீழ்த்தாமையின் , அதன் வீழ்வினை 
இலேசினான் முடித்தனர் உரையாசிரியன்மார் இருவரும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


244. புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை . 


“ சாரியைப் பேற்றிடை .... எழுத்துப்பேறு கூறிய 
வதனான் , அம்முப்பெற்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க ” 
என்றனர் உரையாளர் . இச்சிறப்பு விதியால் பொதுவிதி 
செல்லாதொழிந்தது என்று கூறாது , முன்னர்ச் சூத்திரத்துக் 
கூறும் எழுத்துப்பேற்றால் மேற்பொதுவிதியான் வந்த 
வல்லெழுத்துக் கெடும் என்றது தகுவதன்று . 


244. [ சாரியைப் பேறு இயைபு வல்லெழுத்துப் 
பேற்றினை விலக்காது என்னும் ஆசிரியர் கொள்கையை 
உரைகாரர் இருவரும் மேற்கொண்டனர் . நீயென் ஒருபெயர் 
( 253 ) , சுட்டுமுதல் இறுதி ( 263 ) , உருபியல் நிலையும் ( 294 ) 
என்னும் சூத்திரங்களான் , இயைபு வல்லெழுத்து மிகாது என 
ஆசிரியர் வற்புறுத்தலின் , அவ்வாறு வலியுறுத்தாத 
விடத்தெல்லாம் உரைகாரர் அக்கொள்கையை விடாது 
எழுதிப் போயினர் . வல்லெழுத்துப் பேறு பொதுவிதி 
யெனவும் , சாரியைப் பேற்றினைக் கூறுதல் சிறப்புவிதி 
யெனவும் , 

சிறப்புவிதியால் பொதுவிதிச் செய்தி 
விலக்குண்ணும் எனவும் பின்னுரையாளர் பலரும் 
தொல்லுரையாளர்தம் கூற்றை மறுத்தலை மரபாகக் 


கொண்டனர் .) 


132 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


244. புளிமரக் கிளவிக்கு அம்மே சாரியை . 


புளி என்பது ஆகுபெயராய் மரத்தை உணர்த்து தலன்றிப் 
பலபொருளொரு சொல் அன்மையான் , சுவையன்றிப் 
புளியென்னும் மரத்தை யுணர்த்தும் சொல் என நச்சினார்க் 
கினியர் கூறுதல் ஏலாதென்க . 


244, 245. [புளிச்சுவையினை நீக்கப் புளிமரக் கிளவி 
என்றும் , புளியமரத்தினை நீக்கச் சுவைப்புளி என்றும் 
ஆசிரியர் சுட்டியமையைக் குறிக்கும் நச்சினார்க்கினியர் 
உரையுள் , இயற்பெயர் ஆகுபெயர் என்னும் பாகுபாட்டிற்கு 

டனின்று . பிறிதினியைபு நீக்கிய விசேடணம் என்பதை 
உரைநயம் விளக்கிற்று என்ற அளவே கோடல் சாலும் . ) 

-தி.வே.கோ. 


இளம்பூரணம் 


246. சுவைப் புளி மெல்லெழுத்து மிகுதல் 


ஏனைப் புளிப்பெயர் மெல்லெழுத்து மிகுமே . 


இச் ...... எனின் , அம்மரப்பெயர் அல்லாத புளிப் 
பெயர்க்கு வேறு முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) அம்மரப்பெயரன்றி ஒழிந்த சுவைப்புளி உணர 
நின்ற பெயர் வல்லெழுத்து மிகாது மெல்லெழுத்து மிக்கு 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) புளிங்கூழ் - சோறு தயிர் பாளிதம் - என 
வரும் . 

( 43 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

246. ‘கிணைமகள் அட்ட பாவற்புளிங்கூழ் ( புறநா .399 ) 


உயிர் மயங்கியல் 


133 


நச்சினார்க்கினியம் 
245. சுவைப்புளி மெல்லெழுத்து மிக்கு முடிதல் 
ஏனைப் புளிப்பெயர் மெல்லெழுத்து மிகுமே 
வல்லெழுத்து 

விலக்கி மெல்லெழுத்து 
விதித்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஏனைப்......மிகும் - அம்மரப்பெயரன்றிச் 
சுவைப்புளி உணரநின்ற பெயர் வல்லெழுத்து மிகாது 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 
( உ - ம் . ) புளிங்கூழ் சாறு தயிர் பாளிதம் என வரும் . 
பாற்சோறு . இவற்றிற்கு இரண்டாமுருபு 

( 43 ) 


பாளிதம் 
விரிக்க . 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

245. புறநானூற்றுப் பதிப்பில் ஆராய்ச்சி முன்னுரைப் 
பகுதிக்கண் உ.வே.சா. ஐயரவர்கள் , புளிவகையாக ஆறு 
சுவைப்புளிகளைக் குறிக்கிறார். களாப்பழப்புளி , துடரிப்பழப் 
புளி, நாவற்பழப்புளி , நெல்லிப்பழப்புளி, புளியம்பழப்புளி, 
மாங்கனிப்புளி என்பன அவை . 


இளம்பூரணம் 
247. அப்பெயர் வல்லெழுத்தும் மிகப்பெறுதல் 

வல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை 
ஒல்வழி அறிதல் வழக்கத் தான. 

இச் ....... எனின் , மேலதற்கு வல்லெழுத்து மிகும் என 
எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) ஏனைப் புளிப்பெயர் , முன் எய்தி நின்ற 
மெல்லெழுத்தே யன்றி , வல்லெழுத்து மிக்கு முடியினும் 
குற்றமில்லை ; பொருந்துமிடம் அறிக வழக்கிடத்து எ - று . 


134 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) புளிக்கூழ் சோறு தயிர் பாளிதம் ... என வரும் . 


‘ ஒல்வழி அறிதல் என்றதனான் , புளிச்சோறு என்றது 
போல மற்றையவை வழக்குப்பயிற்சி இல எனக் கொள்க . 


வழக்கத்தான என்றதனான் , இவ்வீற்றுள் எடுத்தோத்தும் 
லேசும் இல்லாதவற்றின் முடிபு வேற்றுமையெல்லாம் 
கொள்க . 


( உ - ம் . ) கூதாளங்கோடு எனவும் , கணவிரங்கோடு 
எனவும் , துணியத்துக் கொண்டான் - துணியிற் கொண்டான் 
எனவும் , பருத்திக்குச் சென்றான் எனவும் , கப்பிதந்தை 
கப்பிந்தை எனவும் , கட்டிஇடி கட்டிடி - கட்டி அகல் 
கட்டகல் எனவும் , குளிகுறுமை - குளிக்குறுமை எனவும் , 
இன்னினிக் கொண்டான் 5 - அண்ணணிக் கொண்டான் 
எனவும் , புளிங்காய எனவும் வரும் . 


இன்னும் அதனானே , இவ்வீற்றுள் உருபிற்குச் சென்ற 
சாரியை பொருட்டுச் சென்றவழி இயைபு வல்லெழுத்து 
வீழ்தலும் கொள்க . 


( உ - ம் . ) கிளியின் கால் - என வரும் . 


( 44 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


247. 1 ) இக்கு : சாரியை . பருத்தி பறித்தற்பொருட்டுச் 
சென்றான் - பருத்தி விளை வயலிடம் சென்றான் - எனப் 
பொருள் கொள்க . 


2 ) கப்பி : இயற்பெயர் ; அவனுடைய தந்தை கப்பிந்தை 
கட்டிடி - கட்டியாயின மாவு . 


3 ) கட்டகல் - கட்டிடியை குழித்து விளக்கேற்றிய அகல் 


4 ) குளிக்குறுமை : கிளி என்றிருத்தல் வேண்டும் . பண்பு 
பற்றி வரும் வேற்றுமைப்புணர்ச்சி . 


உயிர் மயங்கியல் 


135 


5 ) இப்பொழுதே இப்பொழுதே கொண்டான் . 
( விரைவுப்பொருட்டு ) 


6 ) மிக அணிய இடத்தே கொண்டான் ( அருகேயே 
என்றவாறு ) 


நச்சினார்க்கினியம் 


246. அப்பெயர் வலிமிக்கும் முடிதல் 


வல்லெழுத்து மிசினும் மானம் இல்லை 
ஒல்வழி அறிதல் வழக்கத் தான . 


இஃது எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) வல்லெழுத்து ..........இல்லை - சுவைப்புளி, 
மெல்லெழுத்தேயன்றி வல்லெழுத்து மிக்கு முடியினும் 
குற்றம் இல்லை ; ஒல்வழி .... வழக்கத்தான் - பொருந்துமிடம் 
அறிக வழக்கிடத்து எ - று . 

( உ - ம் . ) புளிக்கூழ் சாறு தயிர் பாளிதம் என வரும் . 

ஒல்வழி என்றதனான் , புளிச்சாறு போல ஏனைய 
வழக்குப் பயிற்சிஇல் என்று கொள்க .. 


வழக்கத்தான என்றதனான் , இவ்வீற்றுக்கண் எடுத் 
தோத்தும் இலேசுமின்றி வருவன எல்லாவற்றிற்கும் 
ஏற்குமாறு செய்கையறிந்து முடித்துக்கொள்க . 


அவை இன்னினிக் கொண்டான் 

அண்ணணிக் 
கொண்டான் - என்பன அடையடுத்தலின் ‘ இனியணி ( 236 ) 
என்றவழி முடியாவாய் வல்லெழுத்துப்பெற்றன . 


கம்பிதந்தை சென்னிதந்தை என்பன அஃறிணை 
விரவுப்பெயர் ( 155 ) என்பதனான் இயல்பு எய்தாது , ஈண்டு 
வருமொழித் தகர அகரக் கெட்டுக் கப்பிந்தை சென்னிந்தை 
என முடிந்தன . 


136 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கூதாளி கணவிரி என்பனவற்றிற்கு அம்முக்கொடுத்து 
அம்முக்கொடுத்து இகரம் கெடுத்துக் கூதாளங்கோடு 
கணவிரங்கோடு செதிள் தோல் பூ என முடிக்க ( 129 ) . கூதாள 
நறும்பூ எனக்குறைந்தும் வரும் . இனி , இவை மகரஈறாயும் 
வழங்கும் . அது ‘ வெண்கூ தாளத்துத் தண்பூங் கோதையர் 
( பட்டினப் . 85 ) என அத்துப் பெற்று மகரம் கெட்டும் ( 133 ) 
கணவிர மாலை யிடுஉக் கழிந் தன்ன என மெல்லெழுத்துப் 
பெற்றும் நிற்கும் . 


கட்டி என நிறுத்தி , இடி அகல் எனத் தந்து , டகரத்தில் 
இகரம் கெடுத்துக் கட்டிடி கட்டகல் என முடிக்க . 


பருத்திக்குச் சென்றான் * என இயைபு வல்லெழுத்தும் 
இக்கும் கொடுத்து முடிக்க . 


துளியத்துக் கொண்டான் துளியிற் கொண்டான் 5 என 
அத்தும் இன்னும் கொடுத்து முடிக்க . 


புளிங்காய் வேட்கைத் தன்று ( ஐங் . 51 ) எனவும் , 
புளிம்பழம் எனவும் , அம்முப் பெறாது மெல்லெழுத்துப் 
பெற்று முடிதலும் கொள்க . 


இன்னும் இதனானே , உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கள் சென்றுழி இயைபு வல்லெழுத்துக் கெடுத்துக் 
கிளியின்கால் - புளியின்கோடு - உதியின்கோடு - எனமுடிக்க . ( 44 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


246. 1 ) இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 
2 ) கப்பிக்குத் தந்தை , சென்னிக்குத் தந்தை - என்க . 

கப்பி , சென்னி - என்பன இயற்பெயர் . 
3 , 4 ) இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 
5 ) இரண்டும் ஏழன் தொகை . 


உயிர் மயங்கியல் 


137 


6 ) சூ . 202 உரையில் கிளியின் கால் என , உருபு 
புணர்ச்சிக்கட் சென்ற சாரியை ஈற்றுப் பொது முடிபுள் வழிப் 
பொருட் புணர்ச்சிக்கும் கொள்ளப்பட்டமை காண்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


246. வல்லெழுத்து மிகினும் ...... வழக்கத் தான . 

உரையாளர் , வழக்கத்தான என்றதனான் இவ்வீற்றுள் 
எடுத்தோத்தும் இலேசும் இல்லாதவற்றின் முடிபு வேற்றுமை 
யெல்லாம் கொள்க - என்றனர் . அவற்றையெல்லாம் 
அதிகாரப் புறனடையாற் கொள்ளுதலே அமைதி . 

246. [ உயிர்மயங்கியற்கு ஓத்துப் புறனடை 
இன்மையான் , உரைகாரர், வழக்கத்தான என்னு 
மிகைச்சொல்லான் இகர வீற்றுள் , எடுத்தோத்தும் இலேசும் 
இல்லாதவற்றின் முடிபு வேற்றுமை யெல்லாம் கொள்க 
என்றனர் , அதிகாரப் புறனடையாற் 

கோடல் 
இயைபின்மையொடு சேய்த்தும் ஆகலின் . 
சாத்திரியார் கருத்தினையே 

ரெட்டியாரும் 
வழிமொழிந்தார் .) 


இளம்பூரணம் 


248. இவ்வீற்று நாட்பெயர் ( வன்கணம் வருவழி ) 

ஆன்சாரியை பெறுதல் 


நாள் முன் தோன்றும் தொழில்நிலைக் கிளவிக்கு 
ஆன்இடை வருதல் ஐயம் இன்றே . 


இச் ... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்குச் சாரியை 
விதி ... ற்று . 


( இ - ள் . ) இகர ஈற்று நாட்பெயர்களின் முன்னர்த் 
தோன்றும் வினைச்சொல்லிற்கு ஆன்சாரியை இடைவந்து 
முடிதல் ஐயம் இல்லை எ - று . 


138 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) பரணியாற கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 


ஐயமின்று என்றதனான் , 
வீழ்க்க . 


யைபு வல்லெழுத்து 

( 45 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


248. 1 ) பரணிக்கண் என ஏழனுருபு விரிக்கவேண்டும் . 


அசுவதி முதலாகத் தமிழில் வழங்கும் இருபத்தேழ் 
நாட்பெயர்களும் இகர ஐகார மகார ஈற்றான் முடிவனவாக 
உள . இவை சாரியை பெற்று முடியுமாற்றை ஆசிரியர் 
இவ்வதிகாரத்தே 248 , 287, 332 ஆம் சூத்திரங்களால் விதிக்கிறார் . 


நச்சினார்க்கினியம் 
247. இவ்வீற்று நாட்பெயர்ஆன்சாரியை பெறுதல் 

நாள்முன் தோன்றும் தொழில்நிலைக் கிளவிக்கு 
ஆன்இடை வருதல் ஐயம் இன்றே . 

இஃது இயைபு வல்லெழுத்து விலக்கி ஆன்சாரியை 
விதிக்கின்றது . 

( இ - ள் . ) நாள் ...... கிளவிக் இகர ஈற்று நாட் 
பெயர்களின் முன்னர்த் தோன்றும் தொழிற்சொற்கு ; ஆன் .... 
இன்று - ஆன் சாரியை இடைவந்து முடிதல் ஐயமின்று எ - று .. 

( உ - ம் . ) பரணியாற் கொண்டான் சோதியாற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

ஐயமின்று என்றதனான் இயைபு வல்லெழுத்து 
வீழ்க்க . இதற்குக் கண் என் உருபு விரிக்க . 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

247. 1 ) ஆனின் னகரம் திரிதல் சூ . 124 விதியாற் 
கொள்ளப்படும் . 


உயிர் மயங்கியல் 


139 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


247 . நாள் முன் தோன்றும் .........ஐய மின்றே 

ஐயமின்று என்றதனான் இயைபு வல்லெழுத்து 
வீழ்க்க என்றனர் உரையாளர் . அது வேண்டாக் கூற்று . 
இச்சிறப்பு விதியால் பொதுவிதி ஈண்டுச் செல்லாதொழியும் . 


247. [ 244 - க்கு வரைந்த குறிப்பே ஈண்டும் பொருந்தும் . 
சிறப்புவிதியால் பொதுவிதி விலக்குண்ணும் என்று இவர் 
குறிக்குமிடமெல்லாம் அக்குறிப்பே கொள்க . ) 


இளம்பூரணம் 


249. இவ்வீற்றுத் திங்கட்பெயர் ( வன்கணம் வருவழி ) 

இக்குப் பெறுதல் 


திங்கள் முன்வரின் இக்கே சாரியை . 


இதுவும் அது . 


(( இ - ள் . ) திங்களை உணரநின்ற இகர ஈற்றுப் பெயர் 
முன்னர்த் தொழில்நிலைக் கிளவி வரின் , வரும் சாரியை 
இக்குச்சாரியை எ - று . 


( உ - ம் . ) ஆடிக்குக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 

( 46 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


249 . 


1 ) ஆடிக்கண் என ஏழனுருபு விரிக்க . 


நச்சினார்க்கினியம் 


248. திங்கட்பெயர் இக்குச்சாரியை பெறுதல் . 


திங்கள் முன்வரின் இக்கே சாரியை 


140 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இஃது இயைபு வல்லெழுத்தினோடு இக்கு வகுத்தலின் 
எய்தியதன் மேல் சிறப்புவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) திங்கள்.....சாரியை - திங்களை உணரநின்ற 
இகர ஈற்றுப் பெயர்களின் முன்னர்த் தொழில்நிலைக் கிளவி 
வரின் வரும் சாரியை இக்குச்சாரியையாம் எ - று . 


( உ - ம் . ) ஆடிக்குக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என இயைபு வல்லெழுத்துக் கொடுத்து முடிக்க. 
இதற்கும் கண் என் உருபு விரிக்க . 

( 46 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 
248. 1 ) இக்கின் இகரம் கெடுதற்கு விதி சூ . 126 . 


இளம்பூரணம் 


250. ஈகார ஈற்றுப் பெயாது அல்வழி முடிபு 


ஈகார இறுதி ஆகார இயற்றே . 

இச் ..... எனின் , ஈகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் 
முடியுமாறு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) ஈகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் ஆகார 
ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து வந்தவழி 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) தீக்கடிது சிறிது தீது பெரிது - என வரும் . ( 47 ) 


நச்சினார்க்கினியம் 


249. ஈகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு 


ஈகார இறுதி ஆகார இயற்றே . 


இஃது ஈகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு 
கூறுகின்றது . 


உயிர் மயங்கியல் 


141 


( இ - ள் . ) ஈகார ... இயற்று - ஈகார ஈற்றுப்பெயர் , 
அல்வழிக்கண் ஆகாரஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் , 
வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) ஈக்கடிது தீக்கடிது சிறிது தீது பெரிது 
என வரும் . 

( 47 ) 


இளம்பூரணம் 


251. இயல்பாய் முடியும் இவ்வீற்றுப் பெயர்கள் சில 


நீ என் பெயரும் இடக்கர்ப் பெயரும் 
மீ என மரீஇய இடம் வரை கிளவியும் 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு முடிபு 
வேற்றுமை கூறு .... ற்று . 

( இ - ள் . ) நீ என்னும் பெயரும் , இடக்கர்ப் பெயராகிய 
ஈகார ஈற்றுப் பெயரும் , மீ என்று சொல்ல மருவாய் 
வழங்கின ஓரிடத்தினை வரைந்துணர்த்தும் சொல்லும் , மேல் 
இவ்வீற்றுள் கூறிய வல்லெழுத்துப் பெறாது இயல்பாய் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) நீ குறியை சிறியை தீயை பெரியை - எனவும் , பீ 
குறிது சிறிது தீது பெரிது - எனவும் , மீகண் செவி தலை புறம் - 
எனவும் வரும் . 


நீ குறியை என்பது மேல் அஃறிணை விரவுப்பெயர் 
இயல்புமார் உளவே ( தொகை . 13 ) என்றவழி அடங்காதோ 
எனின் , மேல் வேற்றுமைக்கண் நின்கை எனத் திரிந்து 
முடிதலின் ( 51 ) அடங்காயிற்று என்க . 

மீகண் என்பது அல்வழி முடிபு அன்றெனினும் 
இயல்பாதல் நோக்கி உடன் கூறப்பட்டது . 

( 48 ) 


142 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


251.1) இலக்கணத்தொடு பொருந்திய மரூஉ 112 , 251 , 
252 , 356 ஆம் சூத்திரங்களான் விதிக்கப்பட்டுள. அதிகாரப் 
புறநடைச் சூத்திரம் இலக்கணத்தொடு பொருந்தாத மரூஉ 
வினை விதிக்கிறது . இல்முன் என்பதனை முன்றில் எனத் 
தலைதடுமாறச் சொல்லுதல் இலக்கணத்தொடு பொருந்திய 
மரூஉ வழக்காம் . ( சொல் . 17 இள . ) 

2 ) ஆண்டுக்கூறிய அஃறிணை விரவுப்பெயர் , சாத்தன் 
குறியன் எனவும் சாத்தன்கை எனவும் இருவழியும் இயல்பாய் 
முடிந்தது . 

3 ) ரெட்டியார் உரைக்குறிப்பினுள் விளக்கம் காண்க . 


நச்சினார்க்கினியம் 


250. இவ்வீற்றுப் பெயருள் இயல்பாய் முடிவன 

நீ என் பெயரும் இடக்கர்ப் பெயரும் 
மீ என மரீஇய இடம்வரை கிளவியும் 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 

இஃது எய்தியது விலக்கலும் எய்தாதது எய்துவித்தலும் 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) நீ ... பெயரும் நீ என்னும் பெயரும் , இடக்கர்ப் 
பெயராகிய ஈகாரஈற்றுப் பெயரும் ; மீஎன ....கிளவியும் - மீ 
என்று சொல்ல மருவாய் வழங்கின ஓரிடத்தை 
வரைந்துணர்த்தும் சொல்லும் ; ஆவயின் .. ஆகும் - 
புணருமிடத்து , முற்கூறிய வல்லெழுத்துப் பெறாது 
இயல்பாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) நீ குறியை சிறியை தீயை பெரியை எனவும் , பீ 
குறிது சிறிது தீது பெரிது எனவும் , இவையிற்றுக்குப் 
பொதுவான் எய்திய (249 ) வல்லெழுத்து விலக்குண்டன. 

மீகண் செவி தலை புறம் : இஃது இலக்கணத்தொடு 
பொருந்திய மரூ ஆதலின் எய்தாதது எய்துவித்தது . 


உயிர் மயங்கியல் 


143 


நீ என்பது அஃறிணை விரவுப்பெயருள் அடங்காதோ 
வெனின் , மேல் ( 253 ) நின்கை எனத் திரிந்து முடிதலின் 
அடங்கலாயிற்று . 

மீகண் என்பது மேலிடத்துக்கண் என வேற்றுமை 
யெனினும் , இயல்பு பற்றி உடன் கூறினார் . 

( 48 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


250. மீயென மரீஇய இடம் வரை கிளவி என்றது 
பிறனுடம்பட்டது தானுடம் படுதல் என்னும் உத்திக்கு 
இனமாம் என்பர் பேராசிரியர் ( பொ . 665 ) 

1. மேற்கு என்பது புணர்நிலையில் மீ எனத் திரிந்தது 
( 432 நச் . உரை ) 

2. இளம்பூரணர் உரைக்குறிப்பு நோக்குக . இவ்வாறே 
ஆணும் பெண்ணும் ( 303 ) என்னும் சூத்திரவுரைக் கண்ணும் 
வினா எழுப்பி விடை கூறுவார் . 

3. கண்மீ தலை தடுமாறினமையின் அல்வழியாகக் 
கோடனுமாம் . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
257. நீயென் பெயரும் ....... இயற்கை ஆகும் . 

மீகண் என்பது அல்வழி முடிபு அன்றெனினும் 
இயல்பாதல் நோக்கி உடன் கூறப்பட்டது ” எனக் கூறினர் 
உரைகாரர் . மீகண் என்றதற்கு மேலிடத்துக்கண் எனப்பொருள் 
கூறினர் நச்சினார்க்கினியர். கண் என்றதும் இடப்பெயர் 
உணர்த்தும் பெயராகவும் வழங்குதலின் , மீகண் என்பதற்கு 
மேலிடம் எனப்பொருள் கொண்டு , அதற்குச் சாரைப் பாம்பு 
என்பதற்குப் போன்று மீயாகிய கண் எனத் தொகைவிரிகூறின் 
வரும் குற்றம் யாது ? அல்வழியில் வேற்றுமையும் கூறினார் 
என்றல் எவ்வாறு பொருந்தும் ? 


251. [ மேல் என்பது மீ என மரீஇயது என்ப . 
ஆசிரியரும் இடம்வரை பெயர் என்னாது ‘இடம்வரை 


144 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கிளவி என்றார் . இம்மரீஇய சொல் பெயர்த்தன்மைப்பட 
நின்றது ( அவ்வயின் போல ) என்னலாமன்றிப் பெயரெனல் 
கூடாமையின் , மீகண் இருபெயரொட்டாமாறு இல்லை . 
பின்முன் தொக்க ஆறன் தொகைநிலைத் தொடர்களை 
அல்வழி முடிபாகவே கொள்ளல் வேண்டும் . 
நச்சினார்க்கினியர் பின்முன் தொக்கதாகக் கொள்ளாது 
வேற்றுமைப் பொருள்பட விரித்தார் . 


அல்வழி முடிபுகளோடு ஒரு சூத்திரத்தில் வேற்றுமை 
முடிபையும் ஆசிரியர் கூறார் என்ற சாத்திரியார் கருத்தை 
ரெட்டியார் அவர்களும் பாலசுந்தரம் அவர்களும் தழுவினர் . 
உரையாசிரியன்மார்கூற்றின் அமைதியைப் பின்னர்க் காண்க . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


250. நீஎன் பெயரும் ..... இயற்கை யாகும் . 

‘ மீயென மரீஇய இடம்வரை கிளவி என்றதனான் , 
இஃது இயல்பாய சொல்லன்று என்பது அறியப்படும் . 
மேற்கு என்னும் சொல் மீ என மருவீற்று என்றார் 
நச்சினார்க்கினியர் ( 432 ) . மேல் என்பது மீ என மருவி 
யிருக்கலாம் , ஈற்றுமெய் கெடுதலும் எகர ஏகாரங்கள் இகர 
ஈகாரங்களாய்த் திரிதலும் இயல்பாகலின் . 

இடம் வரைந்துணர்த்தல் என்பது இவ்வாறு எனத் 
தெளிவாக விளங்கவில்லை . 

மீ என்பதற்கு அல்வழி முடிபே ஈண்டுக்கொள்ளுதல் 
வேண்டும் , அல்வழிக்கு உரியவற்றோடு வேற்றுமைக் 
குரியவற்றை விரவிக் கூறார் இவ்வாசிரியர் ஆதலின் . 

250. [ அல்வழி முடிபொடு வேற்றுமை முடிபினை 
விரவிக்கூறார் என்ற சாத்திரியாரது கருத்தினை இவரும் 
வலியுறுத்தினார் ; பாலசுந்தரமும் பின்பற்றினார் . நச்சினார்க் 
கினியர் , மீ என்பதனை நிலைமொழியாகக் கொண்டு மீகண் 
என்பதனை வேற்றுமைப் பொருள்பட விரித்தார் ; பின்முன் 
தொக்க ஆறன் தொகையாகக் கொண்டிலர். 


உயிர் மயங்கியல் 


145 


ரகார இறுதி யகார இயற்றே ( 362 ) என , வேற்றுமைக்கண் 
திரிந்தும் அல்வழிக்கண் இயல்பாயும் முடியும் ரகர 
இறுதியினை அவ்வாறே முடியும் யகர இறுதியொடு 
மாட்டெறிந்தார் . அவ்வாறே , வேற்றுமைக்கண் திரிந்தும் 
அல்வழிக்கண் பெரும்பான்மை திரிந்தும் சிறுபான்மை 
இயல்பாயும் முடியும் ழகர இறுதியினை ழகார இறுதி ஏகார 
இயற்றே ( 383 ) என ரகர இறுதியொடு மாட்டெரிந்தார் . 
இவ்வாறே வேற்றுமை அல்வழி என இரண்டனையும் 
மாட்டேற்றினான் உடன்கூறல் ஆசிரியர் இயல்பா 
யிருத்தலின் , இயல்பாய் முடிதல் காரணம் பற்றி , வேற்றுமை 
முடிபாகிய மீகண் என்பதனை அல்வழி முடிபோடு ஆசிரியர் 
உடனோதியதாக நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டார் . மீகண் 
அல்வழி முடிபன்று எனினும் ..... என்னும் இளம்பூரணர் 
உரைவிளக்கமே நச்சினார்க்கினியம் வேற்றுமை அல்வழி 
என்னும் இருமுடிபினையும் ஒரு சூத்திரத்தின்கண்ணேயே 
கொள்ளுமாறு , ஆசிரியர் , மென்கணம் வருவுழி லகரம் 
னகரமாயும் ளகரம் ணகரமாயு திரியும் என்று விதிப்பதனை 
367 , 397 ஆம் சூத்திரங்களுட் காண்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


250. நீயென் பெயரும் ........இயற்கை யாகும் . 

மீ என்பது மேலாய பண்பையும் , ஒன் 
மேற்பகுதியையும் குறிக்கும் சொல்லின் மரூஉவாதலின் 
‘ மீயென மரீஇய என்றார் . 


கண்மீ என்பது மீகண் என மாறி நின்று கண்ணின் ஒரு 
பகுதிக்கும் பெயராக நிற்றலின் அல்வழியாயிற்று . 
கண்ணினது மேலிடம் என விரித்தற்கு ஏலாமை அறிக . 


இனி , மேலிடத்துக்கண் என விரித்து , வேற்றுமை 
முடிபு என்று கூறுவர் உரையாசிரியன்மார் . ஆசிரியர் 
அல்வழியும் வேற்றுமையும் ஒருங்கு கூறாராகலின் அவர் 
கருத்துப் பொருந்தாதென்க. 


கங்காதரன் -10 


146 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


250. ( மீ என்பது எச்சொல்லினது மரூஉ என்பதனை 
இவ்வுரைகாரர் குறிப்பிடாமல் அதன் பொருள்களை 
மாத்திரம் சுட்டினார் . அது ( மேற்கு அல்லது ) மேல் என்பது 
சூ . 432 - இல் நச்சினார்க்கினியர்உரையுள் புலப்படும் . 


இவர் மீக்கொடி மீப்பல் இவற்றின் பொருளை 
வேற்றுமைப் பொருள்படவே விளக்கி இவை அல்வழி 
முடிபினை என்கிறார் . முன்பின் தொக்க வேற்றுமைத் 
தொகையாதலின் அல்வழி எனக்கோடலே சாலும் . 
பிற்காலத்திலக்கண நூலார் இலக்கணப் போலியாகக் 
குறிப்பிடும் இப்பின் முன் தொக்க வேற்றுமைத் தொகையை 
வடநூலார் எழுவாய் வேற்றுமையாகக் கொண்டமை 
பிரயோக விவேகத்துள் ( கா .21 ) கண்டது . இக்கருத்துத் 
தொல்காப்பியனார்க்கும் உடன்படுதல் கூடும் . -தி.வே.கோ. 


ஆசிரியர் அல்வழியும் வேற்றுமையும் ஒருங்கு கூறார் 
என்னும் இவ்வுரைகாரர் கூற்று , 288 , 316 ஆம் சூத்திரங்களில் 
முறையே வேட்கை + அவா , இலம் + படு என்பனவற்றை 
இவரே இருவழியானும் முடித்துப் பொருள்கூறுதலின் 
ஆய்தற்பாலது . 


கண்மீ என்பதனைக் கண்ணினது மேலிடம் என்று 
விரித்தற்கு ஏலாமை கூறும் இவர், அடுத்த சூத்திரவுரையுள் , 
மீக்கொடி 

மீப்பல் என்பனவற்றிற்கு கொடியினது 
மேற்பகுதி- பல்லினது மேற்பகுதி - எனப் பொருள் கூறுவது 
என்னை ? ] 


இளம்பூரணம் 


252. அவற்றுள் மீ வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 

உண்மை 


இடம்வரை கிளவிமுன் வல்லெழுத்து மிகூஉம் 
உடன்நிலை மொழியும் உளஎன மொழிப . 


உயிர் மயங்கியல் 


147 


இச் ..... எனின் , மேற்கூறியவற்றுள் மீ என்பதற்கு 
வேறொரு முடிபு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) இடத்தினை வரைந்துணர்த்தும் மீ என்னும் 
சொல்முன் , இயல்பாய் முடிதலேயன்றி , வல்லெழுத்து மிக்கு 
முடியும் தம்மில் இயைந்து நிற்றலையுடைய மொழிகளும் 
உள என்று சொல்லுவர் எ - று . 


( உ - ம் . ) மீக்கோள் ( ஆசாரக் . 31 ) , மீப்பாய் ( புறநா .30 ) 
என வரும் . 




உடனிலை என்றதனான் , மீங்குழி - மீந்தோல் - என 
மெல்லெழுத்துப் பெற்று முடிவடையும் கொள்க . ( 49 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 
252. 1 ) யாக்கையின்மேற் கொள்ளுதலையுடைய 

போர்வை - சங் . உரை 
2 ) பாய்மரத்தின் மேலாக விரியும்படி எடுத்த பாய்க்ஷ 
3 ) மேற்குழி 


4 ) மேற்றோல் 


சங் . உரை 


நச்சினார்க்கினியம் 


251. அவற்றுள், மீ வல்லெழுத்து மிகவும் பெறுதல் 


இடம்வரை கிளவி முன் வல்லெழுத்து மிகூஉம் 
உடன்நிலை மொழியும் உளஎன மொழிப. 


இது வல்லெழுத்து மிகுக என்றலின் எய்தியது 
இகந்துபடாமற் காத்தது . 


( இ - ள் . ) இடம் வரை கிளவிமுன் இடத்தை 
வரைந்துணர்த்தும் மீ என்னும் சொல்லின்முன்னர் ; 
வல்லெழுத்து ....... மொழிப - இயல்பாய் முடிதலேயன்றி 


148 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வல்லெழுத்து மிக்கும் முடியும் , தம்மில் ஓசை இயைந்து 
நிற்றலையுடைய மொழிகளும் உள என்று கூறுவர் ஆசிரியர் 
எ - று . 

( உ - ம் . ) மீக்கோள் ( ஆசாரக் . 31 ) மீப்பல் எனவரும் . 

உடனிலை என்றனான் , மீங்குழி மீந்தோல் * என 
மெல்லெழுத்துப் பெற்று முடிவனவும் கொள்க . ( 49 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 
251 . 1 , 3 , 4. இளம்பூரணர் உரைக்குறிப்பு நோக்குக . 

2. ( பல்லுக்கு ) மேலிடத்தில் முளைத்த பல் . 

மேலாகிய பல் - என அல்வழி முடிபு . 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
251. இடம்வரை கிளவிமுன் .... உளவென மொழிப. 

மீக்கொடி மீப்பல் என வரும் . இவை இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகை போல , கொடியினது மேற் 
பகுதியையும் பல்லினது மேற்பகுதியையும் உணர்த்தி 
ஒருசொல் நீர்மையவாய் நிற்குமாறு கண்டுகொள்க . 

இளம்பூரணம் 


253. ஈகாரசற்றுப் பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


வேற்றுமைக் கண்ணும் அதன்ஓ ரற்றே . 

இச் .... எனின் , அவ்வீற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் 
முடியுமாறு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) ஈகார ஈற்றுப்பெயர், வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண்ணும் , ஆகாரஈற்று அல்வழியோடு ஒரு 
தன்மைத்தாய் , வல்லெழுத்து வந்தவழி வல்லெழுத்துப் 
பெற்று முடியும் எ - று . 


(உ - ம் ) ஈக்கால் சிறகு தலை புறம் - என வரும் . (50 ) 


உயிர் மயங்கியல் 


149 


நச்சினார்க்கினியம் 


252. இவ்வீற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது ஈகார ஈற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் 
முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வேற்றுமைக் ..... ஓரற்று - ஈகார ஈற்றுப்பெயர், 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , ஆகார ஈற்று 
அல்வழி போல , வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஈக்கால் சிறகு தலை புறம் , தீக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை என வரும் . 

( 50 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


253. வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


அதனோ ரற்றே என்றதற்கு ஆகார ஈற்றுப் பெயரோடு 
ஒருதன்மைத்து எனப் பொருள்கூறாது , உரைகாரர் ஆகார ஈற்று 
அல்வழியோடு ஒரு தன்மைத்து என்று கூறுதற்குக் காரணம் 
தெரியவில்லை . அல்வழியிலும் வேற்றுமைப் புணர்ச்சி 
யிலும் செய்கை ஒன்றாகவிருப்பினும் , வேற்றுமைப் 
புணர்ச்சியில் ஈகார ஈறு ஆகார இறுதியை ஒத்தது எனக் 
கூறுவதே நேரிதாகும் எனத் தோன்றுகிறது . 


253. (இவ்வியல் முதற்சூத்திரம் அல்வழிமுடிபு பற்றிக் 
கூறி , வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே ( 217 ) என 
வேற்றுமை முடிபினை அல்வழியொடு மாட்டெறிதலின் , 
அல்வழி முடிபினையே மாட்டேற்றுப் பொருளாக 
உரையாசிரியன்மார் கொண்டனர் போலும் . சாத்திரியார் 
குறிப்புச் சால ஏற்கும் . ) 


150 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


254. நீ நின் ஆதல் 


நீ என் ஒருபெயர் உருபு இயல் நிலையும் 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 


இச் ..... எனின் , அவ்வீற்று வேற்றுமை முடிபினுள் 
ஒன்றற்கு வேறுமுடிபு கூறுதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) நீயென நின்ற ஒருபெயர், உருபு புணர்ச்சிக்கண் 
நெடுமுதல் குறுகி னகரவொற்றுப் பெற்று முடிந்த இயல்பின் 
கண்ணே ( உரு .7 ) நின்று முடியும் ; அவ்வாறு முடிந்தவிடத்து 
இயைபுவல்லெழுத்து மிகாது எ - று . 

( உ - ம் . ) நின்கை செவி தலை புறம் - என வரும் . ( 51 ) 


நச்சினார்க்கினியம் 


253 . 


நீ ’ நின் ஆதல் 


நீஎன் ஒருபெயர் உருபியல் நிலையும் 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 


இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது , 
வல்லெழுத்து விலக்கி னகர ஒற்றே பெறுக என்றலின் . 


( இ - ள் . ) நீ .... நிலையும் - நீ என்னும் ஓரெழுத்தொரு 
மொழி , உருபுபுணர்ச்சிக்கண் நெடுமுதல் குறுகினகரம் ஒற்றி 
நின்றாற்போல் ( 179 ), ஈண்டுப் பொருட் புணர்ச்சிக்கண்ணும் 

ம் 
முடியும் ; ஆவயின் ... ஆகும் . அவ்வாறு முடிபுழி இயைபு 
வல்லெழுத்து மிகா எ - று . 


( உ - ம் . ) நின்கை செவி தலை புறம் என வரும் . 


இஃது ஈகார ஈறு இகர ஈறாய் , இகர ஈறு னகர ஈறாய் 
நின்றுழியும் ‘நீ என் ஒரு பெயர் என்றலின் , திரிந்ததன் திரிபு 


உயிர் மயங்கியல் 


151 


அதுவே ஆயிற்று , இயற்கை யாகும் எனவே , நிலை 
மொழித் தொழில் அதிகார வல்லெழுத்தை விலக்கா 
தாயிற்று . 

( 51 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


253. 1 ) இவ்வாறு இத்தொடராட்சி 220 , 263 , 294 ஆம் 
சூத்திரங்களிலும் நிகழும் . ஈண்டு இம்மாட்பேறு 179 ஆம் 
சூத்திர விதியை நோக்கிற்று . 


3 ) இவ்வாறே 263 , 294 ஆம் சூத்திரங்களில் ஓதியமையும் 
காண்க . 


2 ) நீ ‘ நின் எனத் திரியினும் அது நீ என ஈகாரவீறாகவே 
கொள்ளப்பட்டுப் எய்திய பொதுவிதியான் வல்லெழுத்து 
விலக்குண்ணும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


253. நீ என் ஒருபெயர் .....இயற்கை யாகும் . 


உருபியல் நிலையும் என்ற மாட்டேறு , மேல் 

உருபியலில் , 


நீ யென் ஒருபெயர் நெடுமுதல் குறுகும் 
ஆவயின்னகரம் ஒற்றாகும்மே 


( 179 ) 


என்ற சூத்திரத்தைக் குறித்தது . நான்கனுருபாகிய கு வரும் 
போது நினக்கு என வல்லெழுத்து மிகுதலின் , மாட்டேற்றான் 
ஈண்டும் வல்லெழுத்து மிகுதல் வருமாதலின் அதனை நீக்க 
வல்லெழுத்து இயற்கை யாகும் என்றார் . 


இவ்வாறே , முன்னர் உருபியலோடு மாட்டெறியும் 
இடங்களில் வல்லெழுத்து மிகாமைக்கு விதி கூறுவார் 
( 263,294 ) . 


152 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


253. ( நான்கனுருபு வரும்போது நினக்கு என 
வல்லெழுத்து மிகுதலின் , மாட்டேற்றான் 

வரும் 
வல்லெழுத்தை நீக்க , வல்லெழுத்து இயற்கை யாகும் 
என்றார் ஆசிரியர் என இவ்வுரையாளர் கூறும் அமைதியையே 
பாலசுந்தரம் அவர்களும் குறிப்பிட்டார். 


உருபுபுணர்ச்சிக்கண் ‘ நீ நின் என்றாகி நான்கனுருபு 
புணர்கையில் இடையே அகரச்சாரியை பெற்று 
வல்லெழுத்து மிக்கு முடியும் . நின் + அ + கு = நினக்கு . ஈண்டுப் 
பொருட்புணர்ச்சிக்கண் , அகரப்பேறு இல்லை . நின் + கை : 
நின்கை என இயல்பாக முடிந்தது . நான்கனுருபிற்கோதிய 
வல்லெழுத்து மிகுதல் எவ்வாறு இயலும் ? 


வேற்றுமைக்கண்ணும் அதனோ ரற்றே ( 252 ) என்ற 
அதிகார வல்லெழுத்தை விலக்கவே , ஆவயின் வல்லெழுத் 
தியற்கையாகும் என்றார் ஆசிரியர் என்பது தொல்லுரை 
யாளர் கருத்து . சாரியைப்பேறு அதிகார வல்லெழுத்தை 
விலக்காமையை 263 , 294 ஆம் சூத்திரங்களிலும் இரண்டா 
மடியால் அன்னோர் கொண்டனர் . 244 ஆம் சூத்திரத்துக் 
குறிப்புரை காண்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


253. நீயென் ஒருபெயர் ......இயற்கை யாகும் . 

அஃதாவது நெடுமுதல் குறுகி னகரம் பெறுதலும் , 
ஆண்டு வல்லெழுத்து முதலிய வேற்றுமை யுருபிற்கு ஓதிய 
வல்லெழுத்து ஈண்டு மிகாமையும் பொருட்புணர்ச்சிக்குரிய 
தன்மையாகும் என்றவாறு . 

உரையாசிரியன்மார் ‘ வல்லெழுத்தியற்கை என்பதற்கு 
இயைபு வல்லெழுத்து எனக்கூறுவது பொருந்தாமை அறிக . 


253. ( வேங்கடராசுலு ரெட்டியார் அவர்களது 
கருத்தினை யொட்டி இவர் வல்லெழுத்து மிகாமையை 
விளக்குகிறார் . 


உயிர் மயங்கியல் 


153 


விலக்காது 


உரையாசிரியர் இருவரும் , சாரியைப் பேறு இயைபு 
வல்லெழுத்துப் பேற்றினை 

என்னும் 
கொள்கையர் . சூ . 263 , 294 என்பன காண்க . இவற்றுள் 
இரண்டாமடி இக்கருத்தினை விளக்குதல் உணரப்படும் . 
சாரியை ஈற்றெழுத்து , ஈரொற்றாக வல்லினமெய்யொடு 
மயங்குதலின்று எனினும் , ஆசிரியர் இச்சூத்திரங்களுள் 
இவ்வாறு வலியுறுத்துதலின் , அதனை வேண்டா கூறலாக 
உரையாசிரியன்மார் கருதாது , ஆசிரியர் இவ்வாறு கூறாத 
பிறவிடத்தும் இலேசினாற் கொண்டுரைப்பாராயினர் . பிற்கால 
உரையாளர் இக்கூற்றினை மறுத்தலை மரபாகக் கொண்டனர் . தம் கருத்தே 
ஏற்புடைத்தெனின் , இச்சூத்திரங்களில் இரண்டாமடி பொருள்வற்றுதலை 
இன்னோர் கருதாதது என்னோ ? ] 


இளம்பூரணம் 


255. உகர ஈற்றுப் பெயரது அல்வழி முடிபு 


உகர இறுதி அகர இயற்றே . 


இச்..... எனின் , உகரஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் 
முடியுமாறு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) உகர ஈற்றுப் பெயர் , அல்வழிக்கண் , அகர ஈற்று 
அல்வழியின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து வந்தவழி 
வல்லெழுத்து மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) கடுக்குறிது சிறிது தீது பெரிது - என வரும் . ( 52 ) 


நச்சினார்க்கினியம் 


254. உகரஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு 


உகர இறுதி அகர இயற்றே . 


இஃது உகர ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் முடியுமாறு 
கூறுகின்றது . 


154 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) உகர ...... இயற்று - உகர ஈற்றுப் பெயர் ,, 
அல்வழிக்கண் வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) கடுக்குறிது சிறிது தீது பெரிது என வரும் . ( 52 ) 


இளம்பூரணம் 


256. உகரச்சுட்டு ( வன்கணம் வருவழி ) வல்லெழுத்து 

மிக்கு முடிதல் 


சுட்டின் முன்னரும் அத்தொழிற்று ஆகும் . 


இச்........எனின் , உவ்வீற்றுள் சுட்டு வன்கணத்தொடு 
கூடி முடியுமாறு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) உகர ஈற்றுச் சுட்டின் முன்னரும் வல்லெழுத்து 
வரும் வழி அவ் அகரஈற்று அல்வழியின் தொழிலிற்றாய் 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) உக்கொற்றான் சாத்தன் தேவன் பூதன் - என 
வரும் . 

( 53 ) 


நச்சினார்க்கினியம் 


255. உகரச்சுட்டும் வன்கணம் வருவழி வலி மிகுதல் 

சுட்டின் முன்னரும் அத்தொழிற்று ஆகும் . 

இஃது உகர ஈற்றுச் சுட்டு வன்கணத்தொடு முடியுமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) சுட்டின் ... ஆகும் - உகர ஈற்றுச் சுட்டின் 
முன்னும் வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) உக்கொற்றன் சாத்தன் தேவன் பூதன் என 
வரும் . 

( 53 ) 


உயிர் மயங்கியல் 


155 


இளம்பூரணம் 


257. அது பிறகணம் வருவழி அகரச்சுட்டுப் போல 

முடியுமாறு 


ஏனவை வரினே மேல்நிலை இயல . 


இச்....எனின் , அவ்வீற்றுள் சுட்டு , ஒழிந்த கணத்தொடு 
முடியுமாறு கூறு ..... ற்று . 


இ - ள் . ) உகர ஈற்றுள் சுட்டின் முன் ஒழிந்தகணம் 
வருமொழியாக வரின் , மேல் அகரஈற்றுச் சுட்டு முடிந்து நின்ற 
நிலைமையின் இயல்பையுடையவாய் முடியும் எ - று . 


- 


( உ - ம் . ) உஞ்ஞாண் உந்நூல் உம்மணி - எனவும் , உவ் 
யாழ் உவ்வட்டு எனவும் , உவ்வடை 

உவ்வடை உவ்வாடை 
உவ்வௌவியம் - எனவும் , ஊவயினான எனவும் வரும் . ( 54 ) 


நச்சனார்க்கினியம் 


256. பிறகணம் வரின் , அகரச்சுட்டின் இயல்பிற்றாதல் 


ஏனவை வரினே மேல்நிலை இயல . 


இஃது உகரஈற்றுச் சுட்டு , ஒழிந்த கணங்களொடு 
முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஏனவை ..... இயல - உகரஈற்றுச் சுட்டின் முன் 
வல்லெழுத்து அல்லாதான்கணம் முதலிய மூன்றும் வரின் , 
அகரச்சுட்டு முடிந்தாற் போல , ஞநமத் தோன்றின் 
ஒற்றுமிக்கும் , யவ் வரினும் உயிர் வரினும் வகரம் ஒற்றியும் , 
செய்யுளில் நீண்டும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) உஞ்ஞாண் உந்நூல் உம்மணி எனவும் , உவ்யாழ் 
உவ்வட்டு எனவும் , உவ்வடை உவ்வாடை 

உவ்வாடை எனவும் , 
ஊவயினான எனவும் வரும் . 

( 54 ) 


156 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

256.1 ) சூ . 205 -208 . 


இளம்பூரணம் 


258. சுட்டுமுதல் உகரம் இயல்பாதல் 


கட்டுமுதல் இறுதி இயல்ஆ கும்மே . 


இச் .. எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு வல்லெழுத்து 
விலக்கி இயல்பு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) சுட்டெழுத்தினை முதலாகவுடைய உகர 
ஈற்றுப்பெயர் , மேற்கூறிய வல்லெழுத்து மிகாது இயல்பாய் 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) அது குறிது , இது குறிது , உது குறிது - சிறிது தீது 
பெரிது என வரும் . 

( 55 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


258. 1 ) 


அது இது உதுவென வரூஉம் பெயரும் 
அவைமுத லாகிய ஆய்தப் பெயரும் 

( பெய . 13 ) 


என்னும் சூத்திரத்து முதலடியில் முற்றுகரவீற்றுச் சுட்டுப் 
பெயர்களையும் இரண்டாமடியில் குற்றியலுகரவீற்றுச் 
சுட்டுப்பெயர்களையும் குறித்தார் . அவ்விருதிறத்துச் சுட்டுப் 
பெயர்முடிவுகளையும் முறையே இவ்வதிகாரத்து 177 , 250 , 259 , 
264 ஆம் சூத்திரங்களானும் , 201 , 423 , 424 , 425 ஆம் 
சூத்திரங்களானும் விதிப்பார் . 


நச்சினார்க்கினியம் 


257. சுட்டுமுதல் உகரம் இயல்பாக முடிதல் 

சுட்டு முதல் இறுதி இயல்பா கும்மே . 


உயிர் மயங்கியல் 


157 


இஃது இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு வல்லெழுத்து 
விலக்கி இயல்பு கூறுகின்றது . 


( இ - ள் . ) சுட்டு ..... ஆகும் - சுட்டெழுத்தினை முதலாக 
உடைய உகர ஈற்றுப்பெயர் , முற்கூறிய வல்லெழுத்து மிகாது 
இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) அது குறிது - இது குறிது - உது குறிது - சிறிது நீது 
பெரிது என வரும் . 


முற்கூறியவை சுட்டு மாத்திரை ; இவை சுட்டுப் 
பெயராக உணர்க . 

( 55 ) 


இளம்பூரணம் 


259. அன்று வருவழியும் ஐ வருவழியும் அது 

முடியுமாறு 


அன்றுவரு காலை ஆஆ குதலும் 
ஐவரு காலை மெய்வரைந்து கெடுதலும் 
செய்யுள் மருங்கின் உரித்தென மொழிப. 


இச் .... எனின் , இவ்வீற்றுள்சுட்டுமுதல் பெயர்க்கு ஒரு 
செய்யுள் முடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அதிகாரத்தான் நின்ற சுட்டுமுதல் உகரஈற்றுப் 
பெயர் அன்று என்னும் சொல் வருமொழியாய் வருங்காலத்து 
உகரம் ஆகாரம் ஆகி முடிதலும் , ஐ என்னும் சாரியை 

டைவந்து முடியுங்காலத்து அவ்வுகரம் தான் ஊர்ந்த 
மெய்யை ஒழித்துக் கெட்டு முடிதலும் , இவ்விருமுடிவும் 
செய்யுட்கண் உரித்தென்று சொல்லுவர் எ - று . 


158 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வருமாறு : அதாஅன்றம்ம இதாஅன்றம்ம உதா 
அன்றம்ம - எனவும் , அதைமற்றம்ம உதைமற்றம்ம - எனவும் 
வரும் . 

( 56 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

259.1 ) முற்றியலுகரம் கெட்டுமுடிதல் 177 , 259 , 264 , 300 , 
375 , 392 ஆம் சூத்திரங்களான் அறியப்படும் . 

2 ) ஆகுதலும் உரித்து , கெடுதலும் உரித்து எனத் தனித் 
தனியே கூட்டியுரைக்க . 

3 ) அதை மற்றம்ம - அது . 


4 ) எருவங்குழி எருவஞ்செறு எருவந்தாது எரும்பூமி 
என்பனவற்றை அம்மின் இறுதி ( 130 ) என்பதனான் முடிக்க . 


நச்சினார்க்கினியம் 


258. அதன் முன்னர் ‘அன்று வருவழியும் ஐ வருவழியும் 

செய்யுள் முடிபு 


அன்றுவரு காலை ஆஆ குதலும் 
ஐவரு காலை மெய்வரைந்து கெடுதலும் 
செய்யுள் மருங்கின் உரித்தென மொழிப. 


இஃது இவ்வீற்றுச்சுட்டு முதற்பெயர்க்கு ஒரு செய்யுள் 
முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) அன்று ..... ஆகுதலும் - அதிகாரத்தான் நின்ற 
சுட்டுமுதல் உகர ஈற்றின் முன்னர் , அன்று என்றும் வினைக் 
குறிப்புச்சொல் ( சொல் .222 நச் . ) வருங்காலத்து , அத்தகர 
ஒற்றின் மேல் ஏறிநின்ற உகரம் ஆகாரமாய்த் திரிந்து 
முடிதலும் ; ஐ ... கெடுதலும் - அதன் முன்னர் ஐ என்னும் 
சாரியை வருங்காலத்து , அத்தகர ஒற்று நிற்க அதன்மேலேறிய 
உகரம் கெடுதலும் ; செய்யுள்..... மொழிப - செய்யுட்கண் 
உரித்தென்று சொல்லுவர் ஆசிரியர் எ - று . 


உயிர் மயங்கியல் 


159 


( உ - ம் . ) அதாஅன்றம்ம இதாஅன்றம்ம உதாஅன்றம்ம 
அதாஅன் றென்ப வெண்பா யாப்பே ( செய் .82 ) எனவும் , 
அதைமற்றம்ம இதை மற்றம்ம உதைமற்றம்ம எனவும் 
வரும் . 

மொழிந்த பொருளோடு ஒன்ற அவ்வயின் முடியாததனை முட்டின்றி 
முடித்தல் என்பதனான் , அதன்று இதன்று உதன்று என உகரம் 
கெட்டுத் தகரஒற்று நிற்றல் கொள்க . 

( 56 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 
258 . 

1. இளம்பூரணர்உரைக்குறிப்புக்காண்க . 
2. இவ்வுத்தியை எடுத்தாளுதலை 32 , 101 ஆம் சூத்திர 

வுரையுள்ளும் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


259. அன்றுவரு காலை ........உரித்தென மொழிப. 

பல்லவை போன்ற இடங்களில் ஐகாரத்தை ஆசிரியர் 
வழங்கினமையின் , அது என்றதன் பின்னரும் ஐகாரம் வருதல் 
கூடும் . 


259. [ பல்லவை என்புழி , வை சாரியை யன்று . 
‘ பல்ல என்பது போலவே பல்லவை என்பதும் 
பலவறிசொல் . ஆண்டு வை பின்னுளோர் கருத்திற்கேற்ப 
விகுதியாம் இடைச்சொல் . அதைமற்றம்ம என்புழி அது 
என்னும் சுட்டுப்பெயரையடுத்து வந்த ஐகாரம் சாரியை . 
பல்லவை என்புழி இறுதி ஐ அன்று , வையே ஆம் என்க . ] 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
258 . அன்றுவரு காலை ........உரித்தென மொழிப் 

அது என்னும் சொல்லின்முன் அன்று என்பது 
வருமாயின் , அதுவன்று என்றாவது , அஃதன்று என்றாவது 
முடிதலே முறை . அவ்வாறன்றி , அது என்பதிலுள்ள உகரம் 
ஆகாரமாதற்கு நியாயம் இன்று . இதனை நோக்கின் 
உண்மைத்தன்மை வேறாதல் வேண்டும் என்பது புலனாகும் . 


160 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அது இது என்பன, வடமலையாளத்திற் போலவே 
தமிழ்நாட்டிலும் அத இத உத என்று வழங்கியிருத்தல் கூடும் . 
அகரவீற்றின் முன் அகரம்வரின் , ஒரு சொல் நீர்மையில் 
அவ்விரண்டு அகரமும் ஓர் ஆகாரமாகி வழங்கும் . ஆதலின் , 
அத + அன்று = அதான்று என வந்தது , மர + அடி = மராடி 
என்றாவது போல . அதான்று என்னும் சொல்லின் நிலையைக் 
கண்டு ஆசிரியர் இவ்வாறு விதி கூறினாராவார். வருமொழி 
இது எனத் தெளிவாகாமையின் அதனை அறிவித்தற்காக 
அகரம் அறிகுறியளவில் எழுதப்பட்டதாகும் . 


258. [ அதாஅன்று என்புழி அ அளபெடையெழுத் 
தன்மையின் , மூன்று மாத்திரையாக தா நீட்டியொலிக்கப் 
படாது . 261 , 284 , 311 ஆம் சூத்திரங்களான் முடியும் 
எழூஉக்கதவு - பனாஅட்டு - மராஅடி - என்னும் புணர்மொழி 
களுள்ளும் ஊகாரத்தையும் ஆகாரத்தையும் மூன்று 
மாத்திரையாக நீட்டியொலித்தல் கூடாது . இவற்றுள் 
முறையே உகரமும் அகரமும் எழுத்துப் பேறாம் ; அகரம் 
வருமொழி முதலைக் காட்ட வந்த அறிகுறியெழுத்தாம் ; 
உகரம் நிலைமொழியீறு இஃதெனக் காட்ட வந்த அறிகுறி 
யெழுத்தாம் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


258. அன்றுவரு காலை.......உரித்தென மொழிப . 

செய்யுள் முடிபாதலான் ஐகாரச்சாரியை புணருங்கால் 
குற்றொற்று இரட்டாதென்க . 


நச்சினார்க்கினியர் ‘ மொழிந்த பொருளோ டொன்ற 
அவ்வயின் மொழியாததனையும் முட்டின்று முடித்தல் 
என்னும் உத்தியான் , அதன்று இதன்று உதன்று என வருதலும் 
கொள்க என்பார் . அவை அஃது இஃது உஃது என்னும் 
சுட்டுப்பெயர்களை இலக்கணமுணராதார் ஆய்தமின்றி 
வழங்கும் இழிவழக்கு ஆதலின் , அவற்றை உத்தியான் 
அமைத்தல் தகவாகாது என் . 


உயிர் மயங்கியல் 


161 


இப்புணர்மொழிகளை நோக்கின் , இவை அஃதன்று 
என முற்றாயும் , அதுவே அன்றியும் என எச்சமாயும் , 
சங்கவிலக்கியங்களுள் பயின்று வருதலைக் காணலாம் . 
ஆகவே , இச்சொற்கள் வினாவிடை முறையில் அதுவா ? 
அன்று ( அது + ஆ + அன்று ) என நின்று , அதா - அன்று எனப் 
புணர்ந்துள்ளமை அறியலாம் . அன்றி என்னும் எச்சம் அன்று 
எனத்திரியும் என்பது விதியாகலின் , எச்சமாக நின்று புணர்ந்த 
செய்யுள்முடிபு எனக்கோடலே தக்கதாம் . 


258. [ அதுவா ? அன்று என்னுமிடத்து , சுட்டுப்பெயரை 
இலக்கணமுணராதார் ஆய்தமின்றி வழங்கும் இழிவழக்கு 
வந்துள்ளதே . அது -ஆ - அன்று > அதாஅன்று என முடிபு 
காட்டும் இவர் , அதன்று முதலியவற்றை இழிவழக்காகக் 
கோடல் என்னேயொரு முரண்பாடு !] 


இளம்பூரணம் 


260. உகரசற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்னும் அதன்ஒ ரற்றே . 


இச் ..... எனின் , இவ்வீற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் 
முடியுமாறு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) உகரஈற்றுப்பெயர் , வேற்றுமைப்பொருட் 
புணர்ச்சிக்கண் அவ் அகரஈற்று அல்வழியோடு ஒரு 
தன்மைத்தாய் , வல்லெழுத்து வந்தவழி வல்லெழுத்து மிக்கு 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) கடுக்காய் செதிள் தோல் பூ - எனவரும் . ( 57 ) 


நச்சினார்க்கினியம் 


259. உகராற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


கங்காதரன் - 1 


162 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேற்றுமைக்கண் 


இஃது இவ்வீற்றுப்பெயர் 
முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வேற்றுமைக்...... ஓரற்று - உகர ஈற்றுப்பெயர், 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , அகரஈற்று 
அல்வழியோடு ஒரு தன்மைத்தாய் , வல்லெழுத்து வந்துழி 
அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) கடுக்காய் செதிள் தோல் பூ எனவும் , 
கடுக்கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . ( 57 ) 


இளம்பூரணம் 


261 . 


எரு , செரு - என்னும் பெயர்கள் வேற்றுமைக்கண் 

முடியுமாறு 


எருவும் செருவும் அம்மொடு சிவணித் 
திரிபிடன் உடைய தெரியுங் காலை 
அம்மின் மகரம் செருவயின் கெடுமே 
தம்ஒற்று மிகூஉம் வல்லெழுத்து இயற்கை . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து 
விலக்கிச் சாரியை விதியும் , ஒன்றற்கு வல்லெழுத்தினொடு 
சாரியை விதியும் கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) எரு என்னும் சொல்லும் செரு என்னும் 
சொல்லும் , அம்முச் சாரியையொடு பொருந்தி முன் ( 57 ) 
சொன்ன வேற்றுமைப் பொதுவிதியின் வேறுபட்டு முடியும் 

டனுடைய , ஆராயுங் காலத்து ; அவ் அம்முச் சாரியையது 
ஈற்றின் மகரம் செரு என்னும் சொல்லிடத்துக் கெட்டு 
முடியும் ; அவ்வாறு கெட்டவிடத்துச் செரு என்பது வல் 
லெழுத்தாகிய இயல்புடைய தம் ஒற்று மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) எருவங்குழி செறு தாது பூழி - எனவும் ,, 
செருவக்களம் சேனை தானை பறை - எனவும் வரும் . 


உயிர் மயங்கியல் 


163 


‘ தெரியுங்காலை என்றதனான் , எரு என்பதற்குச் 
சிறுபான்மை மெல்லெழுத்துப் பேறும் வல்லெழுத்துப் 
பேறும் , செரு என்பதற்குச் சிறுபான்மை வல்லெழுத்துப் 
பேறும் கொள்க . 


( உ - ம் . ) எருங்குழி , எருக்குழி ; செருக்களம் - எனவரும் . 

‘ வல்லெழுத்தியற்கை என்றதனான் , உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்றவழி , அவ்விரு 
மொழிக்கும் வல்லெழுத்து வீழ்வும் கொள்க . 

( உ - ம் . ) எருவின் கடுமை , செருவின் கடுமை - என 
வரும் . 


உடைய 


என 


இன்னும் அதனானே , அம்மொடு சிவணித் திரிபிடன் 

வல்லெழுத்தின்கண்ணதாக வரைந்து 
கூறினமையின் , அம்முச்சாரியை இயல்புகணத்துக்கண் 
பெறுவன கொள்க . 

( உ - ம் . ) எருவஞாற்சி , செருவஞாற்சி - என வரும் . ( 58 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

261. 1.எருவங்குழி எருவஞ்செறு எருவந்தாது 
எருவம்பூழி என்பனவற்றை அம்மின் இறுதி ( 130 ) 
என்பதனான் முடிக்க . 


2. வேற்றுமை மாட்டேறு வன்கணத்திற் சென்றது 
இச்சூத்திரத்தும் தொடர்வதாகக் கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


260. எரு , செரு - என்பவற்றின் முடிபு 


எருவும் செருவும் அம்மொடு சிவணித் 
திரிபிடன் உடைய தெரியுங் காலை 
அம்மின் மகரம் செருவயின் கெடுமே 
தம் ஒற்று மிகூஉம் வல்லெழுத்து இயற்கை . 


164 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இஃது அவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கிச் 
சாரியை விதியும் , ஒன்றற்கு வல்லெழுத்தினொடு சாரியை 
விதியும் , சாரியை பெறாதவழி வல்லெழுத்து மெல் 
லெழுத்துப் பேறும் கூறுகின்றது . 

( இ - ள் . ) எருவும் செருவும் - எரு என்னும் சொல்லும் , 
செரு என்னும் சொல்லும் ; அம்மொடு .... காலை - அம்முச் 
சாரியையொடு பொருந்தி , அதிகார வல்லெழுத்துப் 
பெறாமல் ( 259 ) திரியும் இடனுடைய , ஆராயுங்காலத்து ; 
அம்மின் ... கெடும் - ஆண்டு அம்முச்சாரியையினது ஈற்றின் 
மகரம் , செரு என்னும் சொல்லிடத்துக் கெட்டு முடியும் ; 
வல்லெழுத்து மிகூஉம் ஆண்டுச் செருவின்கண் வல் 
லெழுத்து மிக்கு முடியும் ; இயற்கைத் தம் ஒற்று மிகூஉம் - 
அம்முப் பெறாதவழி , இரண்டற்கும் தமக்கு இயற்கையாகிய 
வல்லொற்றும் மெல்லொற்றும் மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) எரு என நிறுத்திக் குழி சேறு தாது பூழி எனத் 
தந்து அம்முக் கொடுத்து , அம்மின் இறுதி ( 129 ) என்றதனான் 
எருவங்குழி சேறு தாது பூழி என முடிக்க . 

செரு என நிறுத்திக் களம் சேனை தானை பறை எனத் 
தந்து இடை அம்முக் கொடுத்து , மகரம் கெடுத்து 
வல்லெழுத்துக் கொடுத்து , செருவக்களம் சேனை தானை 
பறை என முடிக்க . 

இனி அம்முப்பெறாதவழி , எருக்குழி எருங்குழி என 
வல்லெழுத்தும் மெல்லெழுத்தும் கொடுத்து முடிக்க . 

இனி , செருவிற்கு ஏற்புழிக்கோடல் என்பதனான் , செருக் 
களம் என வல்லெழுத்தே கொடுத்து முடிக்க . 

தெரியுங்காலை என்றதனான் , எருவின் குறுமை 
செருவின் கடுமை என உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கண் சென்றுழி , வல்லெழுத்து வீழ்தலும் , 
எருவஞாற்சி செருவஞாற்சி - என இயல்புகணத்துக்கண் 
அம்முப் பெறுதலும் கொள்க . மகரம் மென்மையும் 
இடைமையும் ( 130 ) என்பதனாற் கெடுக்க . 


உயிர் மயங்கியல் 


165 


தம்மொற்று மிகூஉம் என உடம்பொடு புணர்த்துச் சூத்திரம் 
செய்தலின் உகரம் நீட வருதலும் கொள்க . 

வரூஉம் தரூஉம் படூஉம் என வரும் . ( 58 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

260. 1. வல்லொற்று வேற்றுமையதிகாரத்தான் மிகும் ; 
மெல்லொற்று 143 ஆம் சூத்திரவிதியான் மிகும் . 

2. ஆசிரியர் ஒருவிதியை வெளிப்படக் கிளந்தோதாது , 
தாம் ஓதும் ஒரு சூத்திரத்துள் அவ்விதி யமையும் 
சொல்லையோ சொற்றொடரையோ எடுத்தாளுதல் உடம் 
பொடு புணர்த்துக் கூறலாம் . 

தொழிற்பெயரல்லாத பிறபொருட்பெயரும் ஒரோவழி 
உகரச்சாரியை பெறும் என்பதனை அத்தொடு .... ஒத்த எண்ணு 
முன்வரு காலை ( 317 ) என்று உடம்பொடு புணர்த்தார் . 
இவ்வாறு ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துக் கூறுமிடங்கள் 
ஏறத்தாழ இருபதாம் . ( நூல் முழுதும் என்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


260.எருவும் செருவும் ........ வல்லெழுத் தியற்கை . 

மிகூஉம் எனஉடம்பொடு புணர்த்துக் கூறினமையான் , 
தரூஉம் - படூஉம் - என உகர நீட்சியும் கொள்க என்பார் 
நச்சினார்க்கினியர் . அவை உகரஈற்றுச்சொற்கள் அன்மையின் 
ஈண்டைக்கு ஏலாமை யறிக . மற்று இவ்வாறு வருவன சீர் 
நிறைக்க வந்த செய்யுளிசையளபெடை எனக் கோடலே 
முறை யென்க. 

260. [ மிகும் என்ற சொல்லினை ஆசிரியர்மிகூஉம் என 
அளபெடையாய்ப் புணர்த்தமை நோக்கி , பிற சொற்களிடை 
வரும் உகரமும் வரூஉம் தரூஉம் படூஉம் முதலாக 
அளபெடுக்கும் என்றார் நச்சினார்க்கினியர் ; உகரஈறு பற்றிய 
நூற்பாவில் ‘உடம்படு புணர்த்த தையுட்கொண்டு மிகும் - 
மிகூஉம் என்றாயினமை போலத் தரும் முதலியனவும் 
அளபெடுத்து வரும் என , 

இயைபு பற்றிக் கூறினார் . 


166 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அச்சொற்களை ஈண்டுக் குறிப்பிடாவிடின் யாண்டுக் 
குறிப்பிடுதல் கூடும் ? குறில் நின்றவிடத்தும் அளபெடை 
வரும் என்னும் அடுத்த சூத்திரத்தின் இயைபு நிகழ்தல் போல , 
பிறிதோரியைபு நூலுள் யாண்டும் இன்று . 

இவ்வளபெடையைப் புணர்ச்சிவிகாரமாக இச்சூத்திர 
வுரையுள் நச்சினார்க்கினியர் கருதிலர் . கருதியதாக 
இவ்வுரைகாரர் கொள்வது பொருந்தாது . ) 

-தி . வே . கோ . 


இளம்பூரணம் 
262. செய்யுட்கண்ழகரஉகர ஈற்றுப்பெயர் முடியுமாறு 

ழகர உகரம் நீடு இடன் உடைத்தே 
உகரம் வருதல் ஆவயி னான . 

இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்குச் செய்யுளுள் 
எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறு .... ற்று . 

( இ - ள் . ) இவ்வீற்று மொழிகளுள் ழகரத்தொடு கூடிய 
உகரஈற்றுமொழி , அவ்வுகரம் ஊகாரமாய் நீண்டு முடியும் 
இடனுடைத்து ; அவ்விடத்து உகரம் வந்து முடிக எ - று . 

இடனுடைத்து என்றதனான் , இது செய்யுளிடத்தது 
எனக்கொள்க . 

( உ - ம் . ) பழூஉப்பல் அன்ன பரு உகிர்ப் பாவடி 
( குறுந் .180 ) எனவரும் . 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 
262. 1 ) பழு - பேய் . 

பொருட்பெயர்க்கன்றித் தொழிற்பெயர்க்கும் சூத்திரம் 
பொதுப்பட நிற்றலின் , தழு + உ - எழு + உ - என முதனிலைத் 
தொழிற்பெயர் உகரச் சாரியையொடு புணருமிடத்து இரண்டு 
உகரம் ஒரு நெட்டுகரமாகி தழூ எழூ என முடிந்தன ; 
நிலைமொழியீறு உகரம் என்பது தோன்ற அறிகுறி 
யெழுத்தாக ஓர் உகரம் ஊகாரத்தையடுத்து வந்தது . ஊகாரத்தை 
அளபெடையாக நீட்டி யொலிக்கலாகாது என்பர்ரெட்டியார் . 


உயிர் மயங்கியல் 


167 


நச்சினார்க்கினியம் 


261. ழகரஉகர ஈற்றுச்சொல் முடியுமாறு 

ழகர உகரம் நீடுஇடன் உடைத்தே 
உகரம் வருதல் ஆவயி னான , 

இஃது எய்தியதன் மேல் சிறப்புவிதி வகுத்தது , 
வல்லெழுத்தினோடு உகரம் பெறுதலின் . 


( இ - ள் . ) ழகர ..... உடைத்து - உகரஈற்றுச் சொற்களுள் ,, 
ழகரத்தொடு கூடிய உகர ஈற்றுச்சொல் நீண்டு முடியும் 
இடனுடைத்து ; ஆவயினான உகரம் வருதல் - அவ்விடத்து 
உகரம் வந்து முடிக எ - று . 


( உ - ம் . ) எழூஉக் கதவு சிறை தானை படை எனவரும் . 

‘நீடிடனுடைத்து என்றதனான் , நீளாதும் உகரம் 
பெறாதும் வருமாயிற்று , குழுத்தோற்றம் என வரும் . 

இன்னும் இதனான் , பழுக்காய் என அல்வழிக் 
கண்ணும் இவ்விதியன்றி வருதல் கொள்க . 


ஆவயினான என்றதனான் , பெரும்பான்மை செய்யுட் 
கண் நீண்டு உகரம் பெற்று 

எழூஉத்தாங்கிய கதவுமலைத்தவர் 

குழூஉக்களிற்றுக் குறும்புடைத்தலின் ( புறநா . 97 ) 
எனவும் , 


பழூஉப்பல் லன்ன பருவுகிர்ப் பாவடி ( குறுந் . 180 ) 
எனவும் வருதல் கொள்க . 

( 59 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


261. 1. பழுத்த பாக்கு ; பழுத்ததாகிய காய் என 
இருபெயரொட்டாம் . பழுக்காய்க் கமுகு என்பது 
பெருங்கதை . 


168 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


260. ழகர உகரம் ...... ஆவயி னான . 


‘நீடிடனுடைத்து என்றதனான் , பழுக்காய் என 
அல்வழிக்கண்ணும் இவ்விதியின்றி வருதல் கொள்க என 
நச்சினார்க்கினியத்துள் உள்ளது . இஃது உகர இறுதி அகர 
இயற்றே ( 255 ) என்ற சூத்திரத்தாற் கொள்ளப்படும் . 


260. ழகர உகரம் சிலவிடத்தே நீடாது என்பதனைப் 
பழுக்காய் என்ற உதாரணத்தாற் சுட்டினார் நச்சினார்க் 
கினியர் . உகர இறுதி அகர இயற்றே என்புழி இத்தொடரை 
எடுத்துக்காட்டுதல் நிரம்பாது . ஈண்டுக் காணும் இயை 
புடைமை ஆண்டு இல்லாமை உணரப்படும் . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


261. ழகர உகரம் ....... 


ஆவயி னான . 


எழு தழு போன்ற உகர ஈற்றுச் சொற்கள் விகுதி உகரத் 
தோடு சேர்ந்து எழு தழூ என நீண்டவிடத்து , அவற்றை ஊகார 
ஈற்றன எனவும் கருதுதல் கூடுமாகலின் , அவை உகர 
வீற்றனவே என்பது அறிவித்தற்கு ஆண்டு உகரமிட்டு 
எழுதுவாராயினர் . இஃது இச்சூத்திரத்தான் உய்த்துணரப்படும் . 


261. ( நிலைமொழியீற்று உகரம் நீண்டவிடத்து , 
உகரமே இயல்பான ஈறு என்பதனை உணர்த்த , எழூஉ என 
ஆண்டு ஓர் உகரமிட்டு எழுதும் என்றார் இவ்வுரையாளர் . 
மூன்று மாத்திரையாக நீட்டி யொலிக்காமல் நெடிலாகவே 
ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வமைதி கூறினார் . ) 


இளம்பூரணம் 


263. ஒடு மரப்பெயர்( வன்கணம் வருவழி ) முடியுமாறு 


ஒடுமரக் கிளவி உதிமர இயற்றே . 


உயிர் மயங்கியல் 


169 


இச் .... எனின் , இவ்வீற்று மரப்பெயர் ஒன்றற்கு 
வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித் ..... ற்று . 

( இ - ள் . ) ஒடு என்னும் மரத்தினை உணரநின்ற சொல் , 
உதி என்னும் மரத்தின் இயல்பிற்றாய் மெல்லெழுத்துப் 
பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஒடுங்கோடு செதிள் தோல் பூ - எனவரும் . ( 60 ) 


நச்சினார்க்கினியம் 


262. ஒடு மரப்பெயர் மெல்லெழுத்து மிகுதல் 


ஒடுமரக் கிளவி உதிமர இயற்றே . 


இஃது அவ்வீற்று மரப்பெயருள் ஒன்றற்கு 
வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து விதித்தது . 


( இ - ள் . ) ஒடு ...... இயற்று - ஒடு என்னும் மரத்தினை 
உணரநின்ற சொல் , உதி என்னும் மரத்தின் இயல்பிற்றாய் 
( 243) மெல்லெழுத்துப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஒடுங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . மரம் 
என்றார் , ஒடு என்னும் நோயை நீக்குதற்கு . 


முன்னர் உதி மரத்தின் பின்னர் அம்முப் பெறுகின்ற 
புளிமரம் ( 244 ) வைத்த இயைபான் இதற்கு அம்முப்பேறு 
கொள்க . 


ஒடுவங்காடு என வரும் . 


( 60 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 
262. 1. மெல்லெழுத்து மிகுமாறு 143 ஆம் சூத்திர 

விதியாற் கொள்க . 
2. அம்மின் மகரம் திரிதல் 129 ஆம் சூத்திர விதியாற் 
கொள்க . 


170 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


264. சுட்டுமுதல் உகரம் அன்சாரியை பெறுதல் 


சுட்டு முதல் இறுதி உருபுஇயல் நிலையும் 
ஒற்று இடை மிகாஅ வல்லெழுத்து இயற்கை . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள்சிலவற்றிற்கு வல்லெழுத்து 
விலக்கிச்சாரியை வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) சுட்டெழுத்தினை முதலாகவுடைய உகர 
ஈற்றுச் சொற்கள் உருபுபுணர்ச்சியிற் சொன்ன ( உரு .4 ) 
இயல்பிலே நின்று அன்சாரியை பெற்று உகரம் கெட்டு 
முடியும் ; அவ்விடத்து வல்லெழுத்து இயற்கையாகிய ஒற்று 
இடைக்கண் மிகா எ - று . 


( உ - ம் . ) அதன்கோடு இதன்கோடு உதன்கோடு செதிள் 
தோல் பூ - என வரும் . 


ஒற்றிடை மிகா என்று ஒதிய அதனான் , சாரியை 
வகுப்ப வல்லெழுத்து வீழாது என்பது பெற்றாம் . 


வல்லெழுத்தியற்கை என்றதனான் , இவ்வீற்றுள் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றவழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 


( உ - ம் . ) கடுவின் குறை ஒடுவின் குறை - என வரும் . ( 61 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


264. 1 ) நச்சினார்க்கினியரும் இக்கொள்கையரே. 253 , 
263 , 294 ( நச் . ) ஆம் சூத்திரத்து அவருரை காண்க . 


171 


உயிர் மயங்கியல் 
நச்சினார்க்கினியம் 


263. சுட்டுமுதல் உகரம் ( வேற்றுமைக்கண் ) முடியுமாறு 


சுட்டு முதல் இறுதி உருபியல் நிலையும் 
ஒற்று இடை மிகாஅ வல்லெழுத்து இயற்கை . 


இது சுட்டுப் பெயர்க்கு வல்லெழுத்து விலக்கிச் சாரியை 
வகுத்தது . 

( இ - ள் . ) சுட்டு .... நிலையும் சுட்டெழுத்தினை 
முதலாகவுடைய உகர ஈற்றுச் சொற்கள் , பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் , உருபு புணர்ச்சியிற் கூறிய இயல்பிலே நின்று ( 176 ) 
அன்சாரியை பெற்று உகரம் கெட்டு முடியும் ; வல்லெழுத்து 
இயற்கை ஒற்று இடைமிகா - வல்லெழுத்து இயற்கையாகிய 
ஒற்று இடைக்கண் மிகா எ - று . 

( உ - ம் . ) அதன்கோடு இதன்கோடு உதன்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . 

‘ ஒற்றிடைமிகா எனவே , சாரியை வகுப்ப வல்லெழுத்து 
வீழா என்பது பெற்றாம் . 

வல்லெழுத்தியற்கை என்றதனான் , உகர ஈற்றுள் , 
எருவும் செருவும் ஒழித்து ஏனையவற்றிற்கும் உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

கடுவின்குறை ஒடுவின்குறை எழுவின்புறம் 
கொழுவின்கூர்மை என வரும் . 

இன்னும் இதனானே , உதுக்காண் ( குறுந் . 191 , அகநா .9 ) 
என்றவழி வல்லெழுத்து மிகுதலும் கொள்க . 

( 61 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

263. 1. 253 , 296 ஆம் சூத்திரவுரையுள்ளும் இச்செய்தி 
வலியுறுத்தப்படுதல் காண்க . 


172 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


263. சுட்டுமுதல் இறுதி ...... வல்லெழுத் தியற்கை . 


‘ உதுக்காண் என்பது இரண்டாம் வேற்றுமைத் 
திரிபாகலின் , சாரியை பெறாது வல்லெழுத்து மிக்குப் 
புணர்ந்தது . 


263. ( உதுக்காண் : உங்கே காண்பாயாக என ஏழன் 
பொருட்டாவதன்றி உதனைக் காண்பாயாக என இரண்டன் 
பொருட்டாக வருமாறில்லை . உவக்காண் ( குறள் 1185 ) 
என்னும் வழக்கும் இப்பொருட்டே . ஒட்டி நின்ற இடைச் 
சொல்லாக உவக்காண் - இவக்காண்- வழங்கின ( பரி.உரை ) . 
ஏழன்பொருட்டாக நிகழினும் , ஒட்டி ஒரு சொன்னீர்மைத் 
தாய் நிற்றலின் நிலைமொழி வருமொழி செய்து புணர்க்கப் 
படாது . ஏழன்பொருட்டாகவே நிற்கும் இத்தொடரைப் 
புணரியல் நிலையிடை யுணரத் தோன்றா தெனக் கொள்ளலே 
சாலும் . ] 


இளம்பூரணம் 


265 . 


ஊகார ஈற்றுப் பெயரது அல்வழி முடிபு 


ஊகார இறுதி ஆகார இயற்றே . 


இச் ... எனின் , ஊகார ஈற்றுப் பெயர் அல்வழிக்கண் 
முடியுமாறு கூறு ...... ற்று . 


( இ - ள் . ) ஊகார ஈற்றுப்பெயர் , அல்வழிக்கண் ஆகார 
ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் , வல்லெழுத்து வந்தவழி 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


என 


( உ - ம் . ) கொண்மூக் கடிது சிறிது தீது பெரிது 
வரும் . 

( 62 ) 


உயிர் மயங்கியல் 


173 


நச்சினார்க்கினியம் 


264 . 


ஊகார ஈற்றுப் பெயரது அல்வழி முடிபு 


ஊகார இறுதி ஆகார இயற்றே . 


இது நிறுத்தமுறையானே , ஊகார ஈறு அல்வழிக்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஊகார..... இயற்று - ஊகார ஈற்றுப்பெயர் ,, 
அல்வழிக்கண் ஆகார ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் ( 221 ) 
வல்லெழுத்து வந்துழி , அவ்வல்லெழுத்து மிக்குமுடியும் 
எ - று . 


( உ - ம் . ) எழூஉக்கடிது கொண்மூக்கடிது சிறிது தீது 
பெரிது என வரும் . 


இளம்பூரணம் 


266. இவ்வீற்று வினைச்சொல் முடியுமாறு 


வினையெஞ்சு கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் 
நினையுங் காலை அவ்வகை வரையார் . 


இச் ..... எனின் , இவ்வீற்று வினைச்சொற்கு முடிபு 
கூறு ... ற்று . 


ஊகார 


( இ - ள் . ) 

ஈற்று வினையெச்சமாகிய 
சொல்லிற்கும் , முன்னிலை மொழியாகிய வினைச் 
சொல்லிற்கும் , ஆராயுங்காலத்து அவ்வல்லெழுத்து மிக்கு 
முடியும் கூற்றினை நீக்கார் எ - று . 


( உ - ம் . ) உண்ணுக் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் - எனவும் , கைதூஉக் கொற்றாசாத்தாதேவா பூதா 
எனவும் வரும் . 


174 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நினையுங்காலை என்றதனான் , இவ்வீற்று உயர் 
திணைப்பெயர் அல்வழிக்கண் வல்லெழுத்து மிக்கு முடிவன 
கொள்க .1 


( உ - ம் . ) ஆடூஉக் குறியன் , மகடூஉக் குறியள் - என 
வரும் . 

( 63 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


266.1.154 ஆம் சூத்திரத்தான் உயர்திணைப்பெயர் 
இருவழியும் இயல்பாய் முடிதல் கூறியமையின் , ஈண்டு 
இவ்வீற்றுயர்திணைப்பெயர் அல்வழிக்கண் வல்லெழுத்து 
மிகுதலை இலேசினான் முடித்தார் ; 268 ஆம் சூத்திரத்து 
இலேசினான் வேற்றுமைக்கண் வல்லெழுத்து மிகுதலை 
முடித்தார். 


நச்சினார்க்கினியம் 


265. இவ்வீற்றுவினையெச்சமும் ஏவலொருமையும் 

அன்னவாதல் 


வினையெஞ்சு கிளவிக்கும் முன்னிலை மொழிக்கும் 
நினையுங் காலை அவ்வகை வரையார் . 


இஃது இவ்வீற்று வினையெச்சத்திற்கு , மிக்கு முடியும் 
என்றலின் , எய்தாதது எய்துவித்ததூஉம் , முன்னிலை 
வினைக்கு இயல்பும் உறழ்வும் ( 151 ) மாற்றுதலின் எய்தியது 
விலக்கியதூஉம் நுதலிற்று . 


( இ - ள் . ) வினையெஞ்சு... மொழிக்கும் - ஊகார ஈற்று 
வினையெச்சமாகிய சொற்கும் முன்னிலை வினைச் 
சொற்கும் ; நினையுங்காலை - ஆராயும் காலத்து ; அவ்வகை 
வரையார் - அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் கூற்றினை 
நீக்கார் எ - று . 


உயிர் மயங்கியல் 


175 


( உ - ம் . ) உண்ணுக்கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் எனவும் , கைதூக் கொற்றா சாத்தா தேவா பூதா 
எனவும் வரும் . 

‘நினையுங்காலை என்றதனான் , இவ்வீற்று உயர் 
திணைப் பெயர்க்கும் அல்வழிக்கண் வல்லெழுத்துக் 
கொடுத்து முடிக்க . 

ஆடூஉக்குறியன் மகடூஉக் குறியள் என வரும் . 

உயர்திணைப் பெயர் எடுத்தோதியே முடிப்பார் 
ஆதலின் , அம்முடிபு பெறாமை ஈற்றுப் பொதுவிதியான் ( 264 ) 
முடியாது இலேசான் முடித்தாம் . 

( 63 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

265.1. கைதூ - கைவிடு ( குறள் 1021 ). 

2. அம்முடிபு சூத்திரத்தாற் பெறப்படாக் காரணம் பற்றி 
என்று பொருள் கொள்க . இலேசான் முடித்தல் ஆசிரியர் 
கிளந்தோதற்கு ஒப்பாகக் கொள்ளப்படும் . என்பது 
உரையாசிரியன்மார்கருத்து . 


இளம்பூரணம் 


267. இவ்வீறு வேற்றுமைக்கண் முடியுமாறு 

வேற்றுமைக் கண்ணும் அதன்ஓ ரற்றே . 

இச் .... எனின் , ஊகார ஈறு வேற்றுமைக்கண் முடியுமாறு 
கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) ஊகாரஈறு , வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் அவ் ஆகார ஈற்று அல்வழியோடு ஒத்த இயல் 
பிற்றாய் , வல்லெழுத்து வந்தவழி வல்லெழுத்து மிக்கு 


முடியும் எ - று . 


( உ - ம் . ) கொண்மூக் குழாம் செலவு தோற்றம் பறைவு - 
எனவரும் . 

( 64 ) 


176 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


266. இவ்வீற்று வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது ஊகாரஈறு வேற்றுமைக்கண் முடியுமாறு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) வேற்றுமைக் ...... ஓரற்று - ஊகார ஈறு , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , ஆகார ஈற்று 
அல்வழி போல , வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) கழூஉக் கடுமை சிறுமை தீமை பெருமை , 
கொண்மூக்குழாம் செலவு தோற்றம் பறைவு எனவரும் . ( 64 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


266.1 . பறைவு - நீங்குதல் . மறைவு என்ற பாடம் 
திருத்தப்பட்டுளமை காண்க . 335 ஆம் சூத்திரவுரையுள்ளும் 
இச்சொல் உதாரணத்துட்பயிறல் காண்க . 


இளம்பூரணம் 
268. நிலைமொழிக்கண் உகரஎழுத்துப்பேறு 

தோன்றுமிடம் 


குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் 
நிற்றல் வேண்டும் உகரக் கிளவி . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) குற்றெழுத்தின் பின் நின்ற ஊகாரஈற்று 
மொழிக்கும் , ஒரெழுத்தொரு மொழியாகிய ஊகார ஈற்று 
மொழிக்கும் , உகரமாகிய எழுத்து நிற்றல் வேண்டும் . 


உயிர் மயங்கியல் 


177 


( உ - ம் . ) உடூஉக்குறை தூஉக்குறை செய்கை தலை 
புறம் - என வரும் . 


நிற்றல் என்றதனான் , இவ்வீற்று உயர்திணைப்பெயர் 
வேற்றுமைக்கண் வல்லெழுத்து மிக்கு முடிவனவும் கொள்க . 


( உ - ம் . ) ஆடூஉக்கை மகடூஉக்கை செவி தலை புறம் 
என வரும் . 

( 65 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


268. 1 , உடூ என்னும் ஊகாரவீற்றுச்சொல்லைப் 
பிற்காலத்தார் உகர ஈற்றதாக உடு என வழங்குதல் காண்க . 
தூ - இறைச்சி . நெய்கொள் நிணந்தூ நிறைய 

(பு.வெ.மா.முல்லைப்பொதுவியல் ) 
தூக்கணைகிழித்த மாக்கண் தண்ணுமை ( பதிற் .51 : 33 ) 


நச்சினார்க்கினியம் 


267. உகர எழுத்துப்பேறு தோன்றுமிடன் 


குற்றெழுத்து இம்பரும் ஓரெழுத்து மொழிக்கும் 
நிற்றல் வேண்டும் உகரக் கிளவி . 


இஃது இயைபு வல்லெழுத்தினோடு உகரம் 
வகுத்தலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) குற்றெழுத்து ..... மொழிக்கும் - குற்றெழுத்தின் 
பின் வந்த ஊகார ஈற்று மொழிக்கும் , ஓரெழுத்தொரு 
மொழியாகிய ஊகார ஈற்று மொழிக்கும் ; உகரக்கிளவி நிற்றல் 
வேண்டும் 

உகரமாகிய எழுத்து நிற்றலை விரும்பும் 
ஆசிரியன் எ - று . 


( உ - ம் . ) உடூஉக்குறை செய்கை தலை புறம் எனவும் , 
தூஉக்குறை - செய்கை தலை புறம் எனவும் வரும் . 


கங்காதரன் - 2 


178 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


‘நிற்றல் என்றதனான் , உயர்திணைப் பெயர்க்கும் 
வல்லெழுத்தும் உகரமும் கொடுக்க . 


ஆடூஉக்கை மகடூஉக்கை செவி தலை புறம் எனவரும் . 


இவை தொகைமரபினுள் ( 153 ) இயல்பாதல் 
எய்தியவற்றை , ஈண்டு ( 265 , 267 ) இருவழிக்கண்ணும் 
முடித்தார் , ஈற்றுப் பொது ஒப்புமை கண்டு . 

( 65 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


267. குற்றெழுத்து இம்பரும் .........உகரக் கிளவி 


விண்மீனின் பெயராகிய உடு என்பது உடு என உகர 
வீறாய் வழங்குகின்றது . ஆடூ மகடூ என்பவை , குற்றெழுத்தின் 
பின் வந்த ஊகாரவீறு அல்லவாயினும் , ஒப்புமையாக்கத்தான் 
உகரம் பெற்று ஆடூஉ மகடூஉ என வழங்குகின்றன . 
வழங்கினும் , அவற்றை உகரவீறாகக் கொள்ளாமல் ஊகார 
வீறாகவே கொள்க . 


இளம்பூரணம் 


269. பூ ( வன்கணம் வருவழி ) முடியுமாறு 

பூ என் ஒரு பெயர் ஆயியல்பு இன்றே 
ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே . 


இச் .... எனின் , அவற்றுள் ஒன்றற்கு உகரமும் 
வல்லெழுத்தும் விலக்கி , பெரும்பான்மை மெல்லெழுத்தும் 
சிறுபான்மை வல்லெழுத்தும் பெறும் என , எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத் ...... ற்று . 


( இ - ள் . ) பூ என்னும் ஊகார ஈற்றையுடைய ஒருபெயர் , 
மேற்சொன்ன உகரமும் வல்லெழுத்தும் பெற்று முடியும் 
அந்த இயல்பில்லாமையை உடைத்து ; எனவே , வேறோர் 


உயிர் மயங்கியல் 


179 


இயல்பிற்றாய் மெல்லெழுத்து மிக்கு முடியும் ; அவ்விடத்து 
அம்மெல்லெழுத்தேயன்றி , வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
உரித்து எ - று . 

மெல்லெழுத்துப் பெறும் என்றது உரையிற்கோடலான் 
கொள்ளப்பட்டது . 


( உ - ம் . ) பூங்கொடி , பூக்கொடி செய்கை தலை புறம் 
என வரும் . 

( 6 ) 


நச்சினார்க்கினியம் 


268. பூ மேலைவிதி பெறாமை 


பூஎன் ஒருபெயர் ஆயியல்பு இன்றே 
ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே . 


இஃது ஊகார ஈற்றுள் ஒன்றற்கு உகரமும் இயைபு 
வல்லெழுத்தும் விலக்கிப் பெரும்பான்மை மெல் 
லெழுத்தும் சிறுபான்மை வல்லெழுத்தும் பெறுமென 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 


( இ - ள் . ) பூவென்..... இன்று - பூ என்னும் ஊகார ஈற்றை 
யுடைய ஒருபெயர் மேற்கூறிய உகரமும் வல்லெழுத்தும் 
பெற்று முடியும் அவ்வியல்பின்மையை உடைத்து ; 
ஆவயின் ....உரித்து - அவ்விடத்து மெல்லெழுத்து மிக்கு 
முடிதலேயன்றி , வல்லெழுத்து மிக்கு முடிதலும் உரித்து எ - று . 

( உ - ம் . ) பூங்கொடி சோலை நாமம் பந்து எனவும் , 
பூக்கொடி செய்கை தாமம் பந்து எனவும் வரும் . 

பூ என்பது பொலிவு என்னும் வினைக்குறிப்பை 
உணர்த்தாது நிற்றற்கு ஒருபெயர் என்றார் . 

( ன ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


269. பூவென் ஒருபெயர்........மிகுதலும் உரித்தே . 


180 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஊகார விறுதி ஓரெழுத்தொரு மொழியுள் பூ என்றதே 
உகரக்கிளவி பெறாது என்றதை உணர்த்த ஒருபெயர் 
என்றதைச் சூத்திரத்தில் ஆசிரியர் கூறினும் , " பூ என்பது 
பொலிவு என்னும் வினைக்குறிப்பை உணர்த்தாது நிற்றற்கு 
‘ ஒரு பெயர் என்றார் ” என நச்சினார்க்கினியர் கூறுதல் 
பொருத்தமின்று . அவ்வாறாயின் ‘ பெயர் என்றே கூறி 
யிருப்பர் ஆசிரியர். 


269. [ நீயென் ஒருபெயர் ( 254 ) ஊ என் ஒருபெயர் 
( 270 ) என்பன போல ஈண்டும் ‘பூவென் ஒருபெயர் என 
ஒருபெயர் என்னும் வாய்பாட்டினைச் சொல்லின்பம் 
தோன்ற ஆசிரியர் எடுத்தாண்டார் . பிறாண்டு தாம் வரைந்தாற் 
போல , இவ்விடத்தும் நச்சினார்க்கினியர் பிறிதின் இயைபு 
நீக்கிய விசேடணமாய் உரைத்தார் . இந்நயத்தை யுணர 
மாட்டாது சாத்திரியார் மறுத்தமை பொருந்தாமை காண்க . 
எஞ்சி நிற்பது இவ்வொருபெயர்தான் என்னும் பொருள்பட 
‘ ஒருபெயர் என்ற சொல்லாட்சி வாராமையும் உணரப்படும் . ) 


இளம்பூரணம் 


270 . 


ஊ என்னும் பெயர் னகராற்றுப் பெற்று முடிதல் 


ஊ என் ஒருபெயர் ஆவொடு சிவணும் . 


இச் .... எனின் , இன்னும் அவ்வீற்றுள் ஒன்றற்கு 
உகரமும் வல்லெழுத்தும் விலக்கி நிலைமொழி னகரம் 
பெறும் என , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத் .... ற்று . 


( இ - ள் . ) ஊ என்று சொல்லப்படும் ஊகார ஈற்றை 
யுடைய ஒருபெயர் , ஆகார ஈற்றின் ஆ என்னும் சொல்லொடு 
பொருந்தி , உகரமும் வல்லெழுத்தும் பெறாது நிலைமொழி 
னகரவொற்றுப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஊன் குறை செய்கை தலை புறம் - என 
வரும் . 

( 67 ) 


உயிர் மயங்கியல் 


181 


நச்சினார்க்கினியம் 


269 . 


ஊ எனும் பெயர் னகராற்றுப் பெற்று முடிதல் 


ஊஎன் ஒருபெயர் ஆவொடு சிவணும் . 


இஃது எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது , 
உகரமும் வல்லெழுத்தும் விலக்கினகரம் விதித்தலின் . 


( இ - ள் . ) ஊவென் ஒரு பெயர் - ஊ எனத் தசையை 
உணர்த்தி நின்ற ஓரெழுத்தொருமொழி ; ஆவொடு சிவணும் 
ஆகார ஈற்றில் , ஆ என்னும் சொல் வல்லெழுத்துப் பெறாது 
னகரஒற்றுப் பெற்று முடிந்தாற் போல னகரஒற்றுப் பெற்று 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஊ என நிறுத்தி னகர ஒற்றுக்கொடுத்து 
ஊன்குறை செய்கை தலை புறம் என முடிக்க . 


ஊ என்பது தசையை உணர்த்தி நின்ற வழக்கு ஆசிரியர் 
நூல் செய்த காலத்து வழக்கு . அன்றித் தேயவழக்கேனும் 
உணர்க . 

( 67 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


269 . 


ஊவென் ஒருபெயர் ஆவொடு சிவணும் . 


ஊ என்னும் சுட்டெழுத்து நீட்சியாகிய இடைச் 
சொல்லை நீக்குதற்கு ஊ என்னும் ஒரு பெயர் என்றார் . 


269. [ தம் காலத்தேயே ஊன் என்னும் சொல் வழங்கத் 
தலைப்பட்டமையான் , “ ஊ என்பதே இயல்பான சொல் ; 
னகரம் அப்பெயரையடுத்து வரும் எழுத்துப்பேறு ” 
என்பதனை விளக்கிட ஊவென் ஒரு பெயர் என்றார் 
ஆசிரியர் . உகரச் சுட்டின் நீட்சியாகிய ஊகாரத் திரிபிடைச் 
சொல்லை நீக்குதற்கு ஊஎன் ஒரு பெயர் என்றார் என்ற 
இவ்வுரைகாரர் விளக்கம் பொருந்துமாறில்லை . ) - தி . வே . கோ . 


182 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


271. அப்பெயர் அக்குச் சாரியையும் பெறுதல் 


அக்கு என் சாரியை பெறுதலும் உரித்தே 
தக்கவழி அறிதல் வழக்கத் தான . 


இச் ...... எனின் , இன்னும் அதற்கு எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அதிகாரத்தான் நின்ற ஊ என்னும் பெயர் , 
மேற்கூறிய னகரத்தோடு அக்கு என்னும் சாரியை பெற்று 
முடிதலும் உரித்து ; வழக்கிடத்து அம்முடிபு தக்க இடம் அறிக 
எ - று . 


தக்கவழி அறிதல் என்றதனான் , சாரியை பெற்றவழி 
நிலைமொழி னகரம் விலக்குண்ணாது நிற்றலும் , முன் ( 67 ) 
மாட்டேற்றான் விலக்குண்ட வல்லெழுத்துக் கெடாது 
நிற்றலும் கொள்க . 


( உ - ம் . ) ஊனக்குறை செய்கை தலை புறம் - என வரும் . 


வழக்கத்தான என்றதனான் , இவ்வீற்று உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 


( உ - ம் . ) கொண்மூவின் குழாம் - என வரும் . 


( 68 ) 


நச்சினார்க்கினியம் 


270. அப்பெயர்னகர ஒற்றோடு அக்கும் பெறுதல் 


அக்குஎன் சாரியை பெறுதலும் உரித்தே 
தக்கவழி அறிதல் வழக்கத் தான . 


இஃது எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


உயிர் மயங்கியல் 


183 


( இ - ள் . ) அக்கென் ....உரித்து - அதிகாரத்தான் நின்ற ஊ 
என்னும் பெயர் , முற்கூறிய னகரத்தோடு அக்கு என்னும் 
சாரியை பெற்று முடிதலும் உரித்து ; வழக்கத்தான தக்கவழி 
அறிதல் - அம்முடிபு வழக்கத்திடத்துத்தக்க இடம் அறிக எ - று . 


தக்கவழி யறிதல் என்றதனான் , சாரியை பெற்றுழி 
னகரம் விலக்குண்ணாது நிற்றலும் , முன் மாட்டேற்றான் 
( 269 ) விலக்குண்ட வல்லெழுத்துக் கெடாது நிற்றலும் 
கொள்க . 


( உ - ம் . ) ஊனக்குறை செய்கை தலை புறம் என வரும் . 


வழக்கத்தான என்றதனான் , ஊகார ஈற்றுச்சொல்லிற்கு 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றுழி இயைபு 
வல்லெழுத்துக் கெடுக்க . 


கொண்மூவின்குழாம் உடூவின்தலை ஊவின்குறை 
எனவரும் . 

( 68 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


270. ஆனொற்று , ஆன்முன் வரூஉம் ( 232 , 233 ) 
என்னும் சூத்திரங்களில் னகரவொற்றை ஆ வொடு 
தொடர்புறுத்தியே அதன்தற்கிழமையாக ஆசிரியர் ஓதுதலின் , 
அக்குச்சாரியைப் பேறு னகர எழுத்துப்பேற்றை விலக்காது 
என்பது அவர்கருத்தாயிற்று . சாரியைப்பேறு முன்பெற்று 
நின்ற எழுத்துப்பேற்றை விலக்காதொழியுமிடம் ஆடூஉ 
மகடூஉ ( 271 ) என்பனவும் ஆம் . 


2. சூ .231 நச்சினார்க்கினியர் உரை காண்க . மூன்று 
பெயரும் முற்கூறிய வல்லெழுத்துப் புணர்ச்சியிடத்து 
நிலைபெறாவாய் வரும் என்பது உரை . 

உரை . எனவே , 
மாட்டேற்றான் வல்லெழுத்து விலக்குண்டமை அறியலாம் . 
இச்சூத்திரத்து இலேசினான் , விலக்குண்ட அவ்வல் 
லெழுத்துக்கொள்ளப்பட்டது . 


184 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
270. அக்கென் சாரியை ...... வழக்கத் தான . 

வழக்கத்தான என்றதனான் , இவ்வீற்று உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க என்றனர் உரையாளர் . ஆசிரியர் , மேல் 
னகரம் ஒற்றும் ஆவும் மாவும் ( 231 ) என்றும் , மேலைச் 
சூத்திரத்தில் ஊஎன் ஒருபெயர் ஆவொடு சிவணும் ( 269 ) 
என்றும் , இச்சூத்திரத்தில் அக்கென் சாரியை பெறுதலும் 
உரித்து என்றும் , பிறாண்டும் புணர்ச்சிக்கண் சாரியை பெறும் 
சொற்களைவிதந்து கூறி விதித்தலின் , பொருட்புணர்ச்சிக்கண் 
சாரியைப் பேறு விதியாதவற்றிற்கு உருபு புணர்ச்சியிற் கூறிய 
சாரியை வாராது . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
270. அக்கென் சாரியை ....... வழக்கத் தான . 

அக்குச் சாரியையும் ஆறாவதன் உருபையும் வேறு 
படுத்துணர்க என்பார் தக்கவழி அறிதல் என்றார் . 


இளம்பூரணம் 


272. ஆடு , மகடு - இவ்விருபெயரும் இன்சாரியையும் 

பெற்று முடிதல் 
ஆடு மகடூ ஆயிரு பெயர்க்கும் 
இன்இடை வரினும் மானம் இல்லை . 

இச்... எனின் , அவ்வீற்று உயர்திணைப் பெயர்க்கு முன் 
( 266 , 268 ) எய்திய வல்லெழுத்தேயன்றி இன்சாரியை 
இடையே வரினும் குற்றம் இல்லை என, எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறு .... ற்று . 

( இ - ள் . ) ஆடூ மகடூ ஆகிய அவ்விரண்டு பெயர்க்கும் 
மேல் குற்றெழுத்திம்பரும் (65 ) என்னும் சூத்திரத்தில் 
‘நிற்றல் என்பதனான் வந்த வல்லெழுத்தேயன்றி இன் 
சாரியை இடைவரினும் குற்றம் இல்லை எ - று . 


1. 


உயிர் மயங்கியல் 


185 


( உ - ம் . ) ஆடூவின்கை, மகடூவின்கை செவி தலை புறம் 
என வரும் . 


‘மானமில்லை என்றதனான் , இன் பெற்றவழி , 
மேல் ( 65 ) இலேசினான் எய்திய வல்லெழுத்து வீழ்க்க . ( 9 ) 


நச்சினார்க்கினியம் 
ஆடு மகடுப்பெயர்கள் இன்சாரியை பெறலுமாம் 

எனல் 


271 . 


ஆடு மகடூ ஆயிரு பெயர்க்கும் 
இன்இடை வரினும் மானம் இல்லை . 


இது குற்றெழுத்திம்பரும் ( 267 ) என்பதனுள் ‘ நிற்றல் 
என்ற இலேசான் எய்திய வல்லெழுத்தேயன்றிச் சாரியையும் 
வகுத்தலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி உணர்த்தியது . 

( இ - ள் . ) ஆடூ..... பெயர்க்கும் - ஆடூ மகடூ ஆகிய 
உயர்திணைப்பெயர் இரண்டற்கும் ; இன் .... இல்லை - முன் 
எய்திய வல்லெழுத்தேயன்றி இன்சாரியை இடையே 
வரினும் குற்றமில்லை எ - று . 

( உ - ம் . ) ஆடூஉவின் கை மகடூஉவின்கை செவி தலை 
புறம் என வரும் . 

மானமில்லை என்றதனான் , இன்பெற்றுழி , மேல் 
எய்திய வல்லெழுத்து வீழ்க்க . 

( 60 ) 


2 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


271.1 . தொடராகவன்றித் தனிமொழியாகக் கூறும்வழி 
ஆடூ மகடூ என ஊகார ஈற்றவாம் ; வருமொழியோடிணைத்துக் 
கூறும் வழியே அவை உகர ஈற்றவாம் என்க . 


( உ - ம் . ) ஆடூ மகடூ ஆயிருபெயர் ; ஆடூஉவின் கை , 
மகடூஉவின்கை என வரும் . 


186 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


அத்துச்சாரியை அகர எழுத்துப்பேற்றை விலக்கினாற் 
போல (228 ) , இன்சாரியை இவ்வுயர்திணைப் பெயர்களின் 
ஈற்று அகர எழுத்துப்பேற்றை விலக்காதாயிற்று , இவ்விரண்டு 
உயர்திணைப் பெயரும் யாண்டும் புணர்மொழிக்கண் 
எழுத்துப்பேற்றொடு பிரிவின்றி நிகழ்தலின் . ஆடூஉ 
முன்னிலை , மகடூஉ முன்னிலை எனக் காண்க . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
272. ஆடு மகடூ.....மானம் இல்லை . 



உயிரீறு ஆகிய உயர்திணைப் பெயரும் ( 154 ) என்ற 
சூத்திரத்தாற் கூறப்பட்ட இயல்பிற்கு இச்சூத்திரம் புறனடை 
யாகக் கொள்ளலாம் . வரினும் என்னும் உம்மையாற் 
கொள்ளப்படுவது வல்லெழுத்து மிகுதியாகாது , இயல்பே 
ஆகும் . வல்லெழுத்து மிகுதி கிளந்த அல்ல ( 483 ) என்ற 
அதிகாரப்புறனடையாற் கொள்ளப்படும் . 

272. [ வரினும் என்ற உம்மையை இவர் எதிர் 
மறையாகக் கொண்டார் ; இயல்பே பெரும்பான்மை என்பது 
கருத்து . எச்சவும்மையாகக் கொண்டனர் உரைகாரர் . 
இன் இடை வரினும் மானமில்லை ; வல்லெழுத்து 
இடைவரினும் மானமில்லை என்பது அன்னோர் கருத்து . 
உம்மையது ஆற்றலை இவ்வாறு இருதிறமாகவும் பொருள் 
காண்டற்கண் பயன்கொள்ளக்கூடும் . இயல்பாதல் 
பொதுச்சூத்திரத்தால் ( 154 ) பெறப்பட்டது . வல்லெழுத்து 
மிகுதலையும் ஈண்டு அடக்கினர் உரைகாரர் , அதிகாரப் 
புறனடையால் தழுவுதல் நெடுஞ்சேய்மைத்தாகலின் என்க .) 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
271. ஆடு மகடூ ....... மானம் இல்லை . 

உயர்திணைப் பெயர்க்கு இன்சாரியை விதித்திலர் 
ஆகலின் , ஆடு மகடூ என்னும் பெயர்கட்கு இன்சாரியை 
வருதல் அமையாதாயினும் , அவை சொல்லான் அஃறிணை 
போறலின் இன்சாரியை வருதல் குற்றமில்லை என்றார் . 
சாரியை பெறும் சொற்களை எடுத்துக்கூறுதல் இச்சூத்திரத் 
தானும் அறியப்படும் . 


உயிர் மயங்கியல் 


187 


271. [ ஆடூ மகடூ என்னும் சொற்கள் அஃறிணை 
போறலின் அஃறிணைப் பெயர்க்கு விதிக்கும் இன்சாரியை 
இவற்றுக்கும் விதித்தார் . இவ்வுரையாளரது இவ் 
வமைதியைப் பாலசுந்தரமும் வழிமொழிந்தார் .) 


இளம்பூரணம் 


273. எகரமும் ஒகரமும் முன்னிலை ஏவலொருமைக் 

கண் ஈறாதல் 


எகர ஒகரம் பெயர்க்குஈறு ஆகா 
முன்னிலை மொழிய என்மனார் புலவர் 
தேற்றமும் சிறப்பும் அல்வழி யான . 


இச்... எனின் , எகர ஈற்றிற்கும் ஒகரஈற்றிற்கும் ஈறாகாத 
நிலையில் வேறுபாடு உணர்த் ... ற்று . 


( இ - ள் . ) எகரமும் ஒகரமும் பெயர்ச்சொற்கு ஈறாகா ; 
வினைச்சொல்லுள் முன்னிலைவினை இடத்த என்று 
சொல்லுவர் புலவர் , தேற்றப்பொருண்மையில் வரும் 
இடைச்சொல் எகரஈறும் , சிறப்புப் பொருண்மையில் வரும் 
இடைச்சொல் ஒகரஈறும் அல்லாவிடத்து எ - று . 

( உ - ம் . ) ஏஎ எனவும் , ஓஒ எனவும் வரும் . இவை 
முன்னிலைவினை . ஏஎகொண்டான் , ஓஒ கொண்டான் என 
இவை இடைச்சொல் . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 
273. 1 ) எஎன வருமுயிர் மெய்யீறாகாது . ( 71 ) 
ஒவ்வும் அற்றே நவ் அலங்கடையே. 

( 73 ) 
2 ) ஏ - எனக்கு ஒருகருமம் பணி . ( நச் . ) 

ஓ - இவ்வாறு செய்கின்றதனை ஒழி . ஷை 
3 ) அவன் கொண்டான் என்பதன்கண் ஐயுறவு சிறிது 
மில்லை ( தெளிவு ) 


188 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம்உரைக்கொத்து 


4 ) கொள்ளற்குத் தகுதியுடையனாதலின் கொண்டான் 
(சிறப்பு ) . இவ்வாறு ஏஎ ஓஒ என்னும் இவ்வீரிடைச் 
சொற்களும் பொருள் விரியும் . 


நச்சினார்க்கினியம் 
272. எகரமும் ஒகரமும் ஈறாக வருமிடன் 

எகர ஒகரம் பெயர்க்கு ஈறு ஆகா 
முன்னிலை மொழிய என்மனார் புலவர் 
தேற்றமும் சிறப்பும் அல்வழி ஆன . 
இஃது எகர ஒகரம் ஈறாம் இடம் உணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) தேற்றமும் ..... ஆன- தெளிவுப் பொருளும் 
சிறப்புப் பொருளும் அல்லாத வேற்றுமைப் பொருண்மை 
யிடத்து , அளபெடுத்துக்கூறுதலின் உளவாகிய ; எகர... ஆகா 
எகர ஒகரங்கள் பெயர்க்கு ஈறாய் வாரா , வினைக்கு ஈறாய் 
வரும் ; முன்னிலை... புலவர் - அவைதாம் தன்மையினும் 
படர்க்கையினும் வாரா , முன்னிலைச் சொல்லிடத்தனவாம் 
என்று கூறுவர் புலவர் எ - று . 

எனவே , தெளிவுப் பொருளினும் சிறப்புப் 
பொருளினும் முறையே வந்து பெயர்க்கு ஈறாம் இடைச் 
சொல் ஆகிய எகர ஒகரம் மூன்றிடத்திற்கும் உரியவாம் 
என்று பொருளாயிற்று . என இங்ஙனம் அருத்தாபத்தியான 
கொண்டதற்கு இலக்கணம் மேலைச் சூத்திரத்தாற் கூறுப . 

( உ - ம் . ) ஏஎக்கொற்றா ஓஒக் கொற்றா சாத்தா தேவா 
பூதா எனவரும் . 

இவை எனக்கு ஒரு கருமம் பணி எனவும் , இங்ஙனம் 
செய்கின்றதனை ஒழி எனவும் முன்னிலை ஏவற் 
பொருளவாய் வந்தன . இதற்கு வல்லெழுத்துப் பெறுமாறு 

( 70 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

272.1. அருத்தாபத்தி நயத்தான் இவ்வாறு மறுதலைப் 
பொருள் பயக்குமாறு 231 ஆம் சூத்திரவுரையுள்ளும் காண்க . 


1 


மேலே கூறுப . 


உயிர் மயங்கியல் 


189 


பதவுரையுள் , தெளிவுப் பொருளும் ... வேற்றுமைப் 
பொருண்மையிடத்து என்புழி , வேற்றுமைப் பொருண்மை 
யாவது வேறுபட்ட பிற பொருண்மை என்றவாறு , தெளிவுப் 
பொருளில் வரும் ஏகார இடைச்சொல்லும் சிறப்புப் 
பொருளில் வரும் ஓகார இடைச்சொல்லும் பெயர்க்கு ஈறாய் 
நிற்ப , அவற்றின் அளபெடையெழுத்தாக முறையே எகரமும் 
ஒகரமும் வரும் . ஈண்டு , அவற்றின் வேறுபட்ட பிற 
பொருண்மையாவது ஏவலொருமை . இவ்வேவல் ஒருமை 
வினை அளபெடுப்புழி ( ஏஎ , ஓஒ ) அவற்றின் அளபெடை 
யெழுத்தாக எகர ஒகரம் நிகழும் என்றார். 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


272. எகர ஒகரம் ...... அல்வழி யான . 


விதி ஒத்தலின் , ஒன்றெனமுடித்தல் என்பதனான் 
ஒகரமும் உடன் ஓதப்பட்டதென அறிக . 

மொழி . 38 , 39 , இடையியல் 13ஆம் சூத்திரங்களால் இவ் 
எகர ஒகரங்கள் ஏகார ஓகாரங்களின் அளபெடையாய்ப் 
பெயர்க்கு ஈறாவனவன்றித் தாமே ஈறாக வாரா என்பதும் , 
தொகை . 9 ஆம் சூத்திரத்தானும் ஈண்டு முன்னிலை மொழிய 
என்றதனானும் , அவை முன்னிலை யேவலாக வரும் ஏகார 
ஓகாரங்களின் அளபெடை ஈறாக நின்று , வல்லெழுத்தொடு 
புணருமிடத்து உறழ்ந்து புணரும் என்பதும் , 

தேற்ற எகரமும் என அடுத்து வரும் சூத்திரத்தான் , 
அவை உறழ்தலாகிய பொதுவிதியின் நீங்கி இயல்பாகப் 
புணரும் என்பதும் முன்னிலை வினையாயின் மிகும் 
என்பதும் பெறப்பட்டன. 

ஆதலின் இச்சூத்திரம் வந்தது கொண்டு வாராதது 
முடித்தல் என்னும் உத்திக்கும் , ஞாபகங் கூறல் என்னும் 
உத்திக்கும் இனமாம் . 

இவற்றை இடைச்சொற்புணர்ச்சி கூறுவதாக உரை 
யாசிரியன்மார் கூறுவது ஆசிரியர் கருத்திற்கு முரணாம் . 


190 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இனிடுச்சொற்கள் பெயர்வினைகளைச் சார்ந்து பெயராயும் 
தொழிலாயும் நின்று புணரும் என்பது இச்சூத்திரத்தானும் 
தெளிவாம் . மற்றும் , இச்சூத்திரம் எகராகரங்களின் 
இயல்புணர்த்துவதாக உரையாளர் கூறுவர் . அது கருத்தாயின் 
இது மொழிமரபின்கண் இருத்தல் வேண்டும் . 

272. ( ஏஎ கொண்டான் , ஓஒ கொண்டான் - என்னு 
மிவற்றையே இடைச்சொல் எனக்குறித்தார் இளம்பூரணர் . 
நச்சினார்க்கினியர் உரையுள் இக்குறிப்பும் இன்று . 
இவ்விரண்டு தொடரும் இடைச்சொற்றொடராகிய 
அல்வழிப்புணர்ச்சி . ஆசிரியர் கருத்துக்கு முரணுமாறு 
ஒன்றும் இங்குக் காணப்படிலது . ] 


இளம்பூரணம் 


274. மேலை எகனாகரம் போலாது , தேற்ற எகரமும் 
சிறப்பின் ஒகரமும் ( வன்கணம் வருவழி ) 

இயல்பாதல் 
தேற்ற எகரமும் சிறப்பின் ஒவ்வும் 
மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகாஅ . 

இச் .... எனின் , முன் ஈறாம் எனப்பட்ட எகர ஒகர 
இடைச்சொற்கும் , அவ்வீற்று முன்னிலைவினைச்சொற்கும் 
முடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) தேற்றப்பொருண்மையில் வரும் எகர ஈற்று 
இடைச்சொல்லும் , சிறப்புப் பொருண்மையில் வரும் ஒகர 
ஈற்று இடைச்சொல்லும் , மேல் முன்னிலை வினைச் 
சொற்குக் கூறப்படும் இயல்பையுடைய வல்லெழுத்து 
மிகாவாய் இயல்பாய் முடியும் எ - று . 


மேற்கூறியற்கைவல்லெழுத்து மிகாஅ என்றதனான் , வந்தது 
கொண்டு வாராதது உணர்தல் என்னும் தந்திரவுத்தி வகையான் , 
முன்னிலைவினைக்கு வல்லெழுத்து மிகும் என்பது 
கூறப்பட்டதாயிற்று . 


உயிர் மயங்கியல் 


191 


( உ - ம் . ) யானே எ கொண்டேன் - நீயோ ஒ கொண்டாய் - 
அவனேஎ கொண்டான் - எனவும் , ஓஒ கொண்டேன் - ஓஒ 
கொண்டாய் - ஓஒ கொண்டான் - எனவும் வரும் . இவை 
இடைச்சொல் . ஏஎக் கொற்றா , ஓஒக் கொற்றா சாத்தா தேவா 
பூதா - என வரும் . இவை முன்னிலைவினை . 

இயற்கை என்றதனான் , அம்முன்னிலை வினைகளை 
அளபெடையாக நிறீஇக் கொள்க ” . 

( 71 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


274. 1 ) தெளிவின் ஏயும் சிறப்பின் ஓவும் 

அளபின் எடுத்த இசைய என்ப . 


( இடை .13 ) 


2 ) ஏவலொருமையை உணர்த்த அளபெடுத்து மூன்று 
மாத்திரையான் இவ்விரண்டும் இசைக்கும் ; அளபெடாக்கால் 
அவ்ஏவற்பொருண்மை தோன்றாமல் போம் என்பது கருத்து . 


நச்சினார்க்கினியம் 
273. தேற்ற ஏகாமும் சிறப்பின் ஒகரமும் வலிமிகப் 

பெறாமை 


தேற்ற எகரமும் சிறப்பின் ஒவ்வும் 
மேற்கூறு இயற்கை வல்லெழுத்து மிகா அ . 


இஃது எய்தியது இகந்துபடாமல் காத்து எய்தாதது 
எய்துவித்தது . 


( இ - ள் . ) தேற்ற ... இயற்கை - முன்னர் அருத்தாபத்தியான் 
பெயர்க்கண் வரும் என்ற , தேற்றப் பொருண்மையின் 
எகரமும் சிறப்புப் பொருண்மையின் ஒகரமும் , மூன்றிடத்தும் 
வரும் என்ற இலக்கணத்தனவாம் ; வல்லெழுத்து மிகாஅ 
வல்லெழுத்து மிக்கு முடியா ; எனவே முன்னிலைக்கண் வரும் 
என்ற எகர ஒகரங்கள் வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


192 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம்உரைக்கொத்து 
( உ - ம் . ) யானேஎ கொண்டேன் நீயேஎ கொண்டாய் 
அவனேஎ கொண்டான் எனவும் , யானோஒ கொடியேன் 
நீயோஒ கொடியை அவனோஒ கொடியன் எனவும் 
பெயர்க்கண் ஈறாய் இயல்பாய் வந்தவாறு காண்க . 


இது முன்னர் எய்திய இலக்கணம் இகவாமல் காத்தார் ; 
முன்நின்ற சூத்திரத்தின் முன்னிலைக்கும் வல்லெழுத்து 
மிகுத்து , எய்தாதது எய்துவித்தார் . 


இச்சூத்திரத்திற்கு அளபெடுத்தல் தெளிவினேயும் 
( சொல் . 263 ) என்னும் சூத்திரத்தான் கொள்க . 


எனவே , முடிபு பெற்றுழி இங்ஙனம் இடைச் 
சொல்லும் எடுத்தோதிப் 

என்பதூஉம் 
பெற்றாம் . 

( 71 ) 


புணர்ப்பர் 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


273. 1. அருத்தாபத்தியாற் கொண்ட இலக்கணம் என்க . 


2. மேற்கூ றியற்கை வல்லெழுத்து என்றமையான் , 
முன்னிலையேவற் பொருண்மைக்கண் வரும் ஏஎ ஓஒ 
என்னும் இவற்றின் முன்னர் வல்லொற்று மிகுதலைக் 
குறிப்பாற் புலப்படுத்தினாராயிற்று . 


3. வேற்றுமைப் பொருள்பட வந்த இடைச்சொல்லே 
யன்றி , அப்பொருள்படாத இடைச்சொல் சூ . 275 , 290 , 291 என 
இவற்றின்கண்ணும் முடிபு கூறப்பட்டவாறு காண்க . 


இளம்பூரணம் 


275 . 


ஏகார ஈற்றுப் பெயரது அல்வழிமுடிபு 


ஏகார இறுதி ஊகார இயற்றே . 


இச் .... எனின் , ஏகாரஈற்று அல்வழிமுடிபு கூறு .... ற்று 


உயிர் மயங்கியல் 


193 


-ள் . ) ஏகார ஈற்றுப்பெயர் அல்வழிக்கண் ஊகாரஈற்று 
அல்வழியின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து வந்தவழி 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) சேக்கடிது சிறிது தீது பெரிது - எனவரும் . ( 72 ) 


நச்சினார்க்கினியம் 


274 . ஏகார ஈற்றுப் பெயரது அல்வழி முடிபு 

ஏகார இறுதி ஊகார இயற்றே . 

இது நிறுத்தமுறையானே ஏகாரஈறு அல்வழிக்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஏகார .... இயற்று - ஏகார ஈற்றுப்பெயர் , 
அல்வழிக்கண் , ஊகாரஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் , 
வல்லெழுத்து வந்துழி , அவவல்லெழுத்து மிக்குமுடியும் 
எ - று . 

( உ - ம் . ) ஏக்கடிது சேக்கடிது சிறிது தீது பெரிது என 
வரும் . 

( 72 ) 


. 


இளம்பூரணம் 


276. இவ்வீற்று இடைச்சொல் முடியுமாறு 

மாறுகோள் எச்சமும் வினாவும் எண்ணும் 
கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 

இச்... எனின் , அவ்வீற்று இடைச்சொற்கு முடிபு 
கூறு ... ற்று . 

( இ - ள் . ) மாறுகோடலையுடைய எச்சப்பொருண்மைக் 
கண் 

வரும் ஏகார ஈற்று இடைச்சொல்லும் , வினாப் 
பொருண்மைக்கண் வரும் ஏகாரஈற்று இடைச்சொல்லும் ,, 
எண்ணுப்பொருண்மைக்கண் வரும் ஏகார ஈற்று இடைச் 
சொல்லும் , மேற்கூறிய வல்லெழுத்துப் பெறாது இயல்பாய் 
முடியும் எ - று . 
கங்காதரன் - 3 


194 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) யானே கொண்டேன் சென்றேன் தந்தேன் 
போயினேன் ? எனவும் , நீயே கொண்டாய் சென்றாய் தந்தாய் 
போயினாய் ? எனவும் , கொற்றனேசாத்தனேதேவனே பூதனே 
எனவும் வரும் . 

‘ கூறிய என்றதனான் , பிரிநிலைப் பொருண்மைக் 
கண்ணும் ஈற்றசைப் பொருட் கண்ணும் வரும் ஏகாரங்களின் 
இயல்பு முடிபு கொள்க . 

( உ - ம் . ) அவனே கொண்டான் - என்பது பிரிநிலை . 
கடலே பாடெழுந்து இசைக்கும் ( அகநா . 350 ) - என்பது 
ஈற்றசை . 

( 73 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

276. ஏகார இடைச்சொல் பொருள் ஐந்து என்றே 
ஆசிரியர் ஓதினார் ( இடை . 9 ) . ஈண்டுக் கூறிய மாறுகோள் 
எச்சப்பொருண்மையையும் ஏகாரத்திற்குத் தழுவிக் 
கொள்ளல் வேண்டும் . இச்சூத்திரம் வாராததனான் வந்தது 
முடித்தல் என்னும் உத்திக்கு எடுத்துக்காட்டாம் . ( பொ . 665 
பேரா . ) 

நச்சினார்க்கினியம் 
275. இவ்வீற்று இடைச்சொற்கள் இயல்பாய் முடிதல் 

மாறுகோள் எச்சமும் வினாவும் எண்ணும் 
கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 

இஃது இடைச்சொற்கள் இயல்பாய்ப் புணர்க என , 
எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) மாறுகோள் ...... எண்ணும் - மாறுகோடலை 
யுடைய எச்சப்பொருண்மைக்கண் வரும் ஏகார ஈற்று 
இடைச்சொல்லும் ( சொல் . 435 ), வினாப் பொருண்மைக்கண் 
வரும் ஏகார ஈற்று இடைச்சொல்லும் , எண்ணுப் 
பொருண்மைக்கண் வரும் ஏகார ஈற்று இடைச்சொல்லும் ; 
கூறிய .... ஆகும் முற்கூறிய வல்லெழுத்துப்பெறாது 
இயல்பாய் முடியும் எ - று . 


உயிர் மயங்கியல் 


195 


என 


( உ - ம் . ) யானே கொண்டேன் சென்றேன் தந்தேன் 
போயினேன் என்புழி , யான் கொண்டிலேன் 
மாறுகொண்ட ஒழிபுபட நின்றது . நீயே கொண்டாய் 
சென்றாய் தந்தாய் போயினாய் ? எனவும் , நிலனே நீரே தீயே 
வளியே - கொற்றனே சாத்தனே எனவும் வரும் . 


கூறிய என்றதனான் , பிரிநிலை ஏகாரமும் ஈற்றசை 
ஏகாரமும் இயல்பாய் முடிதல் கொள்க . 


அவருள் இவனே கொண்டான் எனவும் , கழியே , 
சிறுகுரல் நெய்தலொடு பாடோ வாதே , கடலே பாடெழுந் 
தொலிக்கும் ( அகநா. 350 ) எனவும் வரும் . 

( 73 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


275. சொல் . 435 ஆம் சூத்திரத்தே ஆசிரியர் , தேற்றம் 
வினாபிரிநிலை எண்ஈற்றசை என்னும் ஐந்து பொருளே ஏகார 
விடைச்சொற்கு ஓதினார் . ஈண்டுக் கூறிய மாறுகோள் எச்சப் 
பொருண்மையும் ஏகார விடைச்சொற்கு உரித்தாகக் 
கொள்ளப்படும் . இதனை வாராததனான் வந்தது முடித்தல் 
என்னும் உத்திக்கு எடுத்துக்காட்டினார் பேராசிரியர் . 
( பொ .665 ) 


1 ) கொள்ளாதார் பலரிடையே இவனைப் பிரித்தலின் 
ஏகாரம் பிரிநிலை ; 2 , 3. வேறுபொருள் பயவாது சொல்லொடு 
சார்த்தி ( அசைத்து ) ச் சொல்லப்படுதலின் அசைநிலை . 


இளம்பூரணம் 


277. இவ்வீற்று வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதன்ஓ ரற்றே . 


இச் .... எனின் , இவ்வீற்று வேற்றுமை முடிபு 
கூறு .... ற்று . 


196 


தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) ஏகாரஈறு , வேற்றுமைப்பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் அவ்ஊகார ஈற்று அல்வழியோடு ஒருதன்மைத்தாய் , 
வல்லெழுத்து வந்தவழி வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் ) வேக்குடம் சாடி தூதை பானை - என வரும் . ( 74 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


277. 1 ) வேதலையுடைய குடம் ( நச் . ) 


நச்சினார்க்கினியம் 


276. இவ்வீற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே . 


இஃது இவ்வீற்று வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 


- ள் . ) வேற்றுமைக் ..... ஓரற்று ஏகார ஈறு , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் , ஊகார ஈற்று 
அல்வழி போல ( 264 ) ,. வல்லெழுத்து வந்துழி அவ் 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஏக்கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் , 
வேக்குடம் சாடி தூதை பானை எனவும் வரும் . 


வேக்குடம் - வேதலையுடை குடம் என விரியும் . ( 74 ) 


இளம்பூரணம் 


278. னனும் பெயர்இறுதி எகர எழுத்துப்பேறு கோடல் 


ஏ என் இறுதிக்கு எகரம் வருமே . 


இச் ... எனின் , அவ்வீற்றிற்கு எய்தியதன்மேல் சிறப்பு 
விதி கூறு .... ற்று . 


உயிர் மயங்கியல் 


197 


( இ - ள் .) அவ்வேற்றுமைக்கண் ஏவென்னும் இறுதிக்கு 
எகரம் வரும் எ - று . 


( உ - ம் . ) ஏஎக்கொட்டில் சாலை துளை புழை - என 
வரும் . 


உரையிற்கோடல் என்பதனான் , அவ் எகரப்பேறு 
பொருந்தின வழிக் கொள்க . 

( 75 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

278. 1 ) அம்பினை வைத்த கொட்டில் , சாலை , 
அம்பினால் விளைந்த துளை, அம்பினை எய்து வீரர் தாம் 
மறையுமிடம் என முறையே பொருள் செய்க . 


நச்சினார்க்கினியம் 


277. ஏ என்னும் இறுதி எகரம் பெறுமாறு 


ஏஎன் இறுதிக்கு எகரம் வருமே . 


இது வல்லெழுத்தினோடு எகரம் விதித்தலின் , 
எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஏயென்..... வரும் - அவ்வேற்றுமைக்கண் ஏ 
என்னும் இறுதிக்கு எகரம் வரும் எ - று . 


( உ - ம் . ) ஏஎக் கொட்டில் சாலை துளை புழை என 
வரும் . 


வருமொழி வரையாது கூறினமையின் , இயல்பு 
கணத்துக்கண்ணும் வருமெனக் கொள்க . 


ஏஎ நெகிழ்ச்சி நேர்மை என வரும் . 


உரையிற்கோடலான் எகரம் ஏற்புழிக் கொள்க . 


( 75 ) 


198 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


277. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


279. சே என்னும் மரப்பெயரது முடிபு 


சே என் மரப்பெயர் ஒடுமர இயற்றே . 


இச் .... எனின் , அவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து 
விலக்கி மெல்லெழுத்துவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) சே என்னும் மரத்தினை உணரநின்ற பெயர், 
ஒடு மரத்தின் இயல்பிற்றாய் மெல்லெழுத்து மிக்கு முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) சேங்கோடு செதிள் தோல் பூ - எனவரும் . ( 76 ) 


நச்சினார்க்கினியம் 


278. சே எனும் மரப்பெயர் மெலி மிகுதல் 


சேஎன் மரப்பெயர் ஒடுமர இயற்றே . 


இஃது அவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கி 
மெல்லெழுத்து விதித்தது . 

( இ - ள் . ) சேவென்.... இயற்று - பெற்ற மன்றிச் சே 
என்னும் மரத்தினை உணர நின்ற பெயர் , ஒடுமரம் போல 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) சேங்கொடு செதிள் தோல் பூ என வரும் . ( 76 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


278. மாட்டேற்றினை 262 , 243ஆம் சூத்திரவிதியாற் 
கொள்க . 


உயிர் மயங்கியல் 


199 


இளம்பூரணம் 


280. சே பெற்றமாயின் இன்சாரியை பெறுதல் 


பெற்றம் ஆயின் முற்ற இன் வேண்டும் . 


இச் ... எனின் , அம்மரப்பெயர் அல்லாத சே என்பதற்கு 
வேறு முடிபு கூறு ... ற்று . 

( இ - ள் . ) மேற்கூறிய சே என்பது பெற்றத்தினை உணர 
நின்ற பொழுதாயின் , முடிய இன்சாரியை பெற்று முடிய 


வேண்டும் எ - று . 


( உ - ம் . ) சேவின் கோடு செவி தலை புறம் - என வரும் . 


முற்ற என்றதனான் , இச்சே என்பது எடுத்தோத்தான் 
ன்பெற்றவழியும் , அதுவே மரப்பெயராய் உருபிற்கு 
எய்திய சாரியை பெற்றவழியும் , பிறசொல் அவ்வாறு இன் 
பெற்றவழியும் இயைபு வல்லெழுத்து வீழ்க்க. 


( உ - ம் . ) சேவின்கோடு செவி தலை புறம் - எனவும் , 
சேவின் கோடு செதிள் தோல் பூ எனவும் , ஏவின் கடுமை 
சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

( 77 ) 


நச்சினார்க்கினியம் 


279. அப்பெயர் பெற்றமாயின் இன்சாரியை பெறுதல் 


பெற்றம் ஆயின் முற்ற இன் வேண்டும் . 


இஃது இயைபு வல்லெழுத்து விலக்கி இன் வகுத்தது . 


( இ - ள் . ) பெற்றம் ... வேண்டும் - முற்கூறிய சே என்பது 
பெற்றத்தினை உணர்த்திய பொழுதாயின் , முடிய இன் 
சாரியை பெற்று முடிய வேண்டும் . எ - று . 


200 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) சேவின்கோடு செவி தலை புறம் என வரும் . 

முற்ற என்றதனானே , முற்கூறிய சே என்னும் 
மரப்பெயர்க்கும் ஏ என்பதற்கும் , உருபிற்கு எய்திய சாரியை 
பொருட்கண் சென்றுழி , இயைபு வல்லெழுத்து வீழ்தல் 
கொள்க . 


சேவின்கோடு செதிள் தோல் பூ எனவும் , ஏவின் கடுமை 
சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

சாரியைப் பேறு வருமொழி வரையாது கூறினமையின் , 
இயல்புகணத்தும் இன்பெறுதல் கொள்க . 

சேவினலம் மணி வால் , சேவினிமில் சேவினாட்டம் 
என வரும் . 

இன்னும் இதனானே , இயல்புகணத்துக்கண் இன் 
பெறாது வருதலும் கொள்க . செய்யுட்கண் , தென்றற்கு 
வீணைக்கு சேமணிக்குக் கோகிலத்திற் ( கு ) , அன்றிற்கு என 
வரும் . 

( 77 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


279. 1. சேவின்கோடு : இன் புணரியல் நிலை 
யிடைப் பொருணிலைக்கு உதவ வந்த இடைச்சொல் , தான் 
இயைந்த சொல் மரப்பெயர் என உணர்த்த உபகாரப்படுதலின் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


279. பெற்ற மாயின் முற்ற இன் வேண்டும் . 


சே என்னும் சொல் மரப்பெயரை உணர்த்தும்போது 
சாரியை பெறாமையின் , பெற்ற மாயின் முற்ற இன் 
வேண்டும் என்றார் . இதனானும் பொருட்புணர்ச்சியின் 
சாரியை பெறுவனவற்றை ஆசிரியர் எடுத்துக் கூறுவாராதல் 
பெறப்படும் . ஆகலின் , உரையாசிரியன்மார் ஏ என்னும் 
சொல்லும் இன்சாரியை பெறும் என்று காட்டியது 
பொருந்தாது . நச்சினார்க்கினியர் செய்யுட்கண் சாரியை 


உயிர் மயங்கியல் 


201 


பெறாது வருமென்று கூறி , தென்றற்கு வீணைக்குச் 
சேமணிக்குக் ..... என்று ‘ சேமணி எனக்காட்டியது ஆசிரியர் 
கருத்திற்கு அமையாது . பிற்காலத்துப் பாடல் அது . 


279. [ சே மரப்பெயரும் , ஏ என்னும் பெயரும் , 
இன்சாரியை பெறுதல் தொல்காப்பிய நூல்நெறிக்கு 
ஒவ்வாதேனும் , பிற்கால வழக்கில் புதியன புகுதலாகப் 
போந்துவிட்ட அவற்றுக்கும் இலேசினான் விதி கூறினர் 
தொல்லுரையாளர் ; வழக்கில் வந்து விட்ட வளர்தமிழ் ஆக்கச் 
சொற்களை வழுவெனக்களையாது , மிகைச்சொல்லான் 
தம்முரையில் முடித்துக்காட்டினர் .) 


இளம்பூரணம் 


281. ஐகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 

ஐகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 

இச் .... எனின் , ஐகார ஈற்று அல்வழிமுடிபு தொகை 
மரபினுள் ( 16 ) கூறி நின்றமையின் , அதன் வேற்றுமைமுடிபு 
கூறு ....... ற்று . 

( இ - ள் . ) ஐகார ஈற்றுப் பெயர்ச்சொல் முன்னர் , 
அதிகாரத்தான் கசதப முதல் மொழி வந்த வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சியின் , தமக்குப் பொருந்தின வல்லெழுத்து 
மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) யானைக் கோடு செவி தலை புறம் - என 
வரும் . 

( 78 ) 


நச்சினார்க்கினியம் 


280. ஐகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


ஐகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
வேற்றுமை யாயின் வல்லெழுத்து மிகுமே . 


202 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இஃது ஐகார ஈறு வேற்றுமைக்கண் முடியுமாறு 
கூறுகின்றது . தொகைமரபினுள் வேற்றுமை அல்வழி இஐ 
என்னும் ( 158 ) என்பதன் கண் அல்வழி முடித்தார் . 

( இ - ள் . ) ஐகார ..... முன்னர் - ஐகார ஈற்றுப் பெயர்ச் 
சொல் முன்னர் ( அதிகாரத்தான் கசதப முதல்மொழி வந்துழி , ) ; 
வேற்றுமை ... மிகும் - வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி 
யாயின் , தமக்குப் பொருந்தின வல்லெழுத்து மிக்கு முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) யானைக்கோடு செவி தலை புறம் என வரும் . 


வேற்றுமையாயின் என்றதனான் உருபு புணர்ச்சிக் 
கண்ணும் யானையைக் கொணர்ந்தான் என வல்லெழுத்து 
மிகுதல் கொள்க . 

( 78 ) 


1 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


280. ஐகார இறுதிப் ........ வல்லெழுத்து மிகுமே . 


என்னை ? 


ஐகாரவுருபொடு புணர்ந்து நிலைமொழியாக நிற்கும் 
சொற்களுக்கும் இவ்விதி பொருந்தும் ; 
உருபியலின்கண் , ஐம் முதலிய ஆறுருபுகளும் நிலைமொழி 
யொடு வந்து புணருமாறு கூறியதன்றித் தாம் நிலைமொழி 
யாக நின்று வருமொழியொடு புணருமாறு கூறினாரில்லை . 
காரணம் , உருபுகள் தனித்து நிலைமொழியாதற்கு 
ஏலாமையான் என்க . ஆசிரியர் ஏகாரம் ஓகாரம் முதலிய 
இடைச்சொற்களுக்கு ஈண்டு விதி கூறியதும் இக்கருத்தானே 
எனவுணர்க . 


ஆகலின் , உருபுகளும் உருபின் பொருளவாய் வரும் 
சொற்களும் பெயர்களொடு கூடி நிலைமொழியாக 
நிற்குமிடத்து , இரண்டாமுருபு ஐகார ஈற்றினுள்ளும் , ஒடுவும் 
குவ்வும் அதுவும் குற்றியலுகரமாக மாறிவிடுதலின் , 
குற்றியலுகரப் புணரியலுள்ளும் , இன் - ஆன் - கண் - என்பன 
புள்ளிமயங்கியலுள்ளும் அடங்கும் . 


உயிர் மயங்கியல் 


203 


இவற்றை உரையாசிரியன்மார் , மிகையின்கண்ணும் 
புறனடையுள்ளும் அடக்கி ஆசிரியர்க்குக் குறை கற்பிப்பர் . 
உருபுகள் அவ்வவ்வீறுகளுள் அடங்கிப் புணரும் என்பதனை 
ஆசிரியர் தாமே சூத்திரங்களுள் உடம்பொடு புணர்த்துக் 
கூறுமாற்றானே தெளியலாம் . 


ஒடு உருபு : மொழி . 13 , 35 ; நூன் . 10 , 17 
குவ் வுருபு : மொழி . 1,42 ; உயிர்மயங் . 70; புள்ளி மயங் .20,21 
அது உருபு : வேற் . 18 ; அகத் . 42 


280. ( வேற்றுமையுருபு தொக நிலைமொழி 
வருமொழியொடு புணரும் பொருட்புணர்ச்சியே 
வேற்றுமைப் புணர்ச்சியாக இம்மூன்று அகத்தோத்துள்ளும் 
விதிக்கப்படுவதாக உரையாசிரியன்மார் 

கருதினர் . 
வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே என வருமிடத் 
தெல்லாம் வேற்றுமைப் பொருட் புணர்ச்சியென்றே பிற்கால 
உரையாளரும் உரைகூறினர் . சூ . 302 , 332 இவற்றில் 
வேற்றுமைப் பொருட்கே என்னும் தொடராட்சி , உருபு 
தொக வேற்றுமைப் பொருள் நிற்கும் வேற்றுமைத் 
தொகைப் புணர்ச்சியையே சுட்டுதல் காண்க . அப்பொருளே 
வேற்றுமைப் புணர்ச்சியாண்டும் கொள்ளப்படும் . 


ஐகார இறுதிப் பெயர்நிலை பெயரீற்றின் இயல்பாய் 
நின்ற ஐகாரத்தைக் குறிக்குமன்றி , யானையை எனஉருபாக 
வந்தியைந்த நிலைமொழியீற்றினைக் குறியாது . இவ்வாறே 
பிற உருபுகளும் இயல்பாக நின்ற பெயரிறுதியாகா . 
இந்நிலையினை உட்கொண்டே உரையாசிரியன்மார் உருபீறு 
வருமொழியொடு புணருமாற்றை இலேசினாற் கொண்டனர் .) 


இளம்பூரணம் 


282. சுட்டுமுதல் ஐகார ஈற்றுப்பெயர் முடியுமாறு 


சுட்டுமுதல் இறுதி உருபுஇயல் நிலையும் . 


204 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் ..... எனின் , இவ்வீற்றுச் சுட்டுமுதற் பெயர்க்கு 
வல்லெழுத்தொடு வற்று வகுத் .... ற்று . 


( இ - ள் . ) சுட்டெழுத்தினை முதலாகவுடைய ஐகார 
ஈற்றுப்பெயர் , உருபுபுணர்ச்சியிற் கூறிய ( உரு .5 ) இயல்பின் 
கண்ணே நின்று , வற்றுப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) அவையற்றுக் கோடு , இவையற்றுக் கோடு , 
உவை யற்றுக் கோடு செவி தலை புறம் - எனவும் , அவற்றுக் 
கோடு , இவற்றுக் கோடு , உவற்றுக் கோடு செவி தலை புறம் - 
எனவும் வரும் . 

( 79 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


282. 1 ) எனவும் , அவற்றுக்கோடு ......எனவும் வரும் - 
இப்பகுதி இடைச்செருகல் எனத் தவிர்க்கப்பட்டுள்ளது . 


நச்சினார்க்கினியம் 


281. சுட்டுமுதல் ஐ ஈறு வற்றுப் பெற்று முடிதல் 


சுட்டுமுதல் இறுதி உருபியல் நிலையும் . 


இது வல்லெழுத்தினொடு வற்று 

வற்று வகுத்தலின் 
எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) சுட்டு..... நிலையும் - சுட்டெழுத்தில் 
முதலாகவுடைய ஐகார ஈற்றுப்பெயர், உருபு புணர்ச்சியிற் 
கூறிய இயல்பு போல ( 177 ) , பொருட்புணர்ச்சிக்கண் வற்றுப் 
பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) அவையற்றுக்கோடு இவையற்றுக்கோடு 
உவையற்றுக்கோடு செவி தலை புறம் என வரும் . இதன் 
வஃகான் மெய்கெட ( 122 ) என்பதனான் முடிக்க . ( 79 ) 


உயிர் மயங்கியல் 


205 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


282 . 

சுட்டுமுதல் இறுதி உருபியல் நிலையும் . 

அவற்றுக்கோடு முதலியவற்றை வகரவீற்றுச் 
சொற்களைப் பற்றிக் கூறும் சுட்டு முத லாகிய வகர இறுதி 
( 379 ) என்ற சூத்திரத்தில் ஆசிரியர் உணர்த்தினமையின் ஈண்டு 
அவற்றை உரைகாரர் கொள்ளுதல் வேண்டா. 

282. (நச்சினார்க்கினியர் உரையுள் இம்முடிபு ஏற்ப 
டம்பெற்றுளது . இளம்பூரணர் உரையுள் எவ்வாறோ 
இப்பிழை பிற்காலத்தில் நேர்ந்துவிட்டது என்றே துணிக .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


281. சுட்டு முதல் இறுதி உருபியல் நிலையும் . 


அவற்றுக்கோடு இவற்றுக்கோடு உவற்றுக்கோடு 
எனவும் வரும் ” என்றார் இளம்பூரணர் . இவ்வாறு வருவன 
அவ் இவ் உவ் என்னும் வகரமெய்யீற்றுப் பெயர்களே. அவை 
சுட்டு முதலாகிய வகர இறுதி ( 378 ) என்பதனான் அமையும் . 


28 / . ( சாத்திரியார் இளம்பூரணருரையுட் புகுந்த 
இப்பிழையைச் சுட்டினார் . இவரும் அதனையே வழி 
மொழிந்தார் . ஏடெழுதுவோரால் நேரிட்ட பிழை இஃதெனத் 
தள்ளல் வேண்டும் .) 


இளம்பூரணம் 


283. விசை, ஞெமை , நமை - இம்மரப்பெயர்கள் 

முடியுமாறு 


விசைமரக் கிளவியும் ஞெமையும் நமையும் 
அவைமுப் பெயரும் சேமர இயல . 


இச்... எனின் , இவ்வீற்றுள் மரப்பெயருட் சிலவற்றிற்கு 
வேறு முடிபு கூறு .... ற்று . 


206 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) விசை என்னும் மரத்தினை உணரநின்ற 
சொல்லும் , ஞெமை என்னும் மரத்தினை உணரநின்ற 
சொல்லும் , நமை என்னும் மரத்தினை உணரநின்ற சொல்லும் 
ஆகிய அவை மூன்று பெயரும் , மேற்கூறிய வல்லெழுத்து 
மிகாது , சே என்னும் மரத்தினது இயல்பினவாய் ,, 
மெல்லெழுத்து மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) விசைங்கோடு , ஞெமைங்கோடு 1 , நமைங் 
கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

( 80 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

283. 1 ) ‘இமைக்கண் ஏதா கின்றோ ஞெமைத்தலை 
( குறுந் . 285 ) என்புழித் தலை ஏழனுருபாகலின் பொது 
விதியான் ( 115 ) வலிமிக்கது . 


நச்சினார்க்கினியம் 


282. விசை , ஞெமை , நமை - இம்மரப்பெயர்கள் மெலி 

மிகுதல் 


விசைமரக் கிளவியும் ஞெமையும் நமையும் 
ஆமுப் பெயரும் சேமர இயல . 


து வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்து 
விதித்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) விசைமரக் கிளவியும்... ஆமுப்பெயரும் 
விசைத்தல் தொழிலன்றி விசை என்னும் மரத்தினை 
உணரநின்ற சொல்லும் , ஞெமை என்னும் மரத்தினை 
உணரநின்ற சொல்லும் , நமை என்ற மரத்தினை உணரநின்ற 
சொல்லும் ஆகிய அம்மூன்று பெயரும் ; சேமர இயல - 
வல்லெழுத்து மிகாது சேமரம் போல ( 278 ) மெல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) விசைங்கோடு ஞெமைங்கோடு நமைங்கோடு 
செதிள் தோல் பூ என வரும் . 


உயிர் மயங்கியல் 


207 


இவை கசதப முதலிய மொழிமேல் தோன்றும் ( 143 ) 
மெல்லெழுத்து என்று உணர்க . 

( 80 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


282. 278 , 262 , 243 ஆம் சூத்திரங்களை நோக்கிற்று 
இம்மாட்டேறு . 


இளம்பூரணம் 


284 . 


பனை , அரை , ஆவிரை - இப்பெயர்கள் முடியுமாறு 


பனையும் அரையும் ஆவிரைக் கிளவியும் 
நினையுங் காலை அம்மொடு சிவணும் 
ஐஎன் இறுதி அரைவரைந்து கெடுமே 
மெய் அவண் ஒழிய என்மனார் புலவர் . 


இதுவும் அது . 


( இ - ள் . பனை என்னும் சொல்லும் அரை என்னும் 
சொல்லும் ஆவிரை என்னும் சொல்லும் , மேற்கூறிய 
வல்லெழுத்து மிகாது , ஆராயுங்காலத்து அம் என்னும் 
சாரியையொடு பொருந்தி முடியும் ; அவ்விடத்து , ஐ என்னும் 
ஈறு அரையென்னும் சொல்லை நீக்கிக் கெடும் , தன்னால் 
ஊரப்பட்ட மெய் அச்சொல்லிடத்தே ஒழிய 
சொல்லுவர் புலவர் எ - று . 


என்று 


( உ.-ம். ) பனங்காய் செதிள் தோல் பூ எனவும் , 
அரையங்கோடு செதிள் தோல் பூ எனவும் , ஆவிரங்கோடு 
செதிள் தோல் பூ - எனவும் வரும் . 


‘நினையுங்காலை என்றதனான் , பிறவும் தூதுணை 
வழுதுணை தில்லை ஓலை - எனவருவனவற்றிற்கும் அம்முக் 
கொடுத்து ஐகாரம் கெடுத்துத் தூதுணங்காய் - வழுதுணங்காய் 
தில்லங்காய் - ஓலம்போழ் - என்று முடிக்க . 

( 81 ) 


208 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைவிளக்கம் 


284. 1 ) ஒழிய - கெடாதொழிய . ஒழிய என்பது 
கெடாது நிற்ப என்ற பொருளில் வருமாறு 316 , 470 , 473 ஆம் 
சூத்திரங்களிற் கண்டுகொள்க . பெருமண மெல்லாம் 
தனித்தே யொழிய ( கலி .114 : 14 ) என்னு மடிக்கு 
நச்சினார்க்கினியர் , “ பெண்பிள்ளைக் கல்லியாணமெல்லாம் 
அவனையின்றி வேறு சிலரிடத்தே தங்குகையினாலே ” என்று 
உரை கூறினார் . எனவே , ஒழிதல் என்பது நீங்காது தங்குதல் 
என்னும் பொருட்டாதல் காண்க . 


நச்சினார்க்கினியம் 


283. 


பனை , அரை , ஆவிரை - இப்பெயர்கள் முடியுமாறு 


பனையும் அரையும் ஆவிரைக் கிளவியும் 
நினையுங் காலை அம்மொடு சிவணும் 
ஐஎன் இறுதி அரைவரைந்து கெடுமே 
மெய் அவண் ஒழிய என்மனார் புலவர் . 


இஃது இயைபு வல்லெழுத்து விலக்கி அம்மு 
வகுத்தது . 


( இ - ள் . ) பனையும் .... கிளவியும் - பனை என்னும் 
பெயரும் , அரை என்னும் பெயரும் , ஆவிரை என்னும் 
பெயரும் ; நினையுங்.......சிவணும் - 

வணும் - ஆராயுங்காலத்து , 
வல்லெழுத்து மிகாது அம்முச்சாரியையொடு பொருந்தி 
முடியும் ; ஐயென்...... கெடும் - அவ்விடத்து ஐ என்னும் ஈறு 
அரை என்னும் சொல்லை நீக்கி ஏனை இரண்டற்கும் கெடும் ; 
மெய் ..... புலவர் - தன்னான் ஊரப்பட்ட மெய் கெடாது 
அச்சொல்லிடத்தே நிற்க என்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) பனை ஆவிரை என நிறுத்தி , அம்மு வருவித்து , 
ஐகாரம் கெடுத்து , ஒற்றின்மேல் அம்முச்சாரியை ஏற்றி , 
பனங்காய் ஆவிரங்கோடு செதிள் தோல் பூ என முடிக்க . 


உயிர்மயங்கியல் 


209 


அரையென நிறுத்தி அம்முக்கொடுத்து ஐகாரம் 
கெடாது , அரையங்கோடு செதிள் தோல் பூ என முடிக்க . 


வல்லெழுத்துக்கேடு மேலே கடிநிலை யின்று ( 285 ) 
என்றதனான் கூறுதும் . 


நினையுங்காலை என்றதனான், தூதுணை வழுதுணை 
தில்லை ஓலை தாழை என நிறுத்தி , அம்முக்கொடுத்து ஐகாரம் 
கடுத்துத் தூதுணங்காய் வழுதுணங்காய் தில்லங்காய் 
ஓலம்போழ் தாழங்காய் என முடிக்க . 

( 81 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


284. பனையும் அரையும் ....... என்மனார் புலவர் . 

கொடிமுன் வரினே ( 286 ) என்ற சூத்திரத்திலுள்ள 
அவண் என்றதனால் , இளம்பூரணர் பனைத்திரள் என்ற 
வல்லெழுத் துப்பேற்றினைக் கொண்டனர் . அதனை ஈண்டு 
‘நினையுங் காலை என்றதனாற் கொள்ளலாகும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


283. பனையும் அரையும் ...... என்மனார் புலவர் . 


‘நினையுங்காலை என்றதனான் , தூதுணை - வழு 
துணை - தில்லை - ஓலை - தாழை - என்னும் இப்பெயர்களும் 
ஐகெட அம்முப்பெறும் என்று கூறினர் உரையாளர் . ஆசிரியர் 
பனை முதலிய மூன்று மரப்பெயர்கள் மட்டும் விதந்து கூறி 
யிருத்தலின் , பிறவற்றைக் கோடல் அவர்கருத்தன்று . 


முன்னர்க் கொடிமுன் வரினே ( 285 ) என்னும் 
சூத்திரத்தில் கடிநிலை யின்று என்றதனான் , ஐகாரவீற்றுப் 
பெயர்கள் அம்முச் சாரியையும் பிறசாரியையும் பெற்றுழி 
அதிகார வல்லெழுத்துக் கெடுத்துக் கொள்க - என்றார் 
நச்சினார்க்கினியர் . சிறப்புவிதி கூறுமிடத்துப் பொதுவிதி 
செல்லாதாகலின் , இவ்வாறு கூறுதல் வேண்டுவதன்று . 


கங்காதரன் -4 


210 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
283. ( தூதுணை முதலிய ஐகாரவீற்றுச் சொற்களும் 
பனை போல முடியும் இயைபு நோக்கி , நினையுங்காலை 
என்னும் மிகையான் அவற்றை முடித்தனர் உரைகாரர் . 


சாரியைப் பேறு அதிகார வல்லெழுத்தை வீழ்த்தாது 
ஆதலின் , அதனைக் கடிநிலை யின்று என்ற மிகையான் 
கெடுக்க என்ற நச்சினார்க்கினியர் கூற்றை இவ்வுரைகாரர் 
சிறப்புவிதியால் பொதுவிதி விலக்கப்படும் என மறுத்தார் . 
244 ஆம் சூத்திரத்துக் குறிப்புரை காண்க . ஏற்புழியெல்லாம் 
அதனையே கொள்க .) 


இளம்பூரணம் 


285. பனையின் முன்னர் அட்டு ப் புணருமாறு 


பனையின் முன்னர் அட்டுவரு காலை 
நிலையின்று ஆகும் ஐஎன் உயிரே 
ஆகாரம் வருதல் ஆவயி னான . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) மேற்கூறிய வழியே அன்றிப் பனையென்னும் 
சொல்லின் முன்னர் அட்டு என்னும் சொல் வருமொழியாய் 
வருங்காலத்து , நிற்றலின்றாம் ஐ என்னும் உயிர் ; அவ்விடத்து 
ஆகாரம் வந்து அம்மெய்ம்மேல் ஏறிமுடிக எ - 


எ - று . 


வருமாறு : பனாஅட்டு - எனவரும் . 


ஆவயின் என்றதனான் , விச்சாவாதி என்றாற் போல் 
வனவற்றது வேற்றுமை முடிபு கொள்க . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


285. 1 ) பனையினது தீங்கட்டி ( சங் . உரை ) 


உயிர் மயங்கியல் 


211 


1 


2 ) விச்சையை வல்ல வாதி , விச்சையால் வந்து வாது 
புரிவோன் என இரண்டாவதும் மூன்றாவதும் விரித்துப் 
பொருள்கொள்க . விச்சை + வாதி = விச்சாவாதி ; நிலைமொழி 
ஐகாரம் கெட்டு ஆகாரம் நின்ற மெய்ம்மேல் ஏறிற்றாக 
முடிக்க . இம்முடிபினை நச்சினார்க்கினியரும் குறிப்பிடுவர். 
இவ்வியல் 86 ஆம் சூத்திரவுரையுள் ‘ விச்சாவாதி யை அல்வழி 
முடிபு என்பர் இளம்பூரணர். 

நச்சினார்க்கினியம் 
284. பனையின் முன்னர் அட்டு ப் புணருமாறு 

பனையின் முன்னர் அட்டுவரு காலை 
நிலையின்று ஆகும் ஐஎன் உயிரே 
ஆகாரம் வருதல் ஆவயி னான . 

இது நிலைமொழிச் செய்கை நோக்கி எய்தாதது 
எய்துவித்தது . 

( இ - ள் . ) பனையின் .... காலை - முற்கூறியவாறன்றிப் 
பனை என்னும் சொல்முன்னர் அட்டு என்னும் சொல் 
வருமொழியாய் வரும் காலத்து ; நிலையின்று .....உயிர் 
நிற்றலில்லை ஆகும் ஐ என்னும் உயிர் ; ஆவயினான் ஆகாரம் 
வருதல் - அவ்விடத்து ஆகாரம் வந்து அம்மெய்ம்மேல் ஏறி 
முடிக எ - று . 

வருமாறு : பனாஅட்டு எனவரும் . இதற்கு மூன்றாவதும் 
ஆறாவதும் விரியும் . 

ஆயினான என்றதனான் , ஓராநயம் விச்சாவாதி 
என்னும் வேற்றுமை முடிபும் , கேட்டாமூலம் பாறாங்கல் 
என்னும் அல்வழிமுடிபும் " கொள்க . இவற்றுள் வடமொழி 
களை மறுத்தலும் ஒன்று . 

( &2 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

284. 1. ஈற்று ஐகார நெட்டுயிர் ஆகாரமாகத் திரியும் 
என்னாது , ஐ கெடவே ஆகாரம் வந்து அம்மெய்ம்மேல் ஏறி 
முடியும் என்றவாறு காண்க . 258 ஆம் சூத்திரவிதி , அது + அன்று 


212 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


என்னுமிடத்து , நிலைமொழியீற்று முற்றுகரம் ஆகாரமாகத் 
திரிய , அதாஅன்று என முடிதலைச் சுட்டுகிறது . ஓருயிர் 
மற்றோர் உயிராகத் திரிதலும் , ஒருயிர்கெட அவ்விடத்தே 
மற்றோர் உயிர் தோன்றுதலும் என்னும் இந்நெறி ஆங்காங்கு 
டம்பெறுதலைக் காண்கிறோம் . இரண்டனுள் ஒன்று நூன் 
முற்றும் கடைப்பிடிக்கப்பட்டிலது . காரணம் எம்மனோர் 
அறிதற்கு அரிதென்க . 


2. பனஞ்சாற்றினால் விளைந்த தீங்கட்டி , பனையினது 
தீங்கட்டி . 


3. ஓரையினது நன்மை . ஓரை - இராசி 


4. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


5. கேட்டையும் மூலமும் ; பாறையாகிய கல் . 


6. ஹோரா ( ஓரா ) , வித்யா (விச்சா ), ஜேஷ்டா ( கேட்டை ) 
இவ்வட சொற்களைத் தமிழ் வருமொழிச் சொற்களொடு 
புணர்த்தல் கூடாது என்பது . ஆகாரஈறு வடசொல்லில் 

ஐகார 
ஈறாம் . கேட்டை + மூலம் = கேட்டாமூலம் எனத் தமிழில் 
முடிந்ததாக உரையாசிரியர் கருதுப . ஐகாரம் கெட்டு ஆகாரம் 
தோன்றி மெய்ம்மேலேறி முடிந்தது என்க . ஓராநயம் 
முதலியனவும் அன்ன . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


284. பனையின் முன்னர் ...... ஆவயி னான. 


ஈற்று ஐகாரம் , தனக்குமுன் உயிர்முதன்மொழி வந்து ஒரு 
சொற்றன்மைப்படப் புணருமிடத்துச் சொல்லின் இடைய 
தாகலின் ஒரு மாத்திரையளவில் ஒலிக்கும் . அதனால் பனை 
அட்டு என்பது பன அட்டு என்றொலிக்குமாகலின் , பன 
என்பதன்கண் உள்ள அகரமும் அட்டு என்பதன்கண் உள்ள 
அகரமும் சேர்ந்து ஓர் ஆகாரமாகிப் பனாட்டு என்று ஒலித்தல் 


உயிர் மயங்கியல் 


213 


உய்த்துணரத்தகும் . பனாட்டு என்பதில் வருமொழி 
முதலெழுத்து இன்னதென்று அறிவிக்க வேண்டி அகரம் வரி 
வடிவில் எழுதப்படுகின்றதேயன்றி , அஃது ஒலிக்கப் 
படுவதன்று . 


284. [ பனாஅட்டு என்புழி அகரம் ஒலிக்கப்படாது . 
அகரம் வருமொழி முதலைக் குறிக்க வந்த அறிகுறி எழுத்தே 
என்ற இவர்கருத்து முன்னும் ( 258 ) குறிப்புரையிற் காண்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


284. பனையின் முன்னர்...... ஆவயினான . 


ஆவயினான என்றதனான் , ஓராநயம் விச்சாவாதி 
கேட்டாமூலம் பாறாங்கல் என்னும் அல்வழிமுடிபும் 
கொள்க என்றார் நச்சினார்க்கினியர் . இவற்றுள் ஓரா விச்சா 
என்பவை இயல்பீறாகவே கொள்ளப்படுதலானும் , 
கேட்டாமூலம் என்பது சான்றோர் வழக்கன்று ஆதலானும் , 
அவற்றை ஈண்டு அடக்குதல் வேண்டாவாம் . பாறாங்கல் 
கூழாங்கல் என்பவை பண்புபற்றி ஒருசொற்புணர்ச்சியாய் 
நிற்பவை யாகலான் , அவற்றை நிலைமொழி வருமொழி 
செய்து புணர்த்தல் வேண்டாவாம் . 


284. ( பாறை + கல் = பாறாங்கல் ; கூழை கல் = கூழாங்கல் 
என இவை முன்மொழி பண்பு பற்றி வரும் பண்புத்தொகை 
யாகாது , இருபெயரொட்டாய் நிற்பனவாக உரையாசிரியன் 
மார் துணிந்தமை கொள்க . கல் பொதுப்பெயராகவும் , 
பாறையும் கூழையும் சிறப்புப்பெயராகவும் கொள்ளப்படும் . 
( சூறாவளி என்பதும் அது . ) 


ஹோரா வித்யாஎன்பன வடசொல்லாயவழி ஆகார ஈறு 
ஐகாரமாய் ஓரை விச்சை என நிற்றல் காண்க . ஓரை + நயம் = 
ஓராநயம் , விச்சை + வாதி = விச்சாவதி - என முடிதலை 
நச்சினார்க்கினியர் கருதினார் . ஜேஷ்டா - கேட்டை என்று 
வடசொல்லாம் . கேட்டை + மூலம் = கேட்டாமூலம் என்பது 


214 

தொல்காப்பியர் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
உம்மைத்தொகையாய்க் கொள்ளப்படும் . இத் தொடர்கள் 
தம்காலத்தே அறிஞர்களிடை வழங்கியமை கண்டு , 
வடசொல் முடியாயினும் இலேசினான் அமைத்தார் எனக் 
கோடற்கண் இழுக்கின்மை காண்க . ஓரையாகிய நன்மை , 
விச்சை( யே ) வாதி , கேட்டையும் மூலமும் - என இவை 
அல்வழிக்கண்ணவாதல் கொள்க .) 


இளம்பூரணம் 


286 . 


பனையின் முன்னர்க் கொடி புணருமாறு 


கொடிமுன் வரினே ஐஅவண் நிற்பக் 
கடிநிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) கொடி என்னும் சொல் பனை என்னும் சொல் 
முன்னர் வரின் , மேல் ( 82 ) கெடுக்க எனப்பட்ட ஐகாரம் 
ஆண்டுக் கெடாதே நிற்ப , வல்லெழுத்து மிகுதி நீக்கும் 
நிலைமையின்று எ - று . 

வருமாறு : பனைக்கொடி - என வரும் . 

கடிநிலை யின்று என்றதனான் , இவ்வீற்றுள் எடுத் 
தோத்தானும் இலேசானும் அம்முச்சாரியையும் பிற 
சாரியையும் பெற்றவழி , இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 
இன்னும் இதனானே , உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்குச் 
சென்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க. 


உ - ம் . பனையின் காய் - அரையின் கோடு - ஆவிரையின் 
கோடு - எனவும் , விசையின் கோடு - ஞெமையின் கோடு - 
நமையின் கோடு - எனவும் , தூதுணையின் காய் - வழு 
துணையின் காய் - எனவும் , வழையின் கோடு - வழையின்பூ 
எனவும் வரும் . 


அவண் என்றதனான் , பனைத்திரள் என வல்லெ 
ழுத்துப் பேறும் கொள்க . 

( 83 ) 


பர் மயங்கியல் 


215 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


286. 1 ) பனை + திரள் = பனந்திரள் என முடிதலன்றி , 
பனைத்திரள் என முடிவது ஆசிரியர் கருத்தாகாது என்பர் 
ரெட்டியார். 


நச்சினார்க்கினியம் 


285. கொடி வந்து புணருமாறு 


கொடிமுன் வரினே ஐ அவண் நிற்பக் 
கடி நிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி , 

. 


இது மேல் ( 283 ) ஐகாரம் கொடுத்து அம்முப்பெறுக 
என்றார் ; ஈண்டு அது கெடாது நிற்க வல்லெழுத்துப்பெறும் 
என்றலின் ( 280 ), எய்தியது இகந்துபடாமற் காத்தது . அம்மு 
விலக்கி வல்லெழுத்து விதித்தலின் , எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்ததுமாம் . 


( இ - ள் . ) முன் கொடி வரின் - பனை என்னும் சொல் 
முன்னர்க் கொடி என்னும் சொல் வரின் ; ஐ அவண் நிற்ப - கேடு 
ஓதிய ஐகாரம் ஆண்டுக் கெடாது நிற்ப ; வல்லெழுத்து மிகுதி 
கடிநிலை இன்று - வல்லெழுத்து மிக்கு முடிதல் நீக்கும் 
நிலைமையின்று எ - று . 


என 


வரும் . இதற்கு 


வரலாறு : 

பனைக்கொடி 
இரண்டாவதும் மூன்றாவதும் விரியும் , 


‘ கடி நிலை யின்று என்றதனான் , ஐகார ஈற்றுப் 
பெயர்களெல்லாம் , எடுத்தோத்தானும் இலேசானும் 
அம்முச்சாரியையும் பிறசாரியையும் பெற்றுழி இயைபு 
வல்லெழுத்துக் கெடுத்துக் கொள்க . 


இன்னும் இதனானே , உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கண் சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 


216 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பனையின் குறை அரையின் கோடு ஆவிரையின் கோடு 
விசையின்கோடு ஞெமையின் கோடு நமையின் கோடு 
எனவும் , தூதுணையின்காய் வழுதுணையின்காய் உழையின் 
கோடு வழையின் கோடு எனவும் வரும் . 


பனைத்திரள் பனைந்திரள் என்னும் உறழ்ச்சி முடிபு 
தொகைமரபினுள் புறனடையாற் கொள்க , அல்வழியும் 
ஆதலின் ( 171 ) ; அன்றி ஈண்டு அவண் என்றதனான் 
கொள்வாருமுளர் . 

( 83 ) 


நச்சினார்க்கினியர் உரைக்குறிப்பு 


285. 1. பனையது வடிவத்தை எழுதிய கொடி , 
பனையது உருவத்தால் எழுதப்பட்ட கொடி . பனைக்கொடி 
பலதேவற்கு உரியது . இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


2. பனையினது துண்டு . 169 ஆம் சூத்திரத்தான் முடிந்த 
புணர்நிலை வேறாதல் அறிக . 


3. பனையாகிய திரள் என இருபெயரொட்டாகப் 
பொருள் செயின் அல்வழியாம் . மரங்கள் திரட்சியாக வளர்ந்த 
செறிவில் , பனை ( மரத்திரட்சி பனைத்திரள் எனப்படும் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


286. கொடிமுன் வரினே.....வல்லெழுத்து மிகுதி . 


பனைத்திரள் பனைந்திரள் என்னும் உறழ்ச்சி முடிபு 
தொகை மரபினுள் புறனடையாற் கொள்க , அல்வழியும் 
ஆதலின் ” என்றார் நச்சினார்க்கினியர் . பனைத்திரள் 
எவ்வாறு அல்வழியாகும் என்பது ஆராய்தற்குரியது . 


286. [ பனையாகிய திரள் என இருபெயரொட்டாகப் 
பொருள் கொள்ளப்படும் . மரங்களின் திரட்சி பற்றிய 
ஆராய்ச்சியுள்வழி , பனையது செறிவு பற்றிப் ‘ பனைத்திரள் 
என்ற வழக்கு உண்டாமன்றே ? ] 


உயிர் மயங்கியல் 


217 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


285. கொடிமுன் வரினே...... வல்லெழுத்து மிகுதி . 

உரையாசிரியர்கள் , பனையின்குறை அரையின்கோடு 
ஆவிரையின்கோடு என , உருபிற்கு வரலாம் என்ற இன் 
சாரியை குறை என்பது முதலிய பெயர்கட்கும் வரும் 
என்றனர் . அஃது ஆசிரியர் கருத்தாயின் , பலவற் றிறுதி 
உருபியல் நிலையும் ( 220 ) நீயென் ஒரு பெயர் உருபியல் 
நிலையும் ( 253 ) என்று மாட்டெறிந்தாங்கு , இவற்றிற்கும் 
மாட்டேறு கூறுவர் . அவ்வாறு கூறாமையின் அஃது ஆசிரியர் 
காலத்து வழக்கன்று என்பது போதரும் . 

ஆசிரியர் , ஐகார விறுதி என்னும் சூத்திரத்தால் 
ஐகாரவீற்றுப் பெயர்கட்குக் கூறிய பொதுவிதி , பனை அரை 
ஆவிரை என்னும் ஐகாரவீற்றுப் பெயர்கட்குப் பொருந் 
தாததனான் அன்றே , பனையும் அரையும் என்னும் 
சூத்திரத்தான் அம்மூன்று பெயர்க்கும் சிறப்பு விதி கூறினார் ? 
( ஆதலின் அவற்றிற்குப் பொதுவிதி செல்லாது . ) அதனால் 
பனை முதலிய மூன்று பெயர்களுக்குமுன் வல்லெழுத்து 
மிகுதல் இல்லை என்பது பெறப்படும் . அம்மூன்றனுள்ளும் , 
பனையென்னும் பெயர்க்குமுன் மட்டும் அட்டு என்னும் 
சொல் வருமிடத்து மேற்கூறிய விதி பொருந்தாமையின் 
அதற்குமட்டும் வேறுவிதி கூறினார் . பனை என்பதன்முன் 
கொடி என்னும் சொல் வருமிடத்தும் , அம்முப்பெறுதலும் 
ஐகெடுதலும் ஆகிய விதியேயன்றி , ஐகாரவீற்றுப் பொது 
விதியும் வருதலின் அதற்குத் தனியே கூறினார் . ஐகார வீற்றுப் 
பொதுவிதி 

தானே வருமாயின் இது கூறுதல் 
வேண்டாவன்றோ ? இவற்றால் , பனையென்பதன்முன் 
அட்டு கொடி என்பவை தவிர ஏனைச்சொற்கள் வருமிடத்து , 
பனையும் அரையும் என்னும் சூத்திரத்தாற் கூறிய விதியே 
வருமென்பது துணியப்படும் . ஆகலின் , திரள் என்னும் சொல் 
வருமிடத்து , பனந்திரள் என்றே வருதல் வேண்டும் என்பது 
நன்கு விளங்கும் . 


218 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


285. [ பனையின் குறை - பனையினது துண்டம் .. 
தொகை மரபு 27 ஆம் சூத்திரத்துள், பனை என்னும் அளவுப் 
பெயர் இன்சாரியை பெற்றுப் பனையின் குறை என 
முடியுமாறு கூறப்பட்டது . அம்முடிபு பனையும் குறையும் 
என அல்வழி . இவ்வேற்றுமை முடிபு ஆசிரியர் காலத்து 
வழக்கன்று , பிற்பட்ட காலத்தது என்கிறார் இவ்வுரைகாரர் . 


பனை + கொடி பனைக்கொடி என முடிதலேயன்றி , 
பனங்கொடி என்னும் முடிபும் பெறும் என்பதற்கு இவர் 
கூறும் காரணம் நுண்ணியதொன்று , பலதேவனது கொடி 
பனையினது உருவத்தை யெழுதிய கொடி . அது பனைக் 
கொடி எனப் புறநானூற்றில் ( 58:14 ) ஆட்சி பெறுகிறது . 
பனங்கொடி ஆட்சி பெற்றதாகத் தெரிந்திலது . பனையைச் 
சுற்றிய கொடி முதலாக வேற்றுமைப் புணர்ச்சி தோன்ற 
விரிக்கவேண்டும் . 


பனைத்திரள் பனைந்திரள் முதலாயின பிற்காலத்து 
வழக்கு என்பது இவ்வுரைகாரர் கருத்து . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


285 . கொடிமுன் வரினே ..... வல்லெழுத்து மிகுதி . 

பனையை எழுதிய கொடி என்பது பொருள் . பனை 
மரத்திற்குக் கொடியின்மையின் , இவ்விதி விதந்து 
கூறப்பட்டது . 

மெலிமிகும் என ஆசிரியர்கூறாமையின் , பனைந்திரள் 
எனக்காட்டுவது பொருந்தாதென்க. 


இளம்பூரணம் 


287. இவ்வீற்றுத்திங்கட்பெயரும் நாட்பெயரும் 

முடியுமாறு 


திங்களும் நாளும் முந்துகிளந் தன்ன . 


உயிர் மயங்கியல் 


219 


இச்.... எனின் , இயைபு வல்லெழுத்தினொடு சாரியைப் 
பேறும் , வல்லெழுத்து விலக்கிச் சாரியைப் பேறும் 
கூறுகின்றமையின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதியும் 
எய்தியது விலக்கிப் பிறிது விதியும் வகுத் ....... ற்று . 


( இ - ள் . ) ஐகாரஈற்றுத் திங்களை உணரநின்ற பெயரும் , 
அவ்வீற்று நாளை உணரநின்ற பெயரும் , முன் இகரஈற்றுத் 
திங்களும் நாளும் கிளந்த தன்மையவாய் , இக்கும் ஆனும் 
பெற்றுமுடியும் எ - று . 

( உ - ம் . ) சித்திரைக்குக்கொண்டான் , கேட்டையாற் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - என வரும் . 


நாள் முற்கூறாது திங்கள் முற்கூறிய அதனான் , 
கரியவற்றுக்கோடு எனவும் - அவையத்துக் கொண்டான் 
எனவும் - வழைங்கோடு வழைக்கோடு எனவும் - கலைங் 
கோடு கலைக்கோடு எனவும் - இவ்வீற்று முடியாதன எல்லாம் 
கொள்க . 

( 84 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

287. 1 ) பரணியாற் கொண்டான் , ஆடிக்குக் 
கொண்டான் ( 248 , 249) . 

2 ) கரியவை நிலைமொழி . 


நச்சினார்க்கினியம் 


286. இவ்வீற்றுத்திங்கட்பெயரும் நாட்பெயரும் 

முடியுமாறு 


திங்களும் நாளும் முந்துகிளந் தன்ன . 


இஃது இயைபு வல்லெழுத்தினோடு இக்குச் 
சாரியையும் , வல்லெழுத்து விலக்கி ஆன்சாரியையும் 
வகுத்தலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதியும் எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதியும் கூறுகின்றது . 


220 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) திங்களும் நாளும் - ஐகார ஈற்றுத் திங்களை 
உணர நின்ற பெயரும் , நாளை உணரநின்ற பெயரும் ; முந்து 
கிளந்தன்ன - இகர ஈற்றுத் திங்களும் நாளும் போல ( 248 , 247 ) 
இக்கும் ஆனும் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) சித்திரைக்குக் கொண்டான் - கேட்டையாற் 
கொண்டான் - சென்றான் தந்தான் போயினான் எனவரும் . 
சித்திரை நாளாயின் ஆன்சாரியை கொடுக்க . வல்லெழுத்துக் 
கேடு முன்னர்க் கடிநிலையின்று ( 285 ) என்பதனாற் கொள்க . 


திங்கள் முற்கூறிய முறையின்றிக் கூற்றினான் , உழைங் 
கோடு அமைங்கோடு உடைங்கோடு என மெல்லெழுத்துக் 
கொடுத்தும் , கலைங்கோடு கலைக்கோடு என உறழ்ச்சி 
எய்துவித்தும் , கரியவற்றுக்கோடு நெடியவற்றுக்கோடு என 
ஐகார ஈற்றுப் பண்பு கொள் பெயர்க்கு ( 178 உரை ) வற்றுக் 
கொடுத்து ஐகாரம் கெடுத்து வற்றுமிசை ஒற்று என்று ஒற்றுக் 
கெடுத்தும் , அவையத்துக் கொண்டான் அவையிற் 
கொண்டான் என அத்தும் இன்னும் கொடுத்தும் , பனையின் 
மாண்பு கேட்டையினாட்டினான் என இயல்புகணத்துக்கண் 
இன்சாரியை கொடுத்தும் முடிக்க . 


ஐகார ஈறு இன்சாரியை பெறுதல் தொகைமரபினுள் 
கூறாமையின் ஈண்டுக் கொண்டாம் . 

( 84 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


286. 1. சித்திரைத்திங்கட்கண் , கேட்டைநாளின்கண் 
என்று பொருள் கூறுக . 


2. 247 , 248 ஆம் சூத்திரங்களிற் கூறிய முறை நாளும் 
திங்களும் என்பது . 


3. கரியவை + கோடு > கரியவை + வற்று + கோடு > 

கரியவ் + வற்று + கோடு > கரிய + வற்று + க் + கோடு = 
கரியவற்றுக் கோடு ( சூ .133 ) 


உயிர் மயங்கியல் 


221 


4. கேட்டையின் + நாட்டினான் : 149 ஆம் சூத்திர 
விதியான் வருமொழி நகரம் னகரமாய்த் திரிய , நிலைமொழி 
இன் சாரியையது னகரம் 160 ஆம் சூத்திர இலேசினான் 


கெட்டது . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


287. திங்களும் நாளும் முந்துகிளர் தன்ன . 


‘ ஐகாரஈறு இன்சாரியை பெறுதல் தொகைமரபினுட் 
கூறாமையின் ஈண்டுக்கொண்டார் ” என நச்சினார்க்கினி 
யத்தில் உள்ளது . வேற்றுமையல்வழியின்கண் ஐகார வீற்றுப் 
பெயர்களின் செய்கைகள் தொகைமரபினுட் கூறப் 
பட்டனவேயன்றி , வேற்றுமைப் புணர்ச்சியின் செய்கைகள் 
ஆங்குக் கூறப்படாமையின் இத்தொடர் இடைச்செருகலாக 
இருக்கலாம் என்று தோன்றுகிறது . 


287 . [ “ பனையென்னும் அளவுப்பெயர் ( 170 ) அல் 
வழிப் புணர்ச்சிக்கண் பனையின் குறை என இன்சாரியை 
பெறுதல் தொகை மரபிற் கூறினார் ஆசிரியர் . ஆயின் ஐகார 
ஈற்றுப் பெயர் வேற்றுமைக்கண் இன்சாரியை பெறுதலை 
ஆண்டுக் கூறிற்றிலர் ” என்பது நச்சினார்க்கினியருரையின் 
பொருள் . நச்சினார்க்கினியத்தில் காணப்படும் இப்பகுதித் 
தொடரை இடைச்செருகல் எனக் கருதவேண்டும் 
இன்றியமையாமை இல்லை எனத் தோன்றுகிறது . 
ஐகாரவீற்று அளவுப்பெயரை ஆண்டு இன்சாரியை கொண்டு 
முடித்து அல்வழியில் கிளந்தோதினாற்போல , ஈண்டு ஐகார 
ஈற்றுப் பிற பெயர்களும் வேற்றுமைக்கண் இன்சாரியை 
பெற்று முடியுமாற்றை முறையன்றிக்கூற்றாகிய இலேசினாற் 
கொண்டார் நச்சினார்க்கினியர் . இதன்கண் பொருந்தாமை 
சிறிதுமின்று . ] 


222 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
286. திங்களும் நாளும் முற்கிளந் தன்ன . 

திங்களை முற்கூறிய முறையன்றிக் கூற்றினான் , உழைங் 
கோடு அமைங்கோடு உடைங்கோடு கலைங்கோடு கலைக் 
கோடு முதலிய பலவற்றையும் கொள்க என்று உரையாளர் 
அமைப்பது பொருந்துவதன்று , ஆசிரியர் திங்கட்பெயர்க்கும் 
நாட்பெயர்க்குமே இச்சூத்திரத்தில் விதி கூறுகின்றாராகலின் . 


இளம்பூரணம் 


288 . 


மழை முடியுமாறு 


மழை என் கிளவி வளிஇயல் நிலையும் . 

இச்..... எனின் , வல்லெழுத்தினோடு அத்துப்பேறும் 
வல்லெழுத்து விலக்கி இன்னும் வகுக்கின்றமையின் , 
எய்தியதன் மேல் சிறப்புவிதியும் எய்தியது விலக்கிப் பிறிது 
விதியும் கூறு .... ற்று 

) -ள் . ) மழை என்னும் ஐகாரஈற்றுச்சொல் , இகரஈற்று 
வளி என்னும் சொல் அத்தும் இன்னும் பெற்று முடிந்த 
இயல்பின்கண்ணே நின்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) மழையத்துக் கொண்டான் , மழையிற் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - என வரும் . ( 85 ) 


நச்சினார்க்கினியம் 


287. 


மழை அத்தும் இன்னும் பெற்று முடிதல் 


மழைஎன் கிளவி வளிஇயல் நிலையும் . 


இது வல்லெழுத்தினோடு அத்து வகுத்தலின் 
எய்தியதன் மேல் சிறப்புவிதியும் , இயைபு வல்லெழுத்து 
விலக்கி இன் வகுத்தலின் எய்தியது விலக்கிப் பிறிது விதியும் 
கூறுகின்றது . 


உயிர் மயங்கியல் 


223 


( இ - ள் . ) மழை ..... நிலையும் - மழை என்னும் ஐகார 
ஈற்றுச் சொல் , வளி என்னும் சொல் அத்தும் இன்னும் பெற்று 
முடிந்த இயல்பின்கண்ணே ( 241 , 242 ) நின்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) மழையத்துக் கொண்டான் மழையிற் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 

ஈண்டு இன்பெற்றுழி வல்லெழுத்துக்கேடு கடிநிலை 
யின்று ( 285 ) என்றதனாற் கொள்க . 

சாரியைப்பேறு வருமொழி வரையாது கூறினமையின் 
இயல்புகணத்துக்கண்ணும் கொள்க . 


மழையத்துஞான்றான் மழையின்ஞான்றான் நிறுத்தி 
னான் மாட்டினான் வந்தான் அடைந்தான் என ஒட்டுக . ( 85 ) 


இளம்பூரணம் 


289. வேட்கை முன்னர் அவா முடியுமாறு 


செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் 
ஐ என் இறுதி அவாமுன் வரினே 
மெய்யொடும் கெடுதல் என்மனார் புலவர் 
டகாரம் ணகாரம் ஆதல் வேண்டும் . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு அல்வழிக்கண் 
செய்யுள் முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) செய்யுளிடத்து அல்வழிக்கண் வேட்கை 
என்னும் ஐகார ஈற்றுச்சொல் , அவா என்னும் சொல் தனக்கு 
முன்னர்வரின் , அவ் ஐகாரம் தான் ஊர்ந்த மெய்யொடும் 
கூடக் கெடுக என்று சொல்லுவர் புலவர் ; அவ்விடத்து நின்ற 
டகார ஒற்று ணகாராற்றாய்த் திரிந்து முடிதல் வேண்டும் எ - று . 


வருமாறு : வேணவா நலிய வெய்ய உயிரா ( நற் 51 ) 
எனவரும் . 


224 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இதனை உம்மைத்தொகையாகக் கொள்க . 

அவா 
என்பது அவ்வேட்கையின் மிகுதி . 


இவ்அல்வழியை வேற்றுமை முடிபிற்கு முன் கூறாத 
அதனான் , விச்சாவாதி என்றாற்போல வரும் உம்மைத் 
தொகை அல்வழிமுடியும் , பாறங்கல் என வரும் இரு 
பெயரொட்டு அல்வழி முடிபும் கொள்க . 

( 86 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

289. 1 ) ஐவாய வேட்கை அவாவினை ( நாலடி . 59 ) 
இத்தொடர்க்குப் பொருள்கண்ட உரையாசிரியர் பதுமனார் 
ஐந்து நெறிகளினுடைய வேட்கையினையும் மனத்தால் 
வரும் அவாவினையும் என்று உம்மைத்தொகையாகவே 
உரைத்தார். 

2 ) 285 ஆம் சூத்திரவுரையுள் , விச்சாவாதி வேற்றுமை 
முடிபாகக் கொண்ட இளம்பூரணர் ஈண்டு அல்வழி முடிபு 
என்கிறார் . இத்தொடர் உம்மைத்தொகை அல்வழி முடிப்பாதல் 
கூடாது . அல்வழியாகக் கொள்ளவேண்டின் விச்சையே வாதி 
( யாவது ) என எழுவாய்த் தொடராகக் கொள்ளலாம் . 
இவ்விரண்டினுள் ஒன்று இடைச்செருகல் ஆதல் வேண்டும் . 

3 ) பாறையாகிய கல் என இருபெயரொட்டு . ஐகாரம் 
கெட இடையே வந்த அம்முச்சாரியை திரிந்தது போலும் . 

வேட்கை + நீர் =வேணீர் என முடிந்தது என்பர் மயிலை 
நாதர். வேணவா என்பது வேட்கைப் பெருக்கம் என்பது 
திவாகரம் . 

நச்சினார்க்கினியம் 
288. வேட்கை முன்னர் அவாப் புணரும் செய்யுள் 

முடிபு 
செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் 
ஐஎன் இறுதி அவாமுன் வரினே 
மெய்யொடும் கெடுதல் என்மனார் புலவர் 
டகாரம் ணகாரம் ஆதல் வேண்டும் . 


உயிர் மயங்கியல் 


225 


இது வேற்றுமைக்கண் செய்யுள் முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) செய்யுள்..... இறுதி - செய்யுளிடத்து வேட்கை 
என்னும் ஐகார ஈற்றுச்சொல் ; அவா முன் வரின் - அவா 
என்னும் சொற்கு முன் வரின் ; மெய்யொடும் .... புலவர் - 
அவ்ஐகாரம் தான் ஊர்ந்த மெய்யொடுங்கூடக் கெடும் என்று 
கூறுவர் புலவர் ; டகாரம் .... வேண்டும் - அவ்விடத்து நின்ற 
ட்டகார ஒற்றுணகாரஒற்றாய்த் திரிதல் வேண்டும் எ - று . 


வருமாறு : வேணவா நலிய வெய்ய வுயிரா ( நற் . 61 ) 


வேட்கையாவது பொருள்கள் மேல் 

பொருள்கள்மேல் தோன்றும் 
பற்றுள்ளம் ; அவாவாவது அப்பொருள்களைப் பெற வேண்டு 
மென்று மேல்மேல் நிகழும் ஆசை . எனவே , வேட்கையால் 
உண்டாகிய அவா என மூன்றனுருபு விரிந்தது . இதனை 
வேட்கையும் அவாவும் என அல்வழி என்பாருமுளர் , 
ங்ஙனம் கூறுவார் பாறங்கல் என்பதனை அம்முக்கொடுத்து 
ஈண்டு முடிப்பார் . 

( 86 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


288.1 . இளம்பூரணர் இவ்வாறு கொண்டார் . 


2. பாறை + கல் : நிலைமொழி யீற்று ஐகாரம் கெடவே , 
இடையே வந்த அம்முச்சாரியை 129 ஆம் சூத்திரவிதியால் 
மகரம் திரிந்தது . பாறங்கல் என இருபெயரொட்டாக முடிக்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


289. செய்யுள் மருங்கின் ..... ஆதல் வேண்டும் . 


வேணவா என்றதை வேற்றுமைத் தொகையாக 
நச்சினார்க்கினியர் கொண்டமை , வேற்றுமைத் தொகை 
அதிகாரத்தில் இதனை ஆசிரியர்கூறினமையானும் , அவ்வாறு 
கொள்ளுதல் பொருளுக்குப் பொருந்துதலானும் சிறப் 
புடையது . 


கங்காதரன் - 5 


220 ) 


தொல்காப்பி itti பழத்ததிகாரம்உரைக்கொத்து 


இவ் அல்வழியை வேற்றுமை முடிபிற்கு முன் 
கூறாததனால் , விச்சாவாதி என்றாற் போல வரும் உம்மைத் 
தொகை அல்வழிமுடிபும் பாறங்கல் என இருபெயரொட்டு 
அல்வழி முடிபும் கொள்க " என்றார் இளம்பூரணர். 
விச்சாவாதி என்பது எவ்வாறு உம்மைத்தொகை ஆகும் ? 
இவற்றைத் தொகைமரபின் இறுதியிற் கூறப்பட்ட 
புறனடைச் சூத்திரத்தாற் கொளல் தகும் . 


289. ( வேணவா என்பது வேற்றுமை முடிபு 
என்பதனைப் பொருட் பொருத்த அமைதிகண்டு சாத்திரியார் 
ஏற்றுக்கொண்டார் . இஃது அல்வழி முடிபே என்பர் 
ரெட்டியார் . 


‘விச்சாவாதி உம்மைத்தொகையாகாது என்று இவர் 
கருதியது பொருந்தும் . விச்சையே வாதியாவது என்னும் 
எழுவாய்த்தொடராக இதனைக் 

கொள்ளல் தகும் . 
பிறவாறாகப் பொருள்செய்ய இத்தொடர் இடந்தந்திலது .. 


ஈண்டு ஐகார ஈற்று இறுதிக்கண் இம்முடிபினை 
அடக்கிக்கொள்ளும் இயைபுடைமை , ஆண்டுத் தொகை 
மரபிற்கூறிய புறனடைச் சூத்திரத்தாற் கொள்ளுதற்கண் , 
இல்லை என்பது தெளிவாம் .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


288. செய்யுள் மருங்கின் ..... ஆதல் வேண்டும் . 

வேணவா என்பது உம்மைத்தொகை என்றார் 
இளம்பூரணர். இத்தொடரை வேட்கையாலுண்டாகிய அவா 
என்று விரித்தார் நச்சினார்க்கினியர். அவர் இச்சூத்திரம் 
வேற்றுமைப்புணர்ச்சி விதி கூறும் அதிகாரத்துக் கூறப்பட்டது 
கருதி வேற்றுமைப் பொருள்பட விரித்தார் போலும் . 
ஆசிரியர் மேல் தொகைமரபில் இகர ஐகார ஈறுகளுக்கு 
அல்வழிப் புணர்ச்சிப் பொதுவிதி கூறினாராகலின் , 
இவ்வியலில் அவ்வீறுகளுக்கு முதற்கண் வேற்றுமைவிதி 


தயிர் மயங்கியல் 


> 2 ) 


கூறி , ஆண்டுத் தொகைமரபில் அடங்காதவற்றைப் பினனாக் 
கூறுகின்றாராதலின் , இச்சூத்திரம் வேற்றுமைப் புணர்ச்சி 
கூறுவதாகவே கொள்ளுதல் வேண்டா. இவ்வியலில் இக ) 
வீற்றிற்கு வேற்றுமைப் பொதுவிதி கூறிப் பின்னர் அல்வழிப் 
புணர்ச்சிக்கு விதி கூறியிருப்பது காண்க . 

வேட்கை என்பதன் முதனிலையாகிய வேள் என்பதன் 
கரமெய் ணகரமெய்யாகத் திரிந்து நின்று அவா என்னும் 
சொல்லொடு புணர்ந்து வேணவா என வந்தது . ளகாரம் 
ணகாரமாதல் , ஆள் - ஆண் , எள் - எண் முதலிய சொற்களிற் 
காண்க . 

288. ( வேற்றுமையதிகாரம் 280 ஆம் சூத்திரம் தொடங்கி 
நிகழ்தலின் , நச்சினார்க்கினியர் இச்சூத்திரமுடிபையும் 
வேற்றுமையாகக்கொண்டு நயமாகப் பொருள் விரித்தார் . 
இளம்பூரணர் அல்வழியாகக்கொண்டு உம்மைத்தொகை 
என்றார் . இருவழியாக முடிப்பினும் அமையும் என்றே 
கொண்டார் பாலசுந்தரம் அவர்கள் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


288. செய்யுள் மருங்கின் .. 


ஆதல் வேண்டும் . 


என 


வேட்கையவா எனப் பொதுவிதியாற் புணரின் 
அல்வழியாம் ; வேட்கையாகிய அவா என்பது பொருள் . 
வேட்கையான் எழுந்த அவா 

வேணவா 
முடிபெய்திற்று . வேட்கை என்பது வேண் எனத் திரிதற்கு 
வருமொழி காரணமாகாமையின் , செய்யுள் வழக்காயிற்று 
எனவுணர்க . 

288. ( பொதுவிதியான் முடிக்கலாகாமை கருதியே 
இவ்விதி கூறிய ஆசிரியர் , வேணவா என முடிந்தே 
இருவழியும் பொருள்படும் எனக் கொண்டிருப்பார் போலும் . 
இலம்படு ( 316 ) என்னும் இயல்பு முடிவே இருவழியும் 
பொருள்படுமாற்றை இவ்வுரைகாரரே குறித்துள்ளமை 
காண்க . ) 


228 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


290. ஓகார இறுதிப் பெயாது அல்வழி முடிபு 


ஓகார இறுதி ஏகார இயற்றே . 


இச் .... எனின் , ஓகாரஈற்று அல்வழிமுடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) ஓகார ஈற்றுப் பெயர்ச்சொல் , ஏகாரஈற்று 
அல்வழி இயல்பிற்றாய் . வல்லெழுத்து வந்தவழி 
வல்லெழுத்து மிக்குமுடியும் எ - று . 


( உ - ம் . ) ஓக்கடிது சிறிது தீது பெரிது - என வரும் . ( 87 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


290.1 ) ஓ - மதகுநீர்தாங்கும் பலகை . 


கோச்சேரல் : இத்தொடரை இச்சூத்திரத்தான் முடித்துக் 
காட்டுவர் அடியார்க்கு நல்லார் . ( சிலப் . பாயி . 2 ) 


நச்சினார்க்கினியம் 


289. ஓகாரசற்றுப் பெயரது அல்வழி முடிபு 


ஓகார இறுதி ஏகார இயற்றே . 


இஃது ஓகாரஈற்று அல்வழிமுடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஓகார ....இயற்று - ஓகார ஈற்றுப் பெயர்ச்சொல் , 
ஏகார ஈற்று அல்வழியின் இயல்பிற்றாய் , வல்லெழுத்து 
வந்துழி , அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஓக்கடிது சோக்கடிது சிறிது தீது பெரிது என 
வரும் . 

( 87 ) 


உயிர் மயங்கியல் 


229 


இளம்பூரணம் 


291 , இவ்வீற்று இடைச்சொல் முடிபு 


மாறுகோள் எச்சமும் வினாவும் ஐயமும் 
கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 

இச் .... எனின் , இவ்ஈற்று இடைச்சொல் முடிபு 
கூறு ... ற்று . 

( இ - ள் . ) மாறுபாட்டினைக் கொண்ட எச்சப் 
பொருண்மையினை யுடைய ஓகாரமும் , வினாப் பொருண் 
மையினையுடைய ஓகாரமும் , ஐயப்பொருண்மையினை 
யுடைய ஓகாரமும் , முன் பெயர்க்குக் கூறிய வல்லெழுத் 
தின்றி இயல்பாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) யானோ கொண்டேன் ? எனவும் , நீயோ 
கொண்டாய் ? எனவும் , பத்தோ பதினொன்றோ ? எனவும் 
வரும் . 

கூறிய என்றதனான் , பிரிநிலையும் தெரிநிலையும் 
சிறப்பும் எண்ணும் ஈற்றசையும் இயல்பாய் முடிதல் கொள்க . 

( உ - ம் . ) அவனோகொண்டான் எனவும் , நன்றோதீதோ 
அன்று எனவும் , ஓஒ கொண்டான் எனவும் , குன்றுறழ்ந்த 
களிறென்கோ கொய்யுளைய மாவென்கோ 4 ( புறநா . 387 ) 
எனவும் , யானோ தேறேன் ( குறுந். 21 ) எனவும் வரும் . ( 88 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

291. 1 ) கொள்ளாதார் பலரிடையே அவனைப் 
பிரித்தலின் ஓகாரம் பிரிநிலையாயிற்று . 

2 ) நன்றுமன்று தீதுமன்று , நொதுமல் தன்மைத்து இது 
எனத் தெரிதற்கண் ஓகாரம் வந்தது . 

3 ) ‘ ஓஒ பெரியன் என இடை . 8 ஆம் சூத்திரவுரையுள் 
காட்டிய உதாரணம் பொருந்தும் . 273 ஆம் சூத்திரத்து ( 4 ) 
உரைக்குறிப்பினைக் காண்க . 


230 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


4 ) களிறும் மாவும் கருத்தளவான் எண்ணப்பட்டன . 


5 ) இவர் ஈற்றசையாகக் குறித்த இதனைச் சேனாவரையர் 
பிரிநிலை என்றார் . ( இடை. 8 ) 


நச்சினார்க்கினியம் 


290. இவ்வீற்று இடைச்சொல் இயல்பாய் முடிதல் 


மாறுகோள் எச்சமும் வினாவும் ஐயமும் 
கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 


இஃது இடைச்சொல் முடிபு கூறலின் , எய்தாதது எய்து 
வித்தது . 


( இ - 

-ள் . ) மாறுகோள் ..... ஐயமும் - மாறுகோடலை 
யுடைய எச்சப் பொருண்மையை ஒழிபாகவுடைய ஓகாரமும் , 
( சொல் . 435 ) வினாப்பொருண்மையையுடைய ஓகாரமும் , 
ஐயப்பொருண்மையையுடைய ஓகாரமும் ; கூறிய .... ஆகும் 
முற்கூறிய வல்லெழுத்தின்றி இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) யானோ கொண்டேன் எனவும் , நீயோ 
கொண்டாய் எனவும் , பத்தோ பதினொன்றோ - புற்றோ 
புதலோ - எனவும் வரும் . 


கூறிய என்றதனான் , யானோ தேறேன் அவர் பொய் 
வழங்கலரே ( குறுந். 21 ) எனப் பிரிநிலையும் , நன்றோதீதோ 
கண்டது எனத்தெரிநிலையும் , ஓஒ கொண்டான் எனச் 
சிறப்பும் , குன்றுறழ்ந்த களிறென்கோ கொய்யுளைய 
மாவென்கோ என எண்ணு நிலையும் , வல்லெழுத்து மிகாது 
இயல்பாய் முடிதல் கொள்க . இதனானே ஈற்றசை 
வருமேனும் கொள்க . 

( 88 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

290.1 . தேறுவார் பிறருள் பிரித்தலின் ஓகாரம் பிரிநிலை . 


உயிர் மயங்கியல் 


231 


2. இன்னதென ஆராய்தற்கண் வருதலின் , தெரிநிலை . 


3. 4. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க .. ஓ ஓ 
பெரியன் என்றிருப்பின் சிறக்கும் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


291. மாறுகோள் எச்சமும் ..... இயற்கை ஆகும் . 


கூறிய என்றதனான் , பிரிநிலை தெரிநிலை முதலிய 
பொருளில் வரும் ஓகாரத்தை இறுதியாகக் கொண்ட பெயரின் 
கண்ணும் இயற்கைப் புணர்ச்சியாம் " எனக்கூறினர்உரைகாரர் . 
அவை பிற்கால வழக்கு ஆகலின் அவற்றைக் கூறாது 
விடுத்தார் ஆசிரியர் எனலாம் . 


இளம்பூரணம் 


292. ஒழியிசை ஓகார இடைச்சொல் முடிபு 


ஒழிந்ததன் நிலையும் மொழிந்தவற்று இயற்றே . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஒழியிசை ஓகாரத்தினது நிலையும் மேற் 
சொல்லியொழிந்த ஓகாரங்களின் இயல்பிற்றாய் இயல்பாய் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) கொளலோ கொண்டான் - என வரும் . ( 8 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


292. 1 ) கொண்டுய்யப் போயினான் அல்லன் என 
ஓகாரம் ஒழியிசைப் பொருட்டாயிற்று . ( கொண்டான் 
என்பதனைக் கொண்டு முடிந்தாலன்றி இப்பொருள் தாராது . 
நச் . ) 


232 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


291. இதுவுமது . 


ஒழிந்ததன் நிலையும் ஒழிந்தவற்று இயற்றே . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஒழிந்ததன் ..... இயற்று - ஒழியிசை ஓகாரத் 
தினது நிலையும் , முற்கூறிய ஓகாரங்களின் இயல்பிற்றாய் 
இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) கொளலோகொண்டான்- செலலோசென்றான் 
தரலோ தந்தான் - போதலோ போயினான் - என ஓசை 
வேற்றுமையான் ஒருசொல் தோன்றப் பொருள் தந்து 
நிற்கும் . 

( 8 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


291. 1 ) கொள்ளுதலோ செய்தான் ? செல்லுதலோ 
செய்தான் ? தருதலோ செய்தான் ? போதலோ செய்தான் ? 
இவ்வாறு வருமொழியாக வந்தவற்றைக் காரிய வாசகமாகக் 
கொண்டுரைத்தார் நச்சினார்க்கினியர் ( சொல் . 113 ) . " இவனது 
கொள்ளுதலால் பயனில்லை , வீண்மை இது என்பது 
முதலாக ஓசை வேற்றுமையான் இந்நான்கு தொடரும் 
பொருள் பயந்தவாறு காண்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


291. ஒழிந்ததன் நிலையும் மொழிந்தவற் றியற்றே . 


தன்னின முடித்தல் என்னும் உத்தியான் , பிரிநிலை 
யாயும் தெரிநிலையாயும் சிறப்பாயும் எண்ணுநிலையாயும் 
வரும் ஓகாரமும் இயல்பாதல் கொள்க . ஈற்றசை ஓகாரமும் 
இயல்பாம் . 


உயிர் மயங்கியல் 


233 


இளம்பூரணம் 


293. இவ்வீற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


வேற்றுமைக் கண்ணும் அதன்ஓ ரற்றே 
ஒகரம் வருதல் ஆவயி னான . 


இச்... எனின் , அவ்வீற்று வேற்றுமை முடிபு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) ஓகார ஈற்று வேற்றுமைக்கண்ணும் , அவ் ஏகார 
ஈற்று அல்வழியோடு ஒத்து வல்லெழுத்துப் பெற்றுப் 
புணரும் ; அவ்விடத்து ஒகரம் வருக எ - று . 


( உ - ம் . ) ஓஒக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
எனவரும் . 

( 90 ) 


நச்சினார்க்கினியம் 


292. ஓகார ஈற்று வேற்றுமை முடிபு 

வேற்றுமைக் கண்ணும் அதனோ ரற்றே 
ஒகரம் வருதல் ஆவயி னான . 
இஃது ஓகார ஈற்று வேற்றுமை முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமைக் .... ஒற்று - ஓகார ஈறு வேற்றுமைக் 
கண்ணும் அவ் ஏகார ஈற்று அல்வழியோடு ஒத்து 
வல்லெழுத்து மிக்கு முடியும் ; ஆவயினான் ஒகரம் வருதல் - 
அவ்விடத்து ஒகரம் வருக எ - று . 


( உ - ம் . ) ஓஒக் கடுமை கோஒக்கடுமை சிறுமை தீமை 
பெருமை என வரும் . 

( 90 ) 


இளம்பூரணம் 


294. கோ இல் லொடு புணருமாறு 


இல்லொடு கிளப்பின் இயற்கை ஆகும் . 


234 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் .... எனின் , எய்தியது ஒருமருங்கு 
நுதலிற்று . 


மறுத்தல் 


இ - ள் . ) ஓகார ஈற்றுக் கோ என்னும் மொழியினை இல் 
என்னும் வருமொழியொடு சொல்லின் , ஒகரம் மிகாது 
இயல்பாய் முடியும் எ - று . 


வருமாறு : கோவில் - என வரும் . 


நிலைமொழி எழுத்துப்பேறு வரையாது கூறினவழி 
நான்கு கணத்துக்கண்ணும் செல்லும் என்பது இதனாற் 
பெற்றாம் . 


கோ என்றது உயர்திணைப் பெயரன்றோ எனின் , கோ 
வந்தது என அஃறிணையாய் முடிதலின் , அஃறிணைப் 
பாற்பட்டது போலும் . 

( 91 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


294. 1 ) சாரியை பெறாமல் முடிவதனை ஆசிரியர் 
இயற்கை யாதலாக 164 , 188 , 322 ஆம் சூத்திரங்களிலும் 
குறிப்பிடுதல் காண்க . இயற்கை யாகும் என ஆக்கச்சொல் 
கொடுப்பது இயற்கையைச் செயற்கை போலக் கூறும் உபசார 
வழக்கு என்ப . 


2 ) ஈண்டு உயிர்க்கணத்துள் இல் வருவழி எழுத்துப் 
பேறு நிகழாது எனவே , கோ என்பதன் முன் ஏனைய 
இயல்புகணம் வருவழி ஒகர எழுத்துப்பேறு வருதலை 
ஆசிரியர் உடன்பட்டாராயிற்று . 


3 ) வேந்து ஒற்று தூது அமைச்சு என்பவை போலக் 
கோ என்பதும் உயர்திணைப் பொருளில் வந்த அஃறிணைச் 
சொல் . " ஒற்றனை ஒற்று என்றார், வேந்தனை வேந்து என்றாற் 
போல " . ( குறள் 581 பரிமே . ) 


உயிர் மயங்கியல் 


235 


நச்சினார்க்கினியம் 


293. கோ இல் லொடு புணரும்வழி இயல்பாதல் 


இல்லொடு கிளப்பின் இயற்கை ஆகும் , 

இஃது எய்தியது விலக்கிற்று ; என்னை ? முன்னர் 
வன்கணம் வந்துழி ஒகரம் பெறுக என வரைந்து கூறாதும் 
நிலைமொழித் தொழில் வரையாதும் கூறலின் , நான்கு 
கணத்துக்கண்ணும் சேறலின் . 

( இ - ள் . ) இல்லொடு .... ஆகும் - ஓகார ஈற்றுக் கோ 
என்னும் மொழியினை இல் என்னும் வருமொழியொடு 
சொல்லின் , ஒகரம் மிகாது இயல்பாய் முடியும் எ - று . 

வருமாறு : கோவில் என வரும் 1 . 

கோ என்றது உயர்திணைப் பெயரன்றோ எனின் , கோ 
வந்தது என்று அஃறிணையாய் முடிதலின் அஃறிணைப்பாற் 
பட்டது என்க . 

( 91 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

293.1. வகரம் உடம்படுமெய் ( 140 ) என்க . ஓகாரம் வகர 
உடம்படுமெய் பெறுதல் உரையிற் காண்க . 

2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


295. ஒன்சாரியை பெற்றுமுடியும் இவ்வீற்றுச் சொற்கள் 


உருபியல் நிலையும் மொழியுமார் உளவே 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 


இச் .... எனின் , அவ்வீற்றுள்சிலவற்றிற்கு வல்லெழுத்து 
விலக்கிச் சாரியை வகுத்தமையின் எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத் ..... ற்று . 


236 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) அவ்வீற்றுள் சில , உருபுபுணர்ச்சியது இயல் 
பிலே நின்று ஒன்சாரியை பெற்று முடியும் மொழிகளும் உள ; 
அவ்விடத்து வல்லெழுத்து இன்றி இயல்பாம் எ - று . 


( உ - ம் . ) கோஒன்கை செவிதலை புறம் - என வரும் . 


இதனாலும் பெற்றாம் , சாரியைப் பேறு வல்லெழுத்தை 
விலக்காமை . 

( 92 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


295.1) 253 , 263 , 294 ஆம் சூத்திரவுரையுள் நச்சினார்க் 
கினியரும் இக்கொள்கையை வலியுறுத்துவார் . 


நச்சினார்க்கினியம் 


294. இவ்வீற்றுப் பெயர் ஒன்சாரியை பெற்றும் முடிதல் 

உருபியல் நிலையும் மொழியுமார் உளவே 
ஆவயின் வல்லெழுத்து இயற்கை ஆகும் . 

இது வல்லெழுத்து விலக்கிச் சாரியை வகுத்தலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள். ) உருபியல் ...உள - ஓகார ஈற்றுச் சில , பொருட் 
புணர்ச்சிக்கண் உருபு புணர்ச்சியது இயல்பிலே நின்று 
ஒன்சாரியை ( 180 ) பெற்று முடியும் மொழிகளும் உள ; 
ஆவயின் ....... ஆகும் அவ்விடத்து வல்லெழுத்தின்றி 
இயல்பாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) கோஒன்கை செவி தலை புறம் என வரும் . 

சாரியைப்பேறு வருமொழி வல்லெழுத்து விலக்காமை 
இதனானும் பெற்றாம் . 

( 92 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

294. 1. 253 , 263 ஆம் சூத்திரங்களுள்ளும் இக்குறிப்புச் 
சுட்டப்பட்டுள்ளமை காண்க . 


உயிர் மயங்கியல் 


237 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


295 . 


உருபியல் நிலையும் ...... இயற்கை ஆகும் . 


இதனாற் கூறப்பட்டது ஓகார இறுதிக்கு ஒன்னே 
சாரியை ( 181 ) என்ற சூத்திரத்தாற் பெறப்படாதோ எனின் , 
பெறப்படாது என்க . கோ என்றதன் பின்னர் வேற்றுமையுருபு 
வரும்போது , இடையில் ஒன்சாரியை வரும் என்றது 
அச்சூத்திரம் . கோவினது கை என்ற சொற்கள் தொகையாம் 
போது கோகை என்றிருக்க , இடையில் இன்சாரியை வரும் 
என்கிறது இச்சூத்திரம் . ஆகலின் இச்சூத்திரம் வேண்டும் 
என்க . 


295. ( ஓகார இறுதிக்கு ஒன்னே சாரியை என்று 
ஆசிரியர் தேற்றவேகாரம் கொடுத்து ஓதியது , பிறசாரியை 
வாராது என்றற்கன்றே ? இன்சாரியை பெறும் சொற்களின் 
ஈறுகள் அ ஆ உ ஊ ஏ ஔ என்பனவன்றி , ஓகாரம் இன்று 
( 174 ) . ஒன்றாது நின்ற கோவினை அடர்க்க ( சீவக .316 ) 
என்புழி , ஓகாரவீறு இன்சாரியை பெறுதல் வழுவமைதியே 
யாம் . ஆகவே , ஓகார ஈறு இன்சாரியை பெறுவதாக 
இச்சூத்திரம் விதிக்கின்றது என்ற சாத்திரியார் கருத்துப் 
பொருந்தாது . ) 


இளம்பூரணம் 


296. ஔகார ஈற்றுப்பெயர் இருவழியும் முடியுமாறு 


ஔகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
அல்வழி யானும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை இன்றே 
அவ்இரு வீற்றும் உகரம் வருதல் 
செவ்விது என்ப சிறந்திசி னோரே . 


இச் ..... எனின் , ஔகார ஈறு அல்வழிக்கண்ணும் 
வேற்றுமைக்கண்ணும் முடியுமாறு கூறு .... ற்று . 


என 


238 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம்உரைக்கொத்து 
( இ - ள் . ) ஒளகார ஈற்றுப் பெயர்ச்சொல் முன்னர் 
வல்லெழுத்து முதல்மொழி வரின் , அவை அல்வழிக் 
கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , வல்லெழுத்து மிக்கு 
முடிதல் நீக்குநிலை இன்றாம் . அவ்விரு கூற்று முடிபின் 
கண்ணும் உகரம் வந்து முடிதல் செவ்விது என்று சொல்லுவர் 
சிறந்தோர் எ - று . 

( உ - ம் . ) கௌவுக் கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
கௌவுக் கடுமை சிறுமை தீமை பெருமை - எனவும் வரும் . 

செவ்விது என்றதனான் , மென்கணத்துக்கண்ணும் 
இடைக்கணத்துக்கண்ணும் இருவழியும் உகரப்பேறு கொள்க . 

( உ - ம் . ) கெளவு ஞான்றது - கெளவு ஞாற்சி - எனவும் ,, 
கௌவு வலிது - கௌவு வலிமை - எனவும் வரும் . 

‘நிலை என்றதனான் , கௌவின் கடுமை 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி , 
இயைபு வல்லெழுத்து வீழ்வு கொள்க . 

( 93 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

296. 1 ) கவவோடு இயைபின் ஒளவு மாகும் ( 70 ) 
என்பவாதலின் , வௌ என்பதற்கும் இம்முடிபு பொருந்து 
மெனக் கொள்க . ஒளகார ஈற்று முதனிலைத் தொழிற் 
பெயர்கள் உகரச்சாரியை பெற்று இருவழியும் முடிதலைக் 
கூறினார் . புள்ளி மயங்கியற்கும் இது தோற்றுவாயாயிற்று . 

நச்சினார்க்கினியம் 
295. ஔகார ஈறு இருவழியும் முடியுமாறு 

ஔகார இறுதிப் பெயர்நிலை முன்னர் 
அல்வழி யானும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை இன்றே 
அவ்விரு வீற்றும் உகரம் வருதல் 
செவ்விது என்ப சிறந்திசி னோரே . 
ஃது ஒளகார ஈறு 

ஈறு இருவழியும் முடியுமா 
கூறுகின்றது . 


உயிர் மயங்கியல் 


239 


என 


( இ - ள் . ) ஒளகார ... முன்னர் - ஒளகாரம் இறுதியாகிய 
பெயர்ச்சொல் முன்னர் ( வல்லெழுத்து முதல்மொழி 
வருமொழியாய் வரின் ) ; அல்வழி .... கண்ணும் - அல்வழிக் 
கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் ; வல்லெழுத்து ..... இன்று - 
வல்லெழுத்து மிக்கு முடிதல் நீக்கும் நிலைமையின்று ; 
அவ்விரு.....சிறந்திசினோர் அவ்விருகூற்று முடிபின் 
கண்ணும் , நிலைமொழிக்கண் உகரம் வந்து முடிதல் செவ்வி 
தென்று சொல்லுவர் சிறந்தோர் எ - று . 

( உ - ம் . ) கௌவுக்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , 
கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

செவ்விது என்றதனான் , மென்கணத்தும் இடைக் 
கணத்தும் உகரம் பெறுதல் கொள்க . 

கெளவு ஞெமிர்ந்தது ஞெமிர்ச்சி எனவும் , வௌவு 
வலிது வலிமை எனவும் வரும் . 

‘நிலை என்றதனான் , கௌவின் கடுமை 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றுழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்வும் கொள்க . 

இன்னும் இதனானே , ஐகாரமும் இகரமும் வேற்றுமைக் 
கண் உருபு தொகையாயுழி இயல்பாதலும் கொள்க . ( 93 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

295. 1. யானை கண்டான் , கிளி கண்டான் என 
உதாரணம் கொள்க . 

உயிர் மயங்கியற்கு ஓத்துப்புறனடை யின்மையான் , 
இலேசினாற் சில முடிபுகளைக் கொள்ளவைக்கிறார் . 

வேற்றுமைக்கண் உருபு தொகையாயுழி - வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கண் . 

உயர்திணைப்பெயர் , விரவுப்பெயர் , நாட்பெயர் , 
மரப்பெயர் முதலாகக் கிளந்தோதப்பெறாத பொருட் 
பெயர்கள் இகர ஐகார ஈற்றவாய் நிற்க , வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கண் , வருமொழி வல்லெழுத்து மிகாது 


240 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இயல்பாக வரும் புணர்ச்சி மிக அருகியல்லது 
நிகழாமையின் , எடுத்துக்காட்டுத் தந்திலர் , அருகியே 
செய்யுட்கண் வருவது ஓர்ந்து கொள்ளப்படும் . 

ஆத்தி சூடி அமர்ந்த தேவனை 

கொன்றை சூடி நின்ற தேவை || தேவாரம் - 40-2 . 
ஆத்தியும் கொன்றையும் ஆகுபெயராற் பூவைக்குறித்தலின் , 
மரப்பெயர் ஆகா எனக்கோடலும் ஆம் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


295. ஒளகார இறுதிப் ...... சிறந்திசி னோரே . 

அவ்இரு ஈற்றும் - அவ்விரு கூற்றுச் சொற்கண்ணும் . 

அல்வழிக்கண் கௌவுக்கடிது வௌவுக்கடிது - சிறிது 
தீது பெரிது எனவும் , வேற்றுமைக்கண் கௌவுக்கடுமை 
வௌவுக்கடுமை - சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 
உடம்படுமெய் பெறாமல் கௌஉக்கடிது - வௌஉக்கடிது - 
என வருதலும் ஒக்கும் . 

295. ( அவ்விரு வீற்றும் என்பதே உரிய பாடம் . 
அவ்விரு கூற்றும் என்னும் உரைக்கு , வீறு என்பதே 
சொல்லாதலன்றி ஈறு ஆகாமை , இரு + ஈறு = இருவீறு என 
முடியாமல் ஈரீறு என்றே முடிதல் வேண்டுதலின் பெற்றாம் . 
ஒருவாறு என வழக்கில் நிலவுவது இரு என்னும் 
நிலைமொழிக்கு ஏலாமையும் காண்க . 

“ உடம்படுமெய் பெறாமல் கௌஉக்கடிது முதலாக 
வரும் ” என்னும் இவ்வுரைகாரர் , சூ . 54 இல் உடம்படுமெய் 
இன்றி வருதல் சான்றோர் வழக்கிற் காணப்படாமையின் , 
ஐவனம் என்பது அயிவனம் என உடம்படுமெய் பெற்றே 
வருமென்க என்று எழுதியுள்ளமை மலைவாதல் காண்க . 
நச்சினார்க்கினியர் கருத்திற்கேற்ப , கௌஉக்கடிது என்புழி 
உகரம் அளபெடை யெழுத்தாம் ( தொல் . 282 } என்க . ) 


உயிர் மயங்கியல் 


241 


ஒத்த நூற்பாக்கள் 


உயிர் மயங்கியல் 


சூத்திரம்- / 


ஆவியின் பின் 
ஆற்றும் திறல் வல்லினம் வந்திடின் அவற்றின் வருக்கம் 
போற்றும் இவை என்ற வல்லொற்று மெல்லொற்று 

புக்கிடுமே . வீ.சோ .20 
வாய்ந்த உயிர்ப்பின் வரும் எழுத்தின் வர்க்கத்து ஒற்று 
ஏய்ந்து புகுதும் இயல்புமாம் . 

நேமி . 16 
இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் 
கசதபமிகும் ; விதவாதன மன்னே . 

நன் . 165 
இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் 
வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே . இ . வி . 82 


சூத்திரம் 2 


அகரச் சுட்டும் ஆங்கவும் உவமையும் 
எனவென் எச்சமும் இருவழியினும் ஆகும் . 


வினையெஞ்சு கிளவியும் மிகும் என மொழிப. 

மூ.வீ.புணரியல் 75,76 


சூத்திரம் 3 


ஆவி குறில் பின்ஞந ம - த் தோன்றின் அவ்வொற்றிடையாம் . 

வீ . சோ .24 
.... முச்சுட்டின் முன்னர் 


பிறவரின் அவையும் ........ 

தோன்றுதல் நெறியே . 
முச்சுட்டின் முன்னர் 


நன் . 163 


கங்காதரன் - 6 


242 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பிறவரின் அவையும் ... 

நிலவலும் நெறியே 


இ.வி .80 


சூத்திரம் 4 


ஆவி குறில் பின்...... - தோன்றின் அவ்வொற்றிடையாம் ; 
மேவிய பன்னொன்று தோன்றில் வவ்வாம் . 

வீ . சோ .24 
முச்சுட்டின் முன்னர் 

யகரமும் எய்தின் வவ்வும் 
பிறவரின் அவையும் ........ 

தோன்றுதல் நெறியே . 
முச்சுட்டின் முன்னர் 

யகரமும் எய்தின் வவ்வும் 
பிறவரின் அவையும் ...... 

நிலவலும் நெறியே . இ.வி. 80 
வய - வரின் வகரம் வருமென மொழிப . மு.வீ. பு : 78 


நன் . 163 


சூத்திரம் 5 


ஆவி குறில் பின் ஞநமவ - த் தோன்றின் அவ்வொற்றிடையாம் 

வீ . கோ . 24 
முச்சுட்டின் முன்னர் 
உயிரும் ...... ... எய்தின் வவ்வும் 


தோன்றுதல் நெறியே . 
ஆவி வரினும் அவ்வியல் நிலையும் . 


நன் . 163 
மு . வீ.பு : 79 


சூத்திரம் 6 


நன் . 163 


தூக்கில் சுட்டு 
நீளின் யகரமும் தோன்றுதல் நெறியே . 

சுட்டு 
நீடலும் யகாரம் நிலவலும் நெறியே . 
யாப்பினுள் அஆ - ஆகும் என்ப . 


இ.வி .80 
மு.வீ.பு : 80 


உயிர் மயங்கியல் 


243 


சூத்திரம் 7 


சாவ அகம் என்புழிச் சார்ந்த இறுதி 
போவது உயிர்மெய் என்றே போற்று . நேமி . 23 
சாவ என் மொழியீற்று உயிர்மெய் சாதலும் விதி . நன் .169 
சாவ என்னும் செய என் எச்சத்து 
இறுதி வகரம் கெடுதலும் உரித்தே . இ.வி .85 , மு.வீ.பு : 81 


சூத்திரம் 8 


செய்யிய என்னும் வினையெச்சம் பல்வகைப் 
பெயரின் எச்சம் முற்று ஆறனுருபே 
அஃறிணைப் பன்மை அம்ம - முன் இயல்பே.நன்.167.இ.வி .86 
வியங்கோள் அண்மைவிளி உவமையும் 
செய்த செய்யிய எனும் ஈர் எச்சமும் 
அம்மவும் பலவும் மிகாது இயல்பாகும் . மு.வீ.பு : 82 


சூத்திரம் 9 


வாழிய என்பதன் ஈற்றின் உயிர்மெய் 
ஏகலும் உரித்து ; அஃது ஏகினும் இயல்பே . நன் . 168 இ.வி .87 
வாழிய இறுதி கெடுதலும் உரித்தே 

மூ.வி.பு : 84 


சூத்திரம் 10 


அம்ம இறுதி நீட்டமும் வரையார் . 


மு.வீ.பு : 83 


மு.வீ. பு : 86 


சூத்திரம் // 
அவைதாம் பாவினுள் நீட்டமும் வரையார் . 

சூத்திரம் 12 


பலசில எனுமிவை தம்முன் தாம்வரின் 
இயல்பும் மிகலும் ........... 

பிறவரின் 
அகரம் விகற்பம் ஆகலும் உளபிற , நன் . 170 , இ.வி .88 , மு.வீ.பு : 85 


244 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் 13 
பலசில எனுமிவை தம்முன் தாம்வரின் 
இயல்பும் மிகலும் . 

பிறவரின் 
அகரம் விகற்பம் ஆகலும் உளபிற . 


நன் .170 , இ.வி .88 , 
மு.வீ. பு : 85 


சூத்திரம் 15 


மரப்பெயர் முன்னர் இனமெல் லெழுத்து 
வரப் பெறுநவும் உள வேற்றுமை வழியே . 

நன் . 166 
மெல்லெழுத்து மிகுநவும் வல்லெழுத்து மிகுநவும் 


மரப்பெயர் அன்னவை 
வேற்றுமை மருங்கின் போற்றல் வேண்டும் 

இ.வி .83 
வலிவரின் மரப்பெயர் மெலிமிகும் என்ப . மு.வீ.பு : 87 


சூத்திரம் 18 


பல்லவை நுதலிய அகர இறுபெயர் 
அற்றொடு சிவணல் எச்சம் இன்றே . 


இ.வி. 150 


சூத்திரம் 2 / 


எச்சவும்மை இருபெயர்த் தொகைச்சொற்கு 
அகரச் சாரியை உரித்தா கும்மே . 


மு.வீ.பு : 89 


சூத்திரம் 22 


நன் , 177 


அல்வழி ஆமா மியா முற்று - முன் மிகா , 

மியாமுற்று இறுதி 
யா - வினா இவற்றுமுன் வல்லெழுத்து இயல்பாம்.இ.வி .89 
ஆவும் மாவும் அழைப்பும் வினாவும் 
மியாவும் பலவும் மிகாது இயல்பு ஆகும் . மு.வீ.பு : 90 


உயிர் மயங்கியல் 


245 


சூத்திரம் 25 


நிலாப்பெயர் இன்னொடு நிலவுதல் வரையார் 
இராப் பெயருக்கு இலவாம் என மொழிப. 


மு.வீ.பு : 94 


சூத்திரம் 27 


யாவும் பிடாவும் தளாவும் மெலிமிகும் . 


மு.வீ.பு : 95 


சூத்திரம் 28 


மு . வீ . பு : 96 


சூத்திரம் 29 


ஆமாகோன - அணையவும் பெறுமே . நன் . 248 இ.வி .151 
ஆமா னகரமெய் அடையப் பெறுமே . மு.வீ.பு : 96 


சூத்திரம் 30 


ஆன்ஒற்று அகரமொடு நிலையிடன் உடைய . 


மு.வீ.பு : 97 


சூத்திரம் 3 / 


ஆமுன் பகரஈ அனைத்தும் வரக் குறுகும் . நன் . 177 மு.வீ.பு : 99 


சூத்திரம் 32 


ஆவும் அவ்வாய்த் 
தாவிய ஐந்தாம் உயிர்பின் பெறுவன தாமுமுண்டே . வீ.சோ .24 
உற்ற ஆகாரம் அகரமாய் ஓங்கு உகரம் 
பெற்றிடும் . 

நேமி .23 


குறியதன்கீழ் ஆ - குறுகலும் அதனோடு 
உகரம் ஏற்றலும் இயல்புமாம் தூக்கின் . நன் . 172 , இ.வி.90 . 

மு.வீ.பு : 92 


சூத்திரம் 34 


இனி அணி இகரச்சுட்டும் ஒற்று இடைமிகும் . 


மு.வீ.பு : 100 


246 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் 35 


அன்றி இன்றி - என் வினையெஞ்சு இகரம் 
தொடர்பினுள் உகரமாய் வரின் இயல்பே. நன் . 173 , இ.வி .91 
யாப்பினுள் இன்றியும் அன்றியும் உகர 
மாய் வரின் மிகாது இயல்பாம் என மொழிப. 

மு.வீ.பு : 92 


சூத்திரம் 37 
பதக்கு வரின் மிகும் தூணிக் கிளவி . 


மு.வீ.பு : 102 


சூத்திரம் 38 


நன் . 174 


ஆவி முன் ஆவியோடும் 
கூறா ழகாரம் அழிந்து டகாரம் குறுகிடுமே . வீ.சோ .22 
உரிவரின் நாழியின் ஈற்றுயிர்மெய் ஐந்தாம் . நேமி .19 
உரிவரின் நாழியின் ஈற்று - உயிர்மெய் கெட 
மருவும் டகரம் . 
உரிவரின் நாழியின் ஈற்றுயிர்மெய் கெட 
மருவும் டகாரமாம் வல்லினப் புள்ளி , 

மு.வீ.பு : 103 
சூத்திரம் 39 
இன்னும் அத்தும் பனியொடு சிவணும் . 

மு.வீ.பு : 104 
சூத்திரம் 40 
வளிப்பெயர்க் கிளவியும் அவற்றோ ரற்றே . 

மு.வீ.பு : 105 
சூத்திரம் 4 / 
உதி எனும் மரம்மெலி மிகும் என மொழிப . 

மு.வீ.பு : 106 
சூத்திரம் 42 
அம்முச் சாரியை அடையும் மரப்புளி. மு.வீ.பு : 107 

சூத்திரம் 43 , 44 
சுவைப்புளி முன் இன மென்மையும் தோன்றும் . நன் . 175 , 

இ.வீ. 92 , மு . வீ . பு : 108 


உயிர்மயங்கியல் 

247 
சூத்திரம் 45 
தொழிற்பெயர் வரின் நாள் ஆனொடு சிவணும் . இ.வீ.பு : 109 

சூத்திரம் 48 
பவ்வீநீமீ முன்னர் அல்வழி , இயல்பாம் . 

நன் . 178 
பவ்வீ அல்வழி இயல்பும் மீமுன் 
ஈகார பகரமும் நீயும் இயல்பே . 

இ.வி .93 
மீ இயல்பு ஆதலும் ...... 

மு.வீ.பு : 112 


சூத்திரம் 49 


வலிமெலி மிகலுமாம் மீக்கே . 


நன் . 178 


மீமுன் 


இ.வி .93 


வலிமெலி மிகலுமாம் வேற்றுமை . 
மீ - இயல்பு ஆதலும் மெலிவலி மிகுதலும் 
ஆகும் என்மனார் அறிந்திசினோரே . 


மு.வீ.பு : 112 


மு.வீ.பு : 54 


சூத்திரம் 5 / 
நீ எனும் ஒருபெயர் நின்னெனத் திரியும் 

சூத்திரம் 55 

..... சுட்டு ஈறு 
ஆகும் உகரம் முன்னர் இயல்பாம் . 


நன் . 179 


சூத்திரம் 56 


நன் . 180 
இ . வி . 95 


அதுமுன் வரும் அன்று ஆன்று ஆம் தூக்கின் . 
அன்றுவருகாலை ........ உரித்தென மொழிப. 
அன்று அதுமுன் வரின் ஆ - ஆகலும் , ஐ 
வரின் உகரம் கெடுதலும் ஆம் தூக்கின் 


மு.வீ.பு : 113 


சூத்திரம் 58 


செருவும் எருவும் அம்மொடு சிவணும் . 
அம்இறு மகரம் செருவயின் அழியும் . 


மு.வீ.பு : 114,115 


248 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

சூத்திரம் 59 
உகர ழகரம் நீடிடன் உடைத்தே 

மு.வி.பு : 117 
சூத்திரம் 60 
ஒடுமரப்பெயர் உதிமர இயல் நிலையும் . 

மு.வீ.பு : 116 
சூத்திரம் 63 


ஊகார இறுதி முன்னிலை மொழியும் 
வினையெஞ்சு கிளவியும் மிகும் என மொழிப. மு.வீ. பு : 118 


சூத்திரம் 66 


பூப்பெயர்முன் இனமென்மையும் தோன்றும் . நன் . 200 , 

மு.வீ. பு : 119 
பூப்பெயர்முன் இன மெல்லெழுத்து மிகுதலும் 
போற்றல் வேண்டும் வேற்றுமைக் கண்ணே . 

இ.வி. 96 
சூத்திரம் 67 
ஊ - னகரத்தொடும் ஒழுகும் என்ப . 

மு.வீ.பு : 120 
சூத்திரம் 68 
அக்கொடு வருதலும் அதன் இயல்பு ஆகும் . 

மு.வீ. பு : 121 
சூத்திரம் 69 
ஆடூஉ மகடூஉ இன்னொடு நிலையும் . 

மு.வீ. பு : 122 


சூத்திரம் 70 


தேற்றமும் சிறப்பும் அல்வழி யான 
ஏகர ஒகரம் பெயர்க்கு ஈறு ஆகா 
முன்னிலை மொழிய என்மனார் புலவர் . 


இ.வி. 97 


சூத்திரம் 7 / 


தேற்ற எகரமும் ...... வல்லெழுத்து மிகாஅ . 


இ . வி . 98 


உயிர் மயங்கியல் 


249 


சூத்திரம் 73 


இடைச்சொல் ஏ ( ஒ ) முன்வரின் இயல்பே . நன் . 201 , இ.வி .99 
ஏகாரத் தோற்றம் இயல்பா கும்மே . 

மு.வீ.பு : 123 


சூத்திரம் 75 


எகாரச் சாரியை ஏ - ஏற்கும்மே . 


மு.வீ.பு : 124 


சூத்திரம் 76 , 77 


சேமரம் ஒடுமரச் செய்கையின் இயலும் . 
ஆண்பெய ராயின் இன் - அடையப் பெறும் . மு.வீ.பு : 125,126 


சூத்திரம் 80 


விசை ஞெமை நமை , ஒடு - விருக்கத்து இயல்பே . மு.வீ.பு : 127 


சூத்திரம் 81 , 82 , 83 


பனைமுன் கொடிவரின் மிகலும் , வலிவரின் 
ஐபோய் அம்மும் , திரள் வரின் உறழ்வும் , 
அட்டு உறின் ஐகெட்டு அ - நீளவும் ஆம் வேற்றுமை . நன் .203 
பனைமுன் .... -.ஐகெட்டு ஆவும் ஆம் பிற . இ.வி. 84 
ஆவிரை பனை அரை அம்மொடு சிவணும் . 
அவற்றுள் , 
ஆவிரை பனை இறு ஐஉயிர் அழியும் . 
பனைமுன் கொடிவரின் மிகும் என மொழிப. 
அட்டு வரின் ஆ ஆகும் என்ப . மு.வீ.பு : 128-131 


சூத்திரம் 85 


இன்னொடு மழை எதிர்ந்து இயலும் என்ப . 


மு.வீ.பு : 132 


சூத்திரம் 86 


அவாவரின் வேட்கைஈறு ஆவியும் மெய்யும் 
அழிந்து டகரமெய்ணகர ஒற்று ஆகும் . 


மு.வீ.பு : 134 


250 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் 88 


இடைச்சொல் ( ஏ ) ஓ முன் வரின் இயல்பே . நன் . 201 , இ.வி.99 
ஐய ஓவினாவலிமிகாது இயல்பாம் . 

மாறுகோள் எச்சமும் 
மிகாது இயல் பாகும் என்மனார் புலவர் . மு.வீ.பு : 133,135 


சூத்திரம் 89 


ஒழியிசை ஓவும் ..... 
மிகாது இயல்பாகும் என்மனார் புலவர் . 


மு.வீ.பு : 135 


சூத்திரம் 9 / 


இல்லொடு கிளப்பின் இயல்பா கும்மே . 


மு.வீ.பு : 136 


சூத்திரம் 93 


ஔகார இறுதி மிகுதலும் , உகரச் 
சாரியை பெறுதலும் , தனக்குரித்தாகும் . 


மு.வீ.பு : 137 


புள்ளிமயங்கியல் 


251 


எட்டாவது 
புள்ளி மயங்கியல் 


இளம்பூரணம் 


297. ஞகராறு இருவழியும் வன்கணத்தொடு புணருமாறு 

ஞகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே 

உகரம் வருதல் ஆவயி னான 
என்பது சூத்திரம் . இவ்வோத்து என்ன பெயர்த்தோ எனின் , 
புள்ளியீறு வன்கணத்தோடும் சிறுபான்மை பிறகணத்தோடும் 
மயங்கிப் புணரும் இயல்பு உணர்த்தினமையின் , புள்ளி 
மயங்கியல் என்னும் பெயர்த்து . 

இத்தலைச்சூத்திரம் என் நுதலிற்றோ எனின் , ஞகார ஈறு 
வன்கணத்தோடு அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் 
புணருமாறு உணர்த் ..... ற்று . 

( இ - ள் . ) ஞகாரம் ஈற்றின்கண் ஒற்றாக நின்ற 
தொழிற்பெயரின் முன்னர் , அல்வழியைச் சொல்லு 
மிடத்தும் வேற்றுமைக்கண்ணும் , வல்லெழுத்து முதல் 
மொழி வருமொழியாய் இயைபின் , வல்லெழுத்து 
வருமொழிக்கண்மிக்கு முடியும் ; ஆண்டு நிலைமொழிக்கண் 
உகரம் வருக எ - று . 

( உ - ம் . ) உரினுக் கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
உரினுக் கடுமை சிறுமை தீமை பெருமை - எனவும் வரும் . ( 1 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


297 , 1 ) ஒற்று என்னும் பெயரடியாக ஒற்றிய என்னும் 
பெயரெச்சவினை பிறந்தது . பெயர் அழகு முதல் அமர்பை 
மை முதலான பெயர்ச்சொற்களடியாகவும் வினை பிறத்தல் 
காண்க . ( பிர . கா . 35 உரை ) 


252 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


2 ) உரிஞ் - முதனிலைத் தொழிற்பெயர். உகரமொடு 
புணரும் புள்ளி யிறுதி எனத் தொகைமரபினுள் ( 21 ) 
தொகுத்துக் கூறியதனை இவ்வியலுள் ஆசிரியர் விரித்து , ஞ் 
ண்ம்ன்ல்ள் - என ஈறுகள் தோறும் கிளந்தோதுவன காண்க . 


உகரச்சாரியை பெறுதல் நிலைமொழித் தொழில் 
என்பர் நச்சினார்க்கினியர் ( வினை . 31 ) 


நச்சினார்க்கினியம் 


296. ஞகார ஈறு இருவழியும் வன்கணத்தொடு புணர்தல் 


ஞகாரை ஒற்றிய தொழிற்பெயர் முன்னர் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே 

உகரம் வருதல் ஆவயி னான 
என்பது சூத்திரம் . 


நிறுத்த முறையானே ( 107 ) உயிரீறு புணர்த்துப் 
புள்ளியீறு வன்கணத்தோடும் சிறுபான்மை ஏனைக்கணத் 
தோடும் புணருமாறு கூறலின் , இவ்வோத்துப் புள்ளி 
மயங்கியல் என்னும் பெயர்த்தாயிற்று . 

இச்சூத்திரம் ஞகார ஈறு வன்கணத்தோடு இருவழியும் 
புணருமாறு கூறுகின்றது . 

(( இ - ள் . ) ஞகாரை .... முன்னர் - ஞகரம் ஈற்றின்கண் 
ஒற்றாக நின்ற தொழிற்பெயரின் முன்னர் ; அல்லது ... 
கண்ணும் அல்வழியைச் சொல்லுமிடத்தும் வேற்று 
மையைச் சொல்லுமிடத்தும் ; வல்லெழுத்து .... மிகும் - 
வல்லெழுத்து முதல் மொழி வருமொழியாய் வரின் , 
அல்வல்லெழுத்து வருமொழிக்கண் மிக்கு முடியும் ; 
ஆவயினான உகரம் வருதல் - அவ்விடத்து உகரம் வருக எ - று . 

( உ - ம் . ) உரிலுக்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , 
உரினுக் கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . ( 1 ) 


253 


புள்ளிமயங்கியல் 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


296.1. உரினு - உரிநுதல் : முதனிலைத் தொழிற்பெயர் . 


இளம்பூரணம் 


298. அவ்வீறு மென்கணத்தோடும் இடைக்கணத்தோடும் 

முடியுமாறு 


ஞநமவ இயையினும் உகரம் நிலையும் . 


இச் ..... எனின் , அவ்வீறு மென்கணத்தோடும் இடைக் 
கணத்து வகரத்தோடும் முடியுமாறு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அந்த ஞகாரஈறு , வன்கணமன்றி ஞ ந ம வ 
முதல்மொழி வருமொழியாய் இயையினும் , நிலை 
மொழிக்கண் உகரம் நிலைபெற்று முடியும் எ - று . 


( உ - ம் .)உரினு ஞான்றது நீண்டது மாண்டது - எனவும் , 
உரினு ஞாற்சி நீட்சி மாட்சி - எனவும் , உரினு வலிது எனவும் , 
உரினு வலிமை எனவும் வரும் . 


இடைக்கண யகரத்தோடும் உயிரோடும் புணருமாறு 
தொகைமரபினுள் ‘உகரமொடு புணரும் புள்ளி இறுதி ( 21 ) 
என்பதனுள் கூறப்பட்டது . 

( 2 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


298. 1 ) உயிர்க்கணத்தொடும் இடைக்கணத்துள் யகரத் 
தொடும் புள்ளியிறுதி நிலைமொழித் தொழிற்பெயர் 
புணர்வழிசாரியை பெறாது இயல்பாய் முடிதலின் , இவ்வாறு 
உகரம் பெறுதல் ( வன்கணமும் ) மென்கணமும் இடைக் 
கணத்துள் வகரமும் வந்தியையுமிடத்து என்றவாறு . 


254 


தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


297. ஞநமவ - வருவழியும் இவ்வீறு உகரம் பெறுதல் 


ஞநமவ இயையினும் உகரம் நிலையும் . 


இஃது அவ்வீறு மென்கணத்தோடும் இடைக்கணத்து 
வகரத்தோடும் முடியுமென எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) ஞநமவ ..... நிலையும் அஞ்ஞகரஈறு , 
வன்கணமன்றி , ஞநமவ முதல் மொழி வருமொழியாய் 
வரினும் , நிலைமொழிக்கண் உகரம் நிலைபெற்று முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) உரினு ஞான்றது நீண்டது மாண்டது வலிது 
எனவும் , ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . 

யகரத்தோடும் உயிரோடும் புணருமாறு தொகை 
மரபினுள் , உகரமொடு புணரும் , ( 163 ) என்பதனாற் 
கூறினார் . 

( 2 ) 


இளம்பூரணம் 


299. நகரஇறுதியும் உகரச்சாரியை பெற்று முடிதல் 


நகர இறுதியும் அதனோ ரற்றே . 


இச் .... எனின் , நகரஈறு மேற்கூறிய கணங்களோடு 
ஒருவழி முடியுமாறு கூறு . ற்று . 


( இ - ள் . ) நகர ஈற்றுப் பெயரும் , மேற்கூறிய 
கணங்களொடு புணரும்வழி , அஞ்ஞகர ஈற்றோடு 
ஓரியல்பிற்றாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) பொருநுக் கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
பொருது ஞான்றது நீண்டது மாண்டது - எனவும் , பொருது 
வலிது - எனவும் ஒட்டுக . 

( 3 ) 


புள்ளி மயங்கியல் 


255 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

299. I ) ஞநவென் புள்ளிக்கு இன்னே சாரியை ( 183 ) 
என்புழியும் இவ்விரண்டு ஈற்றினையும் சேரக் கூறினார் . 

நச்சினார்க்கினியம் 
298. நகார ஈறும் உகரம் பெற்று முடிதல் 

நகர இறுதியும் அதனோ ரற்றே . 

இது நகரஈறு முற்கூறிய கணங்களோடு அல்வழிக்கண் 
முடியுமாறு கூறி , எய்தாதது எய்துவிக்கின்றது . 

(இ - ள் . ) நகர.... ஓரற்று - நகரஈற்றுப் பெயரும் 
முற்கூறிய கணங்களொடு புணரும்வழி , அஞ்ஞகர ஈற்றுத் 
தொழிற்பெயர் இயல்பிற்றாய் , வல்லெழுத்து வந்துழி 
அவ்வல்லெழுத்து மிக்கு உகரம் பெற்றும் , ஞநமவ வந்துழி 
உகரம் பெற்றும் முடியும் எ - று . 

( உ - ம் . ) பொருநுக்கடிது வெரிநுக்கடிது சிறிது தீது 
பெரிது எனவும் , ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் 
வரும் . 

முடிபுஒப்புமை நோக்கி நகரஈறு ஈண்டுப் புணர்த்தார் . 
ஈண்டு வேற்றுமை ஒழித்து மாட்டேறு சென்றதென்று 
உணர்க . 

( 3 ) 


2 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


298. 1 ) இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


299. நகர இறுதியும் அதனோ ரற்றே . 


( இ - ள் . ) நகரஈற்றுப் பெயரும் வருமொழி முதலில் 
வல்லெழுத்தும் ஞநமவ இவையும் வருமிடத்து இருவழிக் 
கண்ணும் ஞகர ஈற்றுப் பெயரின் தன்மைத்து . 


256 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஈண்டு வேற்றுமை யொழித்து மாட்டேறு சென்ற 
தென்று உணர்க ” என்று நச்சினார்க்கினியத்தில் உள்ளது . 
அவ்வாறாயின் வரும் சூத்திரத்தில் உக்கெட என வருதலின் , 
அத்தொடர் தவறாக எழுதப்பட்டிருக்கவேண்டும் . 

299. ( உக்கெட ( 300 ) என்றமையான் , முன்னர் 
வேற்றுமைப் புணர்ச்சியான் உகரம் தோன்றியது எனவும் 
பின்னர் அது கெட அகரச்சாரியை வந்தது எனவும் பொருள் 
கொள்ளவேண்டியிருத்தலின் , இச்சூத்திரம் அல்வழி 
வேற்றுமை என இருவழிக்கண்ணும் நகரவிறுதித் தொழிற் 
பெயர்க்கு உகரச்சாரியை மாட்டேற்றான் விதிப்பதாகச் 
சாத்திரியார் கருதுகிறார் . ஆயின் , நச்சினார்க்கினியர் 
மாட்டேறு அல்வழி யொன்றற்கே பொருந்தும் என்றார் . 
அவர் கருத்திற்கேற்ப , உக்கெட என்புழிக் கெடுதலாவது 
ஆண்டுத் தோன்றாமை . அதுவென் வேற்றுமை ( வேற் . 
மயங் . 11 ) என்னும் சூத்திரத்து ‘உருபுகெடுதலாவது உருபு 
ஆண்டுத் தோன்றாமை என்று சேனாவரையர் உரை செய்தமை 
காண்க . அஃது ‘ அழிவுபாட்டு அபாவ மன்றி முன் உள்ளதன் 
அபாவ மாகக் கொள்ளப்படும் என்று பிரயோகவிவேக நூலார் 
குறிப்பிட்டமையும் ( கா . 19 ) உணரப்படும் . ] 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
299. வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும். 

மேலைச் சூத்திரத்தான் உகரம் வந்தவழி , வெரிநு 
பொருநு என்று முற்றியலுகரம் ஆயினமையின் அதுகெடும் 
என்றார் . இயல்பானாதல் விதியானாதல் மொழியீற்றில் 
நிற்கும் முற்றுகரத்தின் முன் உயிர்முதன்மொழி வந்து 
புணருமிடத்து , அவ்வுகரம் கெடுதற்கு விதிகூறும் 
வழக்கமுடையராகலின் , ஈண்டும் அவ்வாறே கூறினார் . இது 
விதியான் வந்த முற்றுகரம் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


மெய்யே உயிரென்று ஆயீரியல எனப்பட்டவற்றுள், 
மெய்யீறு புணருங்கால் அஃது ஒலிப்புடையதாகிப் புணரும் 


புள்ளிமயங்கியல் 


257 


என்பதை மெய்யீ றெல்லாம் புள்ளியொடு நிலையல் என 
உணர்த்தினமையின் , மெய்ம்மயங்கியல் என்னாது புள்ளி 
மயங்கியல் என்றார் . 


299. வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும் . 

( இ - ள் . ) மேற்கூறிய நகரவீற்றுப்பெயர் வேற்றுமைப் 
புணர்ச்சிக்கண் உகரம் கெட அகரம் வந்து நிலைபெறும் . 


299. ( உக்கெட என்பதற்கு உகரம் கெட்டவழி 
என்னும் உரையாசிரியன்மார் உரையே செவ்விது . சூ . 
374 - இலும் உகரம் கெடுவழி அகரம் நிலையும் செய்தி 
சுட்டப்பட்டுள்ளமை காண்க . உகரம் கெடாதவழி மேற்கூறிய 
விதியே நிலையும் என்றவாறு . ) 

தி.வே.கோ. 


இளம்பூரணம் 


300. அவ்விறுதி வேற்றுமைக்கண் உக்கெட அகரம் 

பெற்று முடிதல் 


வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும் . 


இச் ..... எனின் , நகரஈறு மேற்கூறிய கணங்களொடு 
புணரும்வழி முடியுமாறு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அந்நகர ஈறு , வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக் 
கண் , மேல் எய்திய நிலைமொழி உகரம் கெட அகரம் 
நிலைபெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) பொருநக் கடுமை சிறுமை தீமை பெருமை 
எனவும் , பொருந ஞாற்சி நீட்சி மாட்சி - எனவும் , பொருந 
வலிமை எனவும் வரும் . 


அகரம் நிலையும் என்னாது 

என்னாது உகரம் கெட 
என்றதனான் , இவ் ஈரீற்றின் உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கண் சென்றவழி , இயைபுவல்லெழுத்து வீழ்வும் 
சிறுபான்மை உகரப்பேறும் கொள்க . 
கங்காதரன் - 7 


258 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) பொருநின் குறை உரிமின் குறை எனவும் , 
உயவல் யானை வெரிநுச்சென் றன்ன ( அகநா . 65 ) எனவும் 
வரும் . 

( 4 ) 


நச்சினார்க்கினியம் 


299. இவ்வீறு வேற்றுமைக்கண் அகரம் பெற்று முடிதல் 


வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும் . 

இது நிலைமொழி உகரம் விலக்கி அகரம் வகுத்தலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுக்கின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமைக்கு ..... நிலையும் - அந்நகரஈறு , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கு , மேல் எய்திய உகரம் 
கெட , அகரத்தொடு நிலைபெற்றுப் புணரும் எ - று . 

( உ - ம் . ) பொருநக்கடுமை - வெரிநக் கடுமை - சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவரும் . 

அகரம் நிலையும் என்னாது உகரம் கெட 
என்றதனான் , உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் 
சென்றுழி இயைபு வல்லெழுத்து வீழ்வும் , சிறுபான்மை 
உகரப்பேறும் கொள்க . 

வெரிநின்குறை பொருநின்குறை ( 182 ) உரிஜின்குறை 
எனவும் , உயவல் யானை வெரிநுச்சென் றன்ன ( அகநா . 65 ) 
எனவும் வரும் . யானையினது முதுகின் மேற் சென்றன்ன என 
விரிக்க . 


பொருந் என்பது ஒருசாதிப்பெயரும் , பொருநுதல் 
என்னும் வினைப்பெயருமாம் . 

( 4 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


299. 1. உகரம் 

உகரம் கெடுதலாவது ஆண்டு அது 
தோன்றாமை . அது வென் வேற்றுமை.... அதுவென் 
உருபுகெடக் குகரம் வருமே ( வேற் . மயங் . 11 ) என்புழிப் 
போலக் கொள்க . ( இது சேனாவரையர் கொண்ட பொருள் . ) 


புள்ளிமயங்கியல் 


259 


2. பொருநர் என்னும் சாதிப்பெயரும் , ஒருவரைப் 
போல வேடங்கொள்ளுதல் என்னும் தொழிற்பெயரும் ஆம் . 


இளம்பூரணம் 


301. வெரிந் நகரம் கெட மெல்லெழுத்து மிக்கு முடிதல் 


வெரிந்என் இறுதி முழுதும் கெடுவழி 
வரும் இடன் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை . 


இச்..... எனின் , அந்நகரஈற்று ஒருமொழிக்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ...... ற்று . 


( இ - ள் . ) வெரிந் என்று சொல்லப்பட்ட நகரஈற்று 
மொழி , தன் ஈற்று நகரம் முன்பெற்ற அகரத்தோடு எஞ்சாமல் 
கெட்டவிடத்து , மெல்லெழுத்துப்பெறும் இயல்பு வந்து 
முடியும் இடனுடைத்து எ - று . 


( உ - ம் . ) வெரிங்குறை செய்கை தலை புறம் 
எனவரும் . 

( 5 ) 


நச்சினார்க்கினியம் 


300. வெரிந் நகரம் கெட்டு மெலி மிக்கு முடிதல் 


வெரிந்என் இறுதி முழுதும் கெடுவழி 
வரும் இடன் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை . 


இஃது அந்நகரஈற்றுள் ஒருமொழிக்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) வெரிந் ..... கெடுவழி - வெரிந் என்று சொல்லப் 
படும் நகரஈற்று மொழி தன் ஈற்று நகரம் முன்பெற்ற 
அகரத்தோடு எஞ்சாமைக் கெட்டவிடத்து ; மெல்லெழுத்து 
இயற்கை வருமிடன் உடைத்தே - மெல்லெழுத்துப்பெறும் 
இயல்பு வந்து முடியும் இடனுடைத்து எ - று . 


260 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) வெரிங்குறை செய்கை தலை புறம் என வரும் . 
மெல்லெழுத்து வருமொழி நோக்கி வந்தது . 


‘ வெயில் வெரி நிறுத்த பயிலிதழ்ப் பசுங்குடை 
( அகநா .37 ) என்பதில் ரகர இகரமே இட்டு எழுதுப . ( 5 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


300. 1. 143 ஆம் சூத்திரவிதி பற்றிக் கொள்க . 


2. வெரினிறுத்த என்றெழுதாது , வெரிநிறுத்த என ரகர 
இகரமே இட்டெழுதுப. வெரிந் + நிறுத்த ; நிலைமொழி 
யீற்று நகரம் கெட்டது ; ஆதலின் அதன் விதியீறு ரகர இகரமே 
என்றார் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


300. வெரிந்என் இறுதி..... மெல்லெழுத் தியற்கை . 


வெரிந் என்பதிலுள்ள நகரம் கெடுமென்றும் , 
மெல்லெழுத்து வரும் என்றும் , இலக்கண நூலார் கூறு 
முறையிற் கூறினார் . உண்மைத் தன்மையை நோக்கின் , 
நகாரம் , முன்வரும் வல்லெழுத்திற்கு ஒத்த இனமெல் 
லெழுத்தாகத் திரிகின்றது என்பது புலனாகின்றது . மகரம் 
திரிதல் போலவே ( 310 ) , ஈண்டு நகரமும் திரிந்தது என்று 
கொள்ளுதல் அமைதி . 


இளம்பூரணம் 


302. ஆண்டு வல்லெழுத்தும் மிகப் பெறுதல் 


ஆவலின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே . 


இச்... எனின் , இன்னும் அம்மொழிக்கு எய்துவதொரு 
முடிபு கூறு ... ற்று . 


புள்ளிமயங்கியல் 


261 


இ - ள் . ) அவ்வெரிந் என்னும் சொல் , அவ்வாறு 
ஈறுகெட்டு நின்றவிடத்து , மெல்லெழுத்தேயன்றி 
வல்லெழுத்து மிக்குமுடிதலும் உரித்து எ - று . 

( உ - ம் . ) வெரிக்குறை செய்கை தலை புறம் - எனவரும் . 

ஞகார ஈற்றொடு நகரஈறு ஒத்த முடிபிற்று ஆதலின் உடன் 
கூறப்பட்டது . 

( 6 ) 


நச்சினார்க்கினியம் 


301. அச்சொல் வலிமிக்கு முடிதலும் உடைமை 


ஆவயின் வல்லெழுத்து மிகுதலும் உரித்தே . 
இஃது அதற்கு எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) ஆவயின் ..... உரித்து - அவ்வெரிந் என்னும் 
சொல் அவ்வாறு கெட்டு நின்றவிடத்து , மெல்லெழுத்தே 
யன்றி வல்லெழுத்து மிக்கு முடிதலும் உரித்து எ - று . 

( உ - ம் . ) வெரிக்குறை செய்கை தலை புறம் 
எனவரும் . 

( 6 ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


301. ஆவயின் வல்லெழுத்து மிகுதலு முரித்தே . 

மேற்சூத்திரத்திற் கூறிய மெல்லெழுத்து நகரத்தின் 
திரிபாதல் போன்று , இச்சூத்திரத்திற் கூறிய வல்லெழுத்தும் 
நகரத்தின் திரிபாகும் . 


இளம்பூரணம் 


303. ணகார ஈற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் 

புணருமாறு 


ணகார இறுதி வல்லெழுத்து இயையின் 
டகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே . 


262 

தொல்காப்பியம்-எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இச் ... எனின் , ணகார ஈறு வேற்றுமைப் பொருட்கண் 
புணருமாறு உணர்த் ..... ற்று . 


( இ - ள் . ) ணகாரஈற்றுப்பெயர் , வல்லெழுத்து முதல் 
மொழி இயையின் , டகாரமாய் முடியும் , வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கண் எ - று . 


( உ - ம் . ) மட்குடம் சாடி தூதை பானை எனவரும் . ( 7 ) 


நச்சினார்க்கினியம் 


302. ணகார ஈற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


ணகார இறுதி வல்லெழுத்து இயையின் 
டகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே . 


இது நிறுத்தமுறையானே ணகாரஈறு வேற்றுமைப் 
பொருட்கண் புணருமாறு கூறுகின்றது , அல்வழி முடிபு 
தொகைமரபினுள் மொழிமுதலாகும் ( 147 ) என்பதனான் 
முடிக்கப்பட்டமையின் . 


( இ - ள் . ) ணகார இறுதி ணகார ஈற்றுப்பெயர் ; 
வல்லெழுத்து இயையின் - வல்லெழுத்து முதல் மொழி வந்து 
இயையின் ; டகாரம் ..... பொருட்கு - டகாரமாகத் திரிந்து 
முடியும் , வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் எ - று . 


(உ - ம் . ) மட்குடம் சாடி தூதை பானை எனவரும் .. 
மண்கை புண்கை என்பன இரண்டாவதன் திரிபின் ( 157 ) 
முடிந்தன . 


கவண்கால் பரண்கால் என்பனமேல் முடித்தும் . ( 7 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


302.1.78 ஆம் சூத்திரத்தே நிறுத்தமுறை என்க . 


புள்ளிமயங்கியல் 


263 


2. மெய்பிறி தாகிடத்து இயற்கை யாதலும் ( 157 : 10 ) 
என்பது விதி . 


3. 307 ஆம் சூத்திரவுரையுள் இலேசினான் இயல்பாய் 
முடிந்தன . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


303. 

ணகார இறுதி .....வேற்றுமைப் பொருட்கே . 

அன்மொழித் தொகையாகிய ணகார இறுதி டகார 
மாகும் என்றாரேனும் , ஈற்றெழுத்தாகிய ணகரமே டகாரம் 
ஆகும் என்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


302. ணகார இறுதி ........வேற்றுமைப் பொருட்கே. 

புள்ளியீறுகளில் திரிபு , வேற்றுமைப் புணர்ச்சிக்கண் 
மிக்கு நிகழ்தலின் , இவ்வியலுள் பெரும்பான்மையும் 
வேற்றுமைப் புணர்ச்சி முற்கூறி , பின்னர் அல்வழிப் புணர்ச்சி 
கூறுகிறார் . 


இளம்பூரணம் 
304. ஆண் , பெண் - என்னும் பெயர்கள் ( வேற்றுமைக் 

கண் ) இயல்பாய் முடிதல் 


ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 


இச் ..... எனின் , அவ்வீற்று விரவுப்பெயருள் 
சிலவற்றிற்கு எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ... ற்று . 


( இ - ள் . ) ஆண் என்னும் பெயரும் பெண் என்னும் 
பெயரும் , மேல் தொகைமரபினுள் மொழி முதலாகும் ( 5 ) 
என்பதன்கண் அஃறிணைப் பெயர் முடிந்த இயல்பு போல , 
தாம் வேற்றுமைக்கண் இயல்பாய் முடியும் எ - று . 


264 தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

( உ - ம் . ) ஆண்கை , பெண்கை செவி தலை புறம் - என 
வரும் . 


மற்று இது தொகைமரபினுள் அஃறிணை விரவுப் 
பெயர் ( 13 ) என்பதனுள் இயல்பாய் முடிந்ததன்றோ எனின் , 
இவை ஆண்டு முடிந்தன போலத் தத்தம் மரபின் வினையாற் 
பால் அறியப்படுவன அன்றி ( சொல் . பெய . 18 ) , இருதிணைக் 
கண்ணும் அஃறிணையாய் முடிதலின் , அவ்வஃறிணைப் 
பெயரது இயல்பொடு 

மாட்டெறிந்து 

முடித்தான் 
எனக் கொள்க . இவ்வாறு ஆதலின் , ஆண்கடிது பெண்கடிது 
என்னும் அல்வழியும் மொழிமுதலாகும் ( தொகை -5 ) 
என்பதனுள் கொள்ளப்படும் . 

( 8 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


304. 1 ) தொகை மரபினுள் , சாத்தன் என்னும் விரவுப் 
பெயர் சாத்தன் குறியன் குறிது என அல்வழிக்கண்ணும் , 
சாத்தன் கை என வேற்றுமைக்கண்ணும் இயல்பாக முடிந்தது . 
( அஃறிணையுள் , சாத்தன் ஒரு குரங்கின் பெயராகக் கொள்க . ) 


இச்சூத்திரத்துள் ஆண் பெண் எனக் குறிக்கப்பெற்றவை 
உயர்திணைப் பெயரே என்றும் , அவை அஃறிணைப் பெயரே 
போல வேற்றுமைக்கண் இயல்பாக முடியும் என்றும் 
பொருள் கொள்வதே பொருந்துவதாகப் பிற உரையாசிரியர் 
கருதுவர். 


ஆண்கல்வி பெண்கல்வி சால்பு திட்பம் பண்பு என 
வருமொழி உயர்திணைக்கு ஏற்றவாகக் கொடுத்து முடிப்பர் 
பாலசுந்தரம் . அவ்வவ்வுரையாளர் உரைக்குறிப்புக்களில் 
விளக்கம் காணலாம் . 


நச்சினார்க்கினியம் 
303. ‘ ஆண் , பெண் - இயல்பாய் முடியுமாறு 

ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 


265 


புள்ளி மயங்கியல் 


இஃது இவ்வீற்று விரவுப்பெயர் சிலவற்றிற்கு 
எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 


( இ - ள் . ) ஆணும் பெண்ணும் - ஆண் என்னும் விரவுப் 
பெயரும் பெண் என்னும் விரவுப் பெயரும் ; அஃறிணை 
இயற்கை - தொகைமரபினுள் மொழிமுதலாகும் ’ ( 147 ) 
என்பதன்கண் அஃறிணைப் பெயர் முடிந்த இயல்பு போலத் 
தாமும் வேற்றுமைக்கண் இயல்பாக முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஆண்கை பெண்கை செவி தலை புறம் 
எனவரும் . 


இது தொகைமரபினுள் ‘ அஃறிணை விரவுப்பெயர் 
( 155 ) என்பதனுள் முடிந்த இயல்பன்றோ எனின் , இவை 

ண்டு முடிந்தன போலத் தத்தம் மரபின் வினையாற் 
பாலறியப் படுவன ( சொல் . 172 ) அன்றி இருதிணைக் 
கண்ணும் அஃறிணையாய் முடிதலின் , அஃறிணைப் பெயரது 
இயல்பொடு மாட்டெறிந்து முடித்தார் என்க . ஆண்கடிது 
பெண்கடிது என்னும் அல்வழிமுடிபு மொழிமுதலாகும் 
( 147 ) என்பதன்கண் வருமொழி முற்கூறியதனான் முடிக்க . ( 8 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

303. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


304. ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 


( இ - ள் . ) ஆண் பெண் இவை அஃறிணையாய் 
இருப்பின் , பின்னர்வல்லெழுத்து வரின் , வேற்றுமை வழியே 
புணர்ச்சி இயல்பாம் . 


அஃறிணையியற்கை என்றதற்கு " அஃறிணைப்பெயர் 
முடிந்த இயல்பு போல் இயல்பாய் முடியும் ” என்று பொருள் 
கூறினர் உரைகாரர் . மொழி முதலாகும் ( 140 ) என்ற 


266 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஆண் 


சூத்திரத்தில் அல்வழிக்கண் திரிபில்லை 

எனக் 
கூறப்பட்டதேயன்றி வேற்றுமைக்கண் கூறப்படாமை 
யானும் , அங்கு அஃறிணை எனச்சிறப்பித்துக் கூறப்படாமை 
யானும் , அஃறிணைவிரவுப்பெயர் ( 156 ) என்ற சூத்திரத்தில் 
இயல்பினை உறழ்ச்சியாகக் கூறப்பட்டமை யானும் , ணகர 
இறுதிப் பெயர்களாகிய 

பெண் என்பன 
அஃறிணையாயின் இயல்பே புணர்ச்சியாம் என ஆசிரியர் 
கருதினமையானும் , அவர் கூறும் பொருள் பொருத்தமின்று . 
ஈண்டு அஃறிணை எனக் கூறினமையின் , உயர்திணையாய் 
இருக்குமிடத்து வேற்றுமை வழியே திரிபு உளது எனலாம் . 
அதற்கு ஆண்டலைக் கொடியொடு ( திருமுரு . 227 ) என்பது 
உதாரணமாகும் . 


308. ( அஃறிணை இயற்கை என்னும் தொட 
ரமைப்பு , சாரியை இயற்கை வேற்றுமை இயற்கை 
வல்லெழுத் தியற்கை ‘மெல்லெழுத்தியற்கை எனப் 
பிறாண்டு வந்த ( சூ . 166 , 167 , 264 , 301 இள . ) தொடர்களைப் 
போன்றது . ஆறன் தொகையாக அவை பொருள்படுமாறு 
காண்க . 


அஃறிணை யியற்கை எனவே , ஆணும் பெண்ணும் 
உயர்திணைப் பெயர்களே யாதல் போதரும் . தனித்து ஆண் 
பெண் என வருமிடத்தே அப்பெயர்கள் உயர்திணையையே 
சுட்டுதல் மரபியல் 69 ஆம் சூத்திரத்துப் பேராசிரியர் உரையால் 
தெளிவாம் . 


உரையாசிரியன்மார் இருவரும் , அஃறிணை விரவுப் 
பெயர் என்புழி யாண்டும் உயர்திணை விரவுப்பெயர் 
என்று ஒன்று குறித்திலர் . 


ஆண்டலைக் கொடியொடு என்பதனை வேற்றுமை 
வழி வந்த திரிபிற்குச் சாத்திரியார் எடுத்துக்காட்டினார் . 
ஆண்டுத்திரிபு வருமொழித் தகரத்திற்கன்றி நிலைமொழி 
யீற்று ணகரத்திற்கு இல்லை என்பது வெள்ளிடை . ) 


புள்ளி மயங்கியல் 


267 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


303. ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 


ஈண்டுக் கூறிய பெயர்கள் உயர்திணையைக் குறிப்பன 
வாதலின் அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமா ருளவே 
( 155 ) என்றதனான் இம்முடிபு அமையாது . ஈண்டு அஃறிணை 
யியற்கை எனவே இவை அஃறிணை யல்லவாதல் 
பெறப்படும் . இனி அஃறிணை யியற்கை என்றதனான் 
இவற்றை விரவுப்பெயர்கள் என்னலாம் எனின் , அன்று . 
பெண்ணும் ஆணும் பிள்ளையும் அவையே ( மர .69 ) என்னும் 
சூத்திரத்திற்குப் பேராசிரியர் , “ பெண்ணும் ஆணும் 
பிள்ளையும் என வாளாது சொல்லியவழி , உயர்திணைக்கு 
ஏற்றன மரீஇ வந்த மரபு " என்று பொருள் கூறி , “ வாளாதே 
பெண் வந்தது என்றவழி , அஃறிணைப் பொருள் என்பது 
உணரலாகாது ; ‘பெண்குரங்கு வந்தது என விதந்தே கூறல் 
வேண்டும் என்பது . பெண்பிறந்தது , ஆண்பிறந்தது , பிள்ளை 
பிறந்தது என அடையடாது சொல்லியவழி உயர்திணைக்கே 
ஆம் ; அஃறிணைக்காயின் அற்றன்று என்பதாம் ” என்று 
விளக்கவுரை எழுதினாராகலானும் . 

‘ ஆண்பால் எல்லாம் ஆண்எனற் குரிய 

பெண்பால் எல்லாம் பெண்எனற் குரிய ( ஷை 50 ) 
என்னும் சூத்திரத்திற்கு , “ ஆண்யானை பெண்யானை 
ஆண்குரங்கு பெண்குரங்கு ஆண்குருவி பெண்குரு வி 
என்றாற்போல்வன ” என்று ஆண்பெண் என்பவற்றை 
அஃறிணைப் பெயர்களோடு சேர்த்தே உதாரணம் காட்டினா 
ராகலானும் , 

பெண்ணும் பிணாவும் மக்கட் குரிய ( 61 ) 
என்று ஆசிரியரே விதந்து கூறினாராகலானும் , 
இச்சூத்திரத்தில் ஆண்பெண் என்ற பெயர்கள் வாளா 
கூறினவதனான் உயர்திணைப் பெயர்களே என்பது 
அறியப்படும் . 


268 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


303. ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை . 


( இ - ள் . ) ஆண் பெண் என்னும் விரவுப்பெயர்கள் , 
அஃறிணை விரவுப்பெயர்க்குக் கூறிய இலக்கணத்தைப் 
பெறும் என்றது , அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமா 
ருளவே ( தொகை . 13 ) என்னும் விதிப்படி இயல்பாகப் 
புணரும் என்றவாறு . 


அஃறிணை யியற்கை என்றதனான் 

வை 
உயர்திணைப் பொருளவாய் நிற்பவை என்பது புலப்படும் . 


( எ - டு . ) ஆண்கல்வி , பெண்கல்வி - சால்பு திட்பம் 
பண்பு எனவரும் . ஆண்கை, பெண்கை - செவி தலை புறம் 
எனக்காட்டின் , முதலியவை இருதிணைக்கும் 
பொதுவானவை ஆதலின் , அவை அப்பொதுச்சூத்திரத்துள் 
அடங்குமென்க . 


கை 


303. [ ஆண் பெண் எனத் தனித்து வருமிடத்தே 
அச்சொற்கள் உயர்திணைப் பெயரே என்பது தொ . பொ . 
624 ஆம் சூத்திரத்தால் பெறப்படும் . உயர்திணைப் பெயர்ப் 
புணர்ச்சியை ஆசிரியர் யாண்டும் விதந்தே கூறுவார் . 
கவண்கால் பரண்கால் என அஃறிணைப்பெயர் இயல்பாகப் 
புணர்வது போல , ஆண் பெண் என்பனவும் இயல்பாகப் 
புணரும் என்பது இச்சூத்திரச் செய்தி . அஃறிணை விரவுப் 
பெயர் முடிபினை ஒத்ததாக இவ்வுரைகாரர் காட்டுவது , 
உரையாசிரியன்மார் அஃறிணைவிரவுப்பெயர்க்குக் கொண்ட 
பொருளினைப் பிறழ உணர்ந்தமை பற்றியேயாம் . 
சேனாவரையருரையைப் பின்பற்றி , உயர்திணையைப் 
பற்றாது அஃறிணையைக் குறித்து வரும் விரவுப் பெயரை 
இவர் கருதினார் . தன்னோடு இயைபின்மை நீக்கிய 
விசேடணமாக விரவுப்பெயர்க்கு அஃறிணை அ !ை 
யடுத்தது என்பது உரையாசிரியன்மார்துணிபு .) 


புள்ளி மயங்கியல் 


269 


இளம்பூரணம் 


305. ஆண் மரப்பெயர் அம்முச்சாரியை பெறுதல் 


ஆண்மரக் கிளவி அரைமர இயற்றே . 


இச்... எனின் , திரிபுவிலக்கிச் சாரியை வகுத்தமையின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்.... ற்று . 


( இ - ள் . ) ஆண் என்னும் மரத்தை உணரநின்ற பெயர்ச் 
சொல் , அரைமரம் அம்முப் பெற்ற இயல்பிற்றாய்த் தானும் 
அம்முப் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஆணங்கோடு செதிள் தோல் பூ - என வரும் . ( 9 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


305. “ அகக்காழினவாகிய கருங்காலி முதலிய 
மரங்களை ஆண்மரம் என்று வழங்குதலு முண்டு . எகினம் 
சேமரம் ஆண்மரம் என்ப என்று திவாகரம் கூறுவதால் 
இவ்விரு மரத்திற்கும் ஆண்மரம் என்ற பெயருண்மை 
அறியலாம் . ஆணாங்கோடு என 232 ஆம் சூத்திரவுரையுள் 
சுட்டப்படும் . ஆணாமரம் வேறெனவேபடும் . ” இக்குறிப்பு 
அடிகளாசிரிய ருடையது . 


நச்சினார்க்கினியம் 


304. ஆண் மரப்பெயர் அம்முச்சாரியை பெறுதல் 


ஆண்மரக் கிளவி அரைமர இயற்றே . 


இது திரிபு விலக்கிச் சாரியை வகுத்தலின் , எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) ஆண்மரக்கிளவி - ஆண்பாலை உணர்த்தாது 
ஆண் என்னும் மரத்தினை உணரநின்ற சொல் ; அரைமர 


270 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இயற்று - அரை என்னும் மரம் அம்முப் பெற்ற இயல் 
பிற்றாய்த் தானும் அம்முப்பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஆணங்கோடு செதிள் தோள் பூ என வரும் . 
ஒன்றென முடித்தலான் இயல்புகணத்தும் கொள்க . 
( உ - ம் . ) ஆணநார் இலை எனவரும் . 

விரவுப்பெயர் அன்று என்றற்கு மரம் என்றார் . ( 9 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 
304.1 . இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 

இளம்பூரணம் 
306. செய்யுளுள் விண் அத்துப் பெறுதல் 

விண்என வரூஉம் காயப் பெயர்வயின் 
உண்மையும் உரித்தே அத்து என் சாரியை 
செய்யுள் மருங்கின் தொழில்வருங் காலை . 

இச் .... எனின் , செய்யுளுள் திரிபு விலக்கிச் சாரியை 
வகுத் .... ற்று . 

( இ - ள் . ) விண் என்று சொல்ல வருகின்ற ஆகாயத்தை 
உணரநின்ற பெயர்க்கண் 

பெயர்க்கண் அத்து என்னும் சாரியை 
உண்டாதலும் உரித்து , இல்லையாதலும் உரித்து , 
செய்யுளிடத்து வினை வரும்காலத்து எ - று . 

( உ - ம் . ) விண்ணத்துக் கொட்கும் எனவும் , விண்குத்து 
நீள்வரை வெற்ப ( நாலடி . 226 ) எனவும் வரும் . ( 10) 


நச்சினார்க்கினியம் 


305. விண் எனும் பூதக்கிளவியது செய்யுள் முடிபு 


விண்என வரூஉம் காயப் பெயர்வயின் 
உண்மையும் உரித்தே அத்து என் சாரியை 
செய்யுள் மருங்கின் தொழில்வரு காலை . 


புள்ளி மயங்கியல் 


271 


இது செய்யுளுள் திரிபு விலக்கிச் சாரியை வகுத்தது . 


(( இ - ள் . விண்ணென ..... வயின் - விண் என்று சொல்ல 
வருகின்ற ஆகாயத்தை உணரநின்ற பெயர்க்கண் ; அத்துச் 
சாரியை உண்மையும் உரித்து - அத்து என்னும் சாரியை 
உண்டாதலும் உரித்து , இல்லையாதலும் உரித்து ; செய்யுள் ... 
காலை - செய்யுளிடத்துத் தொழிற்சொல் வருங்காலத்து எ - று . 
( உ - ம் . ) விண்ணத்துக் கொட்கும் வண்ணத் தமரர் 
‘விண்ணத்துக் கொட்கும் விரைசெலூர்தியோய் 

எனவும் , 


விண்குத்து நீள்வரை வெற்ப ( நாலடி . 226 ) 

எனவும் வரும் . 


விண் என்னும் குறிப்பினை நீக்குதற்குக் காயம் 
என்றார் . 


விண்வத்துக் கொட்கும் என உடம்படுமெய் புணர்ந்து 
நிற்றலும் கொள்க . அதிகார வல்லெழுத்து இன்மையின் 
சாரியை வல்லெழுத்துக் கொடுக்க . 

( 10 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


305. 1. மெய்யீற்றுக்கும் உடம்படுமெய் கொள்வர் 
நச்சினார்க்கினியர் , 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


305 . 


விண் என வரூஉம் ........ தொழில்வரு காலை . 


மேல் , அத்தே வற்றே ஆயிரு மொழிமேல் (133 ) என்ற 
விதிப்படி , அத்து வரும்வழி விண் என்பதன்கண்ணுள்ள 
ணகரமெய் கெடல் வேண்டுமே எனின் , குறியதன் முன்னர்த் 
தன்னுரு இரட்டலும் ( 160 ) என்று பின்னர்க் கூறிய 
விதியினான் குறில்வழி ணகரம் கெடாது இரட்டியது . 


272 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


விண்வத்துக் கொட்கும் என உடம்படுமெய் புணர்ந்து 
நிற்றலும் கொள்க என்றார் நச்சினார்க்கினியர் . உடம்படுமெய் 
உயிரீற்றின்முன் உயிர் முதன்மொழி வரும்வழியே வருதல் 
இயல்பாதலன்றி மெய்யீற்றின் முன் வருதல் வேண்டா 
வாகலின் , அது பொருந்துவதன்று . 


சார்வு செல்வு என்னும் தொழிற்பெயர்களோடு உழி 
என்னும் இடைச்சொல் சேர்ந்து சார்வுழி செல்வுழி என 
வந்ததேயன்றி , ஆண்டு வகர வுடம்படுமெய் வந்தது இன்று 
என்பது ஆராய்ந்தறியத்தக்கது . விண்வத்துக் கொட்கும் 
என்பதிலுள்ள வகரத்தின் தன்மை அறிதற்கு அரியதாயுள்ளது . 


இளம்பூரணம் 


307. ணகாரஈற்றுத் தொழிற்பெயர் இருவழியும் உகரம் 

பெறுதல் 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல 

இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்குத் திரிபு 
விலக்கி உகரமும் வல்லெழுத்தும் வகுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) ணகாரஈற்றுத் தொழிற்பெயர் எல்லாம் , 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , ஞகாரஈற்றுத் 
தொழிற்பெயரது இயல்பாய் , 

யல்பாய் , வல்லினம் வந்தவழி 
வல்லெழுத்தும் உகரப்பேறும் , மென்கணமும் இடைக் 
கணத்து வகரமும் வந்தவழி உகரமும் பெற்றுமுடியும் எ - று . 

( உ - ம் . ) மண்ணுக்கடிது கடுமை - எனவும் , மண்ணு 
ஞான்றது ஞாற்சி - எனவும் , மண்ணு வலிது வலிமை - எனவும் 
இருவழியும் ஒட்டுக . 

எல்லாம் என்றதனான் , தொழிற்பெயர் அல்லனவும் 
உகரமும் வல்லெழுத்தும் பெறுவன கொள்க . 

( உ - ம் . ) வெண்ணுக்கரை, எண்ணுப்பாறு , மண்ணுச் 
சோறு - என வரும் . 

( 11 ) 


புள்ளி மயங்கியல் 


273 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


307. 1 ) உகரமும் என்றிருப்பின் பொருந்தும் , 
பின்னர்ப் பெற்று முடியும் என வருதலின் . 


2 ) மண்ணு - மண்ணுதல் , கழுவுதல் , குளித்தல் . 


3 ) ‘ ஒத்த எண்ணு முன்வரு காலை ( 318 ) என ஆசிரியர் 
உடம்பொடு புணர்த்துக் கூறியமை காண்க . 


வெண்ணு 


வெண்ணாறு . தஞ்சை மாவட்டம் 
பாவநாசம் வட்டத்திலுள்ள முன்னியூர் அகத்தீசுவரர் கோவில் 
கல்வெட்டு ஒன்றில் வெண்ணாறு வெண்ணு என்று குறிக்கப் 
படுவதாக அடிகளாசிரியர் குறிப்பிடுகிறார் . 


எண்ணுப்பாறு 
மரக்கலம் . 


எள்மூட்டைகள் ஏற்றப்பட்ட 


மண்தரையில் இலையிடாது 


மண்ணுச்சோறு 
உண்ணும் சோறு . 


நச்சினார்க்கினியம் 


306. இவ்வீற்றுத் தொழிற்பெயர் உகரம் பெற்று முடிதல் 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல. 


இஃது இவ்வீற்றுள் சிலவற்றிற்குத் திரிபு விலக்கி 
உகரமும் வல்லெழுத்தும் விதிக்கின்றது . 


-ள் . ) தொழிற்பெயர்.... இயல ணகார ஈற்று 
முதனிலைத் தொழிற்பெயர் எல்லாம் , அல்வழிக்கண்ணும் 
வேற்றுமைக்கண்ணும் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயரது 
இயல்பாய் , வன்கணம் வந்துழி வல்லெழுத்தும் உகரமும் 
பெற்றும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் உகரம் 
பெற்றும் முடியும் எ - று . 


கங்காதரன் - 8 


274 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) மண்ணுக்கடிது - பண்ணுக்கடிது - சிறிது தீது 
பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , மண்ணுக் 
கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி 
வன்மை எனவும் வரும் . 

‘ எல்லாம் என்றதனான் , தொழிற்பெயர் அல்லனவும் 
உகரமும் வல்லெழுத்தும் பெற்றும் , இன்சாரியை பெற்றும் 
புணர்வனவும் கொள்க . 

வெண்ணுக்கரை , தாழ்பெயல் கனைகுரல் கடுப்பப் 
பண்ணுப் பெயர்த்து , எண்ணுப்பாறு , வெண்ணின் கரை 
எனவரும் . 

( 11 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

1. மண்ணு - மண்ணுதல் , நீராடல் , கழுவுதல் . 2 , 4 . 
இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 3. பண்ணுப் 
பெயர்த்தலாவது இசையினை மாற்றுதல் ( சிலப் . 7 : 47 : 4 ) 
தொழிற்பெயரல்லாத பெயரும் உகரச்சாரியை பெறுதலை 
ஆசிரியர் உடம்பொடு புணர்த்தலான் ( 317 ) உணர்த்தினார் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


306. தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெய ரிய்ய . 

ஒத்த எண்ணு முன்வரு காலை ( 317 ) என ஆசிரியர் 
உடம்பொடு புணர்த்துக் கூறியுள்ளமையான் , தொழிற் 
பெயரல்லாத பொருட்பெயரும் சிறுபான்மை உகரம் பெற்று 
வருதல் கொள்க . 

( எ - டு ) வெண்ணுக்கரை , பண்ணுப்பெயர்த்து , 
மண்ணுவீடு என வரும் . 


இளம்பூரணம் 


308. இவ்வீற்றுக் கிளைப்பெயர் இயல்பாய் முடிதல் 


கிளைப்பெயர் எல்லாம் கொளத்திரிபு இலவே . 


புள்ளிமயங்கியல் 


275 


இச் ...... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்குத் திரிபு 
விலக்கி இயல்பு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) ணகரஈற்றுள் ஓரினத்தை உணர நின்ற 
பெயரெல்லாம் . திரிபுடைய என்று கருதும்படி 
திரிதலுடையவன்றி , இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) உமண்குடி சேரி தோட்டம் பாடி - என வரும் . 


எல்லாம் என்றதனான் , இவ்வீறு சாரியை பெற்று 
முடிவனவும் , இயல்பாய் - முடிவனவும் கொள்க . 


( உ - ம் . ) மண்ணக்கடி - எண்ண நோலை - எனவும் , 
பரண்கால் - கவண்கால் - எனவும் வரும் . 


கொள என்றதனான் , இவ்வீற்று ஏழாம் வேற்றுமைப் 
பொருண்மை உணரநின்ற இடைச்சொல் திரிந்து முடிவன 
கொள்க . 


( உ - ம் . ) அங்கட் கொண்டான் - இங்கட் கொண்டான் - 
உங்கட் கொண்டான் . எனவும் , ஆங்கட் கொண்டான் - ஈங்கட் 
கொண்டான் -ஊங்கட் கொண்டான் எனவும் , அவட் 
கொண்டான் - இவட் கொண்டான் - உவட் கொண்டான் 
எனவும் ஒட்டுக . 

( 12 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


1 ) உமண் - உப்பு வாணிகர் . உமண் பொலி சிறுகுடி 


( நற் . 374 ) 


2 ) மண்ணினது வாசனை 


3 ) எள்ளுருண்டை 

4 ) இனி அணி என்பனவும் காலத்தையும் இடத்தையும் 
உணர நின்ற ஏழாம் வேற்றுமைப் பொருண்மையுடைய 
இடைச்சொற்கள் . ( 237 ) 


276 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


5 ) “ அங்கண் அவ்விடம் ; இது வேற்றுமைச் 
சொல்லன்று ; வேற்றுமையிடப்பொருள் . அவ்விடத்துக் 
கண் என்பதன் அத்துச்சாரியையும் ஏழாமுருபும் தொக்கன " 
( தக்க. 666உரை) அங்கண் அவ்விடம் என்றும் பொருட்டாய 
வழி ஒருசொல்லாகக் கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


307. இவ்வீற்றுக் கிளைப்பெயர் இயல்பாய் முடிதல் 

கிளைப்பெயர் எல்லாம் கொளத்திரிபு இலவே . 

இஃது இவ்வீற்றுள் சிலவற்றிற்குத் திரிபு விலக்கி 
இயல்பு கூறுதலின் , எய்தியது விலக்கிற்று . 

( இ - ள் . ) கிளைப் ...இல - ணகார ஈற்றுள் ஓரினத்தை 
உணர நின்ற பெயரெல்லாம் ; திரிபுடைய என்று 
கருதும்படியாகத் திரிதல் இலவாய் இயல்பாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) உமண் என நிறுத்தி , குடி சேரி தோட்டம் பாடி 
எனத் தந்து முடிக்க . 

இனி எல்லாம் என்றதனான் , பிறசாரியை பெற்று 
முடிவனவும் , இயல்பாய் முடிவனவும் கொள்க . 

மண்ணப்பத்தம் எண்ணநோலை எனவும் , கவண்கால் 
பரண்கால் எனவும் கொள்க . 

கொள என்றதனான் , ஏழாம் வேற்றுமை இடப் 
பொருண்மை உணரநின்ற இடைச்சொற்கள் ( 159 பாயிரம் ) 
திரிந்து முடிவனவும் கொள்க . 


அங்கட் கொண்டான் - இங்கட் கொண்டான் - உங்கட் 
கொண்டான் - எங்கட் கொண்டான்- எனவும் , ஆங்கட் 
கொண்டான் - ஈங்கட் கொண்டான் - ஊங்கட் கொண்டான் - 
யாங்கட் கொண்டான் - எனவும் ,அவட் கொண்டான் - இவட் 
கொண்டான் - உவட் கொண்டான் - எவட் கொண்டான் - 
எனவும் ஒட்டுக . 

( 12 ) 


277 


புள்ளிமயங்கியல் 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


1. மண்பூச்சால் இடப்படும் கட்டு 


2. எள்ளுருண்டை 


3. ஆன் - அவ்விடம் ; ஈன் - இவ்விடம் ; ஊன் - உவ்விடம் . 
இம்மூன்றும் கண்ணுருபொடு புணர்கையில் ஆங்கண் 
ஈங்கண் ஊங்கண் என்று ஆம் . ( யாங்கண் ஒரு சொல்லாய் 
எவ்விடம் எனப்பொருள்படும் ) இஃது ஒருசாரார் கருத்து . 


2. அங்கண் முதலிய நான்கும் , சுட்டிடைச் சொல்லும் 
வினாவிடைச்சொல்லும் திரிந்து , ஆங்கண் முதலாக வரும் 
என்பது நச்சினார்க்கினியர் கருத்து . 


4. அவண் முதலிய நான்கும் மேற்கூறியவாறே 
பொருள்படுவன . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


308. கிளைப்பெயர் எல்லாம் கொளத்திரிபு இலவே . 


“ கொள என்றதனான் , இவ்வீற்று ஏழாம் வேற்றுமைப் 
பொருண்மை உணரநின்ற இடைச்சொல் திரிந்து முடிவன 
கொள்க . அங்கட் கொண்டான் .... எனவரும் ” என்றனர் 
உரைகாரர் . கண் என்ற சொல் இடத்தை உணர்த்தும் 
பெயராகவும் இருத்தலானும் , அகரம் முதலிய சுட்டுப் 
பெயரொடு தான் புணரும் ஆகலானும் , அங்கண் 
முதலியவற்றை அங்கண்கண் என்ற பொருளில் வந்த ஏழாம் 
வேற்றுமை உருபு தொக்க பெயர் எனக்கொள்ளின் , அங்கட் 
கொண்டான் முதலியன ணகார இறுதி ( 303 ) என்ற சூத்திரத் 
தானே பெறப்படும் . 


308. ( அகரம் முதலிய சுட்டிடைச் சொல்லொடு ‘ கண் 
எனும் இடப்பெயர் புணர்ந்த அங்கண் முதலவாக 
வருமவற்றை ஏழனுருபு கண் தொக்கு நின்ற பெயராகக் 


278 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
கொள்ளலாம் என்றார் இவ்வுரைகாரர் . சுட்டிடைச்சொல் 
கண்ணெனும் இடப்பெயரொடு புணரும்வழி ‘ அங்கண் 
முதலவாக முடிவுபெறுதல் யாங்கனம் ? அங்கண்மா ஞாலம் 
என்பதற்கு அழகிய இடமகன்ற உலகம் என்றே தொன்று 
தொட்டு உரைகூறப்படுதலின் , ஆண்டு அகரச்சுட்டு வருதற்கு 
இயைபிலது என்க . அக்கொற்றன் முடிந்தாற் போலவே 
அக்கண் என வலிமிகுதலே இயையும் என்க . அங்கண் 
முதலியன ஒரு சொல்லாகவே நின்று இடப்பொருள் 
உணர்த்தின என்றலே பொருந்தும் . ) 


இளம்பூரணம் 


309. எண் என்னும் உணவுப்பெயரது அல்வழி முடிபு 


வேற்றுமை அல்வழி எண்என் உணவுப்பெயர் 
வேற்றுமை இயற்கை நிலையலும் உரித்தே . 


இச் .... எனின் , அவ்வீற்றுள் ஒன்று அல்வழியுள் 
வேற்றுமை முடிபு போலத் திரிந்து முடிவது கூறு .... ற்று . 


( இ - ள் . ) வேற்றுமை அல்லாதவிடத்து , எண் என்று 
சொல்லப்படுகின்ற உணவினை உணர்த்தும் பெயர் ,, 
வேற்றுமையது திரிந்து முடியும் இயல்பு நிற்றலும் உரித்து 
எ - று . 


( உ - ம் . ) எட்கடிது சிறிது தீது பெரிது - என வரும் . 
உம்மையான் , எண்கடிது என்று இயல்பாதலே பெரும் 
பான்மை . 

( 13 ) 


நச்சினார்க்கினியம் 


308. எண் எனும் உணவுப்பெயாது அல்வழி முடிபு 


வேற்றுமை அல்வழி எண்என் உணவுப்பெயர் 
வேற்றுமை இயற்கை நிலையலும் உரித்தே . 


279 


புள்ளிமயங்கியல் 


இஃது இவ்வீற்றுள் ஒன்று அல்வழியுள் வேற்றுமை 
முடிபு போலத் திரிந்து முடியுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) வேற்றுமை அல்வழி - வேற்றுமை அல்லாத 
விடத்து ; எண்ணென் உணவுப்பெயர் - வரையறைப் 
பொருண்மை உணர்த்தாது எண் என்று சொல்லப்படும் 
உணவினை உணர்த்தும் பெயர் ; வேற்றுமை...உரித்து 
வேற்றுமையது திரிந்து முடியும் இயல்பு நிற்றலும் உரித்து 


எ - று . 


( உ - ம் . ) எட்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

உம்மையான் , தொகைமரபினுள் மொழிமுதலாகும் 
( 147 ) என்றனாற் கூறிய இயல்பு பெரும்பான்மை ஆயிற்று . 


அஃது எண்கடிது என வரும் . 


( 13 ) 


இளம்பூரணம் 


310. முரண் எனும் தொழிற்பெயர் இயல்பாய் முடிதல் 

முரண் என் தொழிற்பெயர் முதல்இயல் நிலையும் . 

இச்.... எனின் , இவ்வீற்றுத் தொழிற்பெயருள் 
ஒன்றற்குத் தொழிற்பெயர் முடிபு விலக்கி , இவ்வீற்று 
அல்வழி முடிபும் வேற்றுமை முடிபும் கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) முரண் என்று கூறப்படும் தொழிற்பெயர், 
இவ்வீற்றிற்கு இருவழியும் முற்கூறிய இயல்பும் திரிபும் 
ஆகிய இயல்பின்கண்ணே நின்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) முரண் கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
முரட்கடுமை சேனைதானை பறை - எனவும் வரும் . 

இதனைத் தொழிற்பெயர் எல்லாம் ( 11 ) என்பதன்பின் 
வையாத முறையன்றிய கூற்றினான் , முரண்கடுமை என்னும் 
இயல்பும் அரண்கடுமை அரட்கடுமை என்னும் 
உறழ்ச்சியும் கொள்க . 

( 14) 


280 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


1 ) சூ . 303 , 304 


2 ) முறையன்றிக் கூற்றினான் , முறையன்றிய 
கூற்றினான் - என இருவகையாகவும் இத்தொடர் இடம் 
பெறுகிறது . 


நச்சினார்க்கினியம் 


309. முரண் எனும் தொழிற்பெயர் இயல்பாய் முடிதல் 


முரண்என் தொழிற்பெயர் முதல் இயல் நிலையும் . 


இஃது இவ்வீற்றுத் தொழிற்பெயருள் ஒன்றற்குத் 
தொழிற்பெயர்க்கு எய்திய உகரமும் வல்லெழுத்தும் 
விலக்கி , இவ்வீற்று அல்வழி முடிபும் வேற்றுமை முடிபும் 
எய்துவித்தது . 


( இ - ள் . ) முரண் ....நிலையும் - மாறுபாடு உணர்த்தும் 
முரண் என்னும் தொழிற்பெயர், தொகைமரபிற் கூறிய ( 149 ) 
அல்வழிக்கண் திரியாது முடிந்த இயல்பின்கண்ணும் , ஈண்டு 
வேற்றுமைக்கண் திரிந்து முடிந்த இயல்பின்கண்ணும் ( 302 ) 
நிலைபெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) முரண்கடிது சிறிது தீது பெரிது ஞெகிழ்ந்தது 
நீண்டது மாண்டது வலிது எனவும் , முரட்கடுமை சேனை 
தானை பறை எனவும் , முரண்ஞெகிழ்ச்சி நீட்சி மாட்சி 
வலிமை எனவும் வரும் . 


இதனைத் தொழிற்பெய ரெல்லாம் 

( 306 ) 
என்பதன்பின் வையாத முறையன்றிக் கூற்றினான் , 
முரண்கடுமை முரட்கடுமை - அரண்கடுமை அரட்கடுமை 
என்னும் உறழ்ச்சியும் கொள்க . 

( 14 ) 


புள்ளி மயங்கியல் 


281 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


309.1, 2 , முரணீண்டது , முரணீட்சி : வருமொழி முதல் 
திரிபு 150 ஆம் சூத்திரவிதியானும் , நிலைமொழியீறு கெடுதல் 
160 ஆம் சூத்திர இலேசானும் முடிக்கப்படும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


309. முரண்என் தொழிற்பெயர் முதலியல் நிலையும் . 


ஆசிரியர் , முரண் என்னும் தொழிற்பெயர்க்கே ஈண்டு 
விதி கூறுதலின் , அரண்கடுமை அரட்கடுமை என்று வருதலை 
ஈண்டு அமைத்தல் தகுவதன்று . அவற்றை இவ்வியற் 
புறனடையில் அமைக்கலாம் . ஈண்டுத் தொழிற்பெயர் 
என்றது , முதனிலைத் தொழிற்பெயரை. 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


309. முரண்என் தொழிற்பெயர் முதலியல் நிலையும் . 


முரண் என்னும் சொல் , இருளும் ஒளியும் தம்முள் 
முரணாகும் என்புழிப்பண்பாயும் , மன்னர் தம்முள் முரணிப் 
போரிட்டனர் என்புழித் தொழிலாயும் நின்றவாறு காண்க . 
முரண்கடுமை எனத் திரியாதவழி நிலைமொழி பண்புப் 
பெயர் எனவும் கொள்க . இச்சூத்திரத்தைத் தொழிற்பெய 
ரெல்லாம் ( 306 ) என்பதன்பின் வையாது ஈண்டு வைத்தமை 
யால் இவ்வேறுபாடு பெறப்படும் என்க . 


இளம்பூரணம் 


311. மகராற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


மகர இறுதி வேற்றுமை ஆயின் 
துவரக் கெட்டு வல்லெழுத்து மிகுமே . 


282 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

ச் ... எனின் , மகரஈற்றிற்கு , மேற்கூறிய ணகர ஈற்று 
வேற்றுமை முடிபோடு இயைய , வேற்றுமை முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) மகரஈற்றுப் பெயர்ச்சொல் , வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கண்ணாயின் , அம்மகரம் முற்றக்கெட்டு 
வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) மரக்கோடு செதிள் தோல் பூ - என வரும் . 


துவர என்றதனான் , இயல்புகணத்துக்கண்ணும் 
உயர்திணைப் பெயர்க்கண்ணும் விரவுப்பெயர்க்கண்ணும் 
மகரக்கேடு கொள்க . 


( உ - ம் . ) மரஞாண் நூல் மணி யாழ் வட்டு அடை ஆடை 
எனவும், நங்கை எங்கை செவி தலை புறம் - எனவும் , நுங்கை 
தங்கை - எனவும் வரும் . 

( 15 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


3/1 . ஆசிரியர் ஒரு மெய்யெழுத்துக் கெட்டவழியே 
மற்றொரு மெய் ஆண்டு வந்து மிகும் என்று குறிப்பிடும் 
சூத்திரங் களுள் இதுவுமொன்று . 314 , 326 , 341 ஆம் 
சூத்திரங்களும் அன்ன . 


நச்சினார்க்கினியம் 


310. மகரஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


மகர இறுதி வேற்றுமை யாயின் 
துவரக் கெட்டு வல்லெழுத்து மிகுமே . 


இது முறையானே மகர ஈற்றுப்பெயர் வேற்றுமைக்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 


புள்ளி மயங்கியல் 


283 


( இ - ள் . ) மகர .....மிகும் மகர ஈற்றுப் பெயர் , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணாயின் , அந் நிலை 
மொழி மகரம் முற்றக்கெட்டு , வருமொழி வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) மரக்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 
முண்டகக்கோதை எனவும் வரும் . 

துவர என்றதனான் , இயல்புகணத்துக்கண்ணும் உயர் 
திணைப்பெயர்க்கண்ணும் விரவுப்பெயர்க்கண்ணும் மகரக் 
கோடு கொள்க . 

மரஞாண் மரநூல் ( இவற்றிற்கு நான்கனுருபு விரிக்க ) 
மரமணி யாழ் வட்டு அடை ஆடை என ஒட்டுக . 

நங்கை எங்கை செவி தலை புறம் எனவும் , நுங்கை 
செவி தலை புறம் எனவும் வரும் . ஈண்டு மகரக்கேடே 
கொள்க ; முடிபு மேற்கூறு ( 320 ). 

( 15 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

3/0 . 1. நுங்கை : 325 ஆம் சூத்திரவிதியான் முடியும் . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
3/1 . மகர இறுதி ......வல்லெழுத்து மிகுமே . 

துவர என்றதனான் , இயல்புகணத்துக்கண்ணும் 
உயர்திணைப்பெயர்க்கண்ணும் விரவுப்பெயர்க்கண்ணு ம் 
மகரக்கேடு கொள்க . மரஞாண் நூல் மணி ....... நங்கை 
எங்கை ..., நுங்கை தங்கை என வரும் " என்றனர் உரைகாரர் . 
உரையசைக் கிளவியு ஞாங்கர்க் கிளந்த ( எழுத் . 205 ) , 
அதன்குண நுதலி ( சொல் . 416 ) , குறிப்பினு மெய்ம்மை 
யானும் ( ஷை 427 ) முதலிய இடங்களில் ஆசிரியர் மகரக்கேடு 
கொண்டிருக்கின்றமையின் , அவற்றாலே இயல்புகணத்துக் 
கண் மகரக்கேட்டினைக் கொள்ளல் தகும் . படர்க்கைப் 
பெயரும் ( 321 ) , நும்மென் ஒருபெயர் ( 326 ) என்ற 
சூத்திரங்களில் உயர்திணைப் பெயர்க்கண்ணும் விரவுப் 
பெயர்க்கண்ணும் மெல்லெழுத்து மிகுதி கூறியிருக் 


284 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கின்றமையான் , அம்மெல்லெழுத்து மிகுதி மகரக்கேடின்றி 
இயலாமையின் அச்சூத்திரங்களால் மகரக்கேடு பெறப்படும் 
எனக் கொள்ளலும் தகும் . 


அவ்வாறாயின் இச்சூத்திரத்தின்கண் ‘ துவர என்ற 
சொல் எற்றுக்கு எனின் , வகரத்தின் முன்னர் மகரம் குறுகுமோ 
அவ்வாறின்றி முழுமையும் கெடுமோ என்னும் ஐயம் 
நீக்குதற்கு என்னலாம் . 

3/1 . (208 ஆம் சூத்திரவுரைக்குறிப்பு ஈண்டும் ஏற்கும் . 

பின்னூலார் போல , மகரம் வருமொழி வன்கணத்திற்கு 
இனமாகத் திரியும் என்று கூறார் ஆசிரியர் . நிலைமொழி 
யீற்று மகரம் கெட்டவழியே வல்லெழுத்து மிகுதலும் 
மெல்லெழுத்து மிகுதலுமாம் என்பது ஆசிரியர் கொள்கை . 
ஆகலான் , இயல்புக்கணத்திற்கு இச்சூத்திரத்தான் மகரக்கேடு 
மாத்திரம் விதித்தார் . 321 , 326 ஆம் சூத்திரத்தான் மகரக்கேடு 
பெறப்படாது என்பது உரையாசிரியன்மார் துணிபு .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


3/1 . அகர ஆகாரம் ..... நீடலும் உரித்தே . 


மகர இறுதி ( 310 ) என்னும் சூத்திரத்தான் ஈற்று மகரம் 
கெட்டது . ஆசிரியர் கூறிய விதிப்படி , மர + அடி = மராஅடி 
என்றும் குள + ஆம்பல் = குளாஆம்பல் என்றும் வருதல் 
வேண்டும் . 


மர என்பதன் ஈற்றகரத்தோடு அடி என்பதன் அகரம் 
சேருமிடத்து , இரண்டு அகரம் ஓர் ஆகாரமாகும் . ஆகவே , 
மராடி என்னும் உருவம் அமைய , அதன்கண் வருமொழி 
முதலெழுத்து அறிவுறற்பொருட்டு அகரம் இட்டு மராஅடி 
என்று எழுதப்படுகிறது . ஆதலின் , அகரம் அறிகுறியளவே 
நிற்பது . இனி , குள + ஆம்பல் = குளாம்பல் என்றாகும் . 
வருமொழி முதற்கண் நெடிலிருப்பின் நிலைமொழியீற்றுக் 
குறில் கெடுதல் இயல்பு . 


புள்ளி மயங்கியல் 


285 


3/1 . ( குள + ஆம்பல் = குளாம்பல் என முடியும் என்பது 
இவர் கருத்து . வருமொழி முதல் ஆகாரம் ஆதலின் , அறிகுறி 
எழுத்தாக அகரமிடுதல் வேண்டாமையின் குளாம்பல் 
எனவே முடிக்கவேண்டும் என்கிறார். பாலசுந்தரம் அவர்கள் 
குளா ஆம்பல் என முடிப்பர் . 


நச்சினார்க்கினியர் , " ஆகாரத்தை அகரமாக்குக என 
மிகையாற் கூறியதனை இவர் கொண்டிலர் . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


3/0 . மகர இறுதி ...... வல்லெழுத்து மிகுமே . 


ஏனை 


வல்லெழுத்து மிகுமே என்றதனான் , 
யெழுத்துக்கள் மிகா என்பது எடுத்த மொழி இனம் 
செப்பலும் உரித்தே ( கிளவி .61 ) என்பதனான் அமைதலை 
ஓராமல் , இவற்றைத் துவர என்னும் மிகையாற் கொள்வர் 
உரையாசிரியன்மார் . துவர என்பது மகரஈறு யாண்டும் 
கெட்டே நிற்கும் என்பதை வற்புறுத்தி நிற்பதாகலின் அது 
மிகையாகாமையும் உணர்க . 


370. ( துவர என்பதனை மிகைச் சொல்லாகக் 
கொண்டிலர் உரையாசிரியர் இருவரும் ; அச்சொல் முற்ற 
என்னும் பொருள்தருவதாகலின் , ஏனைய இயல்புகணத்துக் 
கண்ணும் 

( பிற பெயர்க்கண்ணும் ) இவ்விதியைக் 
கொண்டனர் . ) 


இளம்பூரணம் 
312. இவ்வீற்றுப் பெயர் அகரஆகாரங்கள் வருவழி 

முடிபு வேறுபடுதல் 


அகர ஆகாரம் வரூஉங் காலை 
ஈற்றுமிசை அகரம் நீடலும் உரித்தே . 


286 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச்...எனின் , அவ்வீற்று முடிபு வேற்றுமையுடையன 
கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) அகர முதல் மொழியும் ஆகாரமுதல் 
மொழியும் வருமொழியாய் வருங்காலை , நிலைமொழிக் 
கண் ஈற்றின்மேல் நின்ற அகரம் நீளாது நிற்பதேயன்றி , நீண்டு 
முடிதலும் உரித்து எ - று . 


( உ - ம் . ) மராஅடி குளாஅம்பல் - எனவும் , மரவடி 
குளவாம்பல் - எனவும் வரும் . 


வருமொழி முற்கூறிய அதனான் இவ்வீற்றுள் பிறவும் 
வேறு முடிவன கொள்க . 


( உ - ம் . ) கோணாகோணம் கோணாவட்டம் - என வரும் . 
கோணத்துட் கோணம் , கோணத்துள் வட்டம் என அறிக . 
வேற்றுமை முடிபு . 


முன்னர்ச் ‘ செல்வழி அறிதல் ( 17 ) என்பதனான் , 
குளாஅம்பல் என்புழி வருமொழி ஆகாரக் குறுக்கமும் , 
கோணாகோணம் என்புழி வருமொழி வல்லெழுத்துக்கேடும் 
கொள்க . 

( 16 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


312. மர + அடி = மரா அடி ; இரண்டு அகரக்குறில் ஓர் 
ஆகார நெடிலாகத்திரியும் . வருமொழிமுதல் அகரம் என்பது 
தோன்ற , அறிகுறியெழுத்தாக அ எழுதப்படலாயிற்று . ‘ ரா 
மூன்று மாத்திரையாக நீட்டி யொலிக்கப்படலாகாது . 
வருமொழி முதற்கண் நெடில்வரின் , நிலைமொழியீற்றுக் 
குற்றுயிர் கெடுதல் இயல்பாதலின் குள + ஆம்பல் = குளாம்பல் 
என வரும் . ( குளாஅம்பல் என முடிதலாகாது . ) இவை 
ரெட்டியார் கருத்து . 


புள்ளி மயங்கியல் 


287 


நச்சினார்க்கினியம் 


31. இவ்வீற்றயல் அகரம் நீடலும் நீடாமையும் 

உளவாம் இடன் 


அகர ஆகாரம் வரூஉங் காலை 
ஈற்றுமிசை அகரம் நீடலும் உரித்தே . 


இஃது இவ்வீற்று முடிபு வேற்றுமையுடையன 
கூறுகின்றது . 


இ - ள் . ) அகர .... காலை - அகர முதல் மொழியும் ஆகார 
முதல்மொழியும் வருமொழியாய் வருங்காலத்து ; ஈற்று .... 
உரித்து -மகர ஒற்றின்மேல நின்ற அகரம் நீண்டு முடிதலும் 
உரித்து , நீடாமையும் உரித்து எ - று . 


( உ - ம் . ) மரம் குளம் என நிறுத்தி , மகரம் கெடுத்து , அடி 
ஆம்பல் எனத்தந்து , ரகர ளகரங்களில் நின்ற அகரம் ஆகாரம் 
ஆக்கி , மராஅடி குளாஅம்பல் என முடிக்க . 


மேல் , செல்வழி அறிதல் வழக்கத் தான ( 312 ) 
என்பதனான் , குளாஅம்பல் என்புழி , ஆம்பல் என்பதன் 
ஆகாரத்தை அகரம் ஆக்குக . 


உம்மையான் , மரவடி குளவாம்பல் என நீடாமையும் 
கொள்க . 


வருமொழி முற்கூறியவதனான் , இவ்வீற்றுப் பிறவும் 
வேறுபட முடிவன கொள்க . 


கோணாகோணம் கோணாவட்டம் என வரும் . 
இவற்றிற்கு உள் என்னும் உருபு விரிக்க . 

. 


கோணா கோணத்திற்கு வல்லெழுத்துக்கேடு மேலைச் 
சூத்திரத்து இலேசாற் கொள்க . 

( 16 ) 


288 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


3/1 . அகர ஆகாரம்.... நீடலும் உரித்தே . 


மர + அடி = மராஅடி ; குள + ஆம்பல் = குளா ஆம்பல் 
எனவரும் . அகர நீடும் என்ற சிறப்புவிதியான் உடம்படுமெய் 
பெறாவாயின. 


311. ( மராஅடி முடிந்தாற் போலவே குளாஅம்பல் 
என்பதும் முடியற்பாலது என்று கருதினர்போலும் 
உரையாசிரியன்மார் ; உச்சரிப்பு எண்மை கருதி ஆம்பல் 
என்னுமிடத்து ஆகாரம் குறுகியொலித்துக் குளாஅம்பல் 
என்றே முடிதல் ஆசிரியர் கருத்தாகத் துணிந்து , வருஞ் 
சூத்திரத்து இலேசாற் கொண்டனர் என்க . ) 


இளம்பூரணம் 
313. இவ்வீற்றுப்பெயர்மெல்லெழுத்தோடு 

உறழ்ந்து முடிதல் 


மெல்லெழுத்து உறழும் மொழியுமார் உளவே 
ஈற்றுமிசை அகரம் நீடலும் உரித்தே . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு வேறு முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) மெல்லெழுத்தோடு உறழ்ந்து முடியும் 
மொழிகளும் உள ; வழக்கின்கண் அவை வழங்கும் இடம் 
அறிக எ - று . 


( உ - ம் . ) குளங்கரை குளக்கரை சேறு தாது பூழி - என 
வரும் . 


செல்வழி அறிதல் என்றதனான் , குளங்கரை 
குளக்கரை - என்றது போல , அல்லன ஒத்த உறழ்ச்சி அல்ல 
என்பது கொள்க . 


புள்ளிமயங்கியல் 


289 


வழக்கத்தான என்றதனான் , இவ்வீற்று வேற்றுமைக் 
கண் முடியாதன எல்லாம் முடித்துக்கொள்க . 


( உ - ம் . ) இலவங்கோடு எனவும் , புலம்புக் கனனே 
( புறநா. 258 ) எனவும் , நிலத்துக் கிடந்தான் எனவும் வரும் . ( 17 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


313. 1 ) இவற்றுள் நிலைமொழியீற்று மகரம் , 
முறையே திரிதலும் , இயல்பாதலும் , அத்துச்சாரியை 
பெறுதலும் காண்க . 


நச்சினார்க்கினியம் 
312. இவ்வீற்றுமெல்லெழுத்து உறழ்ந்து 

வலுமாம் எனல் 
மெல்லெழுத்து உறழும் மொழியுமார் உளவே 
செல்வழி அறிதல் வழக்கத் தான . 


இது மகரம் கெட்டு வல்லெழுத்து மிகுதலொடு 
மெல்லெழுத்தும் உறழ்க என்றலின் , எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) மெல்லெழுத்து .....உள மகர ஈற்றுள் , 
வல்லெழுத்தினொடு மெல்லெழுத்துப் பெற்று உறழ்ந்து 
முடியும் மொழிகளும் உள; வழக்கத்தானசெல்வழி அறிதல் 
வழக்கத்தின்கண் வழங்கும் இடம் அறிக எ - று . 


( உ - ம் . ) குளங்கரை குளக்கரை சேறு தாது பூழி என 
வரும் . இவற்றுள் , குளங்கரை குளக்கரை போல , அல்லன 
ஒத்த உறழ்ச்சியாய் வழங்கா என்றற்குச் செல்வழி அறிதல் 
என்றார் . 


வழக்கத்தான என்றதனான் , குளத்துக்கொண்டான் 
ஈழத்துச் சென்றான் - குடத்துவாய் - பிலத்துவாய் - என்றாற் 


கங்காதரன் - 9 


290 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

போல்வன, மகரம் கெட்டு அத்துப் பெற்றன. இவை 
அத்தே வற்றே ( 133 ) என்றதனான் ஒற்றுக் கெடாதாயிற்று , 
அஃது அல்வழிக்குக் கூறுதலின் .? 


மழகளிறு என்பது மழவும் குழவும் இளமைப் 
பொருள ( சொல் . 312 நச் . ) என்ற உரிச்சொல் . அது மகரஈறு 
அன்று . 


சண்பகங்கோடு என்பது வழக்கிடத்துச் செல்லாது . 


இன்னும் இதனானே , மகரம் கெடாது நிற்பனவும் 
கொள்க . 


‘ புலம்புக் கனனே ( புறநா . 258 ) ‘நலம்பெறு கண்ணுளர் 
ஒக்கல் தலைவ ( மலைபடு . 50 ) எனவரும் . 

( 17 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


312. 1. ஒற்றுக் கெடாவாயின என்றிருத்தல் 
வேண்டும் . 


2. கலத்துக்குறை ( கலமும் குறையும் ) என்பது அல்வழி 
முடிபு . 


3. மழ மகர ஈறன்று என்ற வாக்கியம் இடைச்செருகல் 
என்று களைக . இச்சூத்திரத்தை அறியாதுடம்படல் என்னும் 
உத்திக்கு இனமாகக் கூறுவர் பேராசிரியர் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


313. மெல்லெழுத்து உறழும் ...... வழக்கத் தான . 


“ வழக்கத்தான என்றதனான் , குளத்துக்கொண்டான் 
ஈழத்துச் சென்றான் குடத்து வாய் பிலத்துவாய் என்றாற் 
போல்வன மகரம் கெட்டு அத்துப்பெற்றன . இவை அத்தே 
வற்றே ( 134 ) என்றதனான் ஒற்றுக் கெடாவாயின , அஃது 


புள்ளி மயங்கியல் 


291 


அல்வழிக்குக் கூறுதலின் ” என நச்சினார்க்கினியர் கூறினார் . 
அத்துவற்று முதலிய சாரியைகள் பெயர்க்கும் வேற்றுமை 
யுருபிற்கும் இடையே வருமாகலானும் , குளத்துக் 
கொண்டான் - ஈழத்துச் சென்றான் - என்பன , குளத்துக்கண் 
கொண்டான் 

ஈழத்துக்கண் சென்றான் - என்பவற்றின் 
திரிபெனக் கூறலாமாகலானும் , குடத்துவாய் - பிலத்துவாய் - 
என்பன குடத்தினது வாய் - பிலத்தினதுவாய் - என்பவற்றின் 
திரிபெனக் கூறலாமாகலானும் , அவர் அவ்வாறு கூற 
வேண்டுவதின்று . நிலத்துக் கிடந்தான் முதலியவற்றை 
மருதத்துப் புறனே ( புறத் . 9 ) , அந்தரத் தெழுதிய ( கற்பு .5 ) 
முதலிய ஆசிரியர் வழக்காற் கொள்க . 

373. ( வேற்றுமையுருபு தொக , அப்பொருட்கண் 
நிலைவருமொழிகள் புணர்வது ( வேற்றுமைப் ) பொருட் 
புணர்ச்சியாம் . வேற்றுமைப் பொருள் தோன்ற வேற்றுமை 
யுருபினை இணைக்கும் சாரியைகள் தாம் தொகாது நிற்ப , 
பொருட்புணர்ச்சி நிகழ்தலுமுண்டு. அன்ன எடுத்துக் 
காட்டுக்களே குளத்துக்கொண்டான் . குடத்துவாய் போல்வன 
என்க . இவற்றிடையே முறையே ஏழனுருபும் ஆறனுருபும் 
தொக்கன. நிலைமொழியீற்று மகரம் இச்சூத்திரத்துள் 
வழக்கத்தான என்ற இலேசானே கெட்டது . அத்துமிசை 
ஒற்று என நிலைமொழியொற்றினைக் கெடுக்கலாகாமைக்கு 
நச்சினார்க்கினியர்காரணம் சுட்டினார் . ) 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
312. மெல்லெழுத் துறழும்...... வழக்கத் தான . 

வழக்கத்தான என்றதனான் , புலம்புக்கனனே , நலம் 
பெறு கண்ணுளர் என மகரம் கெடாது நிற்றல் கொள்க - 
என்றனர் உரையாளர் . மெல்லெழுத்து உறழ்ந்து வாராத 
சொற்களைக்காட்டுதல் அமைதியேயன்றி , மெல்லெழுத்துக் 
கெடாது நிற்றலைக் காட்டுதல் அமைதியன்று . 


ஆசிரியர் , மகர இறுதி என்னும் சூத்திரத்தான் மகரம் 
கெடுதலையும் வல்லெழுத்துத் தோன்றுதலையும் விதித்தார் ; 


292 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஈண்டு வல்லெழுத்தாதல் மெல்லெழுத்தாதல் தோன்றும் 
மொழிகளும் உள என்றார் . 

312. [ வேற்றுமைப் புணர்ச்சியில் நிலைமொழியீற்று 
மகரம் கெடாமல் நிற்பதனைக் குறிக்க , வேறு இயைபுடைய 
இடம் இல்லாமையின் , உரையாசிரியன்மார் அவ்விரண்டு 
தொடர்களையும் குறித்தனர் , இயற்புறனடையாற் கோடல் 
சேய்த்தாகலின் .] 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
312. மெல்லெழுத் துறழும் ...... வழக்கத் தான . 

ஆசிரியர் முன்னு பின்னும் ஒல்வழி என்றே 
கூறியுள்ளமையான் , ஈண்டுச் செல்வழி என்பது 
பாடமாகாமையும் , அதற்குப் பொருட் சிறப்பின்மையும் 
நோக்கியறிக . 

புலம்புக்கனனே கலம் பெறு கண்ணுளர் என்பவை 
மகரம் கெடாது வந்தன என்பர் உரையாளர் . இவை மகரம் 
கெட்டு வருமொழிக்கேற்ற மெல்லெழுத்து மிக்கன என்பதே 
இலக்கண நெறியாகலின் அவர்கூற்று ஒவ்வாதென்க . 


312. ( சூ . 114 , 246 என்னும் இரண்டன்கண்ணும் ஒல்வழி 
வந்துள்ளது . செல்வழி என்பது வழக்கத்தே நிகழுமிடன் என்ற 
பொருளில் நிகழ்வதனால் , இதனை விடுத்து ஒல்வழியைக் 
கோடற்கண் சிறப்பு ஏதுமின்று . 


“ வருமொழி பகரத்தை நோக்கி நிலைமொழியீற்று 
மகாரம் கெடாது நிற்கும் என்ற உரையாளர்தம் கூற்று 
இலக்கண நெறியன்று என்று இவர் சுட்டுகிறார் . மகரம் 
முதற்கண் கெடுவதும் , கெட்டவழி வருமொழி முதல் 
பகரத்தை நோக்கித்தான் மகரமாகத் திரிவதும் இவர் சுட்டும் 
இலக்கணநெறி . எழுதப்படுவது என்னும் பொருட்கண் 
எழுது என்னும் முதனிலை யுரிச்சொல்லின் முன்னர்ச் 
செயப்படு பொருண்மை யுணர்த்தும் 

ஐகார விகுதி 
புணர்ந்து ...... அவ் ஐகாரம் கெட்டு , கெட்டவழித் தகரம் 


புள்ளிமயங்கியல் 


293 


இரட்டித்து எழுத்து என முடிந்தது " என்று சிவஞான முனிவர் 
சுட்டும் இலக்கணநெறி போல்வது இவ்வமைதி என்க . 
முனிவர் கூற்றைப் பாயிரவிருத்தியுள் அரசஞ்சண்முகனார் 
மறுத்துள்ளமை நோக்குக . 


அல்வழி யெல்லாம் மெல்லெழுத்தாகும் ( 314 ) 
என்னும் சூத்திரவுரையுள் , " மரங்குறிது மரஞ்சிறிது மரந்தீது 
மரம் பெரிது என வரும் . மரம் பெரிது என்புழி ( மகரம் ) 
திரிபின்று என்பது ஆணைகூறல் என்னும் உத்தி ” 
நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டுள்ளமை காண்க . ) 


என 


இளம்பூரணம் 


314. இல்லம் என்னும் மரப்பெயர் முடியுமாறு 

இல்ல மரப்பெயர் விசைமர இயற்றே . 

இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து 
விலக்கி மெல்லெழுத்து விதித் .... ற்று . 


( இ - ள் . ) இல்லம் என்னும் மரத்தினை உணரநின்ற 

விசை என்னும் மரத்தின் இயல்பிற்றாய் 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


பெயர் , 


( உ - ம் . ) இல்லங்கோடு செதிள் தோல் பூ - என வரும் . 
இதன்கண் மகரக்கேடு முன்னர் எல்லாம் ( 19 ) என்பதனாற் 

( 18 ) 


கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


313. இல்லம் எனும் மரப்பெயர் மெலிமிகல் 


இல்ல மரப்பெயர் விசைமர இயற்றே . 
இஃது இவ்வீற்றுள் ஒன்றற்கு வல்லெழுத்து விலக்கி 
மெல்லெழுத்து விதித்தது . 


294 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இ - ள் . ) இல்ல... இயற்று - புக்கு உறையும் இல் 
அன்றி இல்லம் என்னும் மரத்தினை உணரநின்ற சொல் ; 
விசை என்னும் மரத்தின் இயல்பிற்றாய் மெல்லெழுத்து 
மிக்குமுடியும் எ - று . 


( உ - ம் . ) இல்லங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 

மேலைச் சூத்திரத்து வழக்கத்தான ( 312 ) என்றதனான் 
மகரக்கேடு கொள்க . 

( 18 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


313. 282 , 278 , 262 , 243 ஆம் சூத்திரங்களை மாட்டேறு 
முறையே சுட்டியது . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


314. இல்ல மரப்பெயர் விசைமர இயற்றே . 


நிலைமொழி மகரக்கேட்டினை மிகையாற் 
கொண்டனர் உரைகாரர் . மகரத்தின்பின் மெல்லெழுத்து 
வாராது என்பது ஙஞண நமன எனும் ( 25 ) முதலிய நான்கு 
சூத்திரங்களாற் பெறப்படுதலானும் , இச்சூத்திரத்துள் 
மெல்லெழுத்து மிகும் என்பது கூறப்படுதலானும் , 
மகரக்கேடு பெறப்படுகின்றது எனக்கொள்ளுதல் சாலும் . 


3/4 . ( மகரம் நிலைமொழியீற்றிற் கெட்டவழியே 
மெல்லெழுத்து மிகல் வேண்டுதலின் , அக்கேட்டினை 
மிகையாற் கொண்டனர் உரைகாரர் . நூன்மரபு மயக்க 
விதிகளான் மெல்லின மெய்யை யடுத்து இனமொத்த 
வல்லினம் முதலியன வரும் என்னுந்துணையே பெறப்பட்ட 
தன்றி , நிலைமொழியீற்று மகரம் கெடுதல் பெறப்பட்டிலது . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
313. இல்ல மரப்பெயர் விசைமர இயற்றே . 


புள்ளிமயங்கியல் 


295 


ஈண்டு , மகரமே மெல்லெழுத்தாகத் திரியும் என்றலே 
அமைதியாகும் ஆயினும் , மகரம் கெடும் என்று பொதுவிதி 
கூறினாராகலின் , அதற்கு இயைய விதி கூறிச் செய்கிறார் . 
இவ்வாறே முன்னர்க் கூறுதலும் காண்க . 


313. [ 300, 315 , 320 ஆம் சூத்திரங்களிலும் நிலைமொழி 
ஈறுகெட மெல்லெழுத்து வந்து மிகுதலைக்காணலாம் . மகரம் 
கெட வல்லெழுத்து மிகுதலை 260 ஆம் சூத்திரத்திற் 
காணலாம் . ) 


இளம்பூரணம் 


315. இவ்வீற்றுப் பெயாது அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் மெல்லெழுத்து ஆகும் . 


இச் .... எனின் , அவ்வீற்று அல்வழி முடிபு கூறு... ற்று . 


மகராறு 


எல்லாம் 


( இ - ள் . ) 

அல்வழிக்கண் 
மெல்லெழுத்தாய்த் திரிந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) மரங்குறிது சிறிது தீது பெரிது - என வரும் . 


எல்லாம் என்றதனான் , இவ்வீற்று அல்வழிமுடியில் 
முடியாதன எல்லாம் கொள்க . 


( உ - ம் . ) மரஞான்றது நீண்டது மாண்டது - எனவும் , 
வட்டத்தழை வட்டப்பலகை எனவும் , கலக்கொள் 
கலநெல் - எனவும் , நீலக்கண் பவளவாய் எனவும் , 
சொல்லுங் கொற்றன் - பறக்குநாரை - எனவும் வரும் . ( 19 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


315. 1 ) இவற்றுள் நிலைமொழியீற்று மகரம் கெட்டு 
இயல்பாதலும் , மகரம் கெட்டவழி வல்லொற்றாதல் 
மெல்லொற்றாதல் மிகுதலும் காணப்படும் . 


296 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


314. இவ்வீற்றுப் பெயாது அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் மெல்லெழுத்து ஆகும் . 

இது மகரம் அல்வழிக்கண்திரிக என முற்கூறாமையின் , 
எய்தாதது எய்துவித்தது . 


இ - ள் . ) அல்வழி .... ஆகும் - மகர ஈறு அல்வழிக்கண் 
எல்லாம் மெல்லெழுத்தாய்த் திரிந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) மரங்குறிது சிறிது தீது பெரிது என வரும் . மரம் 
பெரிது என்புழித்திரிபு இன்று என்பது ஆணைகூறல் என்னும் 
உத்தி . 


இனி எல்லாம் என்றதனான் , அல்வழிக்கண் மகர ஈறு 
பிறவாற்றான் முடிவன எல்லாம் கொள்க . 


வட்டத்தடுக்கு சதுரப்பலகை ஆய்தப்புள்ளி வேழக் 
கரும்பு கலக்கொள் கலச்சுக்கு கலத்தோரை கலப்பயறு 
நீலக்கண் என்னும் பண்புத்தொகைக்கண் மகரம் கெட்டு 
வல்லெழுத்து மிக்கு முடிந்தன . 


- 


வை இயல்பு 


ஆய்த வுலக்கை : அகர முதல 
கணத்துக்கண் மகரம் கெட்டு முடிந்தன . 


எல்லாருங் குறியர் - நாங்குறியேம் ( 321 உரை ) - இவை 
உயர்திணைப்பெயர் மகரம் திரிந்து மெல்லெழுத்தாய் 
முடிந்தன. 


3 


கொல்லுங்கொற்றன் - உண்ணுஞ்சாத்தன் , ‘ கவள மாந்து 
மலைகெழு நாடன் - பொருமாரன் - தாவுபரி - பறக்கு நாரை 
ஓடுநாகம் - ஆடுபோர்- வருகாலம் , கொல்லும் யானை 
பாடும் பாணன் , என இவை மகரம் திரிந்தும் கெட்டும் 
நிலைபெற்றும் வந்த பெயரெச்சம் . 


புள்ளி மயங்கியல் 


297 


இன்னும் இதனானே , இயல்புகணத்துக்கண்ணும் மகரம் 
கெடுதலும் கெடாமையும் கொள்க . 


மரஞான்றது நீண்டது மாண்டது எனவும் , மரம் யாது 
வலிது அடைந்தது எனவும் வரும் . 


இன்னும் இதனானே , பவளவாய் என உவமத்தும் , 
நிலநீர் என எண்ணிடத்தும் கேடு கொள்க . 

( 19 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


314. 1. இப்பண்புத்தொகைகளுள் , முதலிரண்டும் 
வடிவு பற்றியன ; அடுத்த இரண்டும் இருபெயரொட்டு ; 
நீலக்கண் ஒன்றும் வண்ணம் பற்றியது ; ஏனைய நான்கும் 
அளவு பற்றியன. 


2. ஆயுத வுலக்கை ( படைக்கலமாகிய உலக்கை 
உசலப்படை ) என்றிருத்தல் வேண்டும் . 


3. இத்தொடர் 321 ஆம் சூத்திரவுரையுள் வருதல் காண்க . 
ஈண்டு வருதல் பொருத்தமின்மையின் , இடைச்செருகலாக 
விருத்தல் வேண்டும் என்று களைக . இதனைச் சுட்டி 
யுரைத்தார் சாத்திரியார். 


4. பவளம் போன்ற வாய் ; நிலமும் நீரும் . 


கொல்லுங் கொற்றன் , உண்ணுஞ் சாத்தன் முதலான 
எடுத்துக்காட்டுள் , தாவுபரி - ஆடுபோர் - வருகாலம் - என்னும் 
வினைத்தொகை மூன்றும் நீக்கப்பட வேண்டும் , நிலை 
மொழியிறுதிக்கண் மகரம் கெட்டு முடிந்தன என்று கூற 
யலாமையின் . கவளமாந்து , பொருமாரன் , பறக்கு நாரை , 
ஓடு நாகம் - என்பனவற்றுள் நிலைமொழியீற்று மகரம் 
மென்கணம் வரக் கெட்டு முடிந்தமை காண்க . தாவுபரி 
முதலிய மூன்றும் வருமொழி வன்கணம் நிகழ்தலின் 
நிலைமொழியீற்று மகரம் கெட்டு முடிதற்கு ஏலாமை காண்க. 


298 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


315. அல்வழி யெல்லாம் மெல்லெழுத் தாகும் . 


நச்சினார்க்கினியத்தில் , " எல்லாருங்குறியர் - நாங் 
குறியேம் - இவை உயர்திணைப்பெயர் மகரம் திரிந்து 
மெல்லெழுத்தாய் முடிந்தன ” என்று உளது . இதுவே அல்லது 
கிளப்பின் ( 322 ) என்ற சூத்திரத்திலும் உளது . இங்கு அஃது 
இடைச்செருகலாய் இருத்தல் கூடும் . 


375. ( சாத்திரியார் குறிப்பிட்ட இடைச்செருகல் என்ற 
செய்தி , 322 ஆம் சூத்திரத்தேயே இடம்பெறவேண்டும் . 
உயர்திணைப்பெயர் முடிபு ஈண்டு வேண்டா. இப்பிறழ்ச்சி 
ஏடெழுதுவோரால் எப்படியோ நேர்ந்துவிட்டது . 
நச்சினார்க்கினியருரையில் இது களையப்பெற வேண்டும் .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


314. அல்வழி யெல்லாம் மெல்லெழுத்தாகும் . 


எல்லாம் என்றதனான் , வட்டத்தடுக்கு சதுரப்பலகை 
முதலியவற்றைக் கொள்க - என்று நச்சினார்க்கினியரும் , 
வட்டத்தழை வட்டப்பலகை முதலியன கொள்க என்று 
இளம்பூரணரும் கூறினர் . ஆசிரியர் ஐம்பா லறியும் 
பண்பு தொகு மொழியும் , புணரியல் நிலையிடை உணரத் 
தோன்றா ( 482 ) என்றாராதலின் , இவை ஐம்பா லறியும் 
பண்பு தொகு மொழி அன்மையின் , இவற்றிற்குப் புணர்ச்சி 
விதி கூறலாம் என்று ஆண்டு அமைப்பது பொருந்தும் . 


314. ( வடிவு பற்றிய மகரஈற்று நிலைமொழியாக 
நிற்கும் பண்புத்தொகை முடிபுகளை 482 ஆம் சூத்திரத்தாற் 
புலப்படுத்துவதினும் ஈண்டே மகர ஈற்றுள் முடித்துக் 
காட்டுதல் மிக்க இயைபுடையதாக உரையாளர் கருதினர் . 
முடிக்கப்படாத பண்புத்தொகைக் கிடையே , நிலைமொழி 
வருமொழி செய்து புணர்க்கப்படும் வட்டத்தன . 


புள்ளி மயங்கியல் 


299 


முதலியவற்றை ஆண்டு முடித்துக் காட்டுதல் சூத்திரத்துள் 
பண்புத்தொகை சுட்டப்பட்ட இயைபு பற்றிப் பொருந்தும் 

வர் 

தொள்கை . இவ்விரு திறமும் 
பொருந்துவனவே . ) 


என்பது 


இளம்பூரணம் 


316. அகம் கை எனும் வருமொழியொடு முடியுமாறு 


அகம் என் கிளவிக்குக் கைமுன் வரினே 
முதல்நிலை ஒழிய முன்னவை கெடுதலும் 
வரைநிலை இன்றே ஆசிரியர்க்க 
மெல்லெழுத்து மிகுதல் ஆவயி னான . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு முடிபு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அகம் என்னும் சொல்லிற்குக் கை என்னும் 
சொல் முன்வரின் , முன் மகர இறுதி ( 15 ) என்றதனான் மகரம் 
கெட்டு நின்ற நிலைமொழி , முதல்நின்ற அகரம் ஒழிய , 
அகரமும் அதனாற் பற்றப்பட்ட ககர மெய்யும் கெட்டு 
முடிதலும் 

முடிதலும் 

நீக்கும் 
நிலைமையின்று ஆசிரியர்க்கு ; அவ்விரண்டு இடத்தும் 
மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

வருமாறு : அங்கை , அகங்கை - என வரும் . ( 20 ) 


கெடாது 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


3/6 . 1 ) வேற்றுமை முடிபைக் கூறும் மகர இறுதி 
என்னும் சூத்திர விதிப்படி , இச்சூத்திரம் விதிக்கும் 
அல்வழிமுடிபில் , நிலைமொழி யீற்று மகரக்கேட்டைக் 
கொள்கிறார் உரையாசிரியர் . 


2 ) ஒழிய - கெடாது நிற்க ; இச்சொல் இப்பொருட் 
டாதலை 284 , 470 , 473 ஆம் சூத்திரங்களிலும் காண்க . 


300 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


315. அகம் முன்னர்க் கை முடியுமாறு 


அகம் என் கிளவிக்குக் கைமுன் வரினே 
முதல் நிலை ஒழிய முன்னவை கெடுதலும் 
வரைநிலை இன்றே ஆசிரி யர்க்க 
மெல்லெழுத்து மிகுதல் ஆவயி னான . 

இது மகர ஈற்று அல்வழிக்கண் இம்மொழி இம்முடிபு 
எய்துக என்றலின் , எய்தாதது எய்துவிக்கின்றது . 

( இ - ள் . ) அகம் .... வரின் - அகம் என்னும் சொல்லிற்குக் 
கை என்னும் சொல் முன்னே வருமாயின் ; முதனிலை ... 
கெடுதலும் - முன்நின்ற அகரம் கெடாது நிற்ப , அதன்முன் 
நின்ற ககரமும் மகர ஒற்றும் கெட்டு முடிதலும் கெடாது 
நின்று முடிதலும் ; வரைநிலை இன்று ஆசிரியர்க்க - நீக்கும் 
நிலைமை நின்று ஆசிரியர்க்கு ; ஆவயினான மெல்லெழுத்து 
மிகுதல் - அவை கெட்டவழி , மெல்லெழுத்து மிக்கு முடியும் 
எ - று . 

வருமாறு : அங்கை எனவரும் . அகங்கை எனக் கெடாது 
முடிந்தவழி , அல்வழி யெல்லாம் ( 314 ) என்றதனான் மகரம் 
திரிந்து முடிதல் கொள்க . இது பண்புத்தொகை , அதிகாரத் 
தானும் பொருள் நோக்காணும் வேற்றுமைத் தொகையன்மை 
உணர்க . 

( 20 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

315.1 . இளம்பூரணர்உரைக்குறிப்புக்காண்க. 

2. 314 ஆம் சூத்திரம் முதல் ஆறு சூத்திரங்கள் அல்வழி 
முடிபு கூறுவன . அகமாகிய கை என விரிதல் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


316. அகமென் கிளவிக்குக் ..... ஆவயி னான . 

முன்னவை என்றதற்கு , அதன் முன் நின்ற அகரமும் 
அகரத்தாற் பற்றப்பட்ட ககரமெய்யும் என இளம்பூரணரும் , 


புள்ளி மயங்கியல் 


301 


அதன்முன் நின்ற ககரமும் மகரவொற்றும் என நச்சினார்க் 
கினியரும் பொருள் கூறினர் . நச்சினார்க்கினியர் கூறியதே 
பொருத்தமானது . 


வேங்கடராகலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
315. அகம் என் கிளவிக்குக் .. ஆவயி னான . 


ஆசிரியர்க்க என இச்சூத்திரத்தும் புள்ளி மயங்கியல் 
94 ஆம் சூத்திரத்தும் ஆசிரியர் கூறியது நோக்கின் , 
தொல்காப்பியனார் காலத்தில் ஆசிரியர் சிலர் இச்சொல் 
வழக்கை உடன்பட்டிலர் எனவும் , ஆயினும் ஆசிரியர் பலர் 
மேற்கொண்டனர் எனவும் , ஆகலின் அங்கை என்பதும் 
வழங்கற்பாலதே என்று விதித்தார் எனவும் உய்த்துணர்தல் 
கூடும் . 

அகம் என்பதில் மகரம் , வரும் வல்லெழுத்திற்கு ஏற்பத் 
திரிந்தது என்றால் நேரிதாயினும் , மேற்கூறிய பொது 
விதிக்கியைய ஈண்டு மெல்லெழுத்து மிகும் என்றார் . 

அஞ்செவி எனவருவது பிற்காலத்தது . ( முல்லைப் . & } 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


315. அகமென் கிளவிக்குக் ..... ஆவயி னான . 

அகஞ்செவி என்பது அஞ்செவி என வருதலும் கொள்க 
என்பர் உரையாசிரியர் . அகச்செவி என்பதே மரபாகலானும் , 
அஞ்செவி என்பது அழகிய செவி என்னும் பொருள்படு 
மாகலானும் அதனை மிகையுள் அடக்கவேண்டாஎன்க . 

315. ( அஞ்செவி நிறைய மந்திரம் ஓதி என்புழி , 
மந்திரம் மறைப் பொருண்மைத்தாகலின் , பிறர் கேளாதவாறு , 
கேட்பான் செவியகத்தே ஓதுதலின் செவியகம் அஞ்செவி 
எனப் பின்முன் தொக்க ஆறன் தொகையாம் என்க . இடம் 
விளங்கா மேற்கோளடியாயினும் , தொல்லுரையாளர் 
எடுத்துக்காட்டிய தொடர் இது . அங்கை போல அஞ்செவியும் 
முடிந்தது எனக்கோடற்கண்பொருந்தாமை சிறிதுமின்று . ) 


302 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


317. இலம் படு எனும் வருமொழியொடு முடிதல் 


இலம்என் கிளவிக்குப் படுவரு காலை 
நிலையலும் உரித்தே செய்யு ளான . 


இச்..... எனின் , அவ்வீற்றுள் உரிச்சொல் ஒன்றற்குச் 
செய்யுள் முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) இலம் என்னும் சொல்லிற்குப் படு என்னும் 
சொல் வருமொழியாய் வருங்காலத்து , முன் மகர இறுதி (18 ) 
என்றதனான் கெட்ட ஈறு கெடாது முடிதலும் உரித்துச் 
செய்யுட்கண் எ - று . 

வருமாறு : இலம்படு புலவர் ஏற்றகைந் நிறைய 
( மலைபடு . 576 ; பரிபா . 10 : 126 ) 

உரிச்சொல்லாதலான் உருபு விரியாதெனினும் , 
இலத்தாற்பட்ட புலவர் என்னும் பொருள் உணரநிற்றலின் , 
வேற்றுமை முடிபு ஆயிற்று . உம்மை , மகரஈறு என்னும் 
சாதியொருமை பற்றி வந்த எதிர்மறை , 

( 21 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

317. 1 ) ‘இலம்படு புலவர் ஏற்றகை ஞெமிர என்பது 
பரிபாடலடி . இவ்வடிக்கு இன்மையாற் பற்றப்பட்ட 
புலவரது ஏற்றகை நிறைய என்று பரிமேலழகர் இளம்பூரணர் 
உரைத்தாங்கு உரைத்தார் . 

2 ) உரிச்சொல் பெயர்த்தன்மைப் படுதலான் உருபு 
விரிகின்றது என்க . 

3 ) ‘நிலையலும் என்ற உம்மை கெட்டு முடிதலும் 
உரித்து என எதிர்மறையாகப் பொருள்பட்டது . மெலிவரின் 
மகரம் கெடுதலும் , பகரம் நீங்கலான பிற வலிவரின் மகரம் 
திரிதலும் கொள்க என்பது நச்சினார்க்கினியம் . இலம் என் 
கிளவிக்கு என நான்காவது வருதலின் , இலம் என்னும் 


303 
புள்ளி மயங்கியல் 
சொல்லின் மகரவீறு ஈண்டு எழுவாயாகாது மகரவிறுதி ( 311 ) 
என்பது எழுவாயாய்த் தொடர்கிறது . இலம் என்ற சொல்லின் 
மகரவீறு குறிக்கப்பட்ட தேல் , சாதியொருமை யாகாது , 
அவ்வொன்றனையே சுட்டுதலின் . நிலைமொழி பலவற்றது 
மகரவீற்றையும் அப்பொதுச் சூத்திரத்து மகரவிறுதி 
குறிக்குமாகலின் அது சாதியொருமையாம் . 


நச்சினார்க்கினியம் 


316. இலம் முனர்ப் படு வின் செய்யுள் முடிபு 


இலம் 

என் கிளவிக்குப் படுவரு காலை 
நிலையலும் உரித்தே செய்யு ளான . 

இஃது இலம் என்பது முற்றுவினைச்சொல் ஆகாது 
குறிப்பாகிய உரிச்சொல்லாய் நிற்குங்கால் , அல்வழிக்கண் 
முடியுமாறு கூறுகின்றது . 

( இ - ள் . ) இலம் ..... காலை - இல்லாமை என்னும் 
குறிப்பாகிய உரிச்சொற்கு உண்டாதல் என்னும் பொருள் 
படும் வினைக்குறிப்புப்பெயர் வருமொழியாய் வருங் 
காலத்து ; செய்யுளான நிலையலும் உரித்து - செய்யுளிடத்து 
மகரம் கேடும் திரியும் இன்றி நிற்றலும் உரித்து எ - று . 

எனவே , உம்மையான் பிறசொல் வருங்காலத்துக் 
கேடும் திரிபும் பெற்று நிற்றலும் உரித்து எனக் கொள்க . 

( உ - ம் . ) இலம்படு புலவர் ஏற்றகை நிறைய 
( மலைபடு . 576 ) இதற்கு இல்லாமை உண்டாகின்ற புலவர் 
எனப் பொருள் கூறுக . 

இலம்பாடு நாணுத் தரும் ( சிலப் . 9:71 ) என்கின்ற 
தாலோ எனின் , இல்லாமை உண்டாதல் நாணுத்தரும் என்று 
பொருள் கூறுக . இதனை நெற்பாடு பெரிது என்றாற்போலக் 
கொள்க . 


இது ‘ பொருள் இலம் 2 என முற்றுவினைச்சொல் 
ஆமாறும் உணர்க . இலநின்றது எனக் கெட்டவாறும் , 


304 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இலங்கெட வியந்தான் - இலஞ்சிறிதாக - இலந்தீதென்றே - 
எனக் கசதக்கள் வரும்வழித் திரிந்தவானும் காண்க . 


எல்லாம் ( 314 ) என்றதனான் , இலம் வருவது போலும் 
இலம் யாரிடத்தது - எனவகரயகரங்களின் முன்னர்க் கெடாது 
நிற்றல் கொள்க . 


இதனை இலத்தாற் பற்றப்பட்ட புலவர் என 
வேற்றுமை என்றாரால் உரையாசிரியர் எனின் , பற்றப்பட்ட 
புலவர் என்பது பெயரெச்சமாதலின் ‘ பற்ற என்னும் தொழில் 
தோற்றுவிக்கின்ற முதனிலைச் சொல்லைச் சூத்திரத்து 
ஆசிரியர் எடுத்தோதிற்றிலர் ஆதலானும் , படு என்பது 
தானும் புலவர் என்னும் பெயரொடு முடியுங்கால் , காலம் 
காட்டும் ஈறுகள் இரண்டும் தொக்க முதனிலைச் சொல்லாய் 
நிற்றலின் அதனை எடுத்தோதினார் ஆதலானும் , ஆசிரியர்க்கு 
அங்ஙனம் கூறுதல் கருத்தன்மை உணர்க . 

அன்றியும் , பற்றப்பட்ட என்புழி இரண்டு முதனிலை 
கூடி ஒன்றாய் நின்று பற்றுதலைச் செய்யப்பட்ட எனப் 
பொருள் தாராமையானும் , அல்வழி அதிகாரம் ஆதலானும் , 
அது பொருளன்மை உணர்க . 

( 21 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


316.1 . நெல் உண்டாதல் ( நெல் விளைதல் ) ; 371 ஆம் 
சூத்திரவிதியான் அல்வழிக்கண்ணும் லகரம் திரிந்தது என்க . 


2. பொருள் இல்லேமாயினம் என்பது பொருள் .. 
இலம் :தன்மைப் பன்மைக் குறிப்பு முற்று . 


3. பரிபாடல் 10 : 12 பாடலடி இலம்படு புலவர் ஏற்றகை 
நிறைய என்பதற்கும் பரிமேலழகர் உரையாசிரியரைப் 
பின்பற்றியே பொருள் கூறினார் . பற்றப்பட்ட புலவர் என 
விரிப்பின் , பற்ற எனப் பிரிப்பதற்கேற்ற தொழில் 
முதனிலையை ஆசிரியர் சுட்டிற்றிலர்; படுபுலவர் என்பது 
காலவுருபு தொக்க வினைத்தொகை யாதலின் அம் 


புள்ளி மயங்கியல் 


305 


முதனிலைச் சொல்லைப் பட்டபுலவர் என ஒரு காலங் 
காட்டுமாறு விரித்தல் கூடாமையின் அது முதனிலைச் 
சொல்லாகவே நிற்றல் வேண்டும் என்பது ஆசிரியர் கருத்தாம் 
( 482 : 6, 7 ) சொல் . 415 நச்சினார்க்கினியர் உரையுள்ளும் காண்க . 


4. பற்றப்பட்ட என விரித்தற்கேற்ற இரண்டு 
முதனிலைகளைச்சுட்டுதல் இயலாது என்பதும் ஆசிரியர்க்கு 
வேற்றுமைப் பொருள்பட விரித்தல் கருத்தன்மையைக் 
காட்டும் . 

மறையிறந்து மன்று படும் ( குறள் 1138) , போற்றினும் 
பொத்துப்படும் ( ஷை 468 ) ‘ சொற்பொருள் சோர்வு படும் 
( ஷ 1046 ) - இவை பெயர்ப்பின் படு வந்தன ; துன்பங்கள் 
சென்று படும் ( ஷை 1045 ) - இது வினையெச்சத்தின்பின் படு . 
இவையிரண்டன் பின்னரும் , படும் உண்டாம் என்றே வேறு 
பொருள்பட்டதென்க. இலம்படு புலவர் ஏற்றகை நிறைய 
என்பதும் அது . ( இ.கொ.78 : 10 , 11 உரை ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


317. இலமென் கிளவிக்குப் .......செய்யு ளான . 

இஃது அல்வழி முடிபாயின் , அல்வழி யெல்லாம் 
மெல்லெழுத் தாகும் ( 315 ) என்ற முற்சூத்திரத்தால் இச் 
செய்கையும் பெறப்படுமாதலின் , இச்சூத்திரம் வெற்றெனத் 
தொடுத்ததாக முடியும் . அன்றியும் படர்க்கைப் பெயரும் 
( 321 ) உயர்திணை யாயின் ( 325 ) என்பன வேற்றுமைப் 
புணர்ச்சியைக் கூறுதலின் , அல்வழி யெல்லாம் ( 315 ) 
என்றதன் பின்னர் வந்த சூத்திரங்கள் எல்லாம் அல்வழியைப் 
பற்றியன எனக்கூறுதல் இயையாது . இலம்படு என்ற பகுதி 
வேற்றுமைப் புணர்ச்சியாகும் இளம்பூரணர் 
கூறினரேயன்றி , படுபுலவர் என்ற பகுதி வேற்றுமைப் 
புணர்ச்சியாகும் எனக்கூறிற்றிலர் . ஆகலின் இலம்படு 
என்பது இளம்பூரணர் கூறியவாறே வேற்றுமைப் புணர்ச்சி 
யாகும் . 


என 


கங்காதரன் - 10 


306 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


317. ( நச்சினார்க்கினியர் ‘இலம்படு என்னும் புணர் 
நிலையை அல்வழியாகக் கொண்டார் . அல்வழிமுடிபாயின் 
315 ஆம் சூத்திரவிதியால் பெறப்படுதலின் , இச்சூத்திரம் 
வெற்றெனத் தொடுத்தலாய் முடியும் என்றார் இவ்வுரைகாரர் . 

சூத்திரம் 315 முதல் 320 முடிய அல்வழி பற்றியன . 
அல்வழியதிகாரம் ஆறு சூத்திரங்களில் தொடர்ந்தது . 

ஆசிரியர் உரிச்சொல்லை விதந்தோதியே முடிப் 
பாராதலின் இவ்வுரிச்சொற்புணர்நிலை கிளந்தோதப்பட்டது . 
அல்வழி யெல்லாம் என்னும் பொதுச் சூத்திரத்தான் 
இம்முடிபு செல்லாது என்றே கொள்க .) 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
3/6 . இலமென் கிளவிக்குப் ........செய்யு ளான . 

இலம் என் கிளவி - வறுமையென்னும் பொருளின 
தாகிய , ஈறு பாடு கெட்ட இலம் என்னும் உரிச்சொல் . 

இலம்பாடு என்னும் இச்சொல் , புலப்பாடு வாய்பாடு 
கடப்பாடு - என்பவற்றைப் போல , விகுதியொடு கூடி 
நின்றல்லது பொருளுணர்த்தற்கு ஏலாது எனினும் , 
நல்லிசைப் புலவோர் இலம்பாடு என்னும் சொற்குரிய 
வறுமை என்னும் பொருளில் , பாடு என்னும் 
இறுதிநிலையின்றி இலம் என்னும் முதனிலையை மட்டும் 
கொண்டு செய்யுளின்கண் ஆளுதலை நோக்கி , ஆசிரியர் 
அதனை நிறுத்த சொல்லாக வைத்து இவ்விதி கூறினாராவார் . 

இலம்படு என்பது இன்மையானது உற்ற என 
அல்வழியாகவும் , இன்மையை உற்ற என வேற்றுமை 
யாகவும் பொருள் விரிதலின் , இடம் நோக்கிப் பொருள் 
கொள்க . 


இளம்பூரணம் 
318. ஆயிரம் ஒத்த எண்ணோடு அத்துப் பெற்று முடிதல் 

அத்தொடு சிவணும் ஆயிரத்து இறுதி 
ஒத்த எண்ணு முன்வரு காலை . 


புள்ளிமயங்கியல் 


307 


இச் ........ எனின் , இவ்வீற்று எண்ணுப் பெயருள் 
ஒன்றற்குத் தொகைமரபினுள் ( 22 ) எய்திய ஏ - என் சாரியை 
விலக்கி அத்து வகுத் .... ற்று . 

( இ - ள் . ) ஆயிரம் என்னும் எண்ணுப்பெயரின் 
மகரமெய் , தனக்கு அகப்படுமொழியாய்ப் பொருந்தின 
எண்ணுப்பெயர் தன்முன் வருங்காலத்து , தொகைமரபிற் 
கூறிய ஏ என்சாரியை ஒழித்து அத்துச்சாரியை பொருந்தி 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஆயிரத்தொன்று ஆயிரத்திரண்டு மூன்று நான்கு 
என ஒட்டுக . 

நிலைமொழிமுற்கூறாது சாரியை முற்கூறிய அதனான் , 
இதன் முன்னர்க் குறை - கூறு - முதல் - என வந்தவழியும் , 
இம்முடிபு கொள்க . 


( உ - ம் . ) ஆயிரத்துக்குறை கூறு முதல் - என ஒட்டுக . ( 22 ) . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


318. 1 ) குறை 

முதலியன கருத்துவகையான் 
ஆயிரத்துக்கு அகப்பட்ட எண்ணைக் குறிப்பனவாதல் 
கொள்ளப்படும் . முதல் - ஈண்டு முதற்கூற்றினைக் குறிப்பதாகக் 
கொள்ளலாம் . 


நச்சினார்க்கினியம் 


317. ஆயிரம் ஒத்த எண் வருவழி அத்துப்பேறு 


அத்தொடு சிவணும் ஆயிரத்து இறுதி 
ஒத்த எண்ணு முன்வரு காலை . 


இஃது இவ்வீற்று எண்ணுப் பெயருள் ஒன்றற்குத் 
தொகைமரபினுள் உயிரும் புள்ளியும் இறுதி யாகி ( 164 ) 
என்பதனான் எய்திய ஏயென் சாரியை விலக்கி அத்து 
வகுக்கின்றது . 


308 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) ஆயிரத்து இறுதி - ஆயிரம் என்னும் எண்ணுப் 
பெயரின் இறுதி மகரம் , ஒத்த எண்ணு முன்வருகாலை 
தனக்கு அகப்படும் மொழியாய்ப் பொருந்தின எண்ணுப் 
பெயர் தன்முன் வருங்காலத்து ; அத்தொடு சிவணும் - தொகை 
மரபிற் கூறிய ஏயென் சாரியை ஒழித்து அத்துச்சாரியை யொடு 
பொருந்தி முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஆயிரத்தொன்று ஆயிரத்தொன்பது என ஒன்று 
முதல் ஒன்பதின்காறும் ஒட்டுக . மகரத்தை அத்தின்மிசை 
ஒற்று என்று கெடுத்து ( 133 ) , அத்தின் அகரம் அகரமுனை 
இல்லை ( 125 ) என்று முடிக்க ஆயிரத்தொருபது என்றாற் 
போல்வனவற்றிற்கும் ஒட்டுக . 


நிலைமொழி முற்கூறாததனான் , ஆயிரத்துக்குறை கூறு 
முதல் என்பனவும் கொள்க . இன்னும் இதனானே , 
ஆயிரப்பத்து என்புழி மகரம் கெடுத்து வல்லொற்று 
மிகுத்து முடிக்க . 

( 22 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


317. 1. ஆயிரம் என்னும் மகரவீற்றுச் சொல் 
என்றிருப்பின் சிறக்கும் என்பர் சாத்திரியார் . மகரம் அத்தொடு 
சிவணும் என்று முடிப்பினும் குற்றமின்று . 


2. ஆயிரம் + அத்து + ஒன்று ஆயிர + அத்து + ஒன்று , 
ஆயிர + த்து + ஒன்று > ஆயிரத்து + ஒன்று = ஆயிரத்தொன்று ( 105 ) 


3. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


318. அத்தொடு சிவணும் ..... முன்வரு காலை . 


ஆயிரத்திறுதி என்றதற்கு ஆயிரம் என்னும் எண்ணுப் 
பெயரின் மகரம் எனப் பொருள் கூறினர் உரைகாரர் . 
பலவற்றிறுதி ( 221 ) என்றவிடத்தில் பல என்னும் அகர ஈற்றுச் 


புள்ளிமயங்கியல் 


309 


சொல் எனப்பொருள் கூறியது போல , ஈண்டும் ஆயிரம் 
என்னும் மகரவீற்றுச் சொல் எனப் பொருள் கூறியிருப்பின் 
பொருந்தும் . 


318. ( ஆயிரம் என்னும் மகரஈற்றுச்சொல் என்ற 
பொருளே அத்தொடு சிவணும் என்னும் பயனிலைக்கு மிகப் 
பொருந்தும் . சாத்திரியார் கூற்று ஏற்புடைத்தே . நிலைமொழி 
யீற்றெழுத்துச் சாரியையொடு பொருந்துவதாகக் கூறுவதன் 
கண்தவறின்று . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


317. அத்தொடு சிவணும் ...... முன்வருங் காலை . 

ஆயிரத்துக்குறை ஆயிரத்துக்கூறு ஆயிரத்து முதல் - 
என்பன காட்டுதல் ஈண்டமையாது , குறை முதலியன 
எண்ணுப்பெயர் அன்மையின் , 

ஆயிரம் என்பது ஸஹஸ்ரம் என்பதன் திரிபு எனத் 
தோன்றுகிறது . 

317. ( குறை கூறு என்பன எண்ணுப்பெயரல்ல 
ஆயினும் கருத்து வகையான் அகப்பட்ட எண்ணினைக் 
குறிப்பன வாதலின் ஈண்டு ஆயிரத்துக்குறை முதலியவற்றை 
எடுத்துக் காட்டினர் உரையாளர் . ஆயிரத்து முதல் என்புழி , 
முதல் முற்பட்ட கூற்றினைக் குறிக்கும் எனக்கொள்ளலாம் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


317. அத்தொடு சிவணும் ..... முன்வரு காலை . 


நச்சினார்க்கினியர் ஆயிரத்துக் குறை கூறு என்பவற்றை 
ஈண்டே இலேசினான் முடித்துக்கொள்க என்றார் . ஆசிரியர் 
வருமொழியை விதந்து கூறியுள்ளமையான் அவர்கருத்து 
ஒவ்வாதென்க . ஆயிரத்துக்குறை என்பது ஆயிரமும் 
அதனுடைய குறையும் எனப்பொருள் தருதலின் அஃது 
அல்வழி முடிபாய் அத்துச்சாரியை பெற்றதென்க . 


310 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


317. ( வேற்றுமை முடிபாய் எனப் பிழைபட 
அச்சிற்கண்டது அல்வழி முடிபாய் எனத் திருத்தப் 
பட்டுள்ளமை காண்க . குறை கூறு என்பன கருத்துவகையான் 
தம்மகப்பட்ட எண்ணை உணர்த்தக்கூடும் . ஆயிரத்தினது 
குறை ஆயிரத்துக்குறை , ( இது கலத்துக்குறை போல்வது 
அன்று ) இவ்வேற்றுமை முடிபினை நச்சினார்க்கினியர் , 
“ இலேசினான் முடித்துக்கொள்க ” என்றற்கண் முரண் 
பாடில்லை என்க . ) 


இளம்பூரணம் 


319. ஆயிரம் அடையடுத்து வரினும் அற்றாதல் 


அடையொடு தோன்றினும் அதன்ஒ ரற்றே . 

இச் .... எனின் , அவ்வெண்ணுப்பெயர் அடை 
யடுத்தவழி முடியுமாறு கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) அவ் ஆயிரம் என்னும் எண்ணுப்பெயர் 
அடையடுத்த மொழியொடு தோன்றினும் , மேற்சொன்னத 
னோடு ஒருதன்மைத்தாய் அத்துப்பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) பதினாயிரத்தொன்று இரண்டு - என ஒட்டுக . 
மேல் ( 22 ) இலேசினான் வந்தனவும் அடையடுத்து ஒட்டுக . 

( உ - ம் . ) பதினாயிரத்துக் குறை கூறு முதல் 
வரும் . 

( 23 ) 


என 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


319. 1 ) பத்து + ஆயிரம் = பதினாயிரம் என 436 ஆம் 
சூத்திரவிதியான் முடிந்தது . 


நச்சினார்க்கினியம் 


318. ஆயிரம் அடையொடு புணரினும் அற்றாதல் 


அடையொடு தோன்றினும் அதனோ ரற்றே . 


புள்ளி மயங்கியல் 


311 


இஃது அடையொடு தோன்றினும் புணர்நிலைக் 
குரிய ( 110 ) என்றமையின் , அவ்வெண்ணுப்பெயரை 
அடையடுத்து முடிக்கின்றது . 

( இ - ள் . ) அடையொடு .... ஓரற்று - அவ்வாயிரம் 
என்னும் எண்ணுப்பெயர் அடையடுத்த மொழியொடு 
வரினும் , முற்கூறியதனோடு ஒரு தன்மைத்தாய் அத்துப் 
பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) பதினாயிரத்தொன்று இரண்டு - இருபதினா 
யிரத்தொன்று ஆறாயிரத்தொன்று நூறாயிரத்தொன்று 
முந்நூறாயிரத்தொன்று ஐந்நூறாயிரத்தொன்று என ஒட்டுக . 


முன்னர் இலேசினான் முடிந்தவற்றையும் 
அடையடுத்து ஒட்டுக . பதினாயிரத்துக்குறை கூறு - முதல் 
எனவும் , நூறாயிரப்பத்து எனவும் வரும் . ( 23 ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
318. அடையொடு தோன்றினும் அதனே ரற்றே . 

இது மேற்கூறிய எண்ணுப்பெயர்க்குச் சிறப்பு 
விதியாகலின் , பதினாயிரத்துக்குறை புறம் கூறு முதல் . என்று 
வருதலைஉரையாளர் ஈண்டுக்காட்டுதல் பொருந்தாது . 

318. [ மேற்கூறிய அமைதியை ஈண்டும் கொள்க .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


318. அடையொடு தோன்றினும் அதனோ ரற்றே 


மற்றிஃது அடையொடு தோன்றினும் புணர்நிலைக் 
குரிய ( 110 ) என்பதனான் அடங்காதோ எனின் , எண்ணுப் 
பெயர் அடையடுத்து வரின் பொருள் வேறாகி நிற்கும் 
ஆதலின் அடங்காது . ஆதலின் இச்சூத்திரம் வேண்டும் என்க . 
ஓராயிரத்தொன்று என்புழி அடை வந்தமையான் பொருள் 
வேறுபாட்டிலதாயினும் இனம்சுட்டி நிற்றலான் ஓராற்றான் 
வேறுபட்டதென்க . 


312 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

378. ( சூ . 239 உரையுள் இவ்வுரைகாரர் , “ உரையாசிரி 
யன்மார் அடையடுத்துவரினும் பிறபொருட்பெயர் வரினும் 
இவ்விதி கொள்க என்பர் . அடையடுப்பினும் புணர்வது இகர 
ஈறே ஆதலின் அது வேண்டாகூறலாம் ” எனக் குறிப்பிட்டார் . 
‘ எண்ணுப்பெயர் அடையடுத்து வரின் பொருள் வேறாகி 
நிற்குமாதலின் இச்சூத்திரம் வேண்டு மென்க " என்று 
இச்சூத்திரவுரையுள் இவர் அமைதி கூறியது முன்னர்த் தாம் 
வரைந்ததனொடு மாறாதல் காண்க . ) 


இளம்பூரணம் 


320. ஆயிரம் அளவு நிறைப் பெயர்களொடு முடியுமாறு 

அளவும் நிறையும் வேற்றுமை இயல . 

இச் ..... எனின் , அவ்வெண்ணின் முன்னர் அளவுப் 
பெயர் நிறைப்பெயர் வந்தால் முடியுமாறு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) ஆயிரத்து முன் அளவும் நிறையும் வந்தால் , 
இவ்வீற்று வேற்றுமை இயல்பாய் ( 15 ) மகரம் கெட்டு 
வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஆயிரக்கலம் சாடி தூதை பானை - எனவும் , 
ஆயிரக்கழஞ்சு தொடி பலம் - எனவும் ஒட்டுக . 

இன்னும் இம்மாட்டேற்றானே , மேல் துவர ( 15 ) என்ற 
லேசினான் இயல்புகணத்துக்கண் கேடு எய்திய மகரம் , 
ஈண்டும் கெடுத்துக் கொள்க . 

( உ - ம் , ) ஆயிர நாழி வட்டி அகல் - என வரும் . 

பதினாயிரக்கலம் என்றாற்போல அடையடுத்து வந்த 
வழியும் ஒட்டுக . 

( 24 ) 


நச்சினார்க்கினியம் 


319. அளவும் நிறையும் வருவழி ஆயிரம் முடியுமாறு 


அளவும் நிறையும் வேற்றுமை இயல . 


புள்ளி மயங்கியல் 


313 


இஃது அவ்வெண்ணின் முன்னர் அளவுப் பெயரும் 
நிறைப்பெயரும் வந்தால் முடியுமாறு கூறுதலின் , எய்தாதது 
எய்துவித்தது . 


( இ - ள் . ) அளவும் ..... இயல - அதிகாரத்தான் ஆயிரம் 
தானே நின்றுழியும் அடையடுத்து நின்றுழியும் , அளவுப் 
பெயரும் நிறைப்பெயரும் வந்தால் , மகர ஈற்று வேற்றுமை 
யோடு ஒத்து , வல்லெழுத்து வந்துழி மகரம் கெட்டு 
வல்லெழுத்துமிக்கும் , இயல்புகணம் வந்துழித் துவர ( 310 ) 
என்னும் இலேசான் எய்திய மகரம் கெட்டும் புணரும் எ - று . 


( உ - ம் . ) ஆயிரம் பதினாயிரம் நூறாயிரம் என நிறுத்தி , 
கலம் காடி தூதை பானை மண்டை வட்டி அகல் உழக்கு 
எனவும் , கஃசு கழஞ்சு தொடி துலாம் பலம் எனவும் தந்து 
ஒட்டுக . 


வேற்றுமை யியல எனவே , தாம் வேற்றுமையல்ல 
வாயின . 

( 24 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


379. 1. வேற்றுமை யியற்கை எனவே , இவை 
வேற்றுமை யல்லவாயின என்று 166 ஆம் சூத்திரவுரையுள்ளும் 
குறித்தார் . 


இளம்பூரணம் 


321. படர்க்கை முன்னிலைப் பெயர்களும் , தொடக்கம் 
குறுகும் பெயர்களும் வேற்றுமைக்கண் 

முடியுமாறு 
படர்க்கைப் பெயரும் முன்னிலைப் பெயரும் 
தொடக்கும் குறுகும் பெயர்நிலைக் கிளவியும் 
வேற்றுமை யாயின் உருபுஇயல் நிலையும் 
மெல்லெழுத்து மிகுதல் ஆவயி னான . 


314 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச்... எனின் , இவ்வீற்றுள்சில உயர்திணைப் பெயரும் 
விரவுப் பெயரும் உருபியலுள் முடிந்தவாறே . ஈண்டுப் 
பொருட் புணர்ச்சிக்கண்ணும் முடியும் எனக் கூறு .... ற்று . 


( இ - ள் . ) எல்லாரும் என்னும் படர்க்கைப் பெயரும் , 
எல்லீரும் என்னும் முன்னிலைப் பெயரும் , ஒருமொழி 
முதல்குறுகி முடியும் தாம் - நாம் - யாம் - என்னும் பெயரும் , 
வேற்றுமைப் பொருட் புணர்ச்சிக்கண்ணாயின் , உருபு 
புணர்ச்சிக்கண் சொன்ன இயல்பின்கண்ணே நின்று , 
சாரியை பெறுவன ஈறுகெட்டு இடையும் ஈறும் சாரியை 
பெற்றும் , நெடுமுதல் குறுகுவன நெடுமுதல் குறுகியும் 
முடியும் . அந்நெடுமுதல் 

குறுகும் 

மொழிக்கண் 
மெல்லெழுத்து மிகும் எ - று . 

( உ - ம் . ) எல்லார்தங்கையும் எல்லீர்நுங்கையும் 
செவியும் தலையும் புறமும் - எனவும் , தங்கை நங்கை எங்கை 
செவி 

தலை புறம் - எனவும் ஒட்டுக . 

வேற்றுமையாயின் என்றதனான் , படர்க்கைப் 
பெயர்க்கும் முன்னிலைப் பெயர்க்கும் இயல்புகணத்து 
ஞகரமும் நகரமும் வருவழி , தம்முச் சாரியையும் நும்முச் 
சாரியையும் ஈறு கெடுதல் கொள்க . 

ஆவயினான என்றதனான் . படர்க்கைப் பெயர்க்கும் 
முன்னிலைப் பெயர்க்கும் ஞகரமும் நகரமும் வந்துழி அவை 
மிகுதலும் , தொடக்கம் குறுகும் பெயர்க்கும் ஞகரமும் 
நகரமும் வந்துழி மகரம் கெட்டு அவை மிகுதலும் கொள்க . 

( உ - ம் . ) எல்லார் தஞ்ஞாணும் எல்லீர்நுஞ்ஞாணும் 
நூலும் - எனவும் , தஞ்ஞாண் நஞ்ஞாண் எஞ்ஞாண் நூல் 
எனவும் வரும் . 


ன்னும் ஆவயினான என்றதனான் , படர்க்கைப் 
பெயரும் முன்னிலைப்பெயரும் சாரியை பெறாது இறுதி 
உம்முப்பெறுதலும் கொள்க .! 


1 


புள்ளி மயங்கியல் 


315 


இன்னும் அதனானே , உருபீற்றுச் செய்கை யெல்லாம் 
கொள்க . 


( உ - ம் . ) தம காணம் - என வரும் . அகர உருபு கொடுத்து 
முடித்தவாறு . 

( 25 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

321. 1 ) எல்லார்ஞாணும் எல்லீர்ஞாணும் எனக் 
காண்க . 

2 ) தம் + அ + காணம் = தமகாணம் ; 162 ஆம் சூத்திர 
விதியான் குற்றொற்று உயிர்வருமிடத்து இரட்டாது முடிந்தது . 
தம்முடைய காணம் என ஆறாவதன் உடைமைப் பொருள் 
விரியும் . 


நச்சினார்க்கினியம் 


320. இவ்வீற்றுப் படர்க்கை முன்னிலைப் பெயர்களும் 

தாம் நாம் யாம் - என்பனவும் முடியுமாறு 


படர்க்கைப் பெயரும் முன்னிலைப் பெயரும் 
தொடக்கம் குறுகும் பெயர்நிலைக் கிளவியும் 
வேற்றுமை யாயின் உருபியல் நிலையும் 
மெல்லெழுத்து மிகுதல் ஆவயி னான . 


இஃது உயர்திணைப் பெயரும் விரவுப் பெயரும் 
உருபியலுள் முடிந்தவாறே ஈண்டுப் பொருட்புணர்ச்சிக் 
கண்ணும் முடிக என எய்தாதது எய்துவித்தது . 


இ - ள் . ) படர்க்கைப் ... பெயரும் - எல்லாரும் என்னும் 
படர்க்கைப் பெயரும் எல்லீரும் என்னும் முன்னிலைப் 
பெயரும் ( 191 ) , தொடக்கம் ......கிளவியும் - கிளைத் 
தொடர்ச்சிப் பொருளவாய் நெடுமுதல் குறுகி முடியும் தாம் 
நாம் யாம் என்னும் பெயராகிய நிலைமையையுடைய 
சொல்லும் ( 188 ) ; வேற்றுமை ..... நிலையும் - வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக் கண்ணாயின் , உருபு புணர்ச்சிக்குக் கூறிய 


316 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இயல்பின்கண்ணே நின்று 

முடியும் ; ஆவயினான 
மெல்லெழுத்து மிகுதல் மேல் நெடுமுதல் குறுகும் 
மொழிக்கண் மெல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


எல்லாரும் என்பதனை மகராற்றும் உகரமும் கெடுத்து 
ரகரப் புள்ளியை நிறுத்தி , கை செவி தலை புறம் எனத் தந்து , 

டையிலே தம்முச்சாரியையும் இறுதியிலே உம்முச் 
சாரியையும் கொடுத்து , எல்லார்தங்கையும் செவியும் 
தலையும் புறமும் என முடிக்க . இதற்கு அம்மின் இறுதி ( 124 ) 
என்னும் சூத்திரத்துள் தன்மெய் என்றதனான் பிற 
சாரியைக்கண் மகர ஒற்றுத் திரிந்து ஙஞந் ஆகும் எனச் 
செய்கை செய்து முடிக்க . 


எல்லீரும் என்பதற்கு இடையிலே நும்முச்சாரியையும் 
இறுதியிலே உம்முச்சாரியையும் கொடுத்து , முற்கூறிய 
செய்கைகள் எல்லாம் செய்து , எல்லீர் நுங்கையும் செவியும் 
தலையும் புறமும் என முடிக்க . 


தாம் நாம் என்பனவற்றை ஏனையிரண்டும் நெடுமுதல் 
குறுகும் ( 118 ) எனக் குறுக்கி , மகர இறுதி என்பதன்கண் 
( 310 ) மகரம் கெடுத்துத் தங்கை நங்கை செவிதலை புறம் என 
முடிக்க . யாம் என்பதனை ஆகாரத்தை எகரமாக்கி , யகர 
ஒற்றைக்கெடுத்து , மகர இறுதி என்பதன்கண் துவர 
என்றதனான் மகரம் கெடுத்து , எங்கை செவிதலை புறம் என 
முடிக்க . தொடக்கம் குறுகுவனவற்றிற்கு இச்சூத்திரத்தான் 
மெல்லெழுத்து மிகுக்க . 


ருபியல் நிலையும் என்றதனான் , வேற்றுமையாதல் 
பெறாநிற்கவும் , பின்னும் ‘ வேற்றுமையாயின் என்ற 
மிகையானே , படர்க்கைப் பெயரும் முன்னிலைப் பெயரும் 
இயல்புகணத்து ஞகாரமும் நகாரமும் வந்துழித் தம்முச் 
சாரியையும் நும்முச்சாரியையும் பெறுதலும் , மகரம் கெட்டு 
உம்முப் பெறுதலும் , ஆவயினான என்றதனான் ஒற்று 
இரட்டுதலும் கொள்க . 


புள்ளி மயங்கியல் 


317 


எல்லார்தஞ்ஞாணும் - எல்லீர்நுஞ்ஞாணும் நூலும் 
எனவரும் . 


. 


இன்னும் ஆவயினான என்றதனானே , எல்லார்தம் 
எல்லீர்நும் என நின்றவற்றின் முன்னர் , ஏனை மணி யாழ் 
வட்டு அடை என்பனவந்துழி மகரம் கெடாமையும் உம்முப் 
பெறுதலும் கொள்க . 

இன்னும் இதனானே , தொடக்கம் குறுகுவன 
வற்றிற்கும் தம்மணி யாழ் வட்டு அடை என மகரம் 
கெடாமையும் கொள்க . 

இன்னும் இதனானே , தமகாணம் நமகாணம் எமகாணம் 
நுமகாணம் என உருபீற்றுச் செய்கைகளும் கொள்க . 

இன்னும் இதனானே , நும் என்பதற்கு மகரத்தை 
மெல்லொற்றாக்கி , நுங்கை செவிதலை புறம் என வருதலும் , 
நுஞ்ஞாண் என ஒற்றிரட்டுதலும் , நும்வலி என மகரம் 
கெடாது நிற்றலும் கொள்க .? 

இன்னும் இதனானே , எல்லார்கையும் எல்லீர்கையும் 
எனத் தம்மும் நும்மும் பெறாது நிற்றலும் கொள்க . ( 25 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

320.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 

2.325 ஆம் சூத்திரவுரையில் இவ்வுதாரணங்கள் காட்டப் 
படுதலானும் , ஆண்டுக் குறிப்பிடுதலே பொருத்தமாத 
லானும் இப்பகுதி இடைச்செருகலெனக்களைக . சாத்திரியார் 
சுட்டும் குறிப்பு இது . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
321. படர்க்கைப் பெயரும் ..... ஆவயி னான . 

தொடக்கம் என்றதற்கு நெடுமுதல் எனப் பொருள் 
கூறினர் உரைகாரர் . அவ்வாறாயின் , தாம் நாம் என்பனவே 
கொள்ளப்படுமன்றி , யாம் என்பது கொள்ளப்படாததாகும் . 
அதற்கு ஆரம்பம் எனப் பொருள் கொளல் சாலும் . 


318 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


அம்மின் இறுதி ( 130 ) என்னும் சூத்திரத்துள் 
‘தன்மெய் என்றதனான் பிறசாரியைக்கண் மகரவொற்றுத் 
திரிந்து ஙஞந ஆகும் எனச் செய்கை செய்து முடிக்க என்றார் 
நச்சினார்க்கினியர் . எல்லார்தங்கையும் போன்றவிடத்துத் தம் 
முதலியன சாரியையாகக் கொள்ளப்படினும் , அச்சூத்தி 
ரத்தில் மெய்திரிந்து எனக் கூறப்பட்டமையானும் , 
இச்சூத்திரத்தில் மெல்லெழுத்து மிகும் எனக் கூறப்பட்டமை 
யானும் அவர்தம் கூற்றுப் பொருந்தாது என்க . 


“ உருபியல் நிலையும் என்றதனான் வேற்றுமையாதல் 
பெறாநிற்கவும் , பின்னும் வேற்றுமையாயின் என்ற 
மிகையானே......” என்றார் நச்சினார்க்கினியர் . அவ்வாறு 
அவர்கூறியதற்குக் காரணம் உருபு புணர்ச்சியை வேற்றுமைப் 
புணர்ச்சியாக அவர் கொண்டதே ஆம் . உருபு புணர்ச்சியை 
ஓரிடத்தும் ஆசிரியர் வேற்றுமைப் புணர்ச்சி எனக் 
கூறாமையின் ‘ உருபியல் நிலையும் என்றதனான் 
வேற்றுமையாதல் பெறுதலின்று . 


நச்சினார்க்கினியர் உரையுள் , “ இன்னும் இதனானே , 
நும் என்பதற்கு மகரத்தை மெல்லொற்றாக்கி நுங்கை - செவி 
தலை - புறம் எனவருதலும் , நுஞ்ஞாண் என ஒற்றிரட்டுதலும் , 
நும்வலி என மகரம் கெடாது நிற்றலும் கொள்க " என உளது . 
இதனை நும்மெனும் ஒருபெயர் ( 326 ) என்ற சூத்திரத்தில் 
நச்சினார்க்கினியர் கூறியிருக்கின்ற மையான் , ஈண்டு அஃது 
இடைச்செருகல் என்பது திண்ணம் . 


321. ( யாம் என்பதன்கண் நெட்டுயிரே முதலில் உள்ளது 
என்று கோடற்கண் இழுக்கில்லை . அவ் ஆகாரநெட்டுயிர் 
(இனமொத்த அகரக் குற்றுயிராகத் திரியாது ) எகரக் குற்றுயி 
ராகத் திரிந்தது என்க . யகர ஒலிக்கும் எகர ஒலிக்குமிடையே 
பிறப்பிட ஒற்றுமை யுண்மையானன்றே யாது எது எனவும் 
யாவன் எவன் எனவும் திரியலாயின ? 


புள்ளி மயங்கியல் 


319 


உயர்திணையாயின் நம்மிடை வருமே ( 325 ) என்னும் 
சூத்திர விதியான் எல்லா நங்கையும் என முடியுமிடத்து , 
நம்முச்சாரியை இறுதி மகரம் வகரமெல்லெழுத்தாகத் திரிந்து 
நிற்றதற்கு இவ்வுரைகாரர் நச்சினார்க்கினியருரையையே 
பின்பற்ற வேண்டும் . ஆண்டு மெல்லெழுத்து மிகுதல் 
இல்லை என்க . 


உருபுபுணர்ச்சியை நச்சினார்க்கினியர் வேற்றுமைப் 
புணர்ச்சியாக மயங்கினார் என்கிறார் இவ்வுரையாளர் . 
உருபியல் நிலையும் சொற்கள் உரிய சாரியைப் பேற்றொடு 
பொருட்புணர்ச்சி பெறும் என்பதே நச்சினார்க்கினியர் கூறிய 
மெய்யுரை . அதனைத் தாம் வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சியே பெறும் ; சாரியைப் பேறு நீங்கிய வழியே 
அல்வழி முடிபு பெறும் என்க .. 

இவர் நச்சினார்க்கினியர் உரையுள் இடைச்செருகல் 
எனக் குறித்த செய்தி சாலப் பொருந்தும் . 

நச்சினார்க்கினியர் உரையுள் உருபியல் நிலையும் என 
வந்த புணர்ச்சியெல்லாம் வேற்றுமைப் பொருட்புணர்ச்சியே 
என்பது உயிர்மயங்கியல் 18 , 51 , 61 , 79 , 92 புள்ளி மயங்கியல் 
27 , 29 , 63 குற்றியலுகரப் புணரியல் 17 ஆம் சூத்திரங்களால் 
தெளியலாம் .) 


இளம்பூரணம் 
322. மேலனவற்றின் அல்வழி முடிபு 

அல்லது கிளப்பின் இயற்கை ஆகும் . 

இச்..... எனின் , மேலனவற்றிற்கு அல்வழி முடிபு 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) மேற்கூறிய படர்க்கைப் பெயரும் 
முன்னிலைப் பெயரும் தொடக்கம் குறுகும் பெயர்நிலைக் 
கிளவியும் அல்வழியைச் சொல்லுமிடத்து இயல்பாய் 
முடியும் எ - று . 


320 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஈண்டு இயல்பு என்றது சாரியை பெறாமை நோக்கி , 
இவற்றின் ஈறு திரிதல் அல்வழி எல்லாம் ( 19 ) என்பதனுள் 
எல்லாம் என்னும் இலேசினாற் கொள்க . 


( உ - ம் . ) எல்லாருங் குறியர் சிறியர் தீயர் பெரியர் - 
எனவும் , எல்லீருங் குறியீர் சிறியீர் தீயீர் பெரியீர் - எனவும் , 
தாங்குறியர் சிறியர் தீயர் பெரியர் - எனவும் , தாங்குறிய சிறிய 
தீய பெரிய - எனவும் , நாங்குறியம் சிறியம் தீயம் பெரியம் - 
எனவும் , யாங் குறியேம் சிறியேம் தீயேம் பெரியேம் 
எனவும் வரும் . 


இன்னும் எல்லாம் என்னும் இலேசினானே , 
இவ்வீற்றுக்கண் மென்கணத்து மகரம் ஒழிந்தன வந்தவழி , 
மகரம் அவ்வொற்றாய்த் திரிதலும் கொள்க .3 


( உ - ம் . ) எல்லாருஞ் ஞான்றோர் நீண்டார் - எனவும் , 
எல்லீருஞ் ஞான்றீர் நீண்டீர் - எனவும் , தஞ் ஞான்றார் 
நீண்டார் எனவும் , தாஞ்ஞான்ற நீண்ட எனவும் , நாஞ் 
ஞான்றாம் நீண்டாம் - எனவும் , யாஞ் ஞான்றேம் நீண்டேம் - 
எனவும் கொள்க . 

( 26 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


322. 1 ) சாரியை பெறாமையை ஆசிரியர் இயற்கை 
யாகும் என்றமை 164 , 188 ஆம் சூத்திரங்களிலும் காண்க . 


2 ) இவற்றின் ஈறு முற்றும்மை யாதலின் , அம் 
சாரியையது ஈற்று மகரம் போல ( 130 ) வன்கணம் வருமிடத்து 
( கசத ) த்திரியும் என்றார் . 


3 ) மகரம் அவ்வொற்றாய்த் திரியும் என்னாது , மகரம் 
கெட மென்கணத்து ஞகர நகரங்கள் மிகும் என்று 
உரையாசிரியர் சொல்லியிருப்பின் சிறக்கும் , 326 ஆம் சூத்திர 
விதிக்கேற்ப . 


புள்ளிமயங்சியல் 


321 


நச்சினார்க்கினியம் 
321. அப்பெயர்கள் அல்வழிக்கண் முடியுமாறு 

அல்லது கிளப்பின் இயற்கை ஆகும் . 

இது முற்கூறிய மூன்று பெயர்க்கும் அல்வழிமுடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) அல்லது ...... ஆகும் - அம்மூன்று பெயரும் 
அல்வழியைச் சொல்லுமிடத்து இயல்பாய் முடியும் எ - று . 

ஈண்டு இயற்கை என்றது , சாரியை பெறாமை 
நோக்கி . இவற்றின் ஈறு திரிதல் அல்வழி யெல்லாம் ( 314 ) 
என்பதனுள் எல்லாம் என்றதனாற் கொள்க . ? 

( உ - ம் . ) எல்லாருங் குறியர் சிறியர் தீயர் பெரியர் 
எனவும் , எல்லீரும் குறியீர் சிறியீர் தீயீர் பெரியீர் எனவும் , 
தாங்குறியர் சிறியர் தீயர் பெரியர் எனவும் , தாங்குறிய சிறிய 
தீய பெரிய எனவும் , நாங்குறியம் சிறியம் தீயம் பெரியம் 
எனவும் , யாங்குறியேம் சிறியேம் தீயேம் பெரியேம் எனவும் 
வரும் . 

இன்னும் எல்லாம் ( 314 ) என்றதனானே , இவற்றின் 
முன்னர் ஞகாரம் நகாரம் வந்தால் , அவை அவ்வொற்றாய்த் 
திரிதல் கொள்க . 

எல்லாருஞ்ஞான்றார் நீண்டார் - எல்லீருஞ் ஞான்றீர் 
நீண்டீர் - எனவும் , தாஞ்ஞான்றார் நீண்டார் எனவும் , 
நாஞ்ஞான்றாம் நீண்டாம் எனவும் , யாஞ்ஞான்றேம் நீண்டேம் 
எனவும் வரும் . 

இனி , எல்லோரும் வந்தார் யாத்தார் அடைந்தார் - 
எல்லீரும் வந்தீர் யாத்தீர் அடைந்தீர் - எனவும் , தாம் வந்தார் 
யாத்தார் அடைந்தார் எனவும் , நாம் வருதும் யாத்தும் 
அடைதும் - யாம் வருவேம் யாப்பேம் அடைவேம் எனவும் 
ஏனைக்கணங்களின் முன்னர் மகரம் திரியாது நிற்றல் 
உயிரீறாகிய உயர்திணைப்பெயரும் (153 ) என்பதனான் 
முடியும் . 

( 26 ) 


3 


கங்காதரன் -21 


322 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

321. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 

2. ஈற்று மகரம் கெட மெல்லெழுத்து மிகும் என்று 
நச்சினார்க்கினியர் கூறியிருப்பின், 325 ஆம் சூத்திரத்திற்கு ஏற்ப 
அமைதலின் , சிறக்கும் எனத் தோற்றுகிறது . 

3. மேற்குறித்தவாறே ஈண்டும் , அவை ஈற்று மகரம் கெட ... 
வருமொழி மெல்லெற்று மிகுதல் கொள்க என்று இத்தொடர் 
இருந்திருப்பின் சிறக்கும் . 

இளம்பூரணம் 
323. எல்லாம் எனும் பெயர் இருவழியும் முடியுமாறு 


அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
எல்லாம் எனும் பெயர் உருபியல் நிலையும் 
வேற்றுமை அல்வழிச் சாரியை நிலையாது . 


ச் ... எனின் , இதுவும் அவ்வீற்று விரவுப்பெயருள் 
ஒன்றற்கு அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் 
உருபியலொடு மாட்டெறிந்து முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) அல்வழியைச் சொல்லுமிடத்தும் 
வேற்றுமைப் பொருட் புணர்ச்சியிடத்தும் , எல்லாம் என்னும் 
விரவுப்பெயர் உருபுபுணர்ச்சியின் இயல்பிலே நின்று வற்றுச் 
சாரியையும் இறுதி உம்முச்சாரியையும் பெற்று முடியும் . 
அப்பெயர் வேற்றுமை அல்லாதவிடத்துச் சாரியை பெறுதல் 
நிலையாதாயே முடியும் எ - று . 


மாட்டேறு ஏலாத அல்வழியினையும் உருபியலொடு 
மாட்டெறிந்து விலக்கிய மிகுதியான் , வன்கணத்து இறுதி 
உம்மைப் பேறும் நிலைமொழி மகரக்கேடும் வருமொழி 
வல்லெழுத்துப்பேறும் , மென்கணத்து மகரக் கேடும் , பண்புத் 
தொகைக்கண் மகரக் கேட்டோடு இறுதி உம்முப்பேறும் 
கொள்க . 


புள்ளிமயங்கியல் 


323 


( உ - ம் . ) எல்லாக் குறியவும் சிறியவும் தீயவும் 
பெரியவும் - எனவும் , எல்லாவற்றுக் கோடும் செவியும் 
தலையும் புறமும் - எனவும் , எல்லா ஞான்றன நீண்டன 
மாண்டன - எனவும் , எல்லா ஞாணும் நூலும் மணியும் 
யாப்பும் வலிமையும் அடையும் ஆட்டமும் - எனவும் , 
எல்லாவற்று ஞாணும் நூலும் மணியும் யாப்பும் வலிமையும் 
அடையும் ஆட்டமும் - எனவும் வரும் . 

எல்லாக் குறியரும் சிறியரும் தீயரும் பெரியரும் - என 
உயர்திணைக்கண்ணும் ஒட்டுக . 

ஈண்டுச்சாரியை பெற்றவழி மகரக்கேடு வற்றின்மிசை 
ஒற்றாய்க் கெட்டது . இது விரவுப்பெயர் ஆகலின் , ஈற்றுப் 
பொது முடிபிற்கு ( 15 ) ஏலாதென்று சாரியை வல்லெழுத்துக் 
கொள்ளப்பட்டது . 

( 27 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

323.1 ) 325 ஆம் சூத்திரவுரையுள் இடம்பெற வேண்டும் 
இவ்வாக்கியம் இடைச்செருகல் என விலக்கற்பாலது ,, 
அஃறிணை முடிபே ஈண்டுக் கூறப்பட வேண்டுதலின் . 

2 ) வற்றுச் சாரியை பெறுதலும் , மகரம் கெடுதலும் 
முறையே 190 , 134 ஆம் சூத்திரவிதியாற் கொள்க . 

விரவுப்பெயரை ஆசிரியர் விதந்தோதியே முடிப்பா 
ராதலின் , ஈற்றுப் பொது முடிபு ( 311 ) ஈண்டு ஏலாது ; வற்றுச் 
சாரியைக்குரிய இறுதி வல்லெழுத்துக் கொள்ளப்பட்டது 
( எல்லாம் + கோடு எல்லாம் + வற்று + கோடு > எல்லா 
வற்றுக்கோடு + உம் = எல்லாவற்றுக்கோடும் ) 


2 


நச்சினார்க்கினியம் 


322. எல்லாம் இருவழியு முடியுமாறு 


அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
எல்லாம் எனும்பெயர் உருபியல் நிலையும் 
வேற்றுமை அல்வழிச் சாரியை நிலையாது . 


324 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இஃது இவ்வீற்றுள் விரவுப்பெயர் ஒன்றற்கு 
அல்வழிக் கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் உருபியலொடு 
மாட்டெறிந்து எய்தாதது எய்துவிக்கிறது . 


( இ - ள் . ) அல்லது ...... கண்ணும் 

கண்ணும் - அல்வழிக்கண் 
சொல்லினும் வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கன் 
சொல்லினும் ; எல்லாம் .... நிலையும் - எல்லாம் என்னும் 
விரவுப்பெயர் உருபு புணர்ச்சியின் இயல்பிலே நின்று 
முடியும் ( 189 ) ; வேற்றுமை... நிலையாது - அப்பெயர் 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி அல்லாதவிடத்து வற்றுச் 
சாரியை நில்லாதாய் முடியும் எ - று . 

உருபியல் நிலையும் என்ற மாட்டேறு , அல்வழிக்கண் 
உம்முப்பெற்று நிற்றலும் , பொருட்புணர்ச்சிக்கண் வற்றும் 
உம்மும் பெற்று நிற்றலும் உணர்த்திற்று . 

உம்முச்சாரியை ஒன்றுமே பெற்று முடிகின்ற அல்வழி 
யினையும் வற்றும் உம்மும் பெற்று முடிகின்ற வேற்றுமை 
யோடு உடனோதி , அதுவும் வற்றுப் பெறுமாறு போல 
மாட்டெறிந்து மிகையானே , வன்கணத்து அல்வழிக்கண் 
நிலைமொழி மகரக்கேடும் வருமொழி வல்லெழுத்துப் 
பேறும் , மென்கணத்து மகரம் கெட்டு உம்முப்பெற்றும் 
பெறாதும் வருதலும் , ஏனைக்கணத்து மகரம் கெட்டு உம்முப் 
பெற்றும் மகரம் கெடாதும் உம்முப் பெறாதும் வருதலும் 
கொள்க . 


( உ - ம் . ) எல்லாக்குறியவும் சிறியவும் தீயவும் 
பெரியவும் எனவும் , எல்லா ஞாணும் நூலும் மணியும் 
எனவும் , எல்லா ஞான்றன நீண்டன மாண்டன எனவும் , 
எல்லாயாழும் வட்டும் அடையும் எனவும் , எல்லாம் வாடின 
ஆடின எனவும் வரும் . 


இனி, வேற்றுமைக்கண் , எல்லாவற்றுக்கோடும் 
செவியும் தலையும் புறமும் என இவை வற்றும் உம்மும் 
பெற்றன . இவற்றிற்கு மகரம் வற்றின்மிசை ஒற்று என்று 


புள்ளிமயங்கியல் 


325 


ஞாணு 


கெடுக்க ( 133 )?. இனி மென்கணத்துக்கண் எல்லாவற்று 

ம் நூலும் மணியும் எனவும் , ஏனைக்கணத்துக்கண் 
எல்லாவற்றியாப்பும் வலிவும் அடைவும் எனவும் வரும் . 
ஏனைக்கணமும் வற்றும் உம்மும் பெற்றன. ( 27 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

322. 1. மகரக்கேடும் வல்லெழுத்துப்பேறும் 133 ஆம் 
சூத்திரத்தானும் , உம்முப்பேறு 189ஆம் சூத்திரத்தானும் 
கொள்க . 


2. மகரக்கேடு வேற்றுமை யல்வழி என்ற இலேசாற் 
கொள்க என்றிருப்பின் சிறக்கும் . 133 ஆம் சூத்திரவிதி 
அல்வழிக்கே ஓதுவதாக ( கலத்துக்குறை ) இவ்வுரைகாரரே 
312 ஆம் சூத்திரவுரையுள் குறிப்பிட்டுள்ளமை காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


* 


323. அல்லது கிளப்பினும் .......சாரியை நிலையாது . 

எல்லாம் குறியவும் என்றன எல்லாம் நம் குறியவும் 
என்றாகி , அங்கு மகரம் கெட்டுப் பின்னர் நம் கெட , வரும் 
சூத்திரத்து உம்மையான் வல்லெழுத்து மிகுதி பெற்று 
எல்லாக்குறியவும் என்றாயின. 


“ மாட்டேறு ஏலாத அல்வழியினையும் உருபியலொடு 
மாட்டெறிந்து விலக்கிய மிகுதியான் , அல்வழிக்கண் 
வன்கணத்து இறுதி உம்முப்பேறும் நிலைமொழி மகரக் 
கேடும் வருமொழி வல்லெழுத்துப் பேறும் .... கொள்க ” 
என்றார் இளம்பூரணர் . அதனானே நிலைமொழி மகரக்கேடும் 
வருமொழி வல்லெழுத்துப் பேறும் 

கொண்டார் 
நச்சினார்க்கினியர் . உம்மை நிலையும் இறுதியான ( 190 ) 
என்ற சூத்திரத்தான் உம்முப்பேறும் , மெல்லெழுத்து 
மிகினும் (324 ) என வரும் சூத்திரத்தான் உம்மையான் 
வல்லெழுத்துப் பேறும் கொள்ளல் கூடுமாயிருக்க , இவ்வாறு 
உரைகாரர் ஏன் கொண்டனரோ ? 


326 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


323. ( எல்லாக்குறியவும் என்று முடிபிற்கு , இடையே 
நம்முச் சாரியை புணர்ந்து பின் கெட்டதாக இவர் எழுதுவது 
எவ்வாறோ நேர்ந்து விட்ட பிழைபோலும் . நம்முச்சாரியை 
உயர்திணைக்கே உரியது . இம்முடிபு அஃறிணைக்கு உரியது . ) 


ஆசிரியர் விரவுப்பெயரை விதந்தோதியே முடிப்பா 
ராதலின் , 190 , 324 ஆம் சூத்திரங்களான் உம்மைப்பேறும் 
வல்லெழுத்துப்பேறும் கொள்ளுதலே பொருந்தும் என்னும் 
இவ்வுரைகாரர் கூற்றுப் பெரிதும் பொருந்தும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


322. அல்லது கிளப்பினும் ....... சாரியை நிலையாது . 


முன்னர் , உயர்திணை யாயின் உருபியல் நிலையும் 
( 324 ) என்று , உயர்திணைப்பெயராய் வருதற்கு வி 
கூறுதலின் , அஃறிணைப் பெயராய் வரும் வழிப் பெறும் 
முடிபே இச்சூத்திரத்திற் கூறுகின்றனர் என்பது பெறப்படும் . 
ஆதலின் , எல்லாக் குறியரும் சிறியரும் தீயரும் பெரியரும் 
என உயர்திணைக்கண்ணும் வரும் என்று இளம்பூரணர் ஈண்டு 
அமைப்பது பொருந்தாது . 

322. [ இவ்வுரைகாரர் குறித்தவாறு இளம்பூரணர் 
உயர்திணை முடிபு ஈண்டுக் கூறுதல் பொருந்தாது . ஏடெழுது 
வோரால் நேரிட்ட இடைச்செருகல் இது . ) 


இளம்பூரணம் 


324. அப்பெயர் அல்வழிக்கண் மெல்லெழுத்து மிக்கு 

முடிதல் 


மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


இச் ..... எனின் , மேற்கூறிய எல்லாம் என்பதற்கு 
அல்வழிக்கண் எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறு ..... ற்று . 


புள்ளிமயங்கியல் 


327 


( இ - ள் . ) அவ்வெல்லாம் என்பது , அல்வழிக்கண் மேல் 
( 27 ) இலேசினாற் கூறிய வல்லெழுத்தே அன்றி , மெல் 
லெழுத்து மிக்கு முடியினும் குற்றமில்லை எ - று . 


மேற்கூறிய செய்கைமேலே இது கூறினமையின் , 
மகரக்கேடும் இறுதி உம்முப்பேறும் கொள்க . 


( உ - ம் . ) எல்லாங் குறியவும் சிறியவும் தீயவும் 
பெரியவும் - எனவும் , எல்லாங் குறியரும் சிறியரும் தீயரும் 
பெரியரும் - எனவும் ஒட்டுக . 


இனி உரையிற் கோடல் என்பதனான் , இறுதி உம் இன்றி , 
எல்லாங்குறிய சிறிய தீய மெலிய - என ( வும் , எல்லாங் 
குறியர் சிறியர் தீயர் பெரியர் - எனவும் ) வரும் . 


மேல் இலேசினாற் கூறிநின்ற ( 27 ) வல்லெழுத்தினொடு 
மெல்லெழுத்து வகுத்தமையின் இஃது அல்வழியாயிற்று . ( 28 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


324. 1 ) குறியவை எல்லாம் என்பது பொருள் . 


2 ) அடைப்புக்குறியுள் இட்ட இப்பகுதி இடைச் 
செருகல் என்று குறிப்பிடுவர் சாத்திரியார் , உயர்திணை முடிபு 
இவ்வஃறிணைக்கண் இடம்பெறலாகாமையின் . 


நச்சினார்க்கினியம் 


323. அப்பெயர் அல்வழிக்கண் மெலியும் மிகப் பெறுதல் 


மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


இஃது ஒருசார் வல்லெழுத்தேயன்றி மெல்லெழுத்தும் 
விதித்தலின் , எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


328 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


(இ - ள். ) மெல்லெழுத்து .....இல்லை - அவ் எல்லாம் 
என்பது , அல்வழிக்கண் மேல் இலேசினாற் கூறிய 
வல்லெழுத்தே யன்றி , மெல்லெழுத்து மிக்க முடியினும் 
குற்றமில்லை எ - று . 


எனவே , வல்லெழுத்து மிகுதலே பெரும்பான்மை 
யாயிற்று . முற்கூறிய செய்கை மேலே இது கூறினமையின் 
மகரக்கேடும் உம்முப்பேறும் கொள்க . 


( உ - ம் . ) எல்லாங்குறியவும் சிறியவும் தீயவும் 
பெரியவும் என வரும் . 


மானமில்லை என்றதனான் , உயர்திணைக்கண் 
வன்கணத்து மகரம் கெட்டு வல்லெழுத்து மிக்கு இறுதி 
உம்முப்பெற்று முடிதலும் , இயல்புகணத்துக்கண் மகரம் 
கெட்டு உம்முப்பெற்று முடிதலும் கொள்க . 


எல்லாக் கொல்லரும் சான்றாரும் தச்சரும் பார்ப்பாரும் 
குறியரும் சிறியரும் தீயரும் பெரியரும் எனவும் , எல்லா 
ஞான்றாரும் நாய்களும் மணியகாரரும் வணிகரும் அரசரும் 
எனவும் வரும் . 


இன்னும் இதனானே , உயர்திணைக்கண் எல்லாங் 
குறியரும் சிறியரும் தீயரும் பெரியரும் என மகரம் கெட்டு 
மெல்லெழுத்து மிக்கு உம்முப் பெறுதலும் , எல்லாங் குறியர் 
சிறியர் தீயர் பெரியர் எனவும் - குறியீர் குறியம் எனவும் - 
உம்முப்பெறாது வருதலும் கொள்க . 


இன்னும் இதனானே , இடைக்கணத்தும் உயிர்க் 
கணத்தும் மகரம் கெடாது உம்மின்றி வருதலும் கொள்க . 


எல்லாம் வந்தேம் அடைந்தேம் என வரும் . 


( 25 ) 


புள்ளி மயங்கியல் 


329 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


323.1. குறியர் எல்லாரும் என உம்மை பெற்றும் , 
குறியரெல்லாம் என உம்மை பெறாதும் முறையே 
பொருள்படுமாறு காண்க . 


சொல் . 189 நச் . சூத்திரத்தான் , தன்மைப் பன்மைக்கன்றி 
எல்லாம் உயர்திணைக்கண் வாராது என்றார் . எல்லாக் 
குறியேமும் - எல்லாங் குறியேமும் - எல்லாங் குறியேம் - 
எனவே சூத்திர விதிக்கேற்ப வருதல் வேண்டும் . இச்சொல் , 
ஏனைய முன்னிலை படர்க்கைக்கண்ணும் வருதலை 
ஆக்கம் என்ற சொற்பொருளால் தழுவிக்கொண்டார் 
நச்சினார்க்கினியர் . ஆக்கம் - பெரும்பான்மை . சாத்திரியார் 
பிறவிடங்கட்கு வருதலை மறுத்துரைப்பார் . 


வேங்கட்ராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


323. மெல்லெழுத்து மிகினும் மானமில்லை . 


எல்லாக் கொல்லரும் சான்றாரும் தச்சரும் .... என்றும் , 
எல்லாங் குறியரும் சிறியரும் .... என்றும் உயர்திணைப் 
பெயர் வருமென்று நச்சினார்க்கினியர் ஈண்டுக் காட்டுதல் 
பொருந்தாது . இதுவும் மேற் சூத்திரத்திற்கூறிய அஃறிணைப் 
பெயர்க்கே விதியாதலின் . 

323. [ அல்வழிக்கண் உயர்திணைப்பெயர் முடியுமாறு 
வேறுவிதியாற் கூறப்படாமையின் , நச்சினார்க்கினியர் ஈண்டு 
மிகையான் முடித்தார் , அஃறிணைக் கோதிய வல்லெழுத்தும் 
மெல்லெழுத்தும் மிக்கு முடியுமாறு காட்டும் 
புடைமை பிறாண்டு இல்லையாதலின் .) 


யை 


இளம்பூரணம் 


325. எல்லாம் உயர்திணைப் பெயராயவழிப் புணருமாறு 


உயர்திணை யாயின் உருபு இயல் நிலையும் . 


330 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் ..... எனின் , மேலதற்கு உயர்திணை முடிபு 
கூறு ... ற்று . 

( இ - ள் . ) அவ்வெல்லாம் என்பது அஃறிணைப் 
பெயராய் அன்றி உயர்திணைப் பெயராய் நின்ற நிலைமை 
யாயினும் , உருபுபுணர்ச்சியின் இயல்பிலே நின்று ஆண்டுக் 
கூறிய நம்முச்சாரியை பெற்று முடியும் எ - று . 

வற்று வகுத்த செய்கைமேல் ( 27 ) வருத்தமையின் , மகரக் 
கேடு கொள்க . இறுதி உம்மையும் அச்செய்கை மேலே 
வகுத்தமையின் கொள்க . 

( உ - ம் . ) எல்லாநங்கையும் செவியும்தலையும் புறமும் 
எனவரும் . 

மேல் மானம் இல்லை ( 28 ) என்றதனான் , அல்வழிக் 
கண் வன்கணத்து மகரம் கெட்டு வல்லெழுத்து மிக்கு இறுதி 
உம்முப்பெற்று முடிதலும் , இயல்புகணத்துக்கண் மகரம் 
கெட்டு இறுதி உம்முப் பெற்று முடிதலும் கொள்க . 

( உ - ம் . ) எல்லாக் கொல்லரும் சேவகரும் தச்சரும் 
புலவரும் - எனவும் , எல்லா ஞாயிறும் நாயகரும் மணிய 
காரரும் - வணிகரும் - அரசரும் - எனவும்வரும் . ( 29 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

325. 1 ) எல்லாம் + கொல்லர் = எல்லாக் கொல்லரும் : 
மகரம் கெட்டு வல்லெழுத்துமிக்கு இறுதி உம்முப்பெற்று 
முடிந்தவாறு . இறுதி உம்மையை முற்றும்மையாகக் 
கோடலுமாம் . 

2 ) எல்லா ஞான்றாரும் என இருத்தல் வேண்டும் , 
ஞாயிறு அஃறிணையாதலின் . தன்னுள் ளுறுத்த பன்மைக் 
கல்லது , உயர்திணை மருங்கின் ஆக்க மில்லை ( பெய . 33 ) 
என்பவாதலின் , எல்லாக் குறியேமும் சிறியேமும் தீயேமும் 
பெரியேமும் எனத் தன்மைப் பன்மைப் பெயரை 
வருமொழியாக நிறுத்தி முடிக்கவேண்டும் என்பர் 
சாத்திரியார் ; படர்க்கைப் பெயராகக் காட்டியவை இடைச் 
செருகலாதல் வேண்டும் என்பர் . 


புள்ளி மயங்கியல் 


331 


நச்சினார்க்கினியம் 


324. அப்பெயர் உயர்திணைக்கண் வேற்றுமையில் 

முடியுமாறு 


உயர்திணை யாயின் உருபியல் நிலையும் . 


இஃது எல்லாம் என்பதற்கு உயர்திணை முடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) உயர்திணை... நிலையும் - எல்லாம் என்பது 
உயர்திணையாய் நிற்குமாயின் , உருபுபுணர்ச்சியின் 
இயல்பிற்றாய் , இடைக்கண் நம்மும் இறுதிக்கண் உம்மும் 
பெற்று முடியும் எ - று . 


1 


உருபியலுள் எல்லாம் என்னும் இறுதி முன்னர் 
வற்றென் சாரியை ( 189 ) வகுத்ததனான் , வற்றின் மிசை ஒற்று 
என்று மகரம் கெடுத்த அதிகாரத்தான் உயர்திணையாயின் நம் 
இடை வரும் ( 190 ) என நம்மின் முன்னும் மகரம் கெடுத்தார் . 
அதனோடு ஈண்டு மாட்டெறிதலின் அதுகொண்டு ஈண்டும் 
மகரம் கெடுக்க . அம்மின் இறுதி ( 129 ) என்புழித் தன்மெய் 
என்றதனான் நம்முச்சாரியையினது மகரம் திரிதல் கொள்க . 


( உ - ம் . ) எல்லா நங்கையும் செவியும் தலையும் புறமும் 
என ஒட்டுக . 


வருமொழி வரையாது கூறலின் , எல்லா ஞாற்சியும் 
நீட்சியும் என ஏற்பனவற்றொடு முடிபறிந்து ஒட்டுக . ( 29 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


324. 1. 25 , 27 , 28 ஆம் நூற்பாக்களான் மகரத்திற்கு 
நட்பெழுத்துக்கள் பகரமும் யகரமும் வகரமுமே ஆதலின் , 
பகையெழுத்தாகிய நகரம் வந்தவழி மகரம் கெட்டது 
என்றலும் ஒன்று . 


332 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


326. நும் வேற்றுமைக்கண் மெல்லெழுத்து மிக்கு 

முடிதல் 


நும்என் ஒருபெயர் மெல்லெழுத்து மிகுமே . 


இச் .... எனின் , இதுவும் அவ்வீற்று விரவுப்பெயருள் 
ஒன்றற்கு வேற்றுமை முடிபு கூறு ...... ற்று . 


( இ - ள் . ) நும் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விரவுப் 
பெயர் வேற்றுமைக்கண் மெல்லெழுத்து மிக்கு முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) நுங்கை செவி தலை புறம் - என வரும் . மகரம் 
மேல் ‘துவர ( 15 ) என்ற இலேசினாற் கெட்டது . 


ஒருபெயர் என்றதனான் , ஞகர நகரங்கள் வந்த 
விடத்தும் அவ்வொற்று மிகுதல் கொள்க . 


( உ - ம் . ) நுஞ்ஞாண் நுந்நூல் - என வரும் . 


ஒன்றென முடித்தல் என்பதனான் , உங்கை என உம் என்பதன் 
முடிபும் இவ்வாறு கொள்க . 

( 30 ) 


நச்சினார்க்கினியம் 


325. நும் ஈறுகெட மெலி மிகுதல் 


நும்என் ஒருபெயர் மெல்லெழுத்து மிகுமே . 


இது நும் என்பதன் மகரஈற்றிற்கு வல்லெழுத்து விலக்கி 
மெல்லெழுத்து விதித்தது . 

இ - ள் . ) நும்மென்....மிகும் - நும் என்று சொல்லப் 
படுகின்ற விரவுப்பெயர் பொருட்புணர்ச்சிக்கண் மெல் 
லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


புள்ளிமயங்கியல் 


333 


( உ - ம் . ) நுங்கை செவி தலை புறம் எனவரும் . மகர 
இறுதி ( 310 ) என்பதன்கண் துவர என்பதனான் மகரம் 
கெடுக்க , 


ஒன்றென முடித்தல் என்பதனான் , உங்கை என வருவதூஉம் 
கொள்க . துவர என்றதனான் , ஞகர நகரங்கள் வந்துழி மகரம் 
கெடுதலும் , ஒருபெயர் என்றதனான் ஒற்று மிகுதலும் 
கொள்க . 


நுஞ்ஞாண் நூல் எனவரும் . 


இன்னும் ‘ ஒருபெயர் என்றதனான் , நும்மணி யாழ் 
வட்டு அடை என மகரம் கெடாமையும் கொள்க . ( 30 ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


325. நும்என் ஒருபெயர் மெல்லெழுத்து மிகுமே . 

ஒன்றென முடித்தல் என்பதனான் , உங்கை என 
வருவதூஉம் கொள்க - என்றனர் உரையாளர் . உம் என 
வழங்கும் சொல் நும் என்பதன் மரூஉவாகலானும் , அதுவும் 
மிகப்பிற்பட்ட வழக்கே யாகலானும் அதனை இந்நூலில் 
அமைத்தல் தகாது . 


325. ( நும் சாரியையது மரூஉவே உம் சாரியை . தம் 
காலத்து அதன் வழக்குப் பயிற்சி கண்டு அதனை ஒன்றென 
முடித்தலான் உரையாளர் கொண்டனர் போலும் . ] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


325. நும் என் ஒருபெயர் மெல்லெழுத்து மிகுமே . 


நீயிர் நும் என்பனவற்றுள் எது மூலச்சொல் என்பதை 
உணரும் வகையில் , நும் என்பதற்குச் சிறப்புக்கொடுத்து 
ஆசிரியர் 

இலக்கணம் கூறலாயினர் . இம்மரபினை 
நன்குணர்ந்த தொல்காப்பியனார் , நீயிர் என்பது நும் என்பதன் 


334 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


திரிபே என்பது புலப்பட , அது திரிந்த நெறியை அடுத்த 
சூத்திரத்தான் எடுத்துக்கூறி , அதனை வலியுறுத்துவாராய்ச் 
சொல்லதிகாரத்தும் நும்மின் திரிபெயர் என்று ஓதினார் . 
ஆதலின் முன்னிலைப்பெயர் எனற்குரியது நும் என்பதே 
என்பது தோன்ற ஈண்டு நும்மென் ஒருபெயர் என்றார் . 


325. ( நும் என்பதனைப் பெயர் அடிப்படைச் 
சொல்லாகிய பிராதிபதிகமாகவும் , நீயிர் என்பதனை அதன் 
முதல் வேற்றுமை யுருவமாகவும் கொள்ளுதல் , " வடமொழி 
யிலக்கணம் இவ்வாறிருக்கும் ” என்பதனை ஓர் எடுத்துக் 
காட்டுக்கொண்டு ஆசிரியர் தொல்காப்பியனார் தமிழ் 
நூலார்க்குக் குறிப்பிட்ட செய்தியாகப் பிரயோக விவேக உரை 
கூறும் செய்தி ஈண்டு உளங்கொளத்தக்கது .) 


இளம்பூரணம் 


327. அல்வழிக்கண் நும் நீயிர் எனத் திரிந்து 

இயல்பாய் முடிதல் 


அல்லதன் மருங்கின் சொல்லுங் காலை 
உக்கெட நின்ற மெய்வயின் ஈவர 
இ - இடை நிலைஇ ஈறுகெட ரகரம் 
நிற்றல் வேண்டும் புள்ளியொடு புணர்ந்தே 
அப்பால் மொழிவயின் இயற்கை ஆகும் . 


ச் ....எனின் , மேலதற்கு அல்வழி முடிபு கூறு .... ற்று . 


இ - ள் . ) அந் நும் என் ஒருபெயர்தன்னை அல்வழி 
யிடத்துச் சொல்லுங்காலை , நகரத்து உகரம் கெட , அந்நின்ற 
மெய்யிடத்து ஈகாரம் வர , ஓர் இகரம் இடையிலே பெற்று , 
மகரம் கெட , அவ்விடத்து ஒரு ரகரம் புள்ளியொடு பொருந்தி 
நிற்றல் வேண்டும் ; வருமொழியிடத்து அம்மொழிதான் 
இவ்வாறு திரியாது இயல்பாதல் வேண்டும் எ - று . 


புள்ளி மயங்கியல் 


335 


( உ - ம் . ) நீ இர் குறியீர்சிறியீர்தீயீர்பெரியீர் - என வரும் . 
நீஇர் ஞான்றீர் நீண்டீர் மாண்டீர் - என இயல்பு கணத்தோடும் 
ஒட்டுக . 

( 31 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


327. 1 ) நீர் முன்னிலைப் பன்மைப் பெயரன்று . 
தொல்காப்பியனார் நீ இர் என்பதனையே அப்பெயராகக் 
குறித்தார் . நும்மின் திரிபெயராகிய நீ இர் என்பதனைப் 
பிற்காலத்தார் இகரத்தை நீக்கி நீர் எனக்கொண்டனர் ; யகர 
வகர உடம்படு மெய்யடுத்து இகரத்தை நீயிர் நீவிர் என 
உச்சரித்துத் தொல்காப்பியனார் விதித்த சொல்லமைப்பினை 
நெகிழ்த்துப் போயினர் . நன்னூலார் எல்லீர் நீயிர்நீவிர்நீர் என 
இந்நான்கனையும் முன்னிலைப்பன்மைப் பெயராக ஓதினார் . 


குன்று முண்டுநீர் பாடினிர் செலினே ( 110 ) என நீர் 
புறநானூற்றிலும் இடம்பெற்றமை காண்க . 


யாம் அவணின்று ( ம் ) வருதும் நீயிரும் என நீயிர் 
(சிறுபா. 143 , பெரும்பா. 28 , மலைபடு . 53 ) பத்துப்பாட்டுள் 
பயின்றுள்ளமை காண்க . 


நச்சினார்க்கினியம் 


326. அதன் அல்வழி முடிபு 


அல்லதன் மருங்கின் சொல்லுங் காலை 
உக்கெட நின்ற மெய்வயின் ஈவர 
இ இடை நிலைஇ ஈறுகெட ரகரம் 
நிற்றல் வேண்டும் புள்ளியொடு புணர்ந்தே 
அப்பால் மொழிவயின் இயற்கை ஆகும் . 


இது நும் என்பதற்கு அல்வழி முடிபு கூறுகின்றது . 


336 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) அல்லதன் ...காலை - நும் என்பதனை 
அல்வழிக்கண் கூறுமிடத்து ; உக்கெட .... வர - நகர உகரத்துள் 
உகரம் கெட்டுப் போக , ஒழிந்துநின்ற நகர ஒற்றிடத்தே ஈகாரம் 
வந்து நிற்ப ; இ - இடை நிலைஇ ஈறுகெட - ஓர் இகரம் 
இடையிலே வந்து நிலைபெற்று மகரமாகிய ஈறு கெட்டுப் 
போக ; புள்ளியொடு புணர்ந்து ரகரம் நிற்றல் வேண்டும் 
ஆண்டுப் புள்ளிபெற்று ஒரு ரகரம் வந்து நிற்றலை விரும்பும் 
ஆசிரியன் ; அப்பால் .... ஆகும் அக்கூற்றினையுடைய 
நிலைமொழியிடத்து வரும்சொல் இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) நீயிர் குறியீர் சிறியீர் தீயீர் பெரியீர் என வரும் . 


சொல்லுங்காலை என்றதனானே , நீயிர் ஞான்றீர் 
நீண்டீர் மாண்டீர் யாத்தீர் வாடினீர் அடைந்தீர் என ஏனைக் 
கணத்திலும் ஒட்டுக . 

( 31 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


326. 1. “ இனித் தொல்காப்பியனாரும் தமிழில் , 
எழுவாய் வேற்றுமை பெயர் தோன்று நிலையே ( சொல் .65 ) 
என்றாராயினும் , வடநூலில் எழுவாய் வேற்றுமை 
இவ்வாறிருக்கும் என்றறிதற்கு , நும் என்னும் ஒரு பெயரை 
மாத்திரம் எழுவாய் வேற்றுமை யாக்காது பிராதி பதிகம் 
ஆக்கிப் பின்னர் நும்மை ..... நுங்கண் என இரண்டு முதல் ஏழ் 
இறுதியும் வேறுபடுத்து வேற்றுமையாக்கினாற்போல , 


அல்லதன் மருங்கிற் சொல்லுங்காலை ( எழுத் .326 ) 


என்னும் சூத்திர விதி கொண்டு நீயிர் என வேறுபடுத்து 
எழுவாய் வேற்றுமை என்னும் பிரதமாவிபத்தி ஆக்குவர். 
இவ்வாறு நின் - தன் - தம் - என் - எம் - நம் - என்பனவற்றையும் 
பிராதிபதிகம் ஆக்கி , பின் நீ - தான் - தாம் - யான் - யாம் - நாம் 
எனத் திரிந்தவற்றை எழுவாய் வேற்றுமை யாக்காமை 
யானும் , எல்லாம் நீயிர் நீ எனக் கிளந்து என்றும் நீயிர்நீ என 
வரூஉங் கிளவி என்றும் பெயரிலுள் பெயர்ப் பிராதி 


புள்ளி மயங்கியல் 


337 


பதிகமாகச் சூத்திரம் செய்தயானும் , அல்லதன் மருங்கின் 
என்னும் சூத்திரத்தை வடமொழிக்கு எழுவாய் வேற்றுமை 
இவ்வாறிருக்கும் என்று தமிழ் நூலார் அறிதற்கு 
செய்தாரென்க . ( பி . வி.கா. 7 உரை ) 


2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


327. அல்லதன் மருங்கின் ......இயற்கை ஆகும் . 


இர்ஈர் மின் இவற்றை முன்னிலைப் பன்மை விகுதியாக 
இர்ஈர் மின்னென ( சொல் . 224 ) என ஆசிரியர் கூறியிருக் 
கின்றமையான் , நீ இர் என்றது நீ என்ற ஒருமைக்கு 
அவ்விகுதியைச் சேர்த்தமையான் வந்ததாகலாம் . இர் ஈர் 
என்பன வினைவிகுதி அல்லவோ எனின் , எல்லீரும் 
என்றவிடத்து ஈர் இருக்கின்றமையான் , பெயர்வினைகட்கு 
அவை பொதுவே என்னலாம் . 


. 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


326. அல்லதன் மருங்கின் ..... இயற்கை யாகும் . 


வடமொழியில் , பிராதிபதிகமாய் இருப்பவற்றை 
முதல் வேற்றுமைய ஆக்குதல் போல , நும் என்னும் 
பிராதிபதிகத்தை எழுவாய் வேற்றுமையாக்கிக் காட்டினார் 
என்பார் பிரயோக விவேக நூலார் . அவர் கூறுவது : " வடநூலில் , 
எழுவாய் வேற்றுமை யாக்காது பிராதிபதிகமாக்கி , பின்னர் , 
நும்மை .... நுங்கண் என இரண்டு முதல் ஏழிறுதியும் 
வேறுபடுத்து வேற்றுமையாக்கினாற் போல , அல்லதன் 
மருங்கிற் சொல்லுங்காலை என்னும் சூத்திரவிதி கொண்டு 
நீயிர் என வேறுபடுத்து , எழுவாய் வேற்றுமை என்னும் 
பிரதமாவிபத்தி ஆக்குவர் . இவ்வாறு நின்தன்தம் என்எம் நம் 
என்பனவற்றையும் பிராதி பதிகமாக்கி , பின் நீதான் தாம் யான் 
யாம் நாம் எனத் திரிந்தவற்றை எழுவாய் வேற்றுமை 


கங்காதரன் -22 


338 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
யாக்காமை யானும் , எல்லாம் நீயிர் என்றும் நீயிர் நீயென 
வரூஉம் கிளவி என்றும் பெயரியலுள் பெயர்ப் பிராதி 
பதிகமாகச் சூத்திரம் செய்தலானும் , அல்லதன் மருங்கிற் 
சொல்லுங் காலை என்னும் சூத்திரத்தை , வடமொழிக்கு 
எழுவாய் வேற்றுமை இவ்வாறிருக்கும் என்று தமிழ்நூலார் 
அறிதற்கே செய்தார் என்க . ” 


வடமொழியில் பிராதிபதிகமாய் இருப்பவற்றை 
எழுவாய் வேற்றுமை யாக்கும் முறையைத் தமிழர்க்கு 
அறிவிக்கும் பொருட்டே இவ்வாறு சூத்திரம் செய்தார் என்று 
பிரயோகவிவேகமுடையார் கூறுவது ஊகம் மாத்திரம் என்று 
கொள்ளற்பாலது . என்னையெனின் , வடமொழியில் 
இவ்வாறிருக்கும் என்பதனைக் கிளந்தோதாமையானும் , 
பிராதிபதிகத்தோடு ( பெயரோடு ) உருபு சேர்ந்து எழுவாய் 
வேற்றுமையாகும் என்னாது , எழுவாய் வேற்றுமை பெயர் 
தோன்றும் நிலையே என்றாராகலானும் என்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


326. அல்லதன் மருங்கின்...இயற்கை யாகும் . 

( நும் - நீம் - நீ இர்) நீ இர் என்பது வழக்காறு காரணமாக 
உடம்பொடுமெய் பெற்று நீயிர் என வரும் . 

326. ( சூ . 140. உரையுள் இவ்வுரைகாரர் , " ஒரு மொழிப் 
புணர்ச்சிக்கண் நிற்கும் உயிரும் புணர்ச்சி விகாரத்தான் மிகும் 
உயிரும் உடம்படுமெய் பெறா என அறிக ” என்று 
குறிப்பிட்டுள்ளமைக்கு , நீ இர் என்புழி இகரம் யகர 
உடம்படுமெய் பெறும் என்ற கூற்று முரண்டு படுதல் காண்க . ) 


இளம்பூரணம் 


328. மகரஈற்றுத் தொழிற்பெயர் இருவழியும் உகரம் 

பெற்று முடிதல் 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 


புள்ளிமயங்கியல் 


339 


இச் ...... எனின் , இவ்வீற்றுத் தொழிற்பெயர்க்கண் 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் முடிபு 
வேற்றுமை கூறு .... ற்று . 


( இ - ள் . ) மகர ஈற்றுத் தொழிற்பெயர் எல்லாம் , 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைகக்கண்ணும் , ஞகர ஈற்றுத் 
தொழிற்பெயர் இயல்பினவாய் , வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் பெற்றும் , இயல்புகணத்து உகரம் பெற்றும் 


வரும் எ - று . 


( உ - ம் . ) செம்முக் கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
செம்முஞான்றது நீண்டது மாண்டது வலிது - எனவும் , 
செம்முக்கடுமை சிறுமை தீமை பெருமை - எனவும் , 
செம்முஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை - எனவும் வரும் . 

எல்லாம் என்றதனான் , உகரம் பெறாது அல்வழிக்கண் 
நாட்டங்கடிது - என மெல்லெழுத்தாய்த் திரிவனவும் ,, 
வேற்றுமைக்கண் நாட்டக்கடுமை - என மகரம் கெட்டு 
வல்லெழுத்து மிக்கு வருவனவும் கொள்க . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

328. 1 ) செம் என்னும் முதனிலைத் தொழிற்பெயர் 
பொருமுதல் , மூடுதல் , தைத்தல் என்னும் பொருட்டாதலை 
அடிகளாசிரியர் குறிப்பிடுகிறார் . 

2 ) ‘நாடு என்னும் ஈரெழுத்து மொழிக்குற்றியலுகரம் 
அம் விகுதி பெற்று நாட்டம் என விகுதிபெற்ற தொழிற் 
பெயராயே வரும் . 


நச்சினார்க்கினியம் 


327. இவ்வீற்றுத்தொழிற்பெயர் பிரசற்றுத் 

தொழிற்பெயர் போல முடிதல் 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 


340 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இது வேற்றுமைக்கண் மகரம் கெட்டு வல்லெழுத்து 
மிக்கும் ( 310 ) அல்வழிக்கண் மெல்லெழுத்தாய்த் திரிந்தும் 
( 314 ) வரும் என எய்தியதனைவிலக்கி , ஞகார ஈற்றுத் தொழிற் 
பெயர் போல மகர ஈற்றுத் தொழிற்பெயர் நிற்குமெனப் 
பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) தொழிற்பெயர் .....இயல - மகர ஈற்றுத் 
தொழிற் பெயரெல்லாம் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் 
போல , அல்வழியினும் வேற்றுமையினும் , வன்கணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் இயல்புகணத்து உகரமும் பெற்று 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) செம்முக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது எனவும் , செம்முக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் 
வரும் . தும்முச் செறுப்ப ( குறள் 1312 ) என்பதும் அது . இவை 
குறியதன் முன்னர்த் தன்உரு இரட்டல் ( 160 ) . 


எல்லாம் என்றதனான் , உகரம் பெறாது நாட்டங் 
கடிது - ஆட்டங்கடிது - எனமெல்லெழுத்தாய் அல்வழிக்கண் 
திரிதலும் , ஆட்டக்கடுமை வேற்றுமைக்கண் 
வல்லெழுத்து மிகுதலும் கொள்க . 


என 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


327.1,2 . இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


327. தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 

எல்லாம் என்றதனான் , உகரம் பெறாது , நாட்டங் 
கடிது - ஆட்டங்கடிது - என்றல் போல் வருதலும் கொள்க 
என்றனர் உரையாளர் . நாட்டம் ஆட்டம் என்பவற்றில் அம் 
விகுதியே ஆகலின் , இத்தகைய சொற்களை ஆசிரியர் 


பெற்று நின்றனவாதலின் பொருந்தாதென்க . 
புள்ளிமயங்கியல் 

341 
கருதிற்றிலர் . அவர் கருதியவை தும் செம் திரும் என்பன 
போன்ற தொழிற்பெயர்களே ஆகும் . நாட்டம் ஆட்டம் 
என்பவற்றை மகரவீற்றுத் தொழிற்பெயராகக் கொள்ளின் , 
தும் செம் என்பவை தும்மல் செம்மல் என வழங்குதலின் , 
அவற்றை லகரவீற்றுத் தொழிற்பெயர் என்றன்றே 
கொள்ளுதல் வேண்டும் ? அவ்வாறன்றி , அவற்றை மகர 
வீறாகவே கொண்டு , தும்முக்கடிது செம்முக் கடிது என்று 
உரையாளர் உதாரணம் காட்டியது அமையாதன்றே ? 

இவ்வாசிரியர் முதனிலைத் தொழிற்பெயரையே 
தொழிற்பெயர் என்று இவ்வியலிற் கூறுகின்றார் என்பது , 
ஞகர நகர ணகரவீற்றுத் தொழிற்பெயர்களைக் கூறியதனான் 
அறியப்படும் ; என்னெனின் , ஞகர நகர ணகர ஈற்று 
விகுதிகளையுடைய தொழிற்பெயர்கள் இல ஆதலின் . 

327. ( ரெட்டியார் கூற்றினையே பாலசுந்தரம் 
அவர்களும் வலியுறுத்தினார் . விகுதிபெற்ற தொழிற்பெயர் 
முடிபினையும் இலேசினான் அடக்கிக் கூறினர் உரையாளர் ; 
விகுதிபெற்ற தொழிற்பெயர்களை மகரவீற்றினும் லகர 
வீற்றிலும் , முதனிலை திரிந்தவற்றை ளகரவீற்றிலும் அடக்கிக் 
கூறினர் ; தொழிற்பெயர் என்ற பொதுமையான் ஏனை 
யிரண்டனையும் உரையில் தழீஇக்கூறினர் , ஆயினும் அவை 
ஆசிரியர்கருத்தன்மை , ஞகர நகர ணகர ஈற்றுத் தொழிற் 
பெயர்களையே அவர் ஓதியமையான் அறியப்படும் . ) 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
327. தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெய ரியல . 

எல்லாம் என்றதனான் , நாட்டம் ஆட்டம் என்பன 
உகரம் பெறாது வந்தன என்பர் உரையாசிரியர் . அவை , நாடு 
ஆடு என்னும் குற்றுகரவீற்றுத் தொழிற்பெயர்கள் அம்விகுதி 


. 


342 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

327. ( ஈரெழுத்தொருமொழிக் குற்றுகரவீறு பெரும் 
பான்மையும் அம் விகுதி பெற்றன்றித் தொழிற்பெயராக 
நில்லாமையின் , அவற்றை மகரவீறாகக் கொண்டு எடுத்துக் 
காட்டினர் உரையாசிரியன்மார் . பிற தொடர்க்குற்றுகரமும் 
உரிய விகுதி பெற்றன்றித் தொழிற்பெயராக நிற்றல் 
பெரும்பான்மையும் இல்லை . எ - டு : பழகு -பழக்கம் ; மல்கு 
மல்குதல் ; அஃகு -அஃகுதல் ; ஆக்கு -ஆக்கம் ; எஞ்சு - 

- 
எஞ்சுதல் ; நோக்கு வாடு - போன்ற முதனிலைத் தொழிற் 
பெயர் சிறுபான்மைய என்க . ) 


இளம்பூரணம் 


329. ஈம் , கம் , உரும் - இம்மூன்று சொல்லும் 

அன்னவாதல் 


ஈமும் கம்மும் உரும் 
என் கிளவியும் 
ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன . 


இச் .... எனின் , பொருட்பெயருள் அல்வழிக்கண்ணும் 
வேற்றுமைக்கண்ணும் தொழிற்பெயரோடு ஒத்து முடிவன 
கண்டு , அவை கூறு .... ற்று . 


( இ - ள் . ) ஈம் என்னும் சொல்லும் கம் என்னும் 
சொல்லும் உரும் என்னும் சொல்லும் ஆகிய அம்மூன்று 
பெயரும் , அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , 
அத்தொழிற்பெயரோடு ஒரு தன்மையவாய் , வன்கணம் 
வந்தவழி உகரமும் வல்லெழுத்தும் பெற்றும் , இயல்பு 
கணத்து உகரம் பெற்றும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஈமுக் கடிது கம்முக்கடிது உருமுக் கடிது சிறிது 
தீது பெரிது - எனவும் , ஈமுஞான்றது கம்முஞான்றது உருமு 
ஞான்றது நீண்டது மாண்டது வலிது - எனவும் , ஈமுக்கடுமை 
கம்முக்கடுமை உருமுக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
எனவும் , ஈமுஞாற்சி கம்முஞாற்சி உருமுஞாற்சி நீட்சி மாட்சி 
வலிமை - எனவும் வரும் . 

( 33 ) 


343 


புள்ளிமயங்கியல் 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


329. 1 ) உரும் - இடியேறு . ஈம் , கம் இவற்றுக்குப் 
பொருள் முறையே சுடுகாடும் , உலோகத்திற் சிற்பத் 
தொழிலும் எனக்கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


328. ஈம்கம் உரும் - இம்மூன்றும் அத்தொழிற்பெயர் 

அனையவாதல் 


ஈமும் கம்மும் உரும் என் கிளவியும் 
ஆமுப் பெயரும் அவற்றோ ரன்ன . 


இது பொருட்பெயருள் சில தொழிற்பெயரோடு ஒத்து 
முடிக என எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) ஈமும் ... பெயரும் - ஈம் என்னும் சொல்லும் 
கம் என்னும் சொல்லும் உரும் என்னும் சொல்லுமாகிய 
அம்மூன்று பெயரும் ; அவற்று ஓரன்ன முற்கூறிய 
தொழிற்பெயரோடு ஒரு தன்மையவாய் , வன்கணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் , இயல்புகணத்து உகரமும் பெற்று 
முடியும் எ - று . 

ஈம் என்பது சுடுகாடு ; கம் என்பது தொழில் . 

( உ - ம் . ) ஈமுக்கடிது கம்முக்கடிது உருமுக்கடிது சிறிது 
தீது பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , 
ஈமுக்கடுமை கம்முக்கடுமை உருமுக்கடுமை சிறுமை தீமை 
பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை எனவும் ஒட்டுக . 

கிளவி என்றதனான் , வேற்றுமைக்கண்ணும் 
அல்வழிக்கண்ணும் , உயிர் வருவழி உகரம் பெறாது , 
ஈமடைவு ஈமடைந்தது என நிற்றலும் கொள்க . 


தன்னின முடித்தல் என்பதனான் அம்மு தம்மு நம்மு 
எனச்சாரியைக்கண்ணும் உகரம் வருதல் கொள்க . ( 33 ) 


344 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


328. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


330. ஈமும் கம்மும் வேற்றுமைப் புணர்ச்சிக்கண் 

முடியுமாறு 


வேற்றுமை யாயின் ஏனை இரண்டும் 
தோற்றம் வேண்டும் அக்குஎன் சாரியை . 


இச் .... எனின் , மேல் முடிபு கூறிய மூன்றனுள் 
இரண்டற்கு வேற்றுமைக்கண் வேறொரு முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) வேற்றுமைப்பொருட் புணர்ச்சியாயின் , இறுதி 
உரும் ஒழிந்த இரண்டும் , அக்கு என்னும் சாரியை தோற்றி 
முடிதல் வேண்டும் எ - று . 

தோற்றம் என்றதனான் , உருமு நீக்குதல் வேண்டும் 
என்க . 


( உ - ம் . ) ஈமக்குடம் கம்மக்குடம் சாடி தூதை பானை - 
என வரும் . 


மேல் ( 33 ) வேற்றுமை கூறிய முடிபு குணவேற்றுமைக் 
கண்ணது என்றும் , ஈண்டுக் கூறிய முடிபு பொருட்பெயர்க் 
கண்ணது என்றும் கொள்க . 

( 34 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

330. 1 ) உருமுப் பற்றிய ஒரு சூத்திரம் இதற்கு முன்னர் 
இடம்பெற்றிருக்கக் கூடும் எனத் தோற்றுகிறது . 


2 ) பொருட்பெயர் குணவேற்றுமை பற்றிய 
வேற்றுமை முடிபுகளை 217 , 347 ஆம் சூத்திவுரையிற் 
காணலாம் . 


345 


புள்ளி மயங்கியல் 


நச்சினார்க்கினியம் 


329. ஈமும் கம்மும் அக்குப் பெற்று முடியுமாறு 


வேற்றுமை யாயின் ஏனை இரண்டும் 
தோற்றம் வேண்டும் அக்குஎன் சாரியை . 


இது மேல் முடிபு கூறிய மூன்றனுள் இரண்டற்கு 
வேற்றுமைக்கண் வேறொரு முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வேற்றுமை .... சாரியை வேற்றுமைப் 
பொருட் புணர்ச்சியாயின் , இறுதியில் உரும் ஒழிந்த 
இரண்டும் அக்கு என்னும் சாரியை தோன்றி முடிதலை 
வேண்டும் ஆசிரியன் எ - று . 

( உ - ம் . ) ஈமக்குடம் கம்மக்குடம் சாடி தூதை பானை 
எனவும் , ஞாற்சி நெருப்பு மாட்சி விறகு எனவும் ஒட்டுக . 

அக்கு வகுப்பவே , நிலைமொழித் தொழிலாகிய உகரம் 
கெட்டு , முற்கூறிய வல்லெழுத்து விலக்கப்படாமையின் 
நின்று முடிந்தது . 

வன்கணத்திற்கு , முன் நின்ற சூத்திரத்திற் கூறியது குண 
வேற்றுமைக்கு என்றும் , ஈண்டுக் கூறியது பொருட் 
புணர்ச்சிக்கு என்றும் கொள்க . ? 

( 34 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


329.1, 2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


329. வேற்றுமை யாயின் ..... அக்கென் சாரியை . 


ஏனையிரண்டும் என்பது மற்ற இரண்டும் என்னும் 
பொருளதே யாகலின் , அதனால் உரும் ஒழிந்தன இரண்டும் 
என்றும் பொருள் வாராது . இதனை நோக்குங்கால் , உரும் 


346 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
என்னும் சொல்லிற்குச் சிறப்புவிதி கூறிய சூத்திரமொன்று 
இதற்குமேல் இருக்கலாம் எனத் தோன்றுகிறது . ஏனை 
வகரம் ( 382 ) என்னுமிடத்தில் ஏனை என்னும் சொல்லின் 
பொருள் அறியத்தந்தது . 

329. [ இவ்வுரையாளர் சொல்லியாங்கு , உரும் 
என்றற்குச் சிறப்புவிதிச் சூத்திரமொன்று இருந்திருக்க 
வேண்டும் . 


உரையிற் கோடலான் சாத்திரியார் உரும் என்றது 
நீங்கலான இரண்டனையும் கொண்டார் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


329. வேற்றுமை யாயின் .... அக்கென் சாரியை 


ஏற்புழிக் கோடல் என்பதனான் , ஏனை யிரண்டும் 
என்றது ஈமும் கம்மும் எனக்கொள்க . மேனை இரண்டும் 
எனப்பாடம் இருத்தல் வேண்டும் எனக் கருதவேண்டியுளது . 
மேனை - மேல்நின்றவை ; அஃதாவது முதற்கண் நின்ற ஈமும் 
கம்மும் . 


329. [ மேனை என்ற சொல்லாட்சி தொல் 
காப்பியத்துள் பிறாண்டு மேற்கொள்ளப்பட்டிலது . 
மேல்நின்றவை என அச்சொல் பொருள்படினும் , ‘ முதற்கண் 
நின்றவை எப்படி ஆம் ? ] 


இளம்பூரணம் 


331. மகரம் புணர்மொழிக்கண் குறுகுதல் 


வகார மிசையும் மகாரம் குறுகும் . 


இச் .... எனின் , பருந்து விழுக்காடாய் அரையளபு குறுகல் 
( நூன் . 13 ) என்பதற்கு ஒரு புறனடை கூறு ....... ற்று . 


புள்ளி மயங்கியல் 


347 


இ - ள் . ) மேல் மொழிக்கண் கூறிய னகாரை முன்னரே 
யன்றி ( மொழி . 19 ) , ஈண்டுப் புணர்மொழிக்கண் வகாரத்தின் 
மேலும் மகாரம் குறுகும் எ - று . 


( உ - ம் . ) நிலம் வலிது - என வரும் . 


( 35 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

331. 1 ) நிலத்தில் காணப்படும் இரையை நெடுஞ் 
சேய்மைத்தாகிய விண்ணினின்று கண்டு அது பிழையாதவாறு 
கொத்திச் செல்லும் பருந்தினது வீழ்வு போல , நூன்மரபிற் 
கண்ட அரையளவு மகரம் குறுகுதற்கு நெடுஞ்சேய்மைத் 
தாகிய இவ்வியலில் இச்சூத்திரம் புறநடையமைத்துப் 
பொருள் கொள்விக்கிறது . 


நச்சினார்க்கினியம் 


330. புணர்மொழிக்கண் வகாரம் வருவழி மகரஈறு 

குறுகுதல் 
வகார மிசையும் மகாரம் குறுகும் . 

இது முன்னர் அரையளபு குறுகல் ( 13 ) எனவும் , 
னகாரை முன்னர் ( 52 ) எனவும் கூறிய மகரம் இருமொழிக் 
கண்ணும் குறுகும் என அதன் ஈற்றகத்து எய்தாதது 
எய்துவிக்கின்து . 

(இ - ள் . ) வகார .... குறுகும் - மகாரம் ஒருமொழிக் 
கண்ணேயன்றி , வகரத்தின் மேலும் குறுகும் எ - று . 

( உ - ம் . ) நிலம் வலிது - வரும் வண்ணக்கன் என 
வரும் . 

( 35 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


330. வகார மிசையின் மகாரம் குறுகும் . 


உரையாசிரியன்மார் வகார மிசையும் எனப் பாட 
மோதுவார் . அது பாடமாயின் , மகரக்குறுக்கம் வருமிடம் 


348 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கூறியதாகுமன்றி மகரம் குறுகுதற்குக் காரணம் கூறியதாகாது . 
இடம் கூறுதலே ஆசிரியர் கருத்தாயின் , இந்நூற்பா மொழி 
மரபின்கண் இருத்தல் வேண்டும் . 


330. ( மொழிமரபிற் கூறிய ஒருமொழிக்கணன்றி , புணர் 
மொழிக்கண்ணும் நிலைமொழி யிறுதிக்கண் மகரம் குறுகும் 
என்பது இச்சூத்திரம் . நிலைமொழியிறுதி மகரம் குறுகுதற்குக் 
காரணம் ‘ வகாரமிசை என்றதனான் உய்த்துணரப்படுமன்றே ? 
தொன்றுதொட்ட வகாரமிசையும் என்ற பாடத்தை வேறாகக் 
கோடலாற் போந்த மிக்க பயன் யாது ? ] 


இளம்பூரணம் 


332. இவ்வீற்று நாட்பெயரது வேற்றுமை முடிபு 


நாட்பெயர்க் கிளவி மேற்கிளந் தன்ன 
அத்தும் ஆன்மிசை வரைநிலை இன்றே 
ஒற்றுமெய் கெடுதல் என்மனார் புலவர் . 


இச்.... எனின் , இவ்வீற்று நாட்பெயர்க்கு வேற்றுமை 
முடிபு கூறு ... ற்று . 


இ - ள். ) மகரஈற்று நாட்பெயர்ச்சொல் , மேல் ( உயிர் . 45 ) 
கரஈற்று நாட்பெயரிற் கிளந்த தன்மையவான ஆன் பெற்று 
முடியும் ; அத்துச்சாரியை ஆன்சாரியை மேலும் பிறசாரியை 
மேலும் நீக்கும் நிலைமை யின்றாம் ; அவ்விடத்து மகர 
வொற்றுத் தன்வடிவு கெடுக என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) மகத்தாற் கொண்டான் ? மகத்து ஞான்று 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - எனவரும் . 

ஒற்று என்னாது மெய் என்றதனான் , நாட்பெயர் 
அல்லாத பொருட்பெயர்க்கண்ணும் அம்முடிபு கொள்க . 


( உ - ம் . ) மரத்தாற் கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் - எனவரும் . 

( 36 ) 


புள்ளி மயங்கியல் 


349 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


332. 2 ) மகநாளின்கண் கொண்டான் என ஏழாவதன் 
பொருட்டாக வுரைக்க . 


1 ) அத்து ஆன்மிசையும் என உம்மையை மாறுக . 
உம்மை எச்சவும்மை . 

3 ) ‘ மெய் ஈண்டு மிகைச்சொல் . 


4 ) ‘ மரத்திடத்து என ஈண்டும் ஏழன் பொருட்டாகவே 
உரைக்கப்படும் . 


நச்சினார்க்கினியம் 


331. இவ்வீற்று நாட்பெயர் வேற்றுமைக்கண் 

முடியுமாறு 


நாட்பெயர்க் கிளவி மேற்கிளந் தனை 
அத்தும் ஆன்மிசை வரைநிலை இன்றே 
ஒற்றுமெய் கெடுதல் என்மனார் புலவர் . 


இஃது இவ்வீற்று நாட்பெயர்க்கு வேற்றுமை முடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) நட்பெயர்க்கிளவி மேல்கிளந்தன்ன - மகர 
ஈற்று நாட்பெயர் , இகர ஈற்று நாட்பெயர் போல , ஆன் 
சாரியை பெற்று முடியும் ; அத்து ஆன்மிசையும் .....இன்று 
அத்துச்சாரியை ஆன்சாரியை மேலும் பிறசாரியை மேலும் 
வருதல் நீக்கும் நிலைமையின்று ; ஒற்று ....புலவர் - ஆண்டு 
நிலைமொழி மகர ஒற்றுக் கெடுக என்று கூறுவர் புலவர் எ - று . 


உம்மையை ‘ஆன்மிசையும் எனமாறுக . 


( உ - ம் . ) மகத்தாற் கொண்டான் ஓணத்தாற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என்க . ஏனை நாள்களோடும் 
ஒட்டுக . மகர ஒற்றுக் கெடுத்து , அத்தின் அகரம் அகரமுனை 


350 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இல்லை ( 125 ) என அகரம் கெடுத்து , குற்றிய லுகரமும் 
அற்றென ( 105 ) என ‘ ஆன் ஏற்றி , ‘ஆனின் னகரமும் ( 124 ) 
என்றதனான்றகரமாக்கி முடிக்க . மகத்து ஞான்று கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என ஞான்று என்னும் 
சாரியைமேல் அத்து வந்தது . 

வரையாது கூறினமையின் இம்முடிபு நாற்கணத்தும் 
கொள்க . மகத்தான் ஞாற்றினான் நிறுத்தினான் மாய்ந்தான் 
வந்தான் அடைந்தான் என வரும் . 

( 36 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

331.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 

2. மகம் + அத்து + ஆன் + கொண்டான் மகம் + அத்து + 
ஆன் + கொண்டான் மகத்து + ஆன் + கொண்டான் மகத்தான் 
கொண்டான் = மகத்தாற்கொண்டான் . குற்றியலுகரத்தின்மேல் 
உயிரேறி முடிதல் 105 ஆம் சூத்திரவிதியாற் கொள்க . 

3. மகநாளின்கண்கொடி நாற்றினான் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


331. நாட்பெயர்க் கிளவி .... என்மனார் புலவர் . 


மேற்கிளந் தன்ன என்ற மாட்டேற்றான் , இகரவீற்று 
நாட்பெயர்க்கு விதித்த ஆன்சாரியை வருதல் பெறப்பட்டது . 
அவ் ஆன்சாரியை இகரவீற்று நாட்பெயர்க்கு முன் 
வருமிடத்து , அந்நாட்பெயர்ச்சொல் மெய்யீறு அன்றாதலின் 
ஈற்றெழுத்துக் கெட்டிலது . அம்மாட்டேற்றான் , ஈண்டு 
மெய்யெழுத்துக் கெடுதல் அமையாமையின் , ஒற்றுமெய் 
கெடுதல் கூறுவாராயினார் . ஆயின் ஆன்மிசை அத்தும் 
வரும் என்றாராகலின் , அத்துச்சாரியை வரும்வழி மேல்நின்ற 
ஒற்றுக்கெடுமன்றே ? ஆகலின் ஒற்றுமெய் கெடுதல் என்றது 
வேண்டாவாம் எனின் , மாட்டேற்றுக் கூறியவழி , அம்மாட் 
டேற்றான் முடியாதனவற்றைக் கிளந்தோதுதலே 
இவ்வாசிரியர் வழக்கம் . 


புள்ளி மயங்கியல் 


351 


331. ( ஒற்றுமெய் கெடுதல் வேண்டா கூறலாக 
முடியாதவாறு ஏற்ற அமைதி கூறினார் இவ்வுரைகாரர் . 
உரையாசிரியன்மார் , அத்தின்மிசை ஒற்றென நிலைமொழி 
யீற்று மகரம் கெடுவதனை ஆசிரியர் ஒற்றுமெய் கெடுதல் 
என வேண்டா கூறலாக ஓதிய மிகையினை நோக்காது 
விடுத்துப்போனமை வியப்பாகவுள்ளது . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


331. நாட்பெயர்க் கிளவி .... என்மனார் புலவர் 


அத்தே வற்றே ஆயிரு மொழிமேல் , ஒற்றுமெய் 
கெடுதல் ( 133 ) என்பதனான் நிலைமொழி ஒற்றுக் 
கடுமேனும் , மாட்டேற்றிக் கூறுமிடத்து ஐயம் தோன்றா 
வண்ணம் இவ்வாறு விளங்கக் கூறுதல் முன்னையோர் மரபு 
என்பது தோன்ற , என்மனார் புலவர் என்றார். 


கெ 


உம்மையை ஆன்மிசையும் எனக் எனக் கூட்டிப் பிற 
சாரியையும் வரும் என்று கூறி , மகத்துஞான்று கொண்டான் 
எனக்காட்டுவர் உரையாசிரியர் . ஞான்று என்பது நாள் அன்று 
( அந்நாள் ) என்னும் சொற்களின் மரூஉவாகலானும் , ஞான்று 
என்பதொரு சாரியை ஆசிரியர் கூறாமையானும் அது 
பொருந்துமாறில்லை . 


33 / . ( என்மனார் புலவர் என்பதற்கு இவர் குறிப்பிடும் 
விளக்கம் ரெட்டியார் அவர்கள் தம் ஆராய்ச்சிக் குறிப்பிற் 


சுட்டியது . 


ஞான்று காலத்தைக் குறித்து வரும் சாரியை ; சான்றோர் 
செய்யுளுள் அது காலப்பொருட்டாய் நிகழ்தல் ஊசல் 
ஊர்ந்தாட ஒருஞான்று வந்தானை (கலி . 37 ) என்புழிக் 
காணலாம் . ஆகலின் , மகத்து ஞான்று கொண்டான் என்று 
உரையாசிரியன்மார் எடுத்துக் காட்டியதை இவர் பொருந்தா 
தென்றல் பொருந்தாமை உணரப்படும் . -தி . வே . கோ . 


352 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


333. னகார ஈற்றுப்பெயாது வேற்றுமை முடிபு 

னகார இறுதி வல்லெழுத்து இயையின் 
றகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே . 

ச் ..... எனின் , னகாரஈற்று வேற்றுமை முடிபு 
கூறு ...... ற்று . 

( இ - ள் . ) னகார ஈற்றுப்பெயர் , வல்லெழுத்து முதல் 
மொழி வருமொழியாய் வந்தியையின் , றகாரம் ஆகும் 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் எ - று . 

. 
( உ - ம் . ) பொற்குடம் சாடி தூதை பானை - 
வரும் . 

( 37 ) 


என 


நச்சினார்க்கினியம் 


332 . 

னகார ஈற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 
னகார இறுதி வல்லெழுத்து இயையின் 
றகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்கே. 

இது நிறுத்தமுறையானே ணகார இறுதி வேற்றுமைக் 
கண் புணருமாறு கூறுகின்றது . 

(( இ - ள் . ) னகார .... பொருட்கு - னகார ஈற்றுப்பெயர் 
வல்லெழுத்து முதல்மொழி வருமொழியாய் வந்தியையின் , 
றகாரம் ஆகும் வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் எ - று . 


( உ - ம் . ) பொற்குடம் சாடி தூதை பானை எனவரும் . ( 37 ) 


இளம்பூரணம் 
334. மன் முதலிய ஏழும் அன்னவாய் முடிதல் 

மன்னும் சின்னும் ஆனும் ஈனும் 
பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அன்ன இயல என்மனார் புலவர் . 


புள்ளிமயங்கியல் 


353 


இச்... எனின் , அவ்வீற்று அசைநிலை 

இடைச் 
சொல்லும் , ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணர நின்ற 
இடைச்சொற்களும் , வினையெச்சமும் 

வினையெச்சமும் முடியுமாறு 
கூறு .... ற்று . 


( இ - ள் . ) மன் என்னும் சொல்லும் , சின் என்னும் 
சொல்லும் , ஆன் என்னும் சொல்லும் , ஈன் என்னும் 
சொல்லும் , பின் என்னும் சொல்லும் , முன் என்னும் 
சொல்லும் , வினையெச்சமாகிய சொல்லும் , மேற்கூறிய 
இயல்பினவாய் னகரம் றகரமாய் முடியும் என்று சொல்லுவர் 
புலவர் எ - று . 


( உ - ம் . ) அதுமற் கொண்கன் தேரே காப்பும் பூண்டிசிற் 
கடையும் போகல் ( அகநா . 7 ) - எனவும் , ஆற்கொண்டான் 
ஈற்கொண்டான் பிற்கொண்டான் முற்கொண்டான் வரிற் 
கொள்ளும் செல்லும் தரும் போம் - எனவும் வரும் . 


பெயராம் தன்மையவாகிய ஆன் ஈன் - என்பவற்றை 
முற்கூறாததனான் , ஆன்கொண்டான் - ஈன்கொண்டான் 
எனத் திரியாது முடிதலும் கொள்க . 


பின் - முன் - என்பன பெயர்நிலையும் வினையெச்ச 
நிலையும் உருபுநிலையும் படும் . அவற்றுள் வினையெச்ச 
நிலை ஈண்டு வினையெஞ்சு கிளவியும் என்பதனான் 
முடியும் ; உருபுநிலை உருபியலுள் முடியும் . ஈண்டுப் பெயர் 
கூறுகின்றது . அதனை முற்கூறாததனான் , பின் கொண்டான் 
முன்கொண்டான் - எனத் திரியாமையும் கொள்க . 

யல என்றதனான் , ஊன் என்னும் சுட்டு ஊன் 
கொண்டான் - என இயல்பாய் முடிதல் கொள்க . ( 38 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

334. 1 ) மன்னும் சின்னும் ஆம் . 
2 ) ஆனும் ஈனும் பின்னும் முன்னும் ஆம் . 


கங்காதரன் -23 


354 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


3 ) இசின் என்பதன் முதற்குறை . 

4 ) அவ்விடத்துக் கொண்டான் , இவ்விடத்துக் 
கொண்டான் . 


5 ) பின்னிடத்துக் கொண்டான் , முன்னிடத்துக் 
கொண்டான் . 


6 ) அ ) திருவள்ளுவர்க்குப்பின் ( பிற்பட்ட காலம் ) ; பின் 
தொடர்ந்தான் ( பிற்பட்ட இடம் ) 

ஆ ) வருமுன்னர்க் காவாதான் ( குறள் -435 ) - முற்பட்ட 
காலம் 


7 ) கற்றபின் நிற்க அதற்குத் தக க்ஷ - கற்றால் என 
வினையெச்சம் , 


8 ) பின் உருபு நிலையில் ஏர்ப்பின் சென்றான் என 
வரும் . நச் . 


ஆன் : ஆன்வந் தியையும் வினைநிலை யானும் 
( வினை . 33 ) 


ஈன் : ஈனோர்க்குரைப்பாம் பதிகத்துள் இயன்ற வாறே 
( சீவக . 29 ) 


நச்சினார்க்கினியம் 


333 . 


மன் முதலிய ஏழும் அன்ன இயல்பின வாதல் 


மன்னும் சின்னும் ஆனும் ஈனும் 
பின்னும் முன்னும் வினையெஞ்சு கிளவியும் 
அன்ன இயல என்மனார் புலவர் . 


இஃது அவ்வீற்று அசைநிலை இடைச்சொற்களும் , 
ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணரநின்ற இடைச் 
சொற்களும் , வினையெச்சமும் முடியுமாறு கூறுகின்றது . 


புள்ளிமயங்கியல் 


355 


( இ - ள் . ) மன்னும் ..... கிளவியும் மன் என்னும் 
சொல்லும் , சின் என்னும் சொல்லும் , ஆன் என்னும் 
சொல்லும் , ஈன் என்னும் சொல்லும் , பின் என்னும் 
சொல்லும் , முன் என்னும் சொல்லும் , வினையெச்சமாகிய 
சொல்லும் ; அன்ன .... புலவர் - முற்கூறிய இயல்பினை 
யுடையவாய் , னகரம் றகரமாய்த் திரிந்து முடியும் என்று 
சொல்லுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) அதுமற் கொண்கன் தேரே காப்பும் பூண்டிசிற் 
கடையும் போகல் ( அகநா . 7 ) எனவும் , ஆற்கொண்டான் 
ஈற்கொண்டான் பிற்கொண்டான் முற்கொண்டான் சென்றான் 
தந்தான் போயினான் எனவும் , வரிற்கொள்ளும் செல்லும் 
தரும் போம் எனவும் வரும் . 


பெயராம் தன்மையவாகிய ஆன் ஈன் என்பவற்றை 
முற்கூறாததனான் , ஆன் கொண்டான் ஈன்கொண்டான் எனத் 
திரியாமையும் கொள்க . 


பின் முன் என்பன பெயரும் உருபும் ( சொல் . 83 நச் ) 
வினையெச்சமுமாய் ( ஷை 231 ) நிற்றலின் , பெயர் ஈண்டுக் 
கூறினார் . ஏனைய உருபியலுள்ளும் , வினையெஞ்சு கிளவி 
என்பதன்கண்ணும் முடியும் , அப்பெயரை முற்கூறா 
ததனான் , பின்கொண்டான் முன்கொண்டான் எனத் 
திரியாமையும் கொள்க . 


இயல என்றதனான் , ஊன் என்னும் சுட்டு ஊன் 
கொண்டான் என இயல்பாய் முடிதல் கொள்க . ( 38 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


333. 1 , 2 , 3. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


356 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


333. மன்னும் சின்னும் ...... என்மனார் புலவர் . 

இசின் என்பது சின் என முதற்குறையாய் நின்றது . 

பின் முன் என்பவைகாலப்பொருளவாய் நிற்குங்கால் , 
பின் கொள்வான் - முன் கொண்டான் - என இயல்பாதலைப் 
புறனடையாற் கொள்க . ஊன் என்னும் சுட்டுப்பெயர் 
திரியாமையான் விலக்கப்பட்டது . 


இளம்பூரணம் 


335. சுட்டும் வினாவும் முதலாக வரும் வயின் 

சொற்கள் நான்கும் அன்னவாதல் 


சுட்டு முதல் வயினும் எகரமுதல் வயினும் 
அப்பண்பு நிலையும் இயற்கைய என்ப . 


இச்.... எனின் , இவ்வீற்றுள் ஒருசார் ஏழாம் வேற்றுமை 
இடப்பொருள் உணரநின்ற இடைச்சொல்லிற்கு முடிபு 
கூறு .... ற்று . 


( இ - ள் . ) சுட்டெழுத்தினை முதலாகவுடைய வயின் 
என்னும் சொல்லும் , எகரமாகிய முதலையுடைய வயின் 
என்னும் சொல்லும் , மேல் னகரம் றகரமாய் முடியும் என்ற 
அப்பண்பு நிலைபெற்று முடியும் இயற்கையையுடைய 
என்று சொல்லுவார் எ - று . 

( உ - ம் . ) அவ்வயிற் கொண்டான் இவ்வயிற் கொண்டான் 
உவ்வயிற் கொண்டான் எவ்வயிற் கொண்டான் சென்றான் 
தந்தான் போயினான் - என வரும் . 


இயற்கைய என்றதனான் , திரியாது இயல்பாய் 
முடிவனவும் கொள்க . 


( உ - ம் . ) கான்கோழி - என வரும் . 


( 39 ) 


புள்ளிமயங்கியல் 


357 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

335. 1 ) ‘ அவ்வயின் மூன்றும் ( வினை . 28 ) 

2 ) கானங்கோழி என அம்முப்பெற்று வருவதை 
நச்சினார்க்கினியர் இவ்வியற் புறனடையாற் கொள்வார் ; 
கானாங்கோழி என்பது மரூஉ முடிபு என்றும் குறிப்பார் . 


நச்சினார்க்கினியம் 
334. அவ்வயின் முதலிய மூன்றும் எவ்வயினும் அன்ன 

முடிபினவாதல் 


சுட்டு முதல் வயினும் எகரமுதல் வயினும் 
அப்பண்பு நிலையும் இயற்கைய என்ப . 


இஃது இவ்வீற்றுள் ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் 
உணர்த்தும் இடைச்சொற்கு முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) சுட்டு முதல் ... வயினும் - சுட்டெழுத்தினை 
முதலாகவுடைய வயின் என்னும் சொல்லும் , எகரமாகிய 
முதல் வினாவினையுடைய வயின் என்னும் சொல்லும் ; 
அப்பண்பு....... என்ப - மேல் னகரம் றகரமாம் என்ற தன்மை 
நிலைபெற்று முடியும் இயல்பையுடைய என்று கூறுவர் 
ஆசிரியர் எ - று . 

( உ - ம் . ) அவ்வயிற் கொண்டான் இவ்வயிற்கொண்டான் 
உவ்வயிற் கொண்டான் எவ்வயிற்கொண்டான் சென்றான் 
தந்தான் போயினான் என வரும் . 


யற்கைய என்றதனான் , திரியாது இயல்பாய் 
முடிவனவும் கொள்க . 

( 39 ) 


இளம்பூரணம் 


336. குயின் ஈறு திரியாது இயல்பாய் முடிதல் 


குயின் என் கிளவி இயற்கை ஆகும் . 


358 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத் .... ற்று . 


( இ - ள் . ) குயின் என்னும் சொல் திரியாது இயல்பாய் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) குயின்குழாம் செலவு தோற்றம் பறைவு - என 
வரும் , குயின் என்பது மேகம் . 

( 40 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


336. 1 ) குயின் - மேகம் . 


நச்சினார்க்கினியம் 


335. குயின் இயல்பாதல் 


குயின்என் கிளவி இயற்கை ஆகும் . 


இது னகரம் திரியாது இயல்பு ஆகுக என்றலின் , 
எய்தியது விலக்குகின்றது . 


( இ - ள் . ) குயின் .... ஆகும் - குயின் என்னும் சொல் 
திரியாது இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) குயின் குழாம் செலவு தோற்றம் பறைவு 
எனவரும் . குயின் என்பது மேகம் . அஃது அஃறிணைப் 
பெயர் . 


தொகைமரபினுள் உயர்திணைப் பெயரும் விரவுப் 
பெயரும் இயல்பாக என்றார் ( 153, 155 ). 


குயின் வினையுமாம் . 


இயற்கை என்றதனான் , கான்கோழி கோன்குணம் 
வான்கரை என வருவனவும் கொள்க . 

( 40 ) 


புள்ளிமயங்கியல் 


359 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


335. குயின் : அயின்று என்பது போல அமைந்த 
குயின்று என்ற சொல்லின் முதனிலை வினையாதலின் 
குயில் எனவே லகார வீறாக இவ் வினைமுதனிலை 
இருத்தல் வேண்டும் என்ப . குயிலுதல் - மணி பொன் 
முதலியவற்றான் அரிய வேலைப்பாட்டினை இழைத்தல் . 
அகல் அகன் என்றும் நல் நன் என்றும் , வல் வன் என்றும் 
வருதல் போலக் குயில் குயின் என்றும் வழங்கும் என்பது 
நச்சினார்க்கினியர் கருத்தாம் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


335. குயினென் கிளவி இயற்கை யாகும் . 


இந்நூற்பாவினை யடுத்துத் தொழிற்பெயரெல்லாம் 
தொழிற்பெய ரியல என்றொரு நூற்பா இருந்து 
கெட்டிருத்தல் வேண்டும் எனத் தோன்றுகிறது , மின்னும் 
பின்னும் பன்னும் ..... தொழிற்பெய ரியல ( 345 ) என 
இவ்வீற்றுத் தொழிற்பெயர் விதியோடு மாட்டேற்றுதலின் 
என்க . 


335. [ எகர ஒகரம் பெயர்க்கு ஈறாகா ( 272 ) என்ற 
சூத்திரத்தில் முன்னிலைமொழி இயைபு வல்லெழுத்து 
மிகுதற்கு விதி கூறாமல் அடுத்த சூத்திரத்தில் மேற்கூ 
றியற்கை வல்லெழுத்து மிகாஅ என முன்னிலைமொழி 
மிகுதற்கு விதி குறிப்பாற் புலப்படுத்தினார் ஆசிரியர் . 
அதுபோல , னகரஈற்றுத் தொழிற்பெயர் புணர்ச்சிக்கு விதி 
கூறாமல் மின்னும் பின்னும் ( 345 ) என்ற சூத்திரத்தில் 
தொழிற்பெய ரியல என்ற தொடரால் னகர ஈற்றுத் 
தொழிற்பெயர்கள் போலப் புணர்ச்சி விதி பெறும் என்று 
புலப்பட வைத்ததனையும் ஞாபகம் கூறல் என்னும் உத்தி 
வகைக்கு இனமாகக் கொள்ளலாமன்றே ? எனவே , 
இவ்வுரைகாரர் ஊகம் இவ்விடத்து வேண்டா.) - தி . வே . கோ . 


360 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


337. எகின் மரப்பெயர் அம்முப் பெறுதல் 


எகின்மரக் கிளவி ஆண்மர இயற்றே . 


இச் .... எனின் , திரிபுவிலக்கி அம்மு விதித்தல் 
நுதலிற்று . 


( இ - ள் . ) எகின் என்னும் சொல் மரப்பெயராயின் , 
ஆண்மரத்தினது இயல்பிற்றாய் அம்முப்பெற்று முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) எகினங்கோடு செதிள் தோல் பூ - என வரும் .( 41 ) 


நச்சினார்க்கினியம் 


336. எகின் மரப்பெயர் அம்முப் பெறுதல் 


எகின்மரம் ஆயின் ஆண்மர இயற்றே . 


இது திரிபு விலக்கி அம்மு வகுத்தலின் எய்தியது 
விலக்கி ( 332 ) ப் பிறிதுவிதி வகுத்தது . 


இ - ள் . ) எகின் .... இயற்று - எகின் என்பது புள்ளன்றி 
மரப்பெயராயின் , ஆண் மரத்தின் இயல்பிற்றாய் , அம்முப் 
பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) எகினங்கோடு செதிள் தோல் பூ எனவரும் . ( 41 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


336. மாட்டேறு 304 , 283 ஆம் சூத்திரங்களைக் 
கொள்ளும் . 


புள்ளி மயங்கியல் 


361 


ளம்பூரணம் 


338 . 


ஏனை எகின்பெயரது வேற்றுமை முடிபு 


ஏனை எகினே அகரம் வருமே 
வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும் . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) ஒழிந்த மரம் அல்லா எகின் , நிலை 
மொழிக்கண் அகரம் வந்து முடியும் ; அவ்விடத்து வருமொழி 
வல்லெழுத்தின் இயல்பு மிக்கு முடிதல் வேண்டும் எ - று .. 

( உ - ம் . ) எகினக்கால் செவிதலை புறம் - என வரும் . 

மேலைச் சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாதனான் , 
இயல்பு கணத்துக்கண்ணும் அகரப்பேறு கொள்க . 

( உ - ம் . ) எகினஞாற்சி யாப்பு அடைவு - என வரும் . 

இயற்கை என்றதனான் , அகரப் பேற்றொடு மெல் 
லெழுத்துப் பேறும் கொள்க ?. 

( உ - ம் . ) எகினங்கால் செவி தலை புறம் - என வரும் . (42 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


338. 1 ) அன்னப்பறவை 


2 ) அம்முச்சாரியை பெறும் என்று உரையாசிரியர் 
குறிப்பிடாமை காண்க . அவ் அகரம் ஆறன் பொருட்டாக 
வருவது என்பர் மொழியியல் வித்தகர் ரெட்டியார் அவர்கள் . 


நச்சினார்க்கினியம் 
337. ஏனை எகின் முடியுமாறு 


ஏனை எகினே அகரம் வருமே 
வல்லெழுத்து இயற்கை மிகுதல் வேண்டும் . 


362 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இதுவும் அது , திரிபு விலக்கி அகரமும் வல்லெழுத்தும் 
விதித்தலின் , 


( இ - ள் . ) ஏனை எகின் அகரம் வரும் - மரம் அல்லாத 
எகின் நிலைமொழிக்கண் அகரம் பெற்று முடியும் ; 
வல்லெழுத்து ........ வேண்டும் ஆண்டு வருமொழி 
வல்லெழுத்து இயல்பு மிக்கு முடிதலை வேண்டும் ஆசிரியன் 
எ - று . 


( உ - ம் . ) எகினக்கால் செவி தலை புறம் என வரும் . 


மேலைச்சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாதனான் , 
இயல்பு கணத்தும் அகரப்பேறு கொள்க . 


எகின ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை யாப்பு அடைவு 
எனவரும் . 


இயற்கை என்றதனான் , அகரத்தொடு மெல்லெழுத்துப் 
பேறும் கொள்க . எகினங்கால் செவி தலை புறம் என வரும் . 


இனிச் சிறுபான்மை எகின்சேவல் எகினச்சேவல் 
பெடை என்பன ஆறனுருபு விரிவுழி ஈண்டை இலேசான் 
முடிக்க . பண்பு கருதியவழி இவ்வோத்தின் புறனடையான் 
முடிக்க . 

( 42 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


337. 1.ஆறனுருபு விரிவுழி வல்லெழுத்து மிகுதல் 
கூடாமையின் , இவ்வுரைப்பகுதி பொருந்துமாறில்லை எனத் 
தோற்றுகிறது . ஆறனுருபு பொருள்செயற்கு மாத்திரமே 
விரிக்கப்படும் என்க . 


2. வருமொழி கடுமை சிறுமை தீமை பெருமை எனக் 
கொள்க . 


புள்ளி மயங்கியல் 


363 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


338. ஏனை எகினே அகரம் வருமே . 


“ மேலைச் சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாதனான் , 
இயல்புகணத்துக்கண்ணும் அகரப்பேறு கொள்க . எகின 
ஞாற்சி ....... என வரும் ” என உரைகாரர் கூறினர் . மேலைச் 
சூத்திரத்தில் அம்சாரியை வரும் எனக் கூறினமை யானும் , இச் 
சூத்திரத்தில் அகரப்பேறும் வல்லெழுத்து மிகுதியும் 
கூறுகின்றமையானும் , இரண்டனையும் ஒரு சூத்திரத்தில் 
கூறுதல் பொருந்தாது . 


338. ( மாமரக் கிளவியும் பனையும் அரையும் 
( சூ .231 , 283 ) என்னும் சூத்திரங்களில் முறையே மாமரக்கிளவி 
ஒரு முடிவும் ஆவும் மாவும் பிறிதொரு முடிவும் 
பெறுதலையும் , பனையும் ஆவிரையும் ஒரு முடிபும் அரை 
பிறிதொரு முடிவும் பெறுதலையும் ஆசிரியர் விதித்தாற் 
போல , மேலைச்சூத்திரத்தினையும் இச்சூத்திரத்தினையும் 
ஒன்றாக ஓதினும் எகின்பெயர் இரண்டும் வெவ்வேறு முடிவு 
பெறுதற்கண் இழுக்கி யாதும் இன்று என்று உரைகாரர் கருதி , 
இவ்விரு சூத்திரத்தையும் ஒன்றாக ஓதாமையை விதப்பாகக் 
கொண்டு “ இயல்புகணத்துக்கண் அகரப்பேறு கொள்க ” 
என்றனர் . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


337. ஏனை எகினே .....மிகுதல் வேண்டும் . 


இயற்கை என்றதனான் மெல்லெழுத்துப்பேறும் 
கொள்க - என்று , எகினங்கால் முதலியவற்றை உரையாளர் 
காட்டுதல் பொருந்தாது , ஆசிரியர் ‘ மிகுதலும் உரித்தே 
என்னாமல் , மிகுதல் வேண்டும் என்றே கூறினாராகலின் . 


ஈண்டு விதித்த அகரம் ஆறன்பொருளில் வந்ததாகும் 
எனத் தோன்றுகிறது . கன்னடத்தில் ஆறனுருபாக அகரமே 


364 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
உளது . அவ்வாறாயின் , எகினக்கால் என்பது எகினதுகால் 
என்று பொருள்படும் . இவ்வாறு அகரம் விதிக்கும் இடங்களி 
லெல்லாம் இப்பொருள் பொருந்துவது அறிதற்பாலது . 

337. [தம் காலத்து வழக்கு நோக்கி உரையாசிரியன்மார் 
மெல்லெழுத்துப் பேற்றினைத் தழுவிக்கொண்டனர் 
போலும் . 


ஈண்டு அகரம் ஆறன்பொருட்டாக வருமாறு போல , 
கன்னக்குடம் ( 346 ) வல்லநாய் ( 374 ) என்புழி வருவதாகக் 
கோடற்கில்லை . கன்னுத்தொழிலான் அமைந்த குடம் , 
வல்லினுள் நாய் என முறையே மூன்றாவதன் பொருட் 
டாகவும் ஏழாவதன் பொருட்டாகவும் விரிதல் காண்க . அது 
விரிப்பின் கிழமைப் பொருளே தோன்றும் என்க . ) 


இளம்பூரணம் 


339. இவ்வீற்றுக் கிளைப்பெயர் இயல்பாய் முடிதல் 


கிளைப்பெயர் எல்லாம் கிளைப்பெயர் இயல . 


இச் .... எனின் , இவ்வீற்றிற் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) னகர ஈற்றுக் கிளைப்பெயர் எல்லாம் ணகர 
ஈற்றுக் கிளைப்பெயர் போலத் ( 12 ) திரியாது இயல்பாய் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) எயின்குடி சேரி தோட்டம் பாடி - எனவரும் . 


எல்லாம் என்றதனான் , அக்குச்சாரியையும் 
வல்லெழுத்தும் பெற்று எயினக் கன்னி என முடிதலும் , 
பார்ப்பனக்கன்னி - என நிலைமொழி ஈறு திரிந்து அக்கும் 
வல்லெழுத்தும் பெறுதலும் , இனிச் சாரியை பெறாது ஈறு 
திரிந்து வேளாண்குமரி - வேளாண் வாழ்க்கை - எனமுடிதலும் 
கொள்க . 

( 43 ) 


புள்ளி மயங்கியல் 


365 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


339. எயின் + அக்கு + கன்னி > எயின் + அ + கன்னி > 
எயின் + அ + க் + கன்னி = எயினக்கன்னி என முடிக்க . ( 129 ) 


2 ) பார்ப்பு + அன் + அக்கு + கன்னி = பார்ப்பனக்கன்னி . 


நச்சினார்க்கினியம் 


338. இவ்வீற்றுக் கிளைப்பெயர் இயல்பாய் முடிதல் 


கிளைப்பெயர் எல்லாம் கிளைப்பெயர் இயல . 


இது னகரம் திரிதலை விலக்கி இயல்பாக என்றலின் , 
எய்தியது விலக்கியது . 


( இ - ள் . ) கிளைப்பெயர் ...... இயல னகர ஈற்றுக் 
கிளைப் பெயரெல்லாம் , ணகர ஈற்றுக்கிளைப்பெயர்போலத் 
திரியாது இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) எயின்குடி சேரி தோட்டம் பாடி என வரும் . 
எயின் வந்தது என்று அஃறிணைக்கும் எய்துதலின் , தொகை 
மரபினுள் ( 153 ) முடியாதாயிற்று , ஆண்டு உயர்திணைக்கே 
கூறுதலின் . 


இனி , எல்லாம் என்றதனானே , எயினக்கன்னி 
பிள்ளை என அக்கும் வல்லெழுத்தும் பெறுதலும் , எயின 
வாழ்வு என வல்லெழுத்துப் பெறாமையும் கொள்க . 


இன்னும் இதனானே , பார்ப்பனக்கன்னி குமரி சேரி 
பிள்ளை என , ஆகாரம் குறுகி அக்கும் வல்லெழுத்தும் 
கொடுத்தும் , பார்ப்பன வாழ்க்கை என வல்லெழுத்துக் 
கொடாதும் முடிக்க . 


ன்னும் இதனானே , நான்கு கணத்துக்கண்ணும் 
வெள்ளாளன் என நின்றதனை, அன் கெடுத்துப் பிரித்து ளகர 


366 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஒற்றினைணகர ஒற்றாக்கி , வெள்ளாண் குமரி பிள்ளை 
மாந்தர் வாழ்க்கை ஒழுக்கம் என முடிக்க ., 


இன்னும் இதனானே , முதலெழுத்தை நீட்டி ளகர 
ஒற்றினைக் கெடுத்து வேளாண் என முடிக்க . 


இதனானே பொருந வாழ்க்கை யும் முடிக்க , 


வேட்டுவக்குமரி என்பது மரூஉ வழக்கு . 


( 43 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


338. 1. எயின் கோ என்பது போல உயர்திணைப் 
பொருள்படுவதோர் அஃறிணைச்சொல் . இளம்பூரணர் 
உரைக்குறிப்பு ( சூ . 294 ( 3 ) ) நோக்குக . 


2,3. இளம்பூரணர் உரைக்குறிப்பு நோக்குக . 


4. வெள்ளாளன் + குமரி > வெள்ளாள் + குமரி > 
வெள்ளாண் + குமரி = வெள்ளாண் குமரி . 


5. பொருநன் + வாழ்க்கை . 


6. வேடு சாதியை உணர்த்தும் பெயர் (சீவக . 126 நச். ) 


வேடன் வேட்டுவன் எனத்திரியும் ; வேட்டுவன் + 
குமரி = வேட்டுவக் குமரி எனமுடியும் . 


இளம்பூரணம் 


340. 


மீன் சற்று னகரம் றகரத்தோடு உறழ்ந்து முடிதல் 


மீன்என் கிளவி வல்லெழுத்து உறழ்வே . 


இச்..... எனின் , இதுவும் அவ்வீற்றுள் ஒன்றற்கு வேறு 
முடிபு கூறு ..... ற்று . 


புள்ளி மயங்கியல் 


367 


( இ - ள் . ) மீன் என்னும் சொல் திரிபு வல்லெழுத்தி 
னோடு உறழ்ந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) மீன்கண் மீற்கண் செவி தலை புறம் என 
வரும் . 

( 44 ) 


நச்சினார்க்கினியம் 


339 . 


மீன் இறுதி வல்லெழுத்தோடு உறழ்தல் 


மீன்என் கிளவி வல்லெழுத்து உறழ்வே . 


இஃது இயல்பு ( 338 ) விலக்கித் திரிபு வல்லெழுத்தி 
னோடு ( 332 ) உறழ்க என்றலின் , ( எய்தியது விலக்கிப் ) 
பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) மீன் ..... உறழ்வு - மீன் என்னும் சொல் திரிபு 
வல்லெழுத்தினோடு உறழ்ந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) மீன்கண் மீற்கண் , மீன்சினை மீற்சினை , 
மீன்றலை மீற்றலை , மீன்புறம் மீற்புறம் எனவரும் . ( 44 ) 


இளம்பூரணம் 


341. தேன் வன்கணம் வருவழி முடியுமாறு 


தேன்என் கிளவி வல்லெழுத்து இயையின் 
மேல்நிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் 
ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே 
வல்லெழுத்து மிகுவழி இறுதி இல்லை . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) தேன் என்னும் சொல் , வல்லெழுத்து முதல் 
மொழியாய் வந்து பொருந்தின் , மேல் மீன் என்னும் 
சொல்லிற்குச் சொன்ன திரிபு உறழ்ச்சியின் நிலைமை ஒத்து 


368 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
முடிதலும் , வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடிதலும் 
ஆகிய அம்முறைமையினையுடைய இரண்டனையும் 
உரித்தாதலையும் உடைத்து ; வல்லெழுத்து மிகுமிடத்து 
நிலைமொழியிறுதி னகரவொற்று நிலையின்றிக் கெடும் 
எ - று . 

‘உரிமையும் என்ற உம்மை , மெல்லெழுத்து 
மிகினும் ( 46 ) என மேல் வருகின்ற முடிபினை நோக்கி 
நின்றது . 


( உ - ம் . ) தேன்குடம் தேற்குடம் சாடி தூதை பானை - 
எனவும் , தேக்குடம் சாடி தூதை பானை - எனவும் வரும் . ( 45 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

341. 1 ) வரும் சூத்திரத்து மெல்லெழுத்து மிகுதியை 
நோக்குதலின் , இவ்வும்மை எதிரது தழீஇய எச்சவும்மை 
ஆயிற்று . 


நச்சினார்க்கினியம் 


340. தேன் முடியுமாறு 


தேன் என் கிளவி வல்லெழுத்து இயையின் 
மேல்நிலை ஒத்தலும் வல்லெழுத்து மிகுதலும் 
ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே 
வல்லெழுத்து மிகுவழி இறுதி இல்லை . 


இதுவும் அது , மேலதனொடு மாட்டெறிதலின் . 


( இ - ள் . ) தேன் ..... இயையின் - தேன் என்னும் சொல் 
வல்லெழுத்து முதல் மொழி வருமொழியாய் வரின் ; 
மேனிலை .... மிகுதலும் - மீன் என்பதற்குக்கூறிய திரிபுறழ்ச்சி 
நிலை ஒத்து முடிதலும் , வருமொழி வல்லெழுத்து மிக்கு 
முடிதலும் ஆகிய ; ஆமுறை....உடைத்து - அம்முறையினை 
யுடைய இரண்டனையும் உரித்தாதலையும் உடைத்து ; 


புள்ளிமயங்கியல் 


369 


வல்லெழுத்து .... இல்லை - வல்லெழுத்து மிக்கு வருமிடத்து 
இறுதியில் நின்ற னகரம் கெடும் எ - று . 


உரிமையும் என்னும் உம்மை மெல்லெழுத்து 
மிகினும் ( 341 ) என மேல் வருகின்றதனை நோக்கிற்று . 


( உ - ம் . ) தேன்குடம் தேற்குடம் சாடிதூதை பானை - என 
மேனிலை ஒத்தன . தேக்குடம் சாடி தூதை பானை எனனகரம் 
கெட்டு வல்லெழுத்து மிக்கன . 

( 45 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


340.1. இளம்பூரணர் உரைக்குறிப்பு நோக்குக . 


இளம்பூரணம் 


342. அஃது ஆண்டு மெல்லெழுத்தும் மிக்கு முடிதல் 


மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


இச் .. 

..... எனின் , மேலதற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) தேன் என கிளவி , வல்லெழுத்து வந்தால் 
வல்லெழுத்து மிகுதலேயன்றி , மெல்லெழுத்து மிக்கு 
முடியினும் குற்றம் இல்லை எ - று . 


னகரக்கேடு அதிகாரத்தால் கொள்க ( 45 ) 


( உ - ம் . ) தேங்குடம் சாடிதூதை பானை - என வரும் . ( 46 ) 


நச்சினார்க்கினியம் 


341. அப்பெயர் னகரம் கெட்டு மெலி மிகவும் பெறுதல் 


மெல்லெழுத்து மிகினும் மானம் இல்லை . 


கங்காதரன் -24 


370 தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இதுவும் அது , உறழ்ச்சியும் வல்லெழுத்து மன்றி , 
மெல்லெழுத்தும் விதித்தலின் . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து ..... இல்லை - முற்கூறிய தேன் 
என் கிளவி , வல்லெழுத்து வந்தால் , அவ்வல்லெழுத்து 
மிகுதலேயன்றி , மெல்லெழுத்து மிகினும் குற்றமில்லை 
எ - று . 

னகரக்கேடு அதிகாரத்தாற் கொள்க . ( 340 ) 
( உ - ம் . ) தேங்குடம் சாடி தூதை பானை எனவரும் . ( 46 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

341. 1. வருமொழித் தொழிலாகிய மெல்லெழுத்து 
வகுப்பவே , வருமொழித் தொழிலாகிய வல்லெழுத்துப் 
பேறு விலக்குண்டது என்று 229ஆம் சூத்திரவுரையில் 
நச்சினார்க்கினியர் குறிப்பிட்டமை காண்க . னகரக்கேடு 
நிலைமொழித் தொழிலாகலின் , அதிகாரத்தாற் கொள்ள 
வேண்டுவதாயிற்று . 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
342. மெல்லெழுத் தியையின் மிகுதியொடு உறழும் . 

உரையாசிரியன்மார் ‘இறுதியொடு உறழும் எனப் 
பாடம் கொள்வர் . அது 

அது மெல்லெழுத்து என்னும் 
எழுவாயொடு இயையாமையின் , பொருந்தாமை புலனாம் . 


342. [ மிகுதியொடு உறழும் என்புழி , மிகுதலோடு 
இயல்பும் ஆதலே உறழ்ச்சியின் பொருள் ஆதலின் , 
மிகுதியொடு மிகையாவான் செல்லும் . உறழ்ச்சி ஈண்டு 
இப்பொருட்டாதல் சூ . 395 இலும் புலப்படும் . திரிபு 
மூன்றனுள் ஏற்புடையதொன்றனை உய்த்துணர்வான் 
உறழ்தற்குப் பொருளாகக் கொள்ளல் வேண்டும் . இறுதி 
யொடு : வேற்றுமை மயக்கத்தான் 
எனப்பொருள்படும் . பாடமாற்றத்தான் சிறப்புப் புதிதாக 
விளைவதொன்றின்று . ) 

-தி.வே.கோ. 


இறுதிக்கண் 


புள்ளிமயங்கியல் 


371 


இளம்பூரணம் 


343. மென்கணம் வருவழி அச்சொல் முடியுமாறு 


மெல்லெழுத்து இயையின் இறுதியோடு உறழும் . 

இச் ..... எனின் , மேலதற்கு மென்கணத்துக்கண் 
தொகைமரபிற் கூறிய ( 5 ) முடி பொழிய , வேறுமுடிபு 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) அத்தேன் என் கிளவி மெல்லெழுத்து முதல் 
மொழி வந்து இயையின் , நிலைமொழி இறுதி னகாராற்றுக் 
கெடுதலும் கெடாமையும் ஆகிய உறழ்ச்சியாய் முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) தேன்ஞெரி தேஞெரி நுனி முரி - என வரும் . 

மேல் மானம் இல்லை ( 46 ) என்றதனான் , இறுதி 
யோடு உறழும் என்றது , ஈறுகெட்டு வருமொழி 
மெல்லெழுத்து மிக்கும் மிகாதும் உறழ்தற்கும் , வருமொழி 
மிகாது இறுதி கெட்டும் கெடாதும் உறழ்தற்கும் ,, 
அவ்விரண்டற்கும் உரித்தாய்ச் சென்றதனை விலக்கி , 
வருமொழி மிகாதே நிற்ப அவ்வீறே கெட்டும் கெடாதும் 
நின்று உறழும் என்பது கொள்ளப்பட்டது . 

அதன்மேல் ஆமுறை ( 45 ) என்றதனான் , சிறுபான்மை 
ஈறுகெட்டுத் தேஞ்ஞெரி நுனி முரி - என மெல்லெழுத்து 
மிகுதலும் கொள்க . 

( 47 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

343. 1 ) தேஞ்ஞெரி தேஞெரி என்னும் உறழ்ச்சி 

2 ) தேன்ஞெரி தேஞெரி என்னும் உறழ்ச்சி . 
இவ்விரண்டனுள் பின்னதே கொள்ளப்படும் . 

“ ஈறுகெட்டு..... உறழ்தற்கும் , வருமொழி ... உறழ் 
தற்கும் என இவ்விரண்டற்கும் ” .. உரையுள் இச்சொல் விடப் 
பட்டுள்ளதனை இயைக்கவேண்டும் . 


372 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


342. அப்பெயர் மென்கணம் வருவழி முடியுமாறு 


மெல்லெழுத்து இயையின் இறுதியோடு உறழும் . 


இது தொகை மரபினுள் வேற்றுமைக் கண்ணு 

ம் 
வல்லெழுத் தல்வழி ( 148 ) என்பதனாற் கூறிய இயல்பை 
விலக்கி , உறழும் என்றலின் எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து .... உறழும் - அத்தேன் என் 
கிளவி , மெல்லெழுத்து முதல் மொழி வந்தியையின் , நிலை 
மொழியிறுதியின் னகர ஒற்றுக் கெடுதலும் கெடாமையும் 
ஆகிய உறழ்ச்சியாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) தேன்ஞெரி தேஞெரி - தேனுனி தேநுனி 
தேன்மொழி தேமொழி - என வரும் . 
மேல் 

ஆமுறை ( 340 ) என்றதனான் , தேஞெரி 
தேஞ்ஞெரி - தேனுனி தேந்நுனி - தேமொழி தேம்மொழி - 
எனனகரம் கெட்டுத் தத்தம் மெல்லெழுத்து மிக்கும் மிகாதும் 
முடிந்தனவும் கொள்க . 

இனி , மேல் மானமில்லை ( 341 ) என்றதனான் , 
ஈறுகெட்டு மெல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடிவனவும் 
கொண்டு , தேஞெரி தேநுனி தேமொழி என்பன காட்டின் , 
அவை முற்கூறியவற்றுள் அடங்கும் என்க . 

( 47 ) 


இளம்பூரணம் 


344. அது வருமொழி இறாலோடு இயல்பாய் முடியுமாறு 


இறாஅல் தோற்றம் இயற்கை ஆகும் . 


இச்.... எனின் , இன்னும் அதற்கு உயிர்க்கணத்து ஒரு 
மொழிக்கண் முடியும் வேற்றுமை முடிபு கூறு ... ற்று . 


புள்ளிமயங்கியல் 


373 


( இ - ள் . ) தேன் என்னும் சொல் இறால் என்னும் 
வருமொழியது தோற்றத்துக்கண் , நிலைமொழி னகரம் 
கெடாதே நின்று இயல்பாய் முடியும் எ - று . 
வருமாறு : தேனிறால் - என வரும் . 

( 48 ) 


நச்சினார்க்கினியம் 


343. அப்பெயர் இறால் வருவழி முடியுமாறு 


இறாஅல் தோற்றம் இயற்கை ஆகும் . 


இஃது அத்தேன் என்பதற்கு உயிர்க்கணத்து ஒருமொழி 
முடிபு வேற்றுமை கூறுகின்றது . 


( இ - ள் . ) இறாஅல் தோற்றம் - தேன் என்னும் சொல் 
இறால் என்னும் வருமொழியது தோற்றத்துக்கண் ; இயற்கை 
ஆகும் நிலைமொழியின் னகரம் கெடாதே நின்று 
இயல்பாய் முடியும் எ - று . 
வருமாறு : தேனிறால் என வரும் . 

( 48 ) 


இளம்பூரணம் 


345 . 


திரிந்து முடியுமாறு 


ஒற்றுமிகு தகரமொடு நிற்றலும் உரித்தே . 


இச்..... எனின் , இதுவும் அதற்கு எய்தியதன்மேற் 
சிறப்புவிதி கூறு .... ற்று . 


(இ - ள் . ) அத்தேன் என்பது , இறால் என்னும் 
வருமொழிக்கண் , பிறிதுமொரு தகரவொற்றுடன் மிகு 
தகரத்தொடு நின்று முடிதலும் உரித்து எ - று . 


மேல் வல்லெழுத்து மிகுவழி இறுதி இல்லை ( 143 ) 
என்றதனான் , நிலைமொழியீறு கெடுக்க . 


374 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

தகரம் மிகும் என்னாது ஒற்றுமிகு தகரம் என்றதனான் 
ஈரொற்று ஆக்குக . 


வருமாறு : தேத்திறால் - என வரும் . 

மேலைச் சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாததனான் , 
பிற வருமொழிக் கண்ணும் இம்முடிபு கொள்க . 

( உ - ம் . ) தேத்தடை தேத்தீ - என வரும் . 

தோற்றம் என்றதனான் ( 48 ), தேனடை தேனீ- என்னும் 
இயல்பும் கொள்க . 

( 49 ) 


நச்சினார்க்கினியம் 


344. அது தேத்திறால் எனவும் முடிதல் 


ஒற்றுமிகு தகரமொடு நிற்றலும் உரித்தே . 


இஃது அதற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஒற்று ....உரித்து அத்தேன் என்பது 
இறாலொடு புணருமிடத்து , பிறிதுமொரு தகர ஒற்றாய் மிகும் 
தகரத்தொடு நின்று முடிதலும் உரித்து எ - று . 


வல்லெழுத்து மிகுவழி இறுதி இல்லை ( 340 ) 
என்றதனான் , நிலைமொழி ஈறு கெடுக்க . தகரம் மிகும் 
என்னாது ஒற்றுமிகு தகரம் என்றதனான் , ஈரொற்று ஆக்குக . 

வருமாறு : தேத்திறால் என வரும் . 

மேலைச்சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாததனான் , 
பிற வருமொழிக்கண்ணும் இம்முடிபு கொள்க . 

தேத்தடை தேத்தீ எனவரும் . 


தோற்றம் என்றதனான் , தேனடை தேனீ என்னும் 
இயல்பும் கொள்க . 

( 49 ) 


புள்ளிமயங்கியல் 


375 


இளம்பூரணம் 


346. மின் முதலிய நான்கும் இருவழியும் வன்கணம் 

வருவழி உகரம் பெறுதல் 


மின்னும் பின்னும் பன்னும் கன்னும் 
அந்நாற் சொல்லும் தொழிற்பெயர் அனைய 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு வேறுமுடிவு 
கூறு .... ற்று . 


ணும் 


( இ - ள் . ) மின் என்னும் சொல்லும் பின் என்னும் 
சொல்லும் பன் என்னும் சொல்லும் கன் என்னும் சொல்லும் 
ஆகிய அந்நான்கு சொல்லும் , வேற்றுமைக்கண் 
அல்வழிக்கண்ணும் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் போல , 
வன்கணம் வந்தவழி உகரமும் வல்லெழுத்தும் பெற்றும் , 
மென்கணத்துக்கண்ணும் இடைக்கணத்துக்கண்ணும் உகரம் 
பெற்றும் , இயல்பாய் முடியும் எ - று . ( உகரம் பெற்று 
இயல்பாயும் முடியும் என்றிருத்தல் வேண்டும் . ) 


( உ - ம் . ) மின்னுக்கடிது பின்னுக்கடிது பன்னுக்கடிது 
கன்னுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது 
வலிது யாது - எனவும் , மின்னுக்கடுமை பின்னுக்கடுமை 
பன்னுக்கடுமை கன்னுக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை யாப்பு - எனவும் வரும் . 


‘ தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல என்று 
ஓதாது இவ்வாறு எடுத்தோதிய அதனான் , இம்முடிபினைத் 
தொழிற்பெயர்க்கும் பொருட்பெயர்க்கும் உடன்கொள்க . 


மின் என்பதொரு தொழிலும் உண்டு , பொருளும் 
உண்டு . பிறவும் அன்ன . 

( 50 ) 


376 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


346. 1 ) பின் - பின்னுதல் ; பின்னிவிட்ட கூந்தல் 

பன் - சொல்லுதல் ; சொல் 
கன் - கன்னான் தொழில் ; கன்னான் 


நச்சினார்க்கினியம் 


345. மின் முதலிய நாற்சொல்லும் இருவழியும் 

முடியுமாறு 


மின்னும் பின்னும் பன்னும் கன்னும் 
அந்நாற் சொல்லும் தொழிற்பெயர் இயல . 


இஃது அல்வழிக்கண் இயல்பாயும் வேற்றுமைக்கண் 
திரிந்தும் வருக ( 147 , 332 ) என எய்துவித்த முடிபை விலக்கித் 
தொழிற்பெயர் இயல்பாம் ( 296 , 297 ) எனப் பிறிதுவிதி 
வகுத்தது . 


( இ - ள் . ) மின்னும் ..... சொல்லும் - மின் என்னும் 
சொல்லும் பின் என்னும் சொல்லும் பன் என்னும் சொல்லும் 
கன் என்னும் சொல்லும் ஆகிய அந்நான்கு சொல்லும் ; 
தொழிற்பெயர் இயல - அல்வழியினும் வேற்றுமையினும் , 
ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் போல , வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) மின்னுச்செய் விளக்கத்து ( கலி . 41 : 6 ) ‘ பின்னுப் 
பிணி அவிழ்ந்த ( காரிகை மேற் ) எனவும் , பன்னுக் கடிது 
கன்னுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது 
வலிது எனவும் , மின்னுக்கடுமை பின்னுக்கடுமை பன்னுக் 
கடுமை கன்னுக்கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி 
நீட்சி மாட்சி வலிமை எனவும் வரும் . 


புள்ளி மயங்கியல் 


377 


தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெய ரியல என 
ஓதாது கிளந்தோதினார் , இவை தொழில்நிலைக்கண் அன்றி 
வேறு தம்பொருள் உணர நின்றவழியும் , இம்முடிபு எய்தும் 
என்றற்கு , 


மின் என்பது மின்னுதல் தொழிலும் மின்னு நிமிர்ந் 
தன்ன ( புறநா. 57 ) என மின் எனப்படுவதொரு பொருளும் 
உணர்த்தும் . ஏனையவும் அன்ன . 

( 50 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


345. 1. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
345. மின்னும் பின்னும் .......தொழிற்பெய ரியல . 

இந்நான்கும் பெயர்ப்பொருளின ஆதலின் ‘ தொழிற் 
பெய ரியல என்றார் . மின் - மின்னற் கொடி ; பின் 
கூந்தலொழுங்கு ; பன் - சொல் ; கன் - கொல்லச்சாதி . இவை 
தொழிலையுணர்த்துங்கால் முதனிலைத் தொழிற் 
பெயர்களாம் . 


இளம்பூரணம் 


. 


347. வேற்றுமைப்பொருட் புணர்ச்சிக்கண் னை எகின் 

கிளவியோடு ஒத்தல் 


வேற்றுமை யாயின் ஏனை எகினொடு 
தோற்றம் ஒக்கும் கன்என் கிளவி . 


இச் .... எனின் , மேல் முடிபு கூறியவற்றுள் ஒன்றற்கு 
வேற்றுமை முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) வேற்றுமைப்பொருட்புணர்ச்சியாயின் , 
ஒழிந்த மரம் அல்லா எகினொடு தோற்றம் ஒத்து , அகரமும் 
வல்லெழுத்தும் பெற்று முடியும் , கன் என்னும் சொல் எ - று . 


378 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


1 


( உ - ம் . ) கன்னக்குடம் சாடி தூதை பானை ஞாற்சி நீட்சி 
மாட்சி வலிமை - என வரும் . 

சிறுபான்மை கன்னக்கடுமை - எனக் குணவேற்றுமைக் 
கண்ணும் இம்முடிபு கொள்க . 

தோற்றம் என்றதனான் , அல்வழிக்கண் அகரமும் 
வன்கணத்துக்கண் மெல்லெழுத்தும் கொள்க . 

( உ - ம் . ) கன்னங்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது யாது வலிது - என வரும் . 

இன்னும் தோற்றம் என்றதனான் , சிறுபான்மை 
கன்னங் கடுமை சிறுமை தீமை பெருமை எனக் குண 
வேற்றுமைக்கண்ணும் அகரமும் மெல்லெழுத்தும் கொள்க . 

இக்கன் என்பதனது வேற்றுமை முடிபிற்கு மேல் ( 50 ) 
கூறியது குணவேற்றுமைக்கு எனவும் , ஈண்டுக் கூறியது 
பொருட்பெயர்க்கு எனவும் கொள்க . 

(51 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


347.1) பொருட்பெயர் குணவேற்றுமை இரண்டற்கும் 
வேற்றுமை முடிபு கூறியுள்ளமை 217 , 330 , 375 ஆம் சூத்திர 
வுரையுள்ளும் காண்க . 


2 ) அல்வழி வன்கணத்துக்கண் அகரமும் மெல்லெழுத்தும் 
கொள்க - என்று இவ்வாக்கியம் இருத்தல் வேண்டும் . 


3 ) சூத்திரம் 330 உரையிலும் இவ்வாறே சுட்டியுள்ளமை 
காண்க . 


நச்சினார்க்கினியம் 


346. அவற்றுள் கன் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


வேற்றுமை யாயின் ஏனை எகினொடு 
தோற்றம் ஒக்கும் கன்என் கிளவி . 


புள்ளி மயங்கியல் 


379 


இது நிலைமொழிக்கண் உகரம் விலக்கி அகரம் 
வகுத்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) வேற்றுமை.....கிளவி வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சியாயின் , ஒழிந்த மரம் அல்லாத எகினொடு 
தோற்றம் ஒத்து , அகரமும் வல்லெழுத்தும் பெற்று முடியும் , 
கன் என்னும் சொல் எ - று . 


( உ - ம் . ) கன்னக்குடம் சாடி தூதை பானை ஞாற்சி நீட்சி 
மாட்சி வலிமை என வரும் . கன்னக்கடுமை எனக் குண 
வேற்றுமையும் சிறுபான்மை கொள்க . 


1 . 


தோற்றம் என்றதனான் , அல்வழிக்கண் வன்கணத்து 
அகரமும் மெல்லெழுத்தும் , ஏனைக்கணத்து அகரமும் 
கொள்க . 


கன்னங் கடிது சிறிது தீது பெரிது எனவும் , கன்ன 
ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் வரும் . 


கன்னங்கடுமை என குணவேற்றுமைக்கண்ணும் 
இவ்விதி கொள்க . 


பொன்னகர் வரைப்பிற் கன்னந் தூக்கி ( ஐங் . 247 ) 
என்பதோ எனின் , அது மகர ஈற்றுப் பொருட்பெயர் . ( 51 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


346.1 . இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


2. கன்னம் - நோய் தீர்தற்பொருட்டுக் கோயிற்குக் 
காணிக்கையாகச் செய்து கொடுக்கும் சிறுபடிவம் . 


இளம்பூரணம் 


348. இவ்வீற்று இயற்பெயர் முன்னர்த் தந்தை வருவழிப் 

புணருமாறு 


380 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இயற்பெயர் முன்னர்த் தநதை முறைவரின் 
முதற்கண் மெய்கெட அகரம் நிலையும் 
மெய்ஒழித்து அன்கெடும் அவ்வியற் பெயரே . 


இச் ... எனின் , இவ்வீற்று விரவுப்பெயருள் இயற் 
பெயர்க்குந் தொகை மரபினுள் ( 13 ) எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத் ..... ற்று . 

இ - ள் . ) னகார ஈற்று இயற்பெயர் முன்னர்த் தந்தை 
என்னும் முறைப்பெயர் வருமொழியாய் வரின் , முதற்கண் 
மெய்கெட அதன்மேல் ஏறிநின்ற அகரம் கெடாது நிலை 
பெறும் ; நிலைமொழியாகிய இயற்பெயர் ( அவ் வன் 
என்னும் சொல்லில் ) அகரம் ஏறிநின்ற மெய்யை ஒழித்து 
அவ் அன் தான் கெட்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) சாத்தந்தை கொற்றந்தை - என வரும் . 

முதற்கண் மெய் என்றதனான் , சாத்தன்றந்தை 
கொற்றன்றந்தை - என்னும் இயல்பு முடியும் கொள்க . ( 52 ) 


3 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


348. 1 ) ஒழித்து - அவ்விடத்தேயே நிற்கச் செய்து . 177, 
351 ஆம் சூத்திரங்களிலும் இவ்வாறே பொருள்படுதல் காண்க . 

2 ) மிகையான இச்சொற்றொடர் நீக்கப்படுக . 

3 ) ஒழித்து : ( இளம்பூரணர் உரைக்கேற்ப , ) கெடா 
தொழித்து - கெடாமல் செய்து - எனப் பொருள் செய்க . 


நச்சினார்க்கினியம் 


347. இவ்வீற்று இயற்பெயர் முன்னர்த் தந்தை 

புணருமாறு 


இயற்பெயர் முன்னர்த் தந்தை முறைவரின் 
முதற்கண் மெய்கெட அகரம் நிலையும் 
மெய்ஒழித்து அன்கெடும் அவ்வியற் பெயரே . 


புள்ளி மயங்கியல் 


381 


இஃது ‘ அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமாருளவே 
( 155 ) என்றதற்கு ஈண்டுத் திரிபு கூறலின் , எய்தாதது 
எய்துவித்தது . 

( இ - ள் . ) இயற்பெயர் .... வரின் - இவ்வீற்று விரவுப் 
பெயருள் , இயற்பெயரின் முன்னர்த் தந்தை என்னும் 
முறைப்பெயர் வருமொழியாய் வருமாயின் ; முதற்கண் ..... 
நிலையும் - அத்தந்தை என்பதன் முதற்கண் நின்ற தகர 
ஒற்றுக்கெட , அதன்மேல் ஏறிநின்ற அகரம் கெடாது நிற்கும் ; 
அவ்வியற்பெயர் மெய் ஒழித்து அன்கெடும் - அந்நிலை 
மொழியாகிய இயற்பெயர் , அன் என்னும் சொல்லில் அகரம் 
ஏறிநின்ற மெய்யை ஒழித்து அவ் அன் தான் கெட்டு முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) சாத்தந்தை கொற்றந்தை என வரும் . 


முதற்கண் மெய் என்றதனான் , சாத்தன்றந்தை 
கொற்றன்றந்தை என்னும் இயல்பு முடியும் கொள்க . ( 52 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


347. 1 ) இச்சொல்லாட்சி 350 ஆம் சூத்திரத்தும் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


348. இயற்பெயர் முன்னர் ..... அவ்வியற் பெயரே . 


இச்சூத்திரம் அஃறிணை விரவுப்பெயர் ( 156 ) என்ற 
சூத்திரத்திற்குத் திரிபு கூறுகின்றது எனக் கொண்டார் 
நச்சினார்க்கினியர் . இங்கு உயர்திணை அஃறிணை 
இரண்டற்கும் விதி கூறப்படுகின்றமையான் , அவ்வாறு 
கொள்ளுதல் பொருந்தாது எனத் தோன்றுகின்றது . 


348. ( தொல்லுரைகாரர் இருவரும் அஃறிணைவிரவுப் 
பெயரை உயர்திணை விரவுப்பெயர்க்கு இனமாகக் 
கொண்டிலர் . விரவுப்பெயரது உண்மைத்தன்மையை விளக்க 
வந்த தன்னோடியையின்மை நீக்கிய விசேடணமாகவே 


382 தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அஃறிணை நின்றது என்னும் கருத்தினர் அன்னோர் . 
சாத்திரியார் சேனாவரையர் கருத்தினைப் பின்பற்றி 
அஃறிணை விரவுப்பெயர் உயர்திணை விரவுப்பெயர் என 
இரண்டாகக் கொண்டார் . அம்மயக்கம் பற்றி நச்சினார்க் 
கினியருரையை மறுக்கும் இக்கருத்து ஏலாது என்க .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
347. இயற்பெயர் முன்னர்த் ....... அவ்வியற் பெயரே . 

கொற்றன் + தந்தை என்னும் பெயர்கள் கொற்றந்தை 
என்றாயின கொண்டு இவ்வாறு விதி கூறினார் . வருமொழி 
முதலிலுள்ள மெய் கெடுதலும் , நிலைமொழியீற்றின் 
னகரமே யன்றி அதன் அயலதாகிய அகரம் கெடுதலும் 
இயல்பல்ல . இதன் உண்மைத் தன்மை மொழி 
நூலாய்ச்சியான் அறிதற்பாலது . 

347. ( ஒரே ஓசைப்பட இரண்டசை நிகழுமிடத்து ஓரசை 
கெட்டுவிடுதல் மொழியியல் நூலார் கண்ட வழக்கு நெறி . 
ஈண்டு நிலைமொழியீற்றசையும் ( அன் ) வருமொழி 
முதலசையும் ( அந் ) அன்னவாதல் காண்க . ) 


இளம்பூரணம் 


349. ஆதன் , பூதன் - என்னும் இயற்பெயர்கள் புணருமாறு 


ஆதனும் பூதனும் கூறிய இயல்பொடு 
பெயர் ஒற்று அகரம் துவரக் கெடுமே . 


இச்.... எனின் , மேலதற்கு எய்தியதன்மேல்சிறப்புவித் 
கூறு .... ற்று . 


( இ - ள் . ) மேற்கூறிய இயற்பெயருள் , ஆதனும் பூதனும் 
என்னும் இயற்பெயர்கள், மேற்கூறிய செய்கையொடு நிலை 
மொழிப் பெயருள் அன் கெட நின்ற ஒற்றும் , வரு 
மொழியுள் ஒற்றுக்கெட நின்ற அகரமும் , முற்றக் கெட்டு 
முடியும் எ - று . 


புள்ளி மயங்கியல் 


383 


வருமாறு : ஆந்தை பூந்தை - என வரும் . 


இயல்பு என்றதனான் , பெயரொற்றும் அகரமும் 
கெடாதே நின்று முடிந்தவாறே முடிந்தாலும் கொள்க . 


வருமாறு : ஆதந்தை பூதந்தை - என வரும் . 


துவர என்றதனான் , அழான் - புழான் - என நிறுத்திப் 
பொருந்தின செய்கை செய்து , அழாந்தை புழாந்தை - என 
முடிக்க . 

(53 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


349. 1 ) அழானும் புழானும் இயற்பெயர் போலும் . 


நச்சினார்க்கினியம் 


348. ஆதன் , பூதன் முன்னர் அம்முறைப்பெயர் 

புணருமாறு 


ஆதனும் பூதனும் கூறிய இயல்பொடு 
பெயர் ஒற்று அகரம் துவரக் கெடுமே . 


இது மேலதற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி 
கூறுகின்றது . 


இ - ள் . ) ஆதனும் பூதனும் - முற்கூறிய இயற்பெயருள் , 
ஆதனும் பூதனும் என்னும் இயற்பெயர்கள் தந்தை என்னும் 
முறைப்பெயரொடு முடியுங்கால் ; கூறிய இயல்பொடு - 
முற்கூறிய நிலைமொழி அன் கெடுதலும் வருமொழித் தகர 
ஒற்றுக் கெடுதலும் ஆகிய செய்கைகளுடனே ; பெயர் .... 
கெடும் - நிலைமொழிப் பெயரில் அன் கெட நின்ற தகர 
ஒற்றும் , வருமொழியில் தகர ஒற்றுக்கெட நின்ற அகரமும் 
முற்றக்கெட்டு முடியும் எ - று . 


வருமாறு : ஆந்தை பூந்தை என வரும் . 


384 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இயல்பு என்றதனான் , பெயரொற்றும் அகரமும் 
கெடாதே நிற்றலும் கொள்க . ஆதந்தை பூதந்தை என வரும் . 


இனித்`து வர என்றதனான் , அழான் புழான் என 
நிறுத்தித் தந்தை வருவித்து , நிலைமொழி னகரமும் 
வருமொழித் தகரமும் அகரமும் கெடுத்து , அழாந்தை 
புழாந்தை என முடிக்க . 

( 53 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


348 . இடைப்பதங்கள் தொக்க தொகைக்கு 
உதாரணமாகச் சாத்தங் கொற்றன் - பெருவாயில் முள்ளி - 
காரிமாறன் - வடுகங் கண்ணன் - என்பனவற்றை 350 ஆம் 
சூத்திர விதியாற் காட்டுவர் பி.வி. நூலார் ( கா .26 ) . சாத்தனுக்கு 
மகனாகிய கொற்றன் - பெருவாயிலார்க்கு மகனாகிய முள்ளி 
முதலாகப் பொருள் விரியும் . 


1. அழானுக்குத் தந்தை , புழானுக்குத் தந்தை . 


இளம்பூரணம் 


350. இயற்பெயர் பண்படுத்து வருவழி இயல்பாய் 

முடிதல் 


சிறப்பொடு வருவழி இயற்கை ஆகும் . 


இச் ..... எனின் , எய்தியது ஒருவழி விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . இவ்வியற்பெயர் பண்பு அடுத்து வருவழி , 
முற்கூறிய இருமொழிச் செய்கையும் தவிர்த்து இயல்பாய் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) பெருஞ்சாத்தன்றந்தை பெருங்கொற்றன் 
றந்தை - எனவரும் . 

( 54 ) 


385 


புள்ளிமயங்கியல் 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


350. 1 ) பண்படை நிலைமொழிக்கே உரியது என்றார். 

நச்சினார்க்கினியம் 
349. இயற்பெயர் அடையடுத்துழி இயல்பாய் முடிதல் 

சிறப்பொடு வருவழி இயற்கை ஆகும் . 
இஃது எய்தியது விலக்கியது . 

( இ - ள் . ) சிறப்பொடு .... ஆகும் - அவ்வியற்பெயர் 
பண்பு அடுத்து வரும்வழி , முற்கூறிய இருவகைச் 
செய்கையும் தவிர்ந்து இயல்பாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) பெருஞ்சாத்தன்றந்தை , பெருங்கொற்றன் 
றந்தை என வரும் . கொற்றங் கொற்றன்றந்தை , சாத்தங் 
கொற்றன்றந்தை என்றாற் போல்வன பண்பன்றி அடை 
யடுத்தனவாதலின் புறனடையான் முடிக்க .. 

( 5 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

349. 1. பண்படை சாத்தனுக்கன்றி , அவன்தந்தைக்கு 


அன்று . 


2. கொற்றனுக்கு மகனாகிய கொற்றன் , சாத்தனுக்கு 
மகனாகிய கொற்றன் எனப் பெயரடைகளும் கொற்றனுக்கே 


உரிய என்றவாறு . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


350. சிறப்பொடு வருவழி இயற்கை ஆகும் 

சிறப்பொடு என்பதற்குப் பண்பு அடுத்து எனப் 
பொருள் கூறினர் உரையாளர் . ( பெருஞ்சாத்தன் என 
இல் குணம் அடுத்து வழக்கின்கண்ணும் இனம் சுட்டாது 
வருதலின் ) இவ்வாறு பொருள்கூறாது சிறப்புப் பெயராய் 
எனக்கூறலாமெனத் தோற்றுகிறது . ஆங்குச் சிறப்புப் பெயர் 
என்றதற்கு இனம் சுட்டாத தனிப்பெயர் என்பது பொருளாம் . 


கங்காதரன் -25 


386 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


350. ( ( இல் குணமன்றி ) உள்குணமாகிய பண்பு 
சிறப்பு எனப்படும் என்பது உரையாளர் கருத்து . சாத்தர் 
இருவர் உளராயவழி , வயது மூத்தான் பெருஞ்சாத்தன் 
எனப்படு மன்றே ? பெருஞ்சாத்தன் தந்தை என இயற்பெயர் 
பண்படை யடுத்து வருமிடத்து இயல்பாக முடியும் என்பது 
சூத்திரம் . கருங்குழலாதன் தந்தை , கணியன்பூதன் தந்தை என 
உதாரணம் காட்டுவர் பாலசுந்தரம் . 


சிறப்பு என்பதற்குச் சிறப்புப்பெயர் என்று பொருள் 
கூறி , அது இனஞ்சுட்டாத தனிப்பெயராக வரும் என்றார் 
சாத்திரியார் . ஆசிரியன்சாத்தன் தந்தை , புலவன்பூதன் தந்தை 
என்ற உதாரணங்களை இவர் கருதியிருக்கக்கூடும் . ) 


இளம்பூரணம் 


351. அவ்வியற்பெயர் மக்கள் முறைப்பெயர் 

புணர்வழிப்படும் விகாரம் 


அப்பெயர் மெய் ஒழித்து அன்கெடு வழியும் 
நிற்றலும் உரித்தே அம்என் சாரியை 
மக்கள் முறைதொகூஉம் மருங்கினான . 


இச் .... எனின் , மேலதற்கு ஒருவழி எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அவ்வியற்பெயர் 

மக்கள் என்னும் 
முறைப்பெயர்வந்து கூடுமிடத்தின்கண்ணும் , பிறிதிடத்தும் , 
தான் ஏறிய மெய்யை ஒழித்து அன்கெடும் ; அவ்வழி அம் என் 
சாரியை நிற்றலும் உரித்து எ - று . 


( உ - ம் . ) சாத்தங் கொற்றன் கொற்றங் கொற்றன் 
எனவும் , சாத்தங்குடி கொற்றங்குடி - எனவும் வரும் . ( 55 ) 


புள்ளிமயங்கியல் 


387 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

351.1) 348 ( 1 ) - இல் வரைந்த குறிப்புக் காண்க . 

2 ) அம் சாரியைத் திரிபினை 130 ஆம் சூத்திரத்தாற் 
கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


350.இயற்பெயர் மகனாகிய முறைப்பெயர் வருவழி முடிபு 


அப்பெயர் மெய்ஒழித்து அன்கெடு வழியும் 
நிற்றலும் உரித்தே அம்என் சாரியை 
மக்கள் முறைதொகூஉம் மருங்கின் ஆன . 

இது மேலதற்கு வேறொரு வருமொழிக்கண் எய்தாதது 
எய்துவித்தது . 

-ள் . ) அப்பெயர் மக்கள் ஆன முறைதொகூ உம் 
மருங்கினும் - அவ்வியற்பெயர் முன்னர்த் தந்தையன்றி 
மகனாகிய முறைப்பெயர் வந்து தொகுமிடத்தினும் ; மெய் 
ஒழித்து அன் கெடுவழி அம் என் சாரியை நிற்றலும் உரித்து - 
அவ்வியற்பெயரில் தான் ஏறிய மெய் நிற்க , அன் கெட்டு 
அம்முச்சாரியை வந்து நிற்றலும் உரித்து எ - று . 

ஆன என்பதனை மக்களோடும் , உம்மையை 
மருங்கினொடும் கூட்டுக . முறை தொகூஉம் மருங்கின் 
என்றது , இன்னார்க்கு மகன் என்றும் முறைப்பெயராய்ச் 
சேருமிடத்து என்றவாறு . 

( உ - ம் . ) கொற்றங்கொற்றன் சாத்தங்கொற்றன் என 
நிலைமொழி அன் கெட்டுழி அம்மு வந்தது . இவற்றிற்கு 
அது என்றும் உருபு விரியாது அதன் உடைமைப் பொருள் 
விரிக்க " இது முறைப்பெயர். 

இனி , உம்மையான் , கொற்றங்குடி சாத்தங்குடி எனப் 
பிறபெயர்தொக்கனவும் கொள்க . 


388 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


‘மெய்யொழித்து என்றதனானே , கொற்றமங்கலம் 
சாத்தமங்கலம் என்பவற்றின்கண் அம்மின் மகரம் கெடுதலும் , 
வேட்டமங்கலம் வேட்டங்குடி என்பவற்றின் நிலை மொழி 
ஒற்று இரட்டுதலும் கொள்க . 

( 55 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

350. 348 ஆம் சூத்திர உரைக்குறிப்பு ஈண்டும் கொள்க . 
1. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


2. கொற்றனுடைய மகனாகிய கொற்றன் - சாத்த 
னுடைய மகனாகிய கொற்றன் - என ஆறன் வேற்றுமைக் 
குரிய உடைமைப் பொருள் விரிக்கப்படும் . அது என்னும் 
ஆறனுருபு அஃறிணையொருமைச்சுட்டுப்பெயர் போறலின் 
மகனாகிய உயர்திணைப் பெயரோடியையாது . ஆறனுருபு 
பெயர்கொண்டு முடிதலின் , இத்திணை மயக்கினைப் 
பரிகரித்தனர் தமிழ் நூலார் எனவே கொள்க . 


3. சாத்தனது குடியிருப்பாகிய ஊர் , கொற்றனது 
குடியிருப்பாகிய ஊர். 


டகரம் 


4 . வேடன் + மங்கலம் , 

வேடன் + குடி : 
இரட்டித்தது ; னகரம் முறையே கெடுதலும் மெல்லொற்றாகத் 
திரிதலும் எய்திற்று . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


350. அப்பெயர் மெய்யொழித்து..... மருங்கினான 


நிலைமொழி யீற்று அன் கெடும் என்றும் அங்கு அம் 
வரும் என்றும் கூறினது இயல்பாதல் இன்று . வல்லெழுத்து 
வரும் வழி , நிலைமொழி யீற்று னகரம் அவற்றின் இன 
மெல்லெழுத்தாய்த் திரிந்துளது . 

பிட்டன் + கொற்றன் = பிட்டங்கொற்றன் 

அந்துவன் + சாத்தன் = அந்துவஞ்சாத்தன் 
என்றிவ்வாறு திரிதலே முறைமை . 


பள்ளி மயங்கியல் 


389 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


350. அப்பெயர் மெய்யொழித்து ...... மருங்கி னான. 


கொற்றங்கொற்றனார் -மூலங்கீரனார் -பூதம்புல்லனார் 
சல்லியங்குமரனார் என வரும் . பூதன் + தத்தனார் என்பது 
மெய்யொடும் அன் கெட்டுப் பூதத்தனார் ( அகநா . 74 ) எனவும் 
வரும் . 


இளம்பூரணம் 


352. தான் , பேன் , கோன் - இவ்வியற்பெயர்கள் மேலை 

முறைப்பெயர்களொடு புணருமாறு 


தானும் பேனும் கோனும் என்னும் 
ஆமுறை இயற்பெயர் திரிபுஇடன் இலவே . 


இச்..... எனின் , மேலதற்கு ஒருவழி எய்தியது விலக்கிட் 
பிறிதுவிதி கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அவ்வியற்பெயருள்தானும் பேனும் கோனும் 
என்னும் முறையினையுடைய இயற்பெயர்கள் , தந்தை 
மக்கள் என்னும் முறைப்பெயரொடு புணரும் வழி . 
மேற்கூறிய திரிபுகள் இன்றி இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) தான்றந்தை பேன்றந்தை கோன்றந்தை - 
எனவும் , தான்கொற்றன் பேன்கொற்றன் கோன்கொற்றன் 
எனவும் வரும் . 

( 56 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


352. 1 ) தகரம் னகரத்தின் முன்னர் றகரமாகத் திரிதல் 
150 ஆம் சூத்திர விதி . 


390 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


351. இயற்பெயர்சில தந்தையும் மகன் முறையும் 

வருவழி இயல்பாதல் 


தானும் பேனும் கோனும் என்னும் 
ஆமுறை இயற்பெயர் திரிபிடன் இலவே . 


இது மேலதற்கு ஒருவழி எய்தியது விலக்கியது . 


( இ - ள் . ) தானும் .....இயற்பெயர் - அவ்வியற்பெயருள் , 
தானும் பேனும் கோனும் என்னும் அம்முறையினையுடைய 
இயற்பெயர்கள் , தந்தையொடும் மக்கள் முறைமையொடும் 
புணரும்வழி ; திரிபு இடன்இல - முற்கூறிய திரிபுகள் இன்றி 
இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) தான்றந்தை போன்றந்தை கோன்றந்தை எனவும் , 
தான்கொற்றன் பேன்கொற்றன் கோன்கொற்றன் எனவும் 
வரும் . பேன் , கோன் என்பன முற்கால வழக்கு . 


இவை தொகைமரபினுள் ‘ அஃறிணை விரவுப்பெயர் 
( 155 ) என்புழி இயல்பாயினவேனும் , ஈண்டு இவ்வீற்றிற்குத் 
திரிபு கூறுதலின் அதனை விலக்கி இயல்பாம் என்பது 
கூறினார் . 

( 56 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

351. தான் பேன் கோன் என்னும் இயற்பெயர்கள் 
தாயன் பேயன் கோவன் என்பவற்றின் திரிபுகள் என்றார் 
பாலசுந்தரம் அவர்கள் . அதுவே பொருந்துவதாகத் 
தோற்றுகிறது . 


1. தா ( ன் என்பானுக்குத் தந்தை என்க . 


2. தா ( ன் என்பானுக்கு மகனாகிய கொற்றன் என்க . 


புள்ளி மயங்கியல் 


391 


3. திரிபு 347 , 348 , 350 ஆம் சூத்திரங்களின் விதியான் 
வந்தவை . அவை இயற்பெயரிறுதி அன் கெடலும் , முறைப் 
பெயர் முதற்கண் நின்ற எழுத்துக் கெடலும் , அம்முச்சாரியை 
தோன்றலும் முதலாயின. 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


351. தானும் பேனும்...... திரிபிடன் இலவே . 


தாயன் பேயன் கோவன் என்னும் சொற்களே இடைக் 
குறையாய்த் தான் பேன் கோன் என வழங்குதல் நோக்கி , 
ஆமுறை இயற்பெயர் என்றார் . தான்தந்தை - தான் 
என்பானின் தந்தை : தான்கொற்றன்- தான் என்பானின் 
மகனாகிய கொற்றன் எனப் பொருள் கொள்க . 


இளம்பூரணம் 
353. தான் , யான் - எனும் பெயர்கள் வேற்றுமைக்கண் 

தன் , என் - ஆதல் 
தான்யான் எனும் பெயர் உருபுஇயல் நிலையும் . 

இச்..... எனின் , விரவுப்பெயருள் தான் என்பதற்கும் , 
உயர்திணைப் பெயருள்யான் என்பதற்கும் , வேற்றுமைக்கண் 
தொகைமரபினுள் எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) தான் என்னும் விரவுப்பெயரும் , யான் என்னும் 
உயர்திணைப் பெயரும் , மேல் தொகைமரபினுள் கூறிய 
இயல்புகள் ஒழித்து , உருபுபுணர்ச்சியிற் கூறிய இயல்பின் 
கண்ணே நிலைபெற்று , தான் என்பது நெடுமுதல் குறுகித் 
தன் என்றாயும் , யான் என்பது யகரம் கெட்டு ஆகாரம் 
எகரமாய் ‘ என் ’ என்றாயும் முடியும் எ - று . 

( உ - ம் . ) தன்கை என்கை செவி தலை புறம் - எனவும் , 
தன்ஞாண் என்ஞாண் நூல் மணி யாழ் வட்டு அடை ஆடை - 
எனவும் வரும் . 

( 57 ) 


392 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


353. 1 ) என்கை : 193 , 189 ஆம் சூத்திர விதியான் முடியும் . 


நச்சினார்க்கினியம் 
352. தான் , யான் - எனுமிவை தன் , என் - எனத் திரிதல் 

தான்யான் எனும் பெயர் உருபியல் நிலையும் . 

இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது , 
தொகைமரபினுள் அஃறிணை விரவுப்பெயர் ( 155 ) 
என்பதனானே இயல்பாய் நின்ற தான் என்பதனையும் 
உயரீறாகிய ( 153 ) என்பதனான் இயல்பாய் நின்ற யான் 
என்பதனையும் அவ்வியல்பு விலக்கி உருபியலொடு 
மாட்டெறிதலின் . 

( இ - ள் . ) தான்... நிலையும் - தான் என்னும் விரவுப் 
பெயரும் யான் 

என்னும் உயர்திணைப்பெயரும் , 
உருபியலிற் கூறிய இயல்பிலே நிலைபெற்றுத் ( 192 , 188 ) தான் 
என்பது நெடுமுதல் குறுகித் தன் என்றும் , யான் என்பது 
ஆகாரம் எகரமாய் யகரம் கெட்டு என் என்றும் முடியும் எ - று . 

( உ - ம் . ) தன்கை என்கை செவி தலை புறம் - என வரும் . 

வருமொழி வரையாது கூறினமையின் , இயல்பு 
கணத்துக்கண்ணும் தன்ஞாண் என்ஞாண் நூல் மணி யாழ் 
வட்டு அடை ஆடை என வரும் . 

( 57 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

352. 1. வருமொழி வரையாது கூறியமை 324 , 327 , 331, 
345 ஆம் சூத்திரமுதலியவற்றுளும் காண்க . 


இளம்பூரணம் 


354. அப்பெயர்கள் அல்வழிக்கண் இயல்பாய் முடிதல் 


வேற்றுமை அல்வழிக் குறுகலும் திரிதலும் 
தோற்றம் இல்லை என்மனார் புலவர் . 


புள்ளிமயங்கியல் 


393 


இச் .... எனில் ,, மேலவற்றிற்கு அல்வழிமுடிபு 
கூறு .... ற்று . 

. 
( இ - ள் . ) மேற்கூறிய தான் யான் என்னும் பெயர்கள் , 
வேற்றுமைப் புணர்ச்சி அல்லாதவிடத்து , தான் என்பது 
நெடுமுதல் குறுகலும் யான் என்பது அவ்வாறு திரிதலும் 
தோற்றமின்றி , இயல்பாய் முடியும் என்று சொல்லுவர் 
புலவர் எ - று . 

( உ - ம் . ) தான் குறியன் சிறியன் தீயன் பெரியன் 
ஞான்றான் நீண்டான் மாண்டான் - எனவும் , யான் குறியேன் 
சிறியேன் தீயேன் பெரியேன் ஞான்றேன் நீண்டேன் 
மாண்டேன் - எனவும் வரும் . 
தோற்றம் 

என்றதனான் , வேற்றுமைக்கண் 
அவ்வாறன்றித் திரிதலும் கொள்க . 

( உ - ம் . ) தற்புகழ் தற்பாடி எனவும் , எற்புகழ் எற்பாடி 
எனவும் வரும் . 

( 58 ) 


. 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


354. 1 ) தற்பாடி , எற்பாடி - தன்னைப்பாடி , 

என்னைப்பாடி 
தற்புகழ் , எற்புகழ் - தன்னைப்பற்றிய புகழ் , 

என்னைப் பற்றிய புகழ் 


நச்சினார்க்கினியம் 


353. அல்வழிக்கண் அவை இயல்பாய் முடிதல் 


வேற்றுமை அல்வழிக் குறுகலும் திரிதலும் 
தோற்றம் இல்லை என்மனார் புலவர் . 


இஃது அல்வழிக்கண் இயல்பாக என்றலின் , எய்தாதது 
எய்துவித்தது . 


என்பன 


394 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) வேற்றுமை அல்வழி - முற்கூறிய தான் யான் 

வேற்றுமைப் புணர்ச்சி அல்லாதவிடத்து ; 
குறுகலும் ... புலவர் - தான் என்பது நெடுமுதல் குறுகுதலும் , 
யான் என்பது அவ்வாறு திரிதலும் தோற்றமின்றி இயல்பாய் 
முடியும் என்று கூறுவர் புலவர் எ - று . 

( உ - ம் . ) தான் குறியன் சிறியன் தீயன் பெரியன் 
ஞான்றான் நீண்டான் மாண்டான் வலியன் எனவும் , யான் 
குறியேன் சிறியேன் தீயேன் பெரியேன் ஞான்றேன் நீண்டேன் 
மாண்டேன் வலியேன் எனவும் வரும் . 

தோற்றம் என்றதனான் , வேற்றுமைக்கண் 
அவ்வாறன்றி னகரம் திரிதலும் கொள்க . 


தற்புகழ் தற்பாடி , எற்புகழ் எற்பாடி எனவரும் . ( 58 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


353.1 . இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


355. அழன் ஈறுகெட வருமொழி வல்லெழுத்து மிகுதல் 


அழன்என் இறுதிகெட வல்லெழுத்து மிகுமே . 

இச்..... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) அழன் என்னும் சொல் , அழ என னகரஈறு 
கெட , வருமொழி வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 
( உ - ம் . ) அழக்குடம் சாடி தூதை பானை - என வரும் . 

. 
அழன் என்பது பிணம் . 

( 59 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


355.1) ஈமக்கடன் இறுக்க நீர்முகந்த குடம் . 


ச .... 


புள்ளி மயங்கியல் 


395 


நச்சினார்க்கினியம் 


354. அழன் வேற்றுமை முடிபு 


அழன்என் இறுதிகெட வல்லெழுத்து மிகுமே . 


இது வேற்றுமைக்கண் னகரம் திரியாது கெடுக 
என்றலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

இ - ள் . ) அழன் ... மிகும் - அழன் என்னும் சொல் தன் 
ஈற்று னகரம் கெட , வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) அழக்குடம் சாடி தூதை பானை எனவரும் , 
அழக்குடம் என்பது பிணக்குடத்தை . 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


354. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


இளம்பூரணம் 


356. முன் என்கிளவி இல் லொடு முடியுமாறு 


முன்என் கிளவி முன்னர்த் தோன்றும் 
இல்என் கிளவிமிசை றகரம் ஒற்றல் 
தொல்இயல் மருங்கின் மரீஇய மரபே , 


பொருந்திய மரூஉக்களுள் ஒன்றற்கு வேறுமுடிபு 
கூறு .... ற்று . 


( இ - ள் . ) முன் என்னும் சொல்லின் முன்னர்த் தோன்றும் 
இல் என்னும் சொல்லின் மேலாக றகரவொற்று வந்து 
முடிதல் , பழையதாகிய இயல்பினையுடைய இடத்து மருவி 
வந்த இலக்கண முடிபு எ - று . 


வருமாறு : முன்றில் - என வரும் . 


396 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இது கடைக்கண் என்றாற்போல வரூஉம் மரூஉ முடிய 
போலன்றி , முன்னில் என ஒற்று இரட்டி முடியற்பாலது , 
இருமொழிக்கும் இயல்பில்லதோர் ஒற்று மிக்கு முடிந்த 
மரூஉ முடிபு . 

( 60 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

356.1 ) நிலைமொழி வருமொழி செய்தற்கு இயைந்த 
மரூஉ ; சூத்திர விதியான் முறையே முடிக்கப்பட்டது . 

2 ) பின்முன் தொக்க ஆறாம் வேற்றுமைத் தொகை . 

3 ) ‘இருமொழிக்கும் இயல்பில்லதோர் ஒற்று என்று 
இளம்பூரணர் குறிப்பிட்டார் . றகர ஒற்று அவ்வாறு 
இருமொழிக்கும் இயைபு இல்லாதது ஒன்றன்று . 
நச்சினார்க்கினியர் நிலைமொழியாக மாறிநின்ற ‘ முன் 
என்பதன் ஈற்று னகரத்திற்கு இனமான வல்லொற்று றகரம் 
எனச் சுட்டிப் போந்தார் . 


நச்சினார்க்கினியம் 


355. ‘ முன் இல்லொடு புணர்வழி இலக்கண 

மரூஉ முடிபு 
முன்என் கிளவி முன்னர்த் தோன்றும் 
இல்என் கிளவிமிசை றகரம் ஒற்றல் 
தொல்இயல் மருங்கின் மரீஇய மரபே . 

இது ‘ மருவின் தொகுதி ( 111 ) என்றதனாற் கூறிய 
இலக்கண மரூஉக்களில் ஒன்றற்கு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) முன்னென் ... ஒற்றல் முன் என்னும் 
சொல்லின் முன்னே வரும் இல் என்னும் சொல்லின் மேல் 
றகர ஒற்று வந்து நின்று முடிதல் ; தொல்லியல் ......மரபு 
பழையதாகிய இயல்பினையுடைய வழக்கிடத்து மருவி வந் 
இலக்கண முடிபு எ - று . 


வருமாறு : முன்றில் என வரும் . 


புள்ளி மயங்கியல் 


397 


இல்முன் என நிற்கற்பாலது முன்றில் என்று தலை 
தடுமாறுதலின் , மரூஉ ஆயிற்று . முன் என்பதற்கு ஒற்று 
இரட்டுதல் இலக்கணமேனும் , அதுவன்றித் தனக்கு 
இனமாயதொரு றகரஒற்றுப் பெறுதலின் , 
முடிபாயிற்று . 

( 60 ) 


வேறு 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


355. 1. இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


357. பொன் செய்யுட்கண் பொலம் என முடியுமாறு 


பொன்என் கிளவி ஈறுகெட முறையின் 
முன்னர்த் தோன்றும் லகார மகாரம் 
செய்யுள் மருங்கின் தொடரிய லான . 


இச் ..... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்குச் செய்யுள் 
முடிபு கூறுதல் நுதலிற்று . 

( இ - ள் . ) பொன் என்னும் சொல் , பகர முதல்மொழி 
வந்தவிடத்து , தன் ஈற்றின் னகரம் கெட , முறையானே அதன் 
முன்னர் லகாரமும் மகாரமும் தோன்றி முடியும் ; 
யாண்டெனின் , செய்யுளிடத்துச் சொற்கள் தம்மின் 
தொடர்ச்சிப்படும் இயல்பின்கண் எ - று . 

‘ முறையின் என்றதனான் , லகரம் உயிர்மெய்யாகவும் 
மகரம் தனிமெய்யாகவும் கொள்க . 

( உ - ம் . ) பொலம்படைப் பொலிந்த கொய்சுவற் புரவி 
( மலைபடு . 574 ) - என வரும் . 

தொடரியலான என்றதனான் , பகரம் அல்லாத 
வன்கணத்துக்கண்ணும் சிறுபான்மை ஈறுகெட்டு லகரமும் 
வல்லெழுத்துக்கு ஏற்ற மெல்லெழுத்தும் மிக்கு முடிதலும் 
கொள்க . 


398 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) பொலங்கலம் பொலஞ்சுடர்பொலந்தேர் - என 
வரும் . 

ஒன்றென முடித்தல் என்பதனான் , பொலநறுந் தெரியல் 
( புறநா. 29 ) ‘ பொலமல ராவிரை ( கலி . 138 ) - என்றாற்போல 
வரும் பிறகணத்து முடிபும் கொள்க . 

( 61 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


357. 1 ) செய்யுளிடத்து நிகழ்வனவாக வருமுடிவுகள் 
உயிர்மயங்கியலுள் 6 , 11 , 32 , 35 , 56 , 86 ஆம் சூத்திரங்களிலும் , 
புள்ளிமயங்கியலுள் 10 , 21 , 61 ஆம் சூத்திரங்களிலும் , 
குற்றியலுகரப் புணரியலுள் 75 ஆம் சூத்திரத்திலும் 
விதிக்கப்பெற்றுள. 


“ போதொடு விரிகூந்தற் பொலனறுங் கொடியன்னார் 
(சிலப் . 1:60 ) என்னும் சிலப்பதிகாரப் பாட்டும் , பூநறுந் 
தேறல் பொலன்வண்ணத் தேந்தி ( 1 : 35 : 177 ) என்னும் 
உதயணன் கதையும் அறிவார் ‘ பொலனே வேண்டுவர் என 
வுணர்க " என்பார் தக்கயாகப்பரணி உரையாசிரியர் . இஃது 
அடிகளாசிரியர் குறிப்பு . 


நச்சினார்க்கினியம் 


356. பொன் செய்யுள் முடிபு பெறுமாறு 


பொன்என் கிளவி ஈறுகெட முறையின் 
முன்னர்த் தோன்றும் லகாரம் மகாரம் 
செய்யுள் மருங்கின் தொடரிய லான . 


1 


இஃது இவ்வீற்றுப்பெயர் ஒன்றற்குச் செய்யுள் முடிபு 
கூறுதலின் , எய்தாது எய்துவித்தது . 


( இ - ள் . ) பொன்னென் ... கெட - பொன் என்னும் சொல் 
தன்ஈறாகிய னகரம் கெடாநிற்க ; முன்னர் லகார மகாரம் 
முறையின் தோன்றும் - அதன் முன்னர் லகரமும் மகர ஒற்றும் 


புள்ளி மயங்கியல் 


399 


முறையானே வந்து நிற்கும் ; செய்யுள் மருங்கின் 
தொடரியலான அங்ஙனம் நிற்பது , செய்யுளிடத்துச் 
சொற்கள் தம்முள் தொடர்ச்சிப்படும் இயல்பின்கண் எ - று . 


‘ முறையின் என்றதனான் மகரம் ஒற்றாதல் கொள்க . 


( உ - ம் . ) பொலம்படைப் பொலிந்த கொய்சுவற் புரவி 
( மலைபடு . 74 ) என வரும் . 


தொடரியலான என்றதனானே , வன்கணத்துக்கண் 
லகரம் நிற்க மகரம் வல்லெழுத்திற்கேற்ற மெல்லெழுத்தாகத் 
திரிதல் கொள்க . 


பொலங்கலம் சுமந்த பூண்டாங் கிளமுலை 
( அகநா .16 ) பொலஞ்சுட ராழி பூண்ட தேரே பொலந்தார்க் 
குட்டுவன் என வரும் . 


இன்னும் இதனானே , பொலனறுந் தெரியல் 
( புறநா .29 ) ‘ பொலமலர் ஆவிரை’ என்றாற்போல மகரம் 
கெட்டுப் பிறகணத்து முடிதலும் கொள்க . 

( 61 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


356. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


2. பிறகணம் என்றது ஈண்டு மென்கணத்தை . 
இடைக்கணம் வருமிடத்து னகரம் கெடாமை முடிதல் 
பொலன்வள்ளத் தேந்தி ( பெருங் . 1 : 35 : 177 ) எனக் காண்க . 
அடிகளாசிரியர் குறிப்பு இது . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


356. பொன்னென் கிளவி .... தொடரிய லான . 


லகர ஒற்றொடு மகரம் மயங்காதாகலின் , லகரம் என்றது 
உயிர்மெய்யை என்பது பெறப்படும் . 


400 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பொலம் என நின்றவழி அவ்வீறு அம்முச்சாரியையின் 
இயல்பிற்றாகலின் , வல்லெழுத்து வரின் மகரம் கிளையொற் 
றாகத் திரியும் என்க . இஃது உய்த்துணர்தலின் பாற்படும் . 

தொடரியலான என்றது , தொடர்மொழி இயல் 
பினதாக ஆதற்கண் என்றவாறு . இதுவும் மரீஇய மரபு 
என்பதுணர , இதனை முன்னென் கிளவி என்பதன்பின் 
வைத்தார் . 

இளம்பூரணம் 
358 . யகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 

யகார இறுதி வேற்றுமைப் பொருள்வயின் 
வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே . 

ச் .... எனின் , யகார ஈற்றிற்கு வேற்றுமை முடிபு 
கூறு .... ற்று . 

( இ - ள் .) யகார ஈற்றுப்பெயர் , வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண் , வல்லெழுத்து முதல் மொழி வந்தியையின் , 
அவ்வல்லெழுத்து மிக்கு முடிபு எ - று . 

( உ - ம் . ) நாய்க்கால் செவிதலை புறம் - என வரும் . ( 62 ) 


நச்சினார்க்கினியம் 


357. யகரசற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 

யகர இறுதி வேற்றுமைப் பொருள்வயின் 
வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே . 

இது நிறுத்த முறையானே யகர ஈற்றிற்கு வேற்றுமை 
முடிபு கூறுகின்றது . 
( இ - ள் . ) யகர 

யகர இறுதி யகர ஈற்றுப்பெயர் ; 
வேற்றுமைப் .... மிகும் - வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக் 
கண் , வல்லெழுத்து முதல்மொழி 

வந்தியையின் 
அவ்வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) நாய்க்கால் செவி தலை புறம் என வரும் . ( 62 ) 


புள்ளி மயங்கியல் 


40 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


357. இச்சூத்திரத்துக்குப்பின்னர் 360 ஆம் சூத்திரம் 
இருத்தல் வேண்டும் என்பது அறிஞர் சிலர் கருத்து . 
வேற்றுமையதிகாரமே தொடர்தலின் சூத்திரக்கிடக் கையாள் 
இடர்ப்பாடில்லை . வல்லெழுத்து மிகுதியைக் கூறிய பின்னர் 
வல்லெழுத்து மிகாமையைக் குறிப்பிடுதலும் , மெல்லெழுத் 
தோடு உறழும் உறழ்ச்சியைப் போன்றதோர் இயல் 
புடைமையே எனலாம் . 


இளம்பூரணம் 


359. தாய் வல்லெழுத்து மிகாது இயல்பாய் மூடிதல் 


தாய் என் கிளவி இயற்கை ஆகும் . 


இச் .... எனின் , இவ்வீற்று விரவுப்பெயருள் ஒன்றற்கு 
வேறு முடிபு கூறு ... ற்று . 

இ - ள் . ) தாய் என்னும் சொல் வல்லெழுத்து மிகாது 
இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) தாய்கை செவி தலை புறம் - என வரும் . 


இவ்வியல்பு , மேல் ( 64 ) இன்னவழி மிகும் என்கின்ற 
மையின் , அஃறிணை விரவுப்பெயர் ( 156 ) என்பதனுள் 
அடங்காதாயிற்று . 


நச்சினார்க்கினியம் 


358. தாய் இயல்பாய் முடிதல் 


தாய் என் கிளவி இயற்கை ஆகும் . 

இது விரவுப்பெயருள் ஒன்றற்கு , எய்திய வல்லெழுத்து 
விலக்கிற்று . 


கங்காதரன் -26 


402 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) தாயென் .... ஆகும் - தாய் என்னும் சொல் 
வல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) தாய்கை செவி தலை புறம் என வரும் . 


மேலைச்சூத்திரத்தான் மிகுதியும் 

கூறுதலின் , 
அஃறிணை விரவுப் பெயருள் ( 155 ) அடங்காதாயிற்று . ( 63 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


358. 1. இவ்வாறே , தான் முதலிய இயற்பெயரும் 
அஃறிணை விரவுப்பெயர் என்னும் 

சூத்திர 
விதியுள் அடக்கப்படாமையை 351 ஆம் சூத்திரவுரையுள் 
குறிப்பிட்டார் ; 250 ஆம் சூத்திரவுரையுள் , நீ அச்சூத்திர 
விதியுள் அடக்கலாகாமையைக் குறித்தார் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


359. தாய்என் கிளவி இயற்கை யாகும் . 


ஆங்கு 


இஃது அஃறிணை விரவுப்பெயர் இயல்புமாருளவே 
( 156 ) என்ற சூத்திரத்திற் கூறப்பட்டதன்றோவெனின் , 
உம்மை கூறப்பட்டமையானும் இங்கே இயல்பே 
கூறப்பட்டமையானும் அதற்கு இது நியமவிதி எனக் 
கொள்ளலாமாகலின் , இது கூறியது கூறல் அன்று . 


இளம்பூரணம் 


360. அச்சொல் மகன்வினையை வருமொழியாகச் 

சொல்லின் வலி மிகுதல் 


மகன்வினை கிளப்பின் முதல்நிலை இயற்றே . 


இச்... எனின் , மேலதற்கு அடையடுத்து வந்தவழி , 
இன்னவாறு முடியும் என , எய்தாதது எய்துவித்தல் நுதலிற்று . 


புள்ளிமயங்கியல் 


403 


இ - ள் . ) அத்தாய் என்னும் சொல் , மகனது வினையைக் 
கிளந்து சொல்லுமிடத்து , இவ்வீற்று முதற்கண் கூறிய ( 62 ) 
நிலைமையின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து மிக்கு முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) மகன்றாய்க்கலாம் செரு தார் படை - என வரும் . 


மகன் வினை என்றது , மகற்குத் தாயாய பண்டை 
நிலைமையன்றி , அவனொடு பகைத்த நிலைமையை. (64 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


360. 1 ) தாய்மகனொடு பகைத்த நிலைமை என்று 
இளம்பூரணர் உரைக்க , நச்சினார்க்கினியர் மகன் தாயொடு 
கலாய்த்த கலாம் என்று குறிப்பிடுகிறார் . 


நச்சினார்க்கினியம் 


359. மகன்தாய் மகன்வினை வருவழி முடியுமாறு 

மகன்வினை கிளப்பின் முதல்நிலை இயற்றே . 


இஃது எய்தாதது எய்துவித்தது , தாய் என்பது அடை 
அடுத்துழி வல்லெழுத்து மிகுக என்றலின் . 

( இ - ள் . ) மகன்.... இயற்று - தாய் என்னும் சொல் , 
தனக்கு அடையாய் முன்வந்த மகனது வினையைப் பின்னாக 
ஒருவன் கூறுமிடத்து , இவ்வீற்றுள் முதற்கண் கூறிய 
நிலைமையின் ( 357) இயல்பிற்றாய் , வல்லெழுத்து வந்துழி 
அவ்வல்லெழுத்து மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) மகன்றாய்க்கலாம் செஞ துறத்தல் பகைத்தல் 
எனவரும் , மகன் தாயொடு கலாய்த்த கலாம் எனவிரியும் . 
ஏனையவற்றிற்கும் ஏற்கும் உருபு விரிக்க . வினை ஈண்டுப் 
பகைமேற்று . 

( 64 ) 


404 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


359. 1 ) மகனது வினையைத் தாய் என்னும் சொல்லின் 
பின்னர்க் குறிக்குமிடத்து என்று பொருள் செய்க . 


2 ) தாயொடு மலைந்த செரு , தாயைத் துறத்தல் , 
தாயொடு பதைத்தல் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


359. அதன்வினை கிளப்பின் முதனிலை யற்றே . 


மகன்வினை என்பது உரையாசிரியன்மார் பாடம் . 


( இ - ள் . ) தாய் என்னும் பொதுப்பெயரின் தொழிலை 
விதந்து கூறுமிடத்துப் பொதுவிதியாக முன்னர்க் கூறிய 
இயல்பிற்றாய் , வல்லெழுத்து வரின் மிகும் . வினையென்றது 
தொழிற்பண்பினை. 


( எ - டு : தாய்க்காட்சி செய்கை தோற்றம் பரிவு என வரும் . 
மகன் வினையேயன்றி , மகள் தாய்க் கலாம் என மகள்வினை 
கிளப்பினும் , வாளா தாய்க்கலாம் எனக் கிளப்பினும் 
வல்லெழுத்து மிகுதலானும் , தாய் என்பது விரவுப்பெய 
ராகலான் மகவு பிள்ளை என அஃறிணைச் சொற்களைக் 
கூட்டிக் கூறினும் இவ்விதி பொருந்துமாகலானும் , மகன் 
என வரைந்து கூறுதல் குன்றக் கூறலாம் . அன்றியும் , 
வல்லெழுத்து மிகுதற்கு மகன் என்னும் சொல் எவ்வாற் 
றானும் ஏதுவாகாமையானும் அது பாடமன்மை தெளியலாம் . 
தொடை நயம் இப்பாடத்தான் சிறத்தலும் காண்க . 


இளம்பூரணம் 


361. இவ்வீற்றுள் சில வல்லெழுத்தொடு மெல்லெழுத்து 

மிக்கு உறழ்ந்து முடிதல் 


மெல்லெழுத்து உறழும் மொழியுமார் உளவே . 


புள்ளிமயங்கியல் 


407 


இச் ..... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு எய்தாதது 
எய்துவித்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) மேற்கூறிய வல்லெழுத்தினொடு மென் 
லெழுத்து மிக்கு உறழ்ந்து முடியும் மொழிகளும் உ .61 61 - று . 


( உ - ம் . ) வேய்ங்குறை வேய்க்குறை சிறை தலை புறம் - 
என வரும் . 


நச்சினார்க்கினியம் 


360. இவ்வீற்றுப் பெயர் மெல்லெழுத்தோடு 

உறழ்வனவும் உளவாதல் 


மெல்லெழுத்து உறமும் மொழியுமார் உளவே 


இஃது எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) மெல்லெழுத்து ....உள - யகர ஈற்றுள், அதிகார 
வல்லெழுத்தினொடு மெல்லெழுத்து மிக்கு உறழ்ந்து 
முடிவனவும் உள எ - று . 


( உ - ம் . ) வேய்க்குறை வேய்ங்குறை செய்கை தலை 
புறம் என வரும் . 

( 65 ) 


இளம்பூரணம் 


362. இவ்வீற்றுப் பெயாது அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் இயல்பென மொழிப . 


இச்..... எனின் , இவ்வீற்றிற்கு அல்வழி முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) யகர ஈற்று அல்வழியெல்லாம் இயல்பாய் 
முடியும் எ - று . 


406 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) நாய்கடிது சிறிது தீது பெரிது - என வரும் . 


எல்லாம் என்றதனான் , இவ்வீற்று உருபு வாராது 
உருபின் பொருள்பட வந்த இடைச்சொல் முடியும் , 
வினையெச்ச முடியும் , இருபெயரொட்டுப் பண்புத்தொகை 
முடியும் , அல்வழி உறழ்ச்சி முடிபும் கொள்க . 


( உ - ம் . ) அவ்வாய்க் கொண்டான் இவ்வாய்க் 
கொண்டான் உவ்வாய்க் கொண்டான் எவ்வாய்க் 
கொண்டான் - சென்றான் தந்தான் போயினான் எனவும் , 
தாய்க் கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - எனவும் , 
பொய்ச்சொல் மெய்ச்சொல் - எனவும் , வேய் கடிது 
வேய்க்கடிது சிறிது தீது பெரிது - எனவும் வரும் . ( 66 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


362. 1 ) இவ்வீற்று உருபாவது வாய் என்னும் ஏழாவதன் 
உருபு . 


2 ) அவ்வாய்க் கொண்டான் முதலிய நான்கும் இடைச் 
சொற்றொடர் . 


3 ) தாய் - தாவி . 


நச்சினார்க்கினியம் 


361. இவ்வீற்றது அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் இயல்பென மொழிப. 


இஃது அவ்வீற்று அல்வழிக்கு எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) யகர ஈற்று அல்வழியெல்லாம் இயல்பாய் 
முடியும் என்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) நாய்கடிது சிறிது தீது பெரிது எனவரும் . 


புள்ளிமயங்கியல் 


407 


எல்லாம் என்றதனான் , அவ்வாய் க்கொண்டான் - 
இவ்வாய்க்கொண்டான் - உவ்வாய்க் கொண்டான் - எவ்வாய்க் 
கொண்டான் - சென்றான் தந்தான் போயினான் என உருபின் 
பொருள்பட முடிவனவும் , தாய்க்கொண்டான் தூய்ப் 
பெய்தான் என்றாற்போலும் வினையெச்சமும் , பொய்ச் 
சால் மெய்ச்சொல் எய்ப்பன்றி என்றாற்போலும் 
பண்புத்தொகையும் , வேய்கடிது வேய்க்கடிது என்னும் 
அல்வழியுறழ்ச்சி முடிபும் கொள்க . ( 66 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


361. 1. அவ்வாய் முதலியன அவ்விடம் முதலாகப் 
பொருள்படும் . 398 ஆம் சூத்திரவுரையுட் குறித்த அதோள் 
முதலியனவும் அன்ன. 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


361. அல்வழி யெல்லாம் இயல்பென மொழிய . 


அவ்வாய் என்றது ஆசிரியர் காலத்து ஏழாம் 
வேற்றுமையுருபு தொக்க பெயராய்க் கருதப்பட்டிருத்தலான் , 
அவ்வாய்க்கொண்டான் முதலியவற்றை வேற்றுமை 
வழியதாகக் கொள்ளலாம் . வேய்கடிது வேய்க்கடிது என்ற 
உறழ்ச்சியைப் புறனடைச்சூத்திரத்தாற் கொள்ளலாம் . 


361. ( அவ்வாய் முதலிய நான்கும் உருபின் 
பொருள்பட வந்த இடைச்சொல் என்பது உரையாளர்தம் 
துணிபு . ஆகவே , அவ்வாய்க்கொண்டான் முதலியவை 
உருபின் பொருள்பட முடியினும் இடைச்சொற்றொடர் 
ஆதலின் அல்வழி முடிபாய் இச்சூத்திரவுரையுள் 
இடம்பெற்றன என்க . வேய்கடிது வேய்க்கடிது என்னும் 
அல்வழி யுறழ்ச்சி முடிபினை அதிகாரப்புறனடையுள் 
அடக்குதல் சேய்த் தாகலின் , ஈண்டு எல்லாம் என்ற 
இலேசானே உரைகாரர் கொண்டனர் . ) 


408 


தொல்காப்பியடித்ததிகாரம் பக்காத்து 


இளம்பூரணம் 


363 . 


ரகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


ரகார இறுதி யகார இயற்றே . 


இச் ..... எனின் , ரகார ஈற்று வேற்றுமை முடி ! 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) ரகார ஈற்றுப்பெயர் , வேற்றுமைப் பொருட் 
புனர்ச்சிக்கண் , யகார ஈற்று இயல்பிற்றாய் , வல்லெழுத்து 
வந்தவழி மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) தேர்க்கால் செய்கை தலை புறம் - எனவரும் . ( 67 ) 


நச்சினார்க்கினியம் 


362. ரகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


ரகார இறுதி யகார இயற்றே . 

இது நிறுத்த முறையானே ரகார ஈற்று வேற்றுமைமுடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ரகார ..... இயற்று - ரகார ஈற்றுப்பெயர் , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் , யகார ஈற்று இயல் 
பிற்றாய் , வல்லெழுத்து வந்துழி அவ்வல்லெழுத்து 
மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) தேர்க்கால் செலவு தலை புறம் என வரும் . 

இம்மாட்டேற்றினை யகரஈற்று வேற்றுமை அல்வழி 
என்னும் இரண்டையும் கருதி மாட்டெறிந்தார் என்பார் , 
அல்வழி முடிபும் ஈண்டுக்காட்டுவர். யாம் இவ்வோத்தின் 
புறனடையாற் காட்டுதும் . இது ழகர ஈற்றிற்கும் ஒக்கும் . 

மாட்டேற்றான் உறழ்ச்சியும் கொள்க . 
வேர்ங்குறை வேர்க்குறை என வரும் . 

( 67 ) 


1 


புள்ளி மயங்கியல் 


409 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

362. 1. 360 ஆம் சூத்திரவிதியான் யகாரவீற்று உறழ்ச்சி 
முடிக்கப்பட்டது போன்று , இவ்வீற்று உறழ்ச்சியையும் 
மாட்டேற்றான் கொண்டார் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


362. ரகார இறுதி யகார இயற்றே . 


இவ்வீற்று அல்வழிக்குரிய விதி நூலுள் காணப் 
படாமையின் , அச்சூத்திரம் இருந்து கெட்டிருத்தல் 
வேண்டும் ; அல்லது , யகார இயற்று என்னும் மாட்டேறு 
பொதுப்பட நின்றதாகக் கொண்டு , அல்வழி யெல்லாம் 
இயல்பென மொழிப் ( 361 ) என்பதனை விதியாகக் கொள்ள 
வேண்டும் . அவ்விதிப்படி , ரகரவீறு அல்வழிக்கண் தேர்குறிது 
சிறிது தீது பெரிது என வருதலும் , அச்சூத்திரத்து ‘ எல்லாம் 
என்ற மிகையானே வேர்குறிது வேர்க்குறிது என்னும் 
உறழ்ச்சியும் , தகர்க்குட்டி என இருபெயரொட்டின்கண் 
மிகுதலும் கொள்க . 


362. ( இம்மாட்டேறு வேற்றுமை அல்வழி என்னும் 
இரண்டற்கும் பொதுவாக நின்றது எனக்கோடல் , பண்டை 
யுரையாளருள் ஒருசாரார் கருத்து என்பது நச்சினார்க்கினியர் 
உரையாற் போதரும் .) 


இளம்பூரணம் 


364. ஆர் முதலிய நான்கும் மெல்லெழுத்து மிக்கு 

முடியுமாறு 


ஆரும் வெதிரும் சாரும் பீரும் 
மெல்லெழுத்து மிகுதல் மெய்பெறத் தோன்றும் . 


இச் ..... எனின் , இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி கூறுதல் நுதலிற்று . 


410 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) ஆர் என்னும் சொல்லும் வெதிர் என்னும் 
சொல்லும் சார் என்னும் சொல்லும் பீர் என்னும் சொல்லும் , 
மெல்லெழுத்து மிக்கு முடிதல் மெய்ம்மை பெறத் தோன்றும் 
எ - று . 


( உ - ம் . ) ஆர்ங்கோடு வெதிர்ங்கோடு சார்ங்கோடு 
பீர்ங்கோடு செதிள் தோல் பூ - என வரும் . 


மெய்பெற என்றதனான் , பிறவும் மெல்லெழுத்து 
மிகுதல் கொள்க . 


( உ - ம் . ) குதிர்ங்கோடு துவர்ங்கோடு செதிள் தோல் பூ 
எனவரும் . 


இன்னும் அதனானே , பீர் என்பது , மேல் அம்முப் 
பெற்றவழி ( 70 ) இயைபு வல்லெழுத்து வீழ்வும் கொள்க . (68) 


நச்சினார்க்கினியம் 


363. ஆர் முதலிய நான்கும் மெலி மிகப் பெறுதல் 


ஆரும் வெதிரும் சாரும் பீரும் 
மெல்லெழுத்து மிகுதல் மெய்பெறத் தோன்றும் . 

இஃது இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிது விதி வகுத்தது . 


( இ - ள் . ) ஆரும் ....பீரும் - ஆர் என்னும் சொல்லும் 
வெதிர் என்னும் சொல்லும் சார் என்னும் சொல்லும் பீர் 
என்னும் சொல்லும் ; மெல்லெழுத்து..... தோன்றும் 
மெல்லெழுத்து மிக்கு முடிதல் மெய்ம்மைபெறத் தோன்றும் 
எ - று . 


( உ - ம் . ) ஆர்ங்கோடு வெதிர்ங்கோடு சார்ங்கோடு 
பீர்ங்கொடி செதிள் தோல் பூ எனவரும் . 


புள்ளி மயங்கியல் 


411 


பீர் மரம் என்பார் பீர்ங்கோடு என்பர் . பீர்வாய்ப் 
பிரிந்தநீர் நிறைமுறை செய்து ’ ’ என்றாற் போலச் சான்றோர் 
பலரும் செய்யுள் செய்தவாறு காண்க . 

மெய்பெற என்றதனான் , ஆரங் கண்ணி அடுபோர்ச் 
சோழர் ( அகநா. 92 ) என ஆர் அம்முப் பெறுதலும் , மாரிப் 
பீரத்து அலர்சில கொண்டே ( குறுந் . 98 ) எனப் பீர் அத்துப் 
பெறுதலும் கொள்க . இதனை அதிகாரப் புறனடையான் 
முடிப்பாரும் உளர் . 

இன்னும் இதனானே , கூர்ங்கதிர்வேல் ஈர்ங்கோதை 
என்றாற் போலவும் , குதிர்ங்கோடு 

விலர்ங்கோடு 
துவர்ங்கோடு சிலிர்ங்கோடு என்றாற் போலவும் , மெல் 
லெழுத்து மிகுவன கொள்க . 

இன்னும் இதனானே , துவரங்கோடு என அம்முப் 
பெறுதலும் கொள்க . 

( 68 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


363. 1. கோடாகிய சினை மரத்தொடு வருதல் மர . 
89 ஆம் சூத்திரத்தான் அறியப்படும் . 

2. வாய்க்கால் வழி வரும் நீரைப் பீர்க்கங் கொடிக்குப் 
பாயுமாறு இறைத்து என்று பொருள் கொள்க . 

3. குதிர் முதலிய நான்கும் மரப்பெயர் . கணே . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


363. ஆரும் வெதிரும் .......மெய்பெறத் தோன்றும் . 


நச்சினார்க்கினியர் ‘ ஆரங்கண்ணி என்று ஆர் அம்முச் 
சாரியை பெறுதலும் , மாரிப் பீரத்தலர் என்று பீர் அத்துச் 
சாரியை பெறுதலும் கொள்க என்றார் . அஃது ஆசிரியர்க்குக் 
கருத்தாயின் , ஆரும் பீரும் அம்மொடு சிவணும் என்று 
சூத்திரம் செய்திருப்பார் . அவ்வாறு செய்யாமையின் , ஆர் 
என்னும் மரப்பெயர் அம்முச்சாரியை பெறும் என்றல் 


412 


தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஆசிரியர் கருத்தன்று , அன்றியும் , பீரென் கிளவி அம்மொடு 
சிவணும் என்றவர், பீரென் கிளவிக்கு அத்தும் அம்மும் 
என்றாற் போன்று விதி கூறுவார் . இவற்றால் நச்சினார்க் 
கினியர் கூறியவை ஆசிரியர்காலத்து வழக்கல்ல என்று) 
கொள்க . இவற்றை இளம்பூரணர் புறனடையில் அமைத்தது 
பொருந்தும். 

363. ( இளம்பூரணர் புறனடையால் அமைத்த 
சாரியைப் பேற்றை நச்சினார்க்கினியர் சூத்திரத்து மிகையான் 
அடக்கிக் கொண்டார் , ஆண்டுப் படும் இயைபினும் ஈண்டுப் 
படும் இயைபுடைமை செறிவுடைத்தென்பது கருதி , சங்க 
விலக்கியத்துள் இச்சாரியைப்பேறு இரண்டும் பெரு 
வழக்கின என்று உணர்ந்தார் போலும் .] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


363. ஆரும் வெதிரும் ..... மெய்பெறத் தோன்றும் . 


ஆரங்கண்ணி என்பது ஆராகிய அழகிய கண்ணி எனப் 
பொருள் கோடற்கும் ஏற்பதாகலின் , ஆர் அம்முச்சாரியை 
பெறும் என உரையாளர் கூறுவது நிரம்பாது என்க . 


இளம்பூரணம் 


365. சார் எனும் பெயர் காழ் வருவழி வல்லெழுத்து 

மிகுதல் 


1 


சார் என் கிளவி காழ்வயின் வலிக்கும் . 


ச் . எனின் , மேலனவற்றுள் சார் என்பதற்கு 
எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) சார் என்னும் சொல் காழ் என்னும் சொல் 
லொடு புணருமிடத்து வல்லெழுத்து மிக்குப் புணரும் எறு . 


வருமாறு : சார்க்காழ் என வரும் . 


{ 69 ) 


புள்ளி மயங்கியல் 


413 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

365. 1 ) அவற்றுள் என்ற தனிச்சொல் இருப்பின் 
சிறக்கும் . 

2 ) காழ் - விதை; வயிரம் என்னும் உள்ளீடு அன்று என்பர் 
நச்சினார்க்கினியர் . 


நச்சினார்க்கினியம் 


364. சார் , காழ் வருவழிப் புணருமாறு 

சார்என் கிளவி காழ்வயின் வலிக்கும் . 
இஃது எய்தியதன்மேல் சிறப்புவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) சாரென்.... வலிக்கும் - சார் என்பது காழ் 
என்பதனொடு புணருமிடத்து வல்லெழுத்து மிக்குப் புணரும் 


எ - று . 


வருமாறு : சார்க்காழ் எனவரும் , சாரினது வித்து என்பதே 
பொருள். இதனை வயிரம் எனின் கிளந்தோதுவர் 
என்றுணர்க . 

( 69 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


364. 1. மரத்தின் அகக்காழாகிய வயிரம் எனின் , 
கிளந்தோதுவர் என்றார் . மரத்தின் உறுப்பாக வயிரம் 
மரபியலுள் சொல்லப்பட்டிலது ; பழம் என்புழிக் காழாகிய 
விதை சொல்லப்பட்டதாம் . அகக்காழ் உள்ளீடாதலின் 
புறத்தே தோன்றாது . கிளந்தோதலாவது காழ்வயிரமாயின் 
என்றாற் போல விசேடித்துச் சூத்திரித்தல் . 


இளம்பூரணம் 


366. பீர் எனும் பெயர் ( வன்கணம் வருவழி ) அம்மொடு 

பொருந்துதல் 


பீர்என் கிளவி அம்மொடும் சிவணும் . 


414 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இச் .... எனின் , அவற்றுள் பீர் என்பதற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு .... ற்று . 

( இ - ள் . ) பீர் என்னும் சொல் , மெல்லெழுத்தேயன்றி , 
அம்முச்சாரியையும் பெற்றுவந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) பீரங்கோடு செதிள் தோல் பூ - என வரும் . ( 70 ) 


நச்சினார்க்கினியம் 


365. பீர் அம்முச்சாரியையொடும் முடிதல் 

பீர்என் கிளவி அம்மொடும் சிவனும் . 


( இ - ள் . ) பீரென் ...சிவணும் - பீர் என்னும் சொல் , 
மெல்லெழுத்தேயன்றி அம்முப்பெற்றும் முடியும் எ - று . 

( உ - ம் . ) பீரங்கொடி , செதிள் தோல் பூ எனவும் , 
பொன்போற் பீரமொடு பூத்த புதன்மலர் ( நெடு . 14 ) எனவும் 
வரும் . 


உம்மை இறந்தது தழீஇயிற்று . 


( 70 ) 


இளம்பூரணம் 
367. லகார ஈற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


லகார இறுதி னகார இயற்றே . 


இச்.... எனின் , லகார ஈற்றிற்கு னகார ஈற்று வேற்றுமை 
யோடு இயைய வேற்றுமைமுடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) லகார ஈற்றுப்பெயர், வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண் , வல்லெழுத்து முதல்மொழி வரின் , னகார 
ஈற்றின் இயல்பிற்றாய் , லகாரம் றகாரமாய்த் திரிந்து முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) கற்குறை சிறை தலை புறம் - எனவரும் . ( 71 ) 


புள்ளி மயங்கியல் 


415 


நச்சினார்க்கினியம் 
366. லகார ஈற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 

லகார இறுதி னகார இயற்றே . 

இது நிறுத்த முறையானே லகாரஈற்றை வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சிக்கண் புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) லகார ... இயற்று - லகார ஈற்றுப் பெயர் , 
வன்கணம் வந்துழி , னகார ஈற்று இயல்பிற்றாய் , லகரம் 
றகரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) கற்குறை சிறை தலை புறம் - நெற்கதிர் சோறு 
தலை புறம் - என வரும் . 

( 71 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப் 

366.1 . நெல் + தலை = நெற்றலை ; 149 , 366 ஆம் சூத்திர 
விதிகளான் முடிக்க . 

ளம்பூரணம் 


368. இவ்வீற்றுப்பெயர் மென்கணம் வருவழி லகரம் 

னகரமாதல் 


மெல்லெழுத்து இயையின் னகாரம் ஆகும் . 

இச்... எனின் , அவ்வீறு மென்கணத்தொடு முடியுமாறு 
கூறு ..... ற்று . 

இ - ள் . ) அவ்வீறு , மென்கணம் வந்தியையின் லகாரம் 
னகாரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) கன்ஞெரி நுனி முறி - என வரும் . 


இச்சூத்திரத்தினை வேற்றுமையது ஈற்றுக்கண் அல் 
வழியது எடுத்துக்கோடற்கண் சிங்க நோக்காக வைத்தமை 
யான் , அல்வழிக்கும் இம்முடிபு கொள்க . 


( உ - ம் . ) கன்ஞெரிந்தது நீண்டது மாண்டது - எனவரும் . ( 72 ) 


416 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


368. I ) இவ்வாறே 398 ஆம் சூத்திரவுரையிலும் 
இளம்பூரணர் குறிப்பிடுவார் . நச்சினார்க்கினியரும் 
இவ்வீரிடத்தும் இளம்பூரணருரையை வழிமொழிந்தார் . 


நச்சினார்க்கினியம் 


367. இவ்வீறு இருவழியும் மென்கணம் வருவழித் திரிதல் 


மெல்லெழுத்து இயையின் னகாரம் ஆகும் . 

இது னகரமாம் என்றலின் , இவ்வீற்றிற்கு எய்தாதது 
எய்துவித்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து .....ஆகும் அவ்வீறு 
மென்கணம் வந்து இயையின் னகாரமாகத் திரிந்து முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) கன்ஞெரி நுனி முரி என வரும் . 

இச்சூத்திரத்தினை வேற்றுமையிறுதிக்கண் அல்வழியது 
எடுத்துக்கோடற்கண் சிங்கநோக்காக வைத்தமையான் , 
அல்வழிக்கும் இம்முடிபு கொள்க . 

கன்ஞெரிந்தது நீண்டது மாண்டது எனவரும் . ( 72 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


367. 1. இவ்வாறே 397 ஆம் சூத்திரக்கிடக்கை 
முறையையும் உரையுள் குறிப்பிடுவார் . 


இளம்பூரணம் 


369 . 


அல்வழிக்கண் ( வன்கணம் வருவழி ) லகரம் 

வல்லெழுத்தோடு உறழ்ந்து முடிதல் 


அல்வழி எல்லாம் உறழ்என மொழிப.. 


புள்ளிமயங்கியல் 


417 


இச் ..... எனின் , இவ்வீற்றிற்கு அல்வழி முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) இவ்வீற்று அல்வழிக்கண் எல்லாம் தன் திரிபு 
வல்லெழுத்தினோடு உறழ்ந்து முடியும் என்று சொல்லுவர் 
புலவர் எ - று . 


( உ - ம் . ) கல்குறிது கற்குறிது சிறிது தீது பெரிது - என 
வரும் . 


எல்லாம் என்றதனான் , கல்குறுமை கற்குறுமை 
எனக் குணம் பற்றி வந்த வேற்றுமைக்கும் இவ்வுறழ்ச்சி 
கொள்க . 


இன்னும் அதனானே , இவ்வீற்று வினைச்சொல் ஈறு 
திரிந்தனவும் கொள்க . 

( உ - ம் . ) வந்தானாற் கொற்றன் - என வரும் . 


இன்னும் அதனானே, அக்காற் கொண்டான் - இக்காற் 
கொண்டான் - உக்காற் கொண்டான் - எக்காற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - என , உருபு வாராது உருபின் 
பொருள்பட வந்தவற்றின் முடியும் ஈண்டே கொள்க . 


இதனாற் பிறவும் உள்ளவாறு அறிந்து ஒட்டிக் 
கொள்க . 

( 73 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 

369.1) ஆல் : அசைநிலை . வினைமுற்றோடொன்றி ( ப் 
பிரிக்கப்பட முடியாததாய் ) இவ்வசைநிலை நிகழ்கிறது , 
இவ்வாறு உரைத்தாரால் உரையாசிரியர் எனின் என்புழிப் 
போல . 


2 ) அக்கால் முதலிய நான்கும் அவ்விடத்தே - 
அக்காலத்தே - என்பன முதலாக ஏழனுருபின் பொருள்பட 
( நிலம் , காலம் ) வந்தன . 


கங்காதரன் -27 


418 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நச்சினார்க்கினியம் 


368. இவ்வீற்று அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் உறழ் என மொழிப . 


இஃது இவ்வீற்று அல்வழிமுடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) அல்வழி ..... மொழிப- இவ்வீற்று அல்வழிகள் 
எல்லாம் தம் திரிபு வல்லெழுத்தினோடு உறழ்ந்து முடியும் 
என்று கூறுவர் புலவர் எ - று . 

( உ - ம் . ) கல்குறிது கற்குறிது சிறிது தீது பெரிது எனவரும் . 

எல்லாம் என்றதனான் , கல்குறுமை கற்குறுமை 
சிறுமை தீமை பெருமை எனக் குணம் பற்றி வந்த 
வேற்றுமைக்கும் உறழ்ச்சி கொள்க . 

இன்னும் இதனானே , வினைச்சொல் ஈறு திரிந்தனவும் 
உருபு திரிந்தனவும் கொள்க . 

வந்தானாற் கொற்றன் பொருவானாற் போகான் 
எனவும் , அத்தாற் கொண்டான் இத்தாற் கொண்டான் உத்தாற் 
கொண்டான் எத்தாற் கொண்டான் எனவும் வரும் . 

அக்காற் கொண்டான் போலப் பிறவும் முடிபுள்ளன 
எல்லாம் இதனான் முடித்துக் கொள்க . 

( 73 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


368. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 

2. அதனான் இதனான் முதலியவை , அத்தான் இத்தான் 
முதலாக அன்சாரியை கெட்டு , கெட்டவழித் தகரம் 
இரட்டித்து முடிந்தன . குறள் 524 , பரி . உரை காண்க . 


3. காலமும் இடமும் பற்றிய ஏழாம் வேற்றுமை 
யுருபின் பொருள்பட வந்த சொற்கள் அக்கால் இக்கால் 
உக்கால் எக்கால் என்பன . 


புள்ளிமயங்கியல் 


419 


இளம்பூரணம் 
370. தகரம் வருவழி லகரம் ஆய்தமாகத் திரிதலும் 

உண்மை 


தகரம் வருவழி ஆய்தம் நிலையலும் 
புகர் இன்று என்மனார் புலமை மோரே . 


இச் .... எனின் , மேலதனுள் ஒரு கூற்றிற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அவ்வாறு றகாரமாய்த் திரிந்த லகாரம் , தகர 
முதல் மொழி வருமொழியாய் வந்தவழி , அவ்வாறு 
றகரமாய்த் திரிதலேயன்றி , ஆய்தமாய்த் திரிந்து நிற்றலும் 
குற்றமின்று என்று சொல்லுவர் ஆசிரியர் எ - று . 


( உ - ம் . ) கஃறீது கற்றீது - என வரும் . 


புகரின்று என்றதனான் , நெடியதன் இறுதி ( 75 ) 
என்பதனுள் , வேறீது வேற்றீது - என்னும் உறழ்ச்சிமுடிபும் 
கொள்க . 

( 74 ) 


நச்சினார்க்கினியம் 


369. லகரம் ஆய்தமாகவும் திரிந்து நிற்குமிடன் 


தகரம் வருவழி ஆய்தம் நிலையலும் 
புகர் இன்று என்மனார் புலமை யோரே . 


இது லகரம் றகரமாய்த் திரிதலே யன்றி ஆய்தமாகவும் 
திரியும் என்றலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) தகரம் ... புலமையோரே - தகரம் முதலாகிய 
மொழி வந்தால் , லகரம் றகரமாய்த் திரிதலேயன்றி 
ஆய்தமாகத் திரிந்து நிற்றலும் குற்றமின்று என்று சொல்லுவர் 
ஆசிரியர் எ - று . 


420 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) கஃறீது கற்றீது என வரும் . 

‘புகரின்று என்றதனான் , நெடியத னிறுதி ( 370 ) 
என்பதனுள் , வேறீது வேற்றீது என்னும் உறழ்ச்சி முடிபும் 
கொள்க . 

( 74 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

369. 1. கல் + தீது = கற்றீது ; நிலைமொழியீற்று லகரம் 
றகரமாதல் 360 ஆம் சூத்திரவிதியானும் , வருமொழித் 
தகரத்திரிபு 149 ஆம் சூத்திரவிதியானும் கொள்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


369. தகரம் வருவழி ....... புலமை யோரே . 

வருமொழித் திரிபு தொகைமரபினுள் ( 149 ) 
பெறப்படும் . பஃறாழிசைபஃறொடை என விதியீறாகி நின்ற 
லகரத்திற்கும் இவ்விதி ஒக்கும் . ஏற்புழிக் கோடல் 
என்பதனான் இத்திரிபு குறில்வழி நின்ற லகரத்திற்கேயாம் 
என அறிக . 

369. [ பஃறாழிசை பஃறொடை என்புழி , நிலைமொழி 
யீற்று லகரம் ஆய்தமாகத் திரிதலை இவ்வுரைகாரர் 
உடன்படுகிறார் . நிலைமொழியாக நின்றவை பல் சில் 
என்னும் லகரப்புள்ளி யீற்றுச் சொற்கள் . சூ . 215- உரையுள் , 
“ உரையாளர் , அருத்தாபத்தியானும் மிகையானும் பல்கடல் 
பல்சேனை பல்யானை பல்வேள்வி பன்மீன் பஃறுளி 
பல்லறம என வருவனவற்றை அடக்கிக் கூறுவர் . அதனாற் 
பல சில என்பவையே அகரம் நீங்கிப் பல்சில் என நின்றன 
என்பது அவர்கருத்து . அக்கருத்து மொழியியலுக்கு 
மாறானதாகும் " என்று குறிப்பிடும் இவர், பல்சில் என்பனவே 
பல சில எனத் திரிந்து வருவன என்னும் துணிவினராதல் 
புலனாம் . ஆசிரியர் தொடரல் இறுதி ( 214 ) எனப் பல சில 
என்பவற்றைப் புணர்நிலைக்குரியவாகக் காட்டுதற்கு இவர் 
யாது அமைதி கூறவியலும் ? திரிந்த சொற்களை நிலைவரு 
மொழிகளாக ஆசிரியர் விதிப்பாரா ? ] 


421 


புள்ளிமயங்கியல் 


இளம்பூரணம் 


371. தனிநெடிலை யடுத்த லகாரஈறு இயல்பாய் 

முடிதலும் உடைமை 


நெடியதன் இறுதி இயல்புமார் உளவே . 


இச்..... எனின் , மேலதற்கு எய்தியது ஒருவழி விலக்கிப் 
பிறிதுவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) நெடியதன் இறுதிக்கண் நின்ற லகார ஈறு , 
குறியதன் இறுதிக்கண் நின்ற லகாரம் போலத் திரிந்து 
உறழ்தலேயன்றி ( 73 ) இயல்பாய் முடிவனவும் உள எ - று . 

( உ - ம் . ) பால்கடிது சிறிது தீது பெரிது - என வரும் . 

இயல்பாகாது திரிந்தன வேல்கடிது வேற்கடிது - என்றாற் 
போல்வன. 

( 75 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


371. பால் + தீது = பாறீது ( 150 , 161 ஆம் சூத்திரவிதியான் 
முடியும் ) என முடிதலின் , வண்ணத்து ஏனைய மூன்றுமே 
கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


370. தனிநெடிலொற்று இயல்பாதலும் உண்மை 


நெடியதன் இறுதி இயல்புமார் உளவே . 


இஃது அல்வழியெல்லாம் உறழ் ( 368 ) என்றதனோடு , 
இயல்பாக என்றலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி வகுத்தது . 


இ - ள் . ) நெடியதன் ...உள - நெட்டெழுத்தின் ஈற்று 
லகாரஈறு , குறியதன் இறுதிக்கண் நின்ற லகாரம் போலத் 
திரிந்து உறழ்தலேயன்றி , இயல்பாய் முடிவனவும் உள எ - று . 


422 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) பால்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 
இயல்பு ஆகாது திரிந்தனவேற்கடிது என்றாற்போல்வன . ( 75 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

370. 1. ( பால் + தீது = பாறீது ; வருமொழி முதல் தகரம் 
றகரமாதல் , நிலைமொழி ஈறு கெடுதல் இவற்றை 149, 160 ஆம் 
சூத்திரங்களாற் கொள்க .) ஈண்டுத் திரிபின்றி இயல்பாய் 
முடியும் என்பதே உரையாசிரியன்மார் இருவரும் கொண்ட 
கருத்து . வேறீது என்னும் முடிபு அவ்விதிகளான் அமையும் . 

இளம்பூரணம் 
372. நெல் முதலிய நான்கு பெயரும் அல்வழிக்கண்ணும் 

ஈறு றகரமாதல் 
நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமை இயல . 

இச் ..... எனின் , இவ்வீற்று அல்வழியுள் சிலவற்றிற்கு 
வேறு முடிபு கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) நெல் என்னும் சொல்லும் செல் என்னும் 
சொல்லும் கொல் என்னும் சொல்லும் சொல் என்னும் 
சொல்லும் ஆகிய இவை நான்கு சொல்லும் , அல்வழியைச் 
சொல்லுமிடத்தும் , தம் வேற்றுமைமுடிபின் இயல்பின 
வாய் , லகாரம் றகாரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) நெற்கடிது செற்கடிது கொற்கடிது சொற்கடிது 
சிறிது தீது பெரிது - என வரும் . 

( 76 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 
372. 1 ) செல் - மேகம் ; கொல் - கொல்லுத் தொழில் . 

நச்சினார்க்கினியம் 
371. நெல் முதலிய நாற்சொல்லும் அல்வழிக்கண் 

முடியுமாறு 
நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமை இயல . 


புள்ளிமயங்கியல் 


423 


இஃது அல்வழிக்கண் உறழ்ந்து முடிக என்றதனை ( 368 ) 
வேற்றுமை முடிபைப் பெறுக என்றலின் , எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) நெல்லும் ..... சொல்லும் - நெல் என்னும் 
சொல்லும் . செல் என்னும் சொல்லும் கொல் என்னும் 
சொல்லும் சொல் என்னும் சொல்லும் ஆகிய இந்நான்கு 
சொல்லும் ; அல்லது ..... இயல - அல்வழியைச் சொல்லு 
மிடத்தும் , தாம் வேற்றுமை முடிபின் இயல்பினவாய் , லகரம் 
றகரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

உம்மை சிறப்பு . 

( உ - ம் . ) நெற்காய்த்தது செற்கடிது கொற்கடிது 
சொற்கடிது சிறிது தீது பெரிது என வரும் . 

( 76 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


371. 1 , 2. செல் - மேகம் ; கொல் - கொல்லனது 
கொல்லுத்தொழில் . 


3. கிளப்பினும் : வேற்றுமை முடிபினது ஆற்றலைக் 
குறித்தலின் உயர்வு சிறப்பும்மை . 


இளம்பூரணம் 


373. இல் எனும் சொல் ( வன்கணம் வருவழி ) 

நால்வகையான் முடியுமாறு 


இல்என் கிளவி இன்மை செப்பின் 
வல்லெழுத்து மிகுதலும் ஐஇடை வருதலும் 
இயற்கை ஆதலும் ஆகாரம் வருதலும் 
கொளத்தகு மரபின் ஆகிடன் உடைத்தே . 


இச் .... எனின் , இவ்வீற்று வினைக்குறிப்புச் சொல் 
ஒன்றற்கு வேறு முடிபு கூறு .... ற்று . 


424 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இ - ள் . ) இல் என்னும் சொல் புக்குறையும் இல்லை 
உணர்த்தாது ஒருபொருளது இல்லாமையை உணர்த்து 
மிடத்து , வல்லெழுத்து முதல் மொழி வந்தவழி மேல் 
வருகின்ற ஐகாரத்தொடு வல்லெழுத்து மிகுதலும் , 
வல்லெழுத்து வாராது ஐகாரமே வந்து முடிதலும் , ஐகாரம் 
வாராது இயல்பாய் முடிதலும் , ஆகாரம் வந்து முடிதலும் 
ஆகிய இம்முடிபு நான்கும் , இச்சொல்லிற்கு முடிபாகக் 
கொள்ளத்தகும் மரபானே இதன் முடிபு ஆகும் இடனுடைத்து 


எ - று . 


‘கொளத்தரு மரபின் என்றதனான் , வல்லெழுத்து 
மிக்கவழி ஐகாரம் வருதலும் , ஆகாரம் மிக்கவழி வல்லெழுத்து 
மிகுதலும் கொள்க . 


இயல்பு முற்கூறாதொழிந்ததனான் , வல்லெழுத்து 
மிகுதி ஆகாரம் வந்த வழிக்கே முடிதலின் சிறப்புடைத்து 
ஆதலும் , ஐகாரம் வந்தவழி மிகுதலும் மிகாமையும் 
உடைமையின் சிறப்பின்று ஆதலும் கொள்க . 


1 


இல்கல் 


( உ - ம் . ) இல்லைக்கல் இல்லைகல் ,, 
இல்லாக்கல் சுனைழடி பறை - எனவரும் . 


இல்லைக்கல் இல்லை கல் - என்பன இல்லை 
என்னும் ஐகார ஈற்றுச் சொல் முடிபன்றோ என்றும் , 
இல்லாக்கல் என்பது உள்ள என்னும் பெயரெச்சத்து எதிர் 
மறையாகிய ஆகாரஈற்றுச் சொல்லது முடிபன்றோ என்றும் , 
இல்கல் என்பது பண்புத்தொகை முடிபன்றோ என்றும் 
கூறின் , அம்முடிபுகளோடு இம்முடிபுகள் எழுத்தொப்புமை 
அன்றி , இவை ஓசைவேற்றுமையுடைய என்பது போலும் 
கருத்து . அவ்வோசை வேற்றுமையாவன: ஐகார ஈறாகியவழி 
அவ் ஐகாரத்து மேல் ஒலியூன்றியும் , லகார ஈறாயவழி ஒரு 
திரண்மையாக ஒலியாது அந்த லகார ஒற்றின்மேல் ஒலி 
யூன்றியும் , அந்த லகார ஈறு இயல்பு முடிபாயவழிப் 
பண்புத்தொகைபோல் ஒரு திரண்மையாய் ஒலியாது 


புள்ளி மயங்கியல் 


425 


இடையற்று லகரத்தின்மேல் ஒலியூன்றியும் " , ஆகார ஈறாய 
வழி ஒரு திரண்மையாய் அவ்ஆகாரத்துமேல் ஒலியூன்றியும் 
( ஆண்டு லகார ஈறாயவழி ஒரு திரண்மையாக ஒலியாது அந்த 
லகரத்து மேல் ஒலியூன்றியும் ) வரும் வேறுபாடுகள் போலும் . 

இல் என்பது எதிர்மறை வினைக்குறிப்புமுற்று 
விரவுவினை . 

( 77 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

373. 1 ) இவ்விலேசினான் , வல்லெழுத்து மிகுதி 
ஆகாரம் ஈறாயவழிச் சிறப்புடைத்தாகலும் , ஐகாரம் 
ஈறாயவழி சிறப்பின்றாகலும் கொள்ளப்படும் . 


2 ) நச்சினார்க்கினியர் பெயரெச்சவிகுதி தொக்கு நின்ற 
தொடராகக் கொள்வர் . 


3 ) இல்லை கல் என்றவழி , வினைமுற்றுத் தொடர் 
என்பது தோன்ற நிலைமொழியீற்று ஐகாரத்தின்மேல் 
அழுத்தங்கொடுத்து உச்சரித்தல் வேண்டும் . 

4 ) இத்தொடர் ஈண்டே அமைதல் பொருந்தும் . 

5 ) இல் கல் என்றவழி , பண்புத்தொகைபோல ஒரு 
சொல் நீர்மைப்பட ஒலியாது நிலைமொழியீற்று லகரத்தில் 
அழுத்தம் கொடுத்து ஒலித்தல் வேண்டும் . 

6 ) ஒரு திரண்மையாய் ஒலியாது என ஒருசொல் 
விடுபட்டதனை இணைத்துரைக்க . ஆகாரத்தின்மேல் 
ஒலியூன்ற வேண்டுதலின் , ஒருசொல் நீர்மைப்பட 
ஒலிக்கலாகாமை பெற்றாம் . 

7 ) இடைச்செருகலெனக் களைக , முன்னரே சொல்லப் 
பட்டமையான் . 

8 } * வாழ்க்கை , எனைமாட்சித்தாயினும் இல் ( குறள்52 ) 
இவறியார் இல் ( லாகியார் ) இல் - இலர் ( ஷை 935 பரி . ) 
வன்கணார் இல் ( குறள் 276 ) 


426 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இல்லாக் கல் என்பதனை இளம்பூரணர் வினை 
முற்றுத் தொடராகவே கொண்டுள்ளார் எனத் தோன்றுகிறது . 
இல்லா என்புழி ஆகாரம் சாரியை ; சாரியை நோக்கி 
வல்லெழுத்து மிக்கது எனக்கொள்ளவேண்டும் . ‘ இல்லா 
என்பதனை உள்ள என்பதன் எதிர்மறையாகிய பெயரெச்சக் 
குறிப்பாக நச்சினார்க்கினியர் கொண்டார் . 


நச்சினார்க்கினியம் 


372. இல் எனும் வினைக்குறிப்பு முடிந்து நிற்குமாறு 

இல்என் கிளவி இன்மை செப்பின் 
வல்லெழுத்து மிகுதலும் ஐஇடை வருதலும் 
இயற்கை ஆதலும் ஆகாரம் வருதலும் 
கொளத்தகு மரபின் ஆகிடன் உடைத்தே . 

இஃது இவ்வீற்று வினைக்குறிப்புச் சொல்லுள் 
ஒன்றற்கு எய்தாதது எய்துவித்தது . 

(இ - ள் . ) இல்லென் ........ செப்பின் - இல் என்னும் 
சொல் , இருப்பிடமாகிய இல்லை யுணர்த்தாது ஒரு 
பொருளின் இல்லாமையை உணர்த்துமிடத்து ; 
வல்லெழுத்து .... வருதலும் - வல்லெழுத்து முதல்மொழி 
வந்துழி அவ்வல்லெழுத்து மிக்கு முடிதலும் , ஐகாரம் 
இடையே வருதலும் , இரண்டும் வாராது இயல்பாய் 
முடிதலும் , ஆகாரம் வந்து முடிதலுமாகிய இந்நான்கு 
முடிபும் ; கொளத்தகு .......உடைத்து - சொற்கு முடிபாகக் 
கொளத்தகு முறையானே , தன்முடிபாம் இடனுடைத்து எ - று . 

‘ கொளத்துரு மரபின் என்றதனான் , வல்லெழுத்து 
முதல் மொழி வந்துழி ஐகாரம் வருதலும் , ஐகாரம் வந்துழி 
வல்லெழுத்து மிகுதலும் மிகாமையும் , ஆகாரம் வந்துழி 
வல்லெழுத்து மிக்கு முடிதலும் கொள்க . 

( உ - ம் . ) இல் என நிறுத்தி , கொற்றன் சாத்தன் தெளிவு 
பொருள் எனத்தந்து , வல்லெழுத்தும் ஐகாரமும் கொடுத்து , 
இல்லைக்கொற்றன் என ஏனையவற்றோடும் ஒட்டுக . 


புள்ளி மயங்கியல் 


427 


இன்னும் அவ்வாறே நிறுத்தி ஐகாரமே கொடுத்து , 
இல்லைகொற்றன் சாத்தன் தெளிவு பொருள் என 
வல்லெழுத்து மிகாதும் முடிக்க . 

இன்னும் கொளத்தரு மரபின் என்றதனான் , ஏனைக் 
கணத்தின் முன்னும் ஐகாரமே கொடுத்து , இல்லைஞாண் நூல் 
மணி வானம் ஆடை என ஒட்டுக . 


இஃது இல் என்பதொரு முதனிலை நின்று வருமொழி 
யோடு இங்ஙனம் புணர்ந்தது என்பது உணர்தற்கு ‘இல்லென் 
கிளவி என்றும் , ‘இயற்கை யாதலும் என்றும் கூறினார் . 
இம்முடிபு வினையியலுள் விரவுவினைக்கண் இன்மை 
செப்பல் என்புழி , இல்லை இல் ( சொல் . 222 சேனா . ) என்று 
உரைகூறியவதனானும் , அவனில்லை என்றாற் போல்வன 
உதாரணமாக எல்லா ஆசிரியரும் காட்டியவற்றானும் உணர்க . 


இதனானே , இங்ஙனம் புணர்த்த சொல் அன்றி , இல்லை 
என ஐகார ஈறாய் நிற்பதொரு சொல் இன்மையும் உணர்க . 
ஆயின் , இன்மை முதலியவற்றையும் இவ்வாறே புணர்க்க 
வெனின் , அவை வருமொழியின்றி ஒரு சொல்லாய் நிற்றலின் 
புணர்க்காராயினார் . 

இனி இயல்பு வருமாறு : எண்ணில் குணம் செய்கை 
துடி பொருள் எனவும் , பொய்யில் ஞானம் மையில் 
வாண்முகம் , ( கலி 7 : 8 ) எனவும் வரும் . 

இனி ஆகாரம் வருமாறு : இல்லாக்கொற்றன் சாத்தன் 
தேவன் பொருள் என ஆகாரம் வல்லெழுத்துப் பெற்றன. 

பிற்கூறிய இரண்டும் இல் என்னும் வினைக்குறிப்பு 
முதனிலை அடியாகத் தோன்றிய பெயரெச்சமறை தொக்கும் 
விரிந்தும் நின்றன . 

இயல்பு முற்கூறாததனான் , இம்முடிபிற்கு வேண்டும் 
செய்கை செய்க . தாவினீட்சி என்றாற்போல வேறுபட 
வருவனவற்றிற்கும் வேண்டும் செய்கை செய்து முடிக்க . ( 77 ) 


428 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


372.1 . பெயரெச்ச மறையைக் காட்ட , பிற சொற்களிற் 
போல ஆகார இறுதிநிலை இல் என்னும் வினைக்குறிப்பு 
முதனிலைக்கு வேண்டா, முதனிலையே எதிர்மறைப் 
பொருட்டாதலின் . ஆயினும் , செல் -உண் - முதலான உடன் 
பாட்டுப் பொருளவாகிய முதனிலைக்கு எதிர்மறைப் 
பொருளையுணர்த்த ஆகாரம் இறுதி நிலையாக இயைவது 
போல , இச்சொற்கும் ( ஒப்புமையாக்கம் கருதி ) ஆகார 
இறுதிநிலை விரிந்து வருதல் கொள்ளப்படும் . எண்ணில் 
குணம் என்புழி , பெயரெச்ச மறையைக் காட்டும் ஆகார 
இறுதிநிலை தொக்கது ; இல்லாக் கொற்றன் என்புழி அது 
விரிந்து நின்றது . 


2. இல் + ஆ : ஆகாரம் புணர்ந்துழி லகர ஒற்று 
இரட்டுதல் 160 ஆம் சூத்திர விதியாற் கொள்க . இல்லா + 
கொற்றன் : 222 ஆம் சூத்திரத்து உம்மையாற்றலான் 
வல்லொற்று மிகுதல் கொள்க ; எதிர்மறைக் குறிப்பு 
வினைக்கு வாய்பாடின்றேனும் ( ஒப்புமையாக்கம் பற்றி ) 
ஆகார இறுதி பெற்றியலுதலின் செய்யா எனும் வாய்பாட்டுப் 
பெயரெச்சம் என உபசார வழக்கால் ஏற்றப்பட்டதென்க . 


3. தா + இல் + நீட்சி = தாவினீட்சி ; வகரவுடம்படு மெய் 
டைவருதலின் தாவில் எனமுடியும் ; தாவில் + நீட்சி 
என்புழி , வருமொழி நகரத்திரியும் நிலைமொழியீற்று லகரக் 
கேடும் முறையே 149ஆம் சூத்திரவிதியானும் 160 சூத்திரத்துள் 
இலேசினானும் கொள்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


373. இல்லென் கிளவி ...... ஆகிடன் உடைத்தே . 


ஐகாரவீற்றுப் பெயர்ச் சொல்லைப் பற்றியே 
வேற்றுமை யல்வழி ( 159 ) என்ற சூத்திரத்திலும் , ஆகார 
வீற்று வினையெச்சத்தைப் பற்றியே செய்யா என்னும் ( 223 ) 


புள்ளி மயங்கியல் 


429 


என்ற சூத்திரத்திலும் ஆசிரியர்கூறினார் ; இன்று இல முதலிய 
சொற்களை வினைக்குறிப்பாக வினையியலிற் கூறினார் . 
ஆகலான் இல்கல் என்பது அஃறிணை போன்று வினைத் 
தொகையாகுமன்றிப் பண்புத்தொகை ஆகாமையான் , 
இளம்பூரணர்வினவிய கடா பொருந்தாதென்க . இக்கடாவும் 
கடாவிற்கு விடையாயுள்ள தொடரும் இடைச்செருகல் 
எனத்தோன்றுகிறது . இது நச்சினார்க்கினியர் உரையானும் 


விளங்கும் . 


373. ( இல்கல் அஃறிணை போன்று வினைத்தொகை 
ஆகுமன்றிப் பண்புத்தொகை யாகாமையான் - என்னும் 
சாத்திரியாரது இவ்வுரைப்பகுதி சோர்வினான் நேர்ந்த 
பிழைபாடுடையது . இல்கல் அஃறிணை இரண்டும் வினைத் 
தொகையாகா ; பண்புத்தொகையேயாம் . இன்மை + கல் = 
இல்கல் ; இலதாகிய கல் என ஒன்றன்பால் அறியவரும் 
இறுதிநிலை தொக்கது . பண்புத் தொகையாகியவழி 
ஒருசொல் நீர்மைப்பட ஒலிக்கும் . இது நிலைமொழி 
வருமொழி செய்யப்பட்டுப் புணரியல் நிலையிடை உணரத் 
தோன்றாது என்றார் ஆசிரியர் தொல்காப்பியனார் . 

ஈண்டு ‘ இல்கல் பயனிலைத் தொடராதலின் , பண்புத் 
தொகை போல ஒரு திரண்மையாய் ஒலியாது , லகரத்தின் 
மேல் ஒலியூன்றிப் பிளவுபட ஒலிக்கும் 
இளம்பூரணருரையாம் . 

நச்சினார்க்கினியர் ‘ இல்கல் பெயரெச்சமறை தொக்க 
தாக ( இல்லாக்கல் என்புழி அம்மறை விரிந்தது காண்க . ) 
உரைத்தலின் , அவருரையில் இளம்பூரணருரை விளக்கம் 
போந்திலது . ] 


என்பது 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


372. இல்லென் கிளவி .......... ஆகிட னுடைத்தே . 


இல்லை என்னும் குறிப்புமுற்று , முன்பிருந்து பின் 
இல்லாத நிலையை உணர்த்தும் . வால் இல் குதிரை 


430 

தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
என்றாங்கு வரும் . இன்மை என்னும் பண்புப்பெயர் 
எப்பொழுதும் இல்லாமையை உணர்த்தும் . கொம்புஇல் 
குதிரை என்றாங்கு வரும் . 


ஈண்டுக் கூறிய இன்மை ‘ பொருண்மை சுட்டல் ஆகிய 
உண்மை என்னும் பண்புச் சொற்குரிய எதிர்மறைச் 
சொல்லாம் . 


இவ்வாறே உளதாதற்றன்மை உணர்த்தும் உண்டு 
என்னும் சொல்லையும் பின்னர் ( 430 ) விதந்து விதி கூறுவார் . 


இளம்பூரணம் 


374. வல் இருவழியும் உகரச்சாரியை பெறுதல் 


வல்என் கிளவி தொழிற்பெயர் இயற்றே . 

ச் ... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு அல்வழிக் 
கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) வல் என்னும் சொல் , அல்வழிக்கண்ணும் 
வேற்றுமைக்கண்ணும் ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் 
இயல்பிற்றாய் , வன்கணத்து உகரமும் வல்லெழுத்தும் 
பெற்றும் , மெண்ணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் உகரம் 
பெற்றும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) வல்லுக் கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது - எனவும் , வல்லுக்கடுமைசிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை - எனவும் 
வரும் . 

( 78 ) 


நச்சினார்க்கினியம் 


373. வல் தொழிற்பெயர் போல உகரம் பெற்று முடிதல் 


வல்என் கிளவி தொழிற்பெயர் இயற்றே . 


புள்ளி மயங்கியல் 


431 


இஃது இருவழியும் திரிந்தும் உறழ்ந்தும் வருமென , 
எய்தியதனை விலக்கி , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயரொடு 
மாட்டெறிதலின் , எய்தியது விலக்கிப் பிறிது விதி வகுத்தது . 


( இ - ள் . ) வல்லென் ..... இயற்று - வல் என்னும் சொல் , 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , ஞகார ஈற்றுத் 
தொழிற்பெயர் இயல்பிற்றாய் , வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) வல்லுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது எனவும் , வல்லுக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் 
வரும் . 

( 78 ) 


இளம்பூரணம் 


375. அச்சொல் , நாய் - பலகை - எனும் வருமொழியொடு 

முடியுமாறு 


நாயும் பலகையும் வரூஉங் காலை 
ஆவயின் உகரம் கெடுதலும் உரித்தே 
உகரம் கெடுவழி அகரம் நிலையும் . 


இச் .... எனின் , மேலதற்கு எய்தியது ஒரு மருங்கு 
மறுத்துப் பிறிது விதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) மேல் நின்ற வல் என்பதன்முன் நாய் என்னும் 
சொல்லும் பலகை என்னும் சொல்லும் வருமொழியாய் 
வருங்காலத்து , அவ்விடத்து உகரம் கெடாதே நின்று 
முடிதலே யன்றி , கெட்டு முடியவும் பெறும் ; அவ்வுகரம் 
கெடுமிடத்து அகரம் நிலைபெற்று முடியும் எ - று . 


வருமாறு : வல்ல நாய் வல்லப்பலகை - என வரும் . 


432 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


‘ அகரம் நிலையும் என்னாது உகரம் கெடும் 
என்றதனான் , பிற வருமொழிக் கண்ணும் அவ் அகரப்பேறு 
கொள்க . 


( உ - ம் . ) வல்லக்கடுமை சிறுமை தீமை பெருமை 
எனவரும் . 

( 79 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

375. 1 ) வல்லினுள் நாய் , வல்லைப் பரப்பிய பலகை - 
என விரிக்க . 


பலகை 


நச்சினார்க்கினியம் 
374. நாய் , பலகை வருவழி , வல் முடியுமாறு 

நாயும் பலகையும் வரூஉங் காலை 
ஆவயின் உகரம் கெடுதலும் உரித்தே 
உகரம் கெடுவழி அகரம் நிலையும் . 

இஃது எய்தியது ஒருவழி விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத்தது . 

( இ - ள் . ) நாயும் ....காலை - வல் என்பதன் முன் நாய் 
என்னும் சொல்லும் 

என்னும் சொல்லும் 
வருமொழியாய் வருங்காலத்து ; ஆவயின் ....உரித்து 
அவ்விடத்து உகரம் கெடாது நிற்றலேயன்றிக் கெட்டு 
முடியவும் பெறும் ; உகரம் ...... நிலையும் - அவ்வுகரம் 
கெடுமிடத்து அகரம் நிலைபெற்று முடியும் எ - று . 

வருமாறு : வல்லநாய் வல்லப்பலகை என வரும் . 

உம்மை எதிர்மறை யாகலான் , உகரம் கெடாதே நின்று 
வல்லுநாய் , வல்லுப்பலகை என வருதலும் கொள்க . 

அகரம் நிலையும் என்னாது உகரம் கெடுவழி 
என்றதனான் , பிற வருமொழிக்கண் இவ் அகரப் பேறும் 
வல்லெழுத்து மிகுதியும் கொள்க . 

வல்லக்கடுமை சிறுமை தீமை பெருமை என 
வரும் . 

( 79 ) 


புள்ளிமயங்கியல் 


433 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


374.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 

2. அவை குணவேற்றுமை பற்றி வரும் பெயர்கள் என்க ; 
மேலே கூறிய நாயும் பலகையும் பொருட்பெயராம் . 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
374. நாயும் பலகையும் ........ அகரம் நிலையும் . 

மேற்சூத்திரத்தில் வல் என்னும் சொற்கு விதித்த உகரம் 
முற்றுகரம் ஆதலின் அது கெடுதற்கு ஈண்டு விதி கூறினார் . 

374. ( முற்றியலுகரம் தானேறிய மெய்யை நிறுத்திக் 
கெடவே . அகரச்சாரியை அம்மெய்ம்மீது ஏறி முடியும் . 
முற்றியலுகரம் தானேறிய மெய்யொழித்துக் கெடுவதும் , 
குற்றியலுகரம் தான் கெடாது நின்று வருமுயிர் ஏற 
இடங்கொடுப்பதும் இவருரையுள் ஆங்காங்கு நினை 
வுறுத்தப்படும் . ] 


இளம்பூரணம் 


376. பூல் முதலிய மூன்றும் அம்முப்பெற்றுப் புணர்தல் 


பூல்வேல் என்றா ஆல்என் கிளவியோடு 
ஆமுப் பெயர்க்கும் அம் இடை வருமே . 


ச் ..... எனின் , சிலவற்றிற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) பூல் என்னும் சொல்லும் வேல் என்னும் 
சொல்லும் ஆல் என்னும் சொல்லும் ஆகிய அம்மூன்று 
பெயர்க்கும் , வேற்றுமைக்கண் , திரிபின்றி அம்முச்சாரியை 
இடைவந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) பூலங்கோடு வேலங்கோடு ஆலங்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . 

( 80 ) 


கங்காதரன் -28 


434 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நச்சினார்க்கினியம் 


375. பூல் முதலிய மூன்றும் அம்முப் பெறுதல் 


பூல்வேல் என்றா ஆல்என் கிளவியோடு 
ஆமுப் பெயர்க்கும் அம் 
இடை வருமே . 


இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) பூல் ... பெயர்க்கும் - பூல் என்னும் சொல்லும் 
வேல் என்னும் சொல்லும் ஆல் என்னும் சொல்லும் ஆகிய 
அம்மூன்று பெயர்க்கும் ; அம் இடை வரும் - வேற்றுமைக் 
கண் திரிபின்றி அம்முச்சாரியை இடைவந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) பூலங்கோடு வேலங்கோடு ஆலங்கோடு செதிள் 
தோல் பூ என வரும் . 


வருமொழி வரையாது கூறினமையின் ,, இயல்பு 
கணத்தும் ஒட்டுக . 


பூலஞெரி வேலஞெரி ஆலஞெரி நீழல் விறகு என 
வரும் . 


என்றா என எண் இடையிட்டமையான் , பூலாங்கோடு 
பூலாங்கழி என ஆகாரம் பூலுக்குக் கொள்க . 

( 80 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


375. 1. எண்ணிடைச்சொல் ஒடு , பூல் வேல் 
இவற்றோடும் இயைந்து எண்ணுமேனும் , என்றா என 
மற்றோர் எண்ணிடைச் சொல்லைப் பெய்தமையை 
இலோசாகக் கொண்டு பூல் என்னும் மரப்பெயரிறுதிக்கு 
ஆகாரம் கொள்வித்தார் . 


புள்ளிமயங்கியல் 


435 


இளம்பூரணம் 


377. இவ்வீற்றுத் தொழிற்பெயர் உகரம் பெற்று 

முடியுமாறு 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 

இச் ...... எனின் , இவ்வீற்றுத் தொழிற்பெயர்க்கு 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ... ற்று . 

( இ - ள் . ) லகார ஈற்றுத் தொழிற்பெயர் எல்லாம் ஞகார 
ஈற்றுத் தொழிற்பெயரின் இயல்பினவாய் , அல்வழிக் 
கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் பெற்றும் , மென்கணத்தும் இடைக்கணத்து 
வகரத்தும் உகரம் பெற்றும் முடியும் எ - று . 

( உ - ம் . ) கல்லுக் கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது - எனவும் , கல்லுக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை - எனவும் 
வரும் . 

எல்லாம் என்றதனான் , இவ்வாறு முடியாது 
பிறவாற்றான் முடிவனவும் கொள்க . 

( உ - ம் . ) பின்னல் கடிது துள்ளல் கடிது , பின்னற் கடுமை 
துன்னற் கடுமை - என வரும் . 

இன்னும் அதனானே , மென்கணம் வந்தவழி , பின்னன் 
ஞான்றது . பின்னன் ஞாற்சி - என மெல்லெழுத்தாய்த் திரிந்து 
முடிவனவும் கொள்க . 

( 81 ) 


2 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


377.1) கல்லு - கல்லுதல் : முதனிலைத் தொழிற்பெயர் 


2 ) அல்விகுதிபெற்ற தொழிற்பெயர்களைக் காட்டுதல் 
பொருந்தாது என்ப பிற்கால உரையாசிரியர் . 


436 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 
376. இவ்வீற்றுத் தொழிற்பெயர் பிறசற்றுத் தொழிற்பெயர் 

அனையவாதல் 
தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 

இஃது இவ்வீற்றுத் தொழிற்பெயர்க்கு அல்வழிக் 
கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் உறழ்ச்சியும் திரிபும் 
விலக்கி , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயரொடு மாட்டெறிதலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) தொழிற்பெயர் .... இயல - லகார ஈற்றுத் 
தொழிற்பெயரெல்லாம் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயரின் 
இயல்பினவாய் , இருவழியும் , வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) புல்லுக்கடிது கல்லுக்கடிது வல்லுக்கடிது சிறிது 
தீது பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , 
வல்லுக்கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி 
வன்மை எனவும் வரும் . இவற்றிற்குப் புல்லுதல் கல்லுதல் 
வல்லுதல் எனப் பொருளுரைக்க . 

இனி எல்லாம் என்றதனான் , தொழிற்பெயர் விதி 
எய்தாது பிறவிதி எய்துவனவும் கொள்க . 


கன்னல்கடிது பின்னல் கடிது கன்னற்கடுமை பின்னற் 
கடுமை எனவும் வரும் . 


இதனானே , மென்கணம் வந்துழி , பின்னன் ஞான்றது 
நீண்டது மாண்டது - பின்னன் ஞாற்சி நீட்சி மாட்சி - என 
ஒட்டுக . 


இனி , ஆடல் பாடல் கூடல் நீடல் முதலியனவும் , 
அல்வழிக்கண் இயல்பாயும் , வேற்றுமைக்கண் திரிந்தும் 
முடிதல் இதனாற் கொள்க . 

( 81 ) 


புள்ளிமயங்கியல் 


437 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


376.1. வல்லுதல் - வல்லமை பெறுதல் . 


2. அல்விகுதி பெற்ற தொழிற்பெயர்க்கு இவ்வுறழ்ச்சி 

கன்னான் 
முடிபு இருவழியும் கொள்கிறார் . கன்னல் 
தொழில் . 


3. ஈரெழுத்து மொழியாக நின்ற குற்றுகரவீறு 
அல்விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இவை . 


4. வேற்றுமைக்கண் திரிதற்கு விதி 366 ஆம் சூத்திரம் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


376. தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 


துன்னல் பின்னல் முதலிய லகரஈற்றுத் தொழிற் 
பெயர்கள் உகரம் பெறாது முடிதலை எல்லாம் என்றதனாற் 
கொள்க - என்றனர் உரையாளர் . அச்சொற்களில் அல் என்பது 
விகுதியே ஆதலின் , அவை துன் பின் என னகர வீற்றுத் 
தொழிற்பெயர்களேயாம் ஆகலானும் , ஆசிரியர் தொழிற் 
பெயர் எனக்கொண்டவை முதனிலைத் தொழிற்பெயர்களே 
என்பது தெளிவாம் ஆகலானும் அவர்கள் கூற்றுப் பொருந்து 
வதன்று . துன்னல் பின்னல் என்பவை போல்வன லகார 
வீற்றுத் தொழிற்பெயர்கள் ஆகுமெனின் , உரினுதல் 
பொருநுதல் என ஞகார நகார வீற்றுத் தொழிற்பெயர்களும் , 
பண்ணல் பண்ணுதல் - மண்ணல் மண்ணுதல் - என ணகார 
ஈற்றுத் தொழிற்பெயர்களும் , செம்முதல் திருமுதல் என மகார 
வீற்றுத் தொழிற்பெயர்களும் , கொள்ளல் கொள்ளுதல் என 
ளகாரவீற்றுத் தொழிற்பெயர்களும் , லகரவீற்றனவேயாக 
முடியுமாதலின் , லகாரவீற்றுத் தொழிற்பெயர் ஒன்றே உண்டு 
எனல் வேண்டும் . ஆசிரியர் மேற்காட்டிய ஈறுகளிலெல்லாம் 
தொழிற்பெயர்க்கு விதிகூறியிருத்தலானும் , முதனிலை 
யளவாயிருக்கின்ற முரண் என்னும் சொல்லை முரணுதல் என 


438 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


லகர வீறாகக் கருதாமல் ணகாரவீறாகவே கருதி , முரணென் 
தொழிற்பெயர் முதலியல் நிலையும் என்று விதி கூறினா 
ராகலானும் , துன்னல் பின்னல் என்பவை லகாரவீற்றுத் 
தொழிற்பெயர்கள் ஆகா . ஆடல் பாடல் என்பனவும் அன்ன . 
லகரவீற்றுத் தொழிற்பெயராவன கொல் முதலியன. 

376. [ 327 ஆம் சூத்திரக் குறிப்பினை நோக்குக . ஆசிரியர் 
முதனிலைத் தொழிற்பெயரையே எடுத்தோதுதல் இவ்வுரை 
காரரால் மீண்டும் வற்புறுத்தப்படுகிறது .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


376. தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெய ரியல . 

பின்னல் கடிது - துன்னல் கடிது - என்பவை பின்னற் 
கடிது - துன்னற்கடிது - எனப் பொதுவிதி பெற்று வருவதனை 
எல்லாம் என்னும் மிகையாற் கொள்க என்ப உரை 
யாசிரியன்மார் . அவை பின் துன் என்னும் னகரஈறு அல் 
என்னும் தொழிற்பெயர்விகுதி பெற்று நிற்பனவாதலின், லகர 
ஈறாதற்கு ஏலா என்க . 

376. (விகுதிபெற்ற தொழிற்பெயர்களை உரையா 
சிரியன்மார் ஈண்டு அடக்கலாகாமை ரெட்டியார் அவர்களது 
ஆராய்ச்சியுரையுள்ளும் புலனாம் .) 


இளம்பூரணம் 


378. வெயில் அத்தும் இன்னும் பெற்றுப் புணர்தல் 


வெயில் என் கிளவி மழை இயல் நிலையும் . 


இச் .... எனின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத் ... ற்று . 


( இ - ள் . ) வெயில் என்னும் கிளவி , மழை என்னும் 
சொல்லியல்பின்கண்ணே நிலைபெற்று , அத்தும் இன்னும் 
பெற்று முடியும் எ - று . 


புள்ளி மயங்கியல் 


439 


( உ - ம் . ) வெயிலத்துக் கொண்டான் வெயிலிற் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் 
வரும் . 

( 82 ) 


என 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


378. 1 ) இன் சாரியையது னகரம் திரிதலை 123 ஆம் 
சூத்திரத்து மிகையாற் கொண்டார் இளம்பூரணர். 


நச்சினார்க்கினியம் 


377. வெயில் அத்தும் இன்னும் பெற்று முடிதல் 

வெயில் என் கிளவி மழை இயல் நிலையும் . 

இது திரிபு விலக்கி அத்தும் இன்னும் வகுத்தலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) வெயில் ..... நிலையும் - வெயில் என்னும் 
சொல் மழை என்னும் சொற்போல் ( 287 ) அத்தும் இன்னும் 
பெற்று முடியும் எ - று . 

மழை என்பதனை வளியென வரூஉம் ( 242 ) என்பத 
னுடனும் , வளி என்பதனைப் பனியென வரூஉம் ( 241 ) 
என்பதனுடனும் மாட்டெறிந்தவாறு காண்க . 

( உ - ம் . ) வெயிலத்துக் கொண்டான் வெயிலிற் 
கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 
இஃது அத்துமிசை ஒற்றுக் கெடாது நின்ற இடம் . இஃது 
அவற்றுமுன் வரூஉம் வல்லெழுத்து (133 ) மிக்கது , அதிகார 
வல்லெழுத்து இன்மையின் . இயல்பு கணத்தும் கொள்க , 
சாரியை வருமொழி வரையாது கூறினமையின் . ( 82 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

377. 1 ) ஒற்றுக்கெடாமைக்கு அமைதி ரெட்டியார் 
ஆராய்ச்சி யுரையிற் காண்க . மழையியல் என்றோதிய நயம் 
அது . 


440 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

2 ) நிலைமொழி புள்ளியீறு ஆதலின் , திரிபேயன்றி 
வல்லெழுத்து மிகுதி கூறப்படாமை அறிக . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


377. வெயிலென் கிளவி மழையியல் நிலையும் 


வெயிலென் கிளவிக்கு அத்தும் இன்னும் சாரியை 
யாகும் என்று விதி கூறின் , அத்தே வற்றே ( 133) என்னும் 
சூத்திர விதிப்படி , வெயில் என்னும் சொல்லின் லகரமெய் 
கெடும் . அவ்வாறன்றி மழையியல் நிலையும் ( 287 ) என்று 
மாட்டெறிந்தாராகலின் , அம்மாட்டேற்றால் , பனி முதலிய 
சொற்களின் ஈற்றெழுத்துக் கெடாதவாறே ஈண்டும் கெடாது 
நின்றது . இவ்வாறு மாட்டெறியாமல் அத்துச்சாரியையினை 
விதித்த இடங்களில் எல்லாம் ( தனிக்குறிலை யடுத்த மெய் 
தவிர) , நிலைமொழியீற்றுமெய் கெடுதல் கொள்க . 


377. ( ஆசிரியர் இவ்வாறு மாட்டேற்றியதற்கு மிக 
நுண்ணிய நயமான காரணம் குறிப்பிடுகிறார் இவ்வுரைகாரர் . 


மாட்டேறின்றி அத்துச்சாரியை விதித்த இடங்களில் 
எல்லாம் நிலைமொழியீற்றுமெய் கெடுதல் 317 , 
331 ஆம் சூத்திரமுடிபிற் காண்க . தனிக்குறிலை யடுத்த மெய் 
இரட்டுதல் 305 ஆம் சூத்திரமுடிபிற்காண்க . ) 


இளம்பூரணம் 


379. சுட்டுமுதல் வகரஈற்றுச் சொல் மூன்றும் வற்றுப் 

பெற்றுப் புணர்தல் 


சுட்டு முதல் ஆகிய வகர இறுதி 
முற்படக் கிளந்த உருபியல் நிலையும் . 


இச் .... எனின் , வகார ஈற்றுப் பெயர் நான்கினும் சுட்டு 
முதல் வகரம் மூன்றற்கும் வேற்றுமை முடிபு கூறு ... ற்று . 


441 


புள்ளி மயங்கியல் 


இ - ள் . ) சுட்டெழுத்தை முதலாகவுடைய வகார ஈற்றுச் 
சொல் , வேற்றுமைக்கண் , முற்படச் சொன்ன உருபு 
புணர்ச்சியின் இயல்பு நிலைபெற்று , வற்றுப் பெற்றுப் 
புணரும் எ - று . 


( உ - ம் . ) அவற்றுக்கோடு இவற்றுக்கோடு உவற்றுக் 
கோடு செவி தலை புறம் - என வரும் . 


‘ முற்படக் கிளந்த என்றதனான் , வற்றினோடு இன்னும் 
பெறுதல் கொள்க . 


( உ - ம் . ) அவற்றின்கோடு இவற்றின்கோடு உவற்றின் 
கோடு செவி தலை புறம் - என வரும் . 

( 83 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


379. 1 ) 189 , 179 , 178 ஆம் சூத்திரவிதிகளால் முடிக்க . 


நச்சினார்க்கினியம் 


378. சுட்டுமுதல் வகரம் வற்றொடு சிவணி முடிதல் 


சுட்டு முதல் ஆகிய வகர இறுதி 
முற்படக் கிளந்த உருபியல் நிலையும் . 


இது நிறுத்த முறையானே வகரஈறு வேற்றுமைக்கண் 
புணருமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) சுட்டு ..... இறுதி வகர ஈற்றுப்பெயர் 
நான்கனுள் சுட்டெழுத்தினை முதலாகவுடைய வகரஈற்றுப் 
பெயர் மூன்றும் ; முற்படக் ...... நிலையும் - முற்படக் கூறிய 
உருபுபுணர்ச்சியின் இயல்பினவாய் வற்றுப் பெற்று முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) அவற்றுக்கோடு இவற்றுக்கோடு உவற்றுக் 
கோடு செவி தலை புறம் - என வரும் . 


442 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


முற்படக் கிளந்த என்றதனானே , வற்றினோடு 
இன்னும் பெறுதல் கொள்க . 


அவற்றின்கோடு இவற்றின்கோடு உவற்றின்கோடு 
செவி தலை புறம் என ஒட்டுக . இஃது ஏனைக் கணத்தோடும் 
ஒட்டுக . 

( 83 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

378. 1. நிலையுமாற்றை 183 , 178 , 177 ஆம் சூத்திர 
விதிகளான் முறையே கொண்டு முடிக்க . 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
379. வேற்றுமை யல்வழி ஆய்த மாகும் . 


ஆய்தம் தன் முன் நிற்கும் வல்லெழுத்தின் பிறப்புடைய 
தாகலின் , அஃகடிய என்பது போல்பவை அக்கடிய என்பது 
முதலாக ஒலிக்கும் . பிற்காலத்தார் அவ்வொலிக்கேற்ப 
அக்கடிய என்று எழுதினர் ஆகலின் , அஃகடிய என்று 
எழுதும் வழக்கு இக்காலத்து இலதாயிற்று . 


இளம்பூரணம் 


380. அவை ( வன்கணம் வருவழி ) அல்வழிக்கண் வகரம் 

ஆய்தமாகத் திரிந்து முடிதல் 


வேற்றுமை அல்வழி ஆய்தம் ஆகும் . 


இச் .... எனின் , மேலனவற்றிற்கு அல்வழிமுடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அச்சுட்டு முதலாகிய வகரஈறு , வன்கணம் 
வந்தால் , வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி அல்லாத 
அல்வழிக்கண் , அவ்வகரம் ஆய்தமாகத் திரிந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) அஃகடிய இஃகடிய உஃகடிய சிறிய தீய 
பெரிய - என வரும் . 

( 84 ) 


புள்ளி மயங்கியல் 


443 


நச்சினார்க்கினியம் 


379. அவ்வகரம் அல்வழிக்கண் ஆய்தமாதல் 


வேற்றுமை அல்வழி ஆய்தம் ஆகும் . 


இது மேலனவற்றிற்கு அல்வழிமுடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வேற்றுமை ....... ஆகும் அச்சுட்டு முதல் 
வகரம் , வன்கணத்துக்கண் , வேற்றுமை அல்லாதவிடத்து 
ஆய்தமாய்த் திரிந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) அஃகடிய இஃகடிய உஃகடிய சிறிய தீய பெரிய 
என வரும் . இவ்வழக்கு இக்காலத்து அரிது . 

( 84 ) 


இளம்பூரணம் 


381. மென்கணம் வருவழி , வகரம் வந்த 

மெல்லெழுத்தாய்த் திரிதல் 


மெல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து ஆகும் . 


இச் ...எனின் , மேலனவற்றிற்கு மென்கணத்து முடிபு 
கூறு ....... ற்று . 


( இ - ள் . ) அச்சுட்டு முதலாகிய வகரஈறு , மென்கணம் 
வந்தியைந்தவிடத்து , அவ்வகரம் அம்மெல்லெழுத்தாய்த் 
திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) அஞ்ஞாண் இஞ்ஞாண் உஞ்ஞாண் நூல் மணி - 
எனவரும் . 

( 85 ) 


நச்சினார்க்கினியம் 


380. அவ்வகரம் மென்கணத்தொடு முடியுமாறு 

மெல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து ஆகும் . 


444 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இஃது எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) மெல்லெழுத்து ..... ஆகும் - அவ்வகர ஈறு ,, 
மென்கணம் வந்தியையுமாயின் , அவ்வகர ஒற்று அவ்வம் 
மெல்லெழுத்தாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) அஞ்ஞாண் இஞ்ஞாண் உஞ்ஞாண் நூல் மணி 
என வரும் . 

( 85 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


380. மெல்லெழுத் தியையின் அவ்வெழுத் தாகும் . 


அஞ்ஞாண்கள் அந்நூல்கள் அம்மலர்கள் என வரும் . 
நிலைமொழி அவ் என்னும் பன்மைச்சொல் என்பது விளங்க , 
வருமொழியீற்றின்கண் கள்விகுதி கூட்டிக் கூறுதல் 
தகவுடைத்து என்க , அ இ உ என்னும் சுட்டுக்களொடு 
மெல்லெழுத்துப் புணரினும் , அவையும் அஞ்ஞாண் இந்நூல் 
உம்மலர் என அம்மெல்லெழுத்து மிக்கு முடியுமாதலின் 
என்க . 


இளம்பூரணம் 


382. னை இடைக்கணமும் உயிர்க்கணமும் வருவழி , 

வகரம் இயல்பாய் முடிதல் 


ஏனவை புணரின் இயல்புஎன மொழிப. 


இச் ... எனின் , மேலனவற்றிற்கு இடைக்கணத்தும் 
உயிர்க்கணத்தும் முடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அச்சுட்டு முதலாகிய வகரஈறு , ஒழிந்த 
இடைக்கணமும் உயிர்க்கணமும் வந்து புணரின் , அவ்வகரம் 
திரியாது இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) அவ்யாழ் இவ்யாழ் உவ்யாழ் வட்டு அடை 
ஆடை என ஒட்டுக . 

( 86 ) 


புள்ளி மயங்கியல் 


445 


நச்சினார்க்கினியம் 


381 . 


னை இடைஉயிர்க்கணங்கள் வருவழி 

இயல்பாதல் 


ஏனவை புணரின் இயல்பென மொழிப. 


இதுவும் அது , அவ்வீறு ஏனைக்கணங்களொடு 
புணருமாறு கூறுதலின் . 


( இ - ள் . ) ஏனவை ..... மொழிப - அச்சுட்டு முதல் வகர 
ஈற்றோடு இடைக்கணமும் உயிர்க்கணமும் வந்து புணரு 
மாயின் , அங்ஙனம் திரியாது இயல்பாய் முடியுமென்று 
கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) அவ்யாழ் இவ்யாழ் உவ்யாழ் வட்டு அடை 
ஆடை என ஒட்டுக . 


ஈண்டுக் கூறியது நிலைமொழிக்கு என்றும் , ஆண்டு 
நின்ற சொல் முன் இயல்பாகும் ( 144 ) என்றது வருமொழிக்கு 
என்றும் உணர்க . ! 

( 86 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

38 / . 1. இவ்வாக்கியம் இடைச்செருகல் என்ப 
சாத்திரியார் . மாணாக்கர்க்கு உய்த்துணர்வு இன்று என்று , 
நுண்மையல்லாதவற்றையும் விளக்கிச் செல்லும் இயல்பினர் 
நச்சினார்க்கினியராதலின் , இவ்வாக்கியம் இருப்பினும் 
ஏதமின்று . இளம்பூரணரும் சேனாவரையரும் இன்னரல்லர் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


382 


ஏனவை புணரின் இயல்பென மொழிப. 


ஈண்டுக் கூறியது நிலைமொழிக்கு என்றும் , ஆண்டு 
நின்ற சொல் முன் இயல்பா கும்மே ( 145 ) என்றது 


446 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வருமொழிக்கு என்றும் உணர்க ” என நச்சினார்க்கினியத்தில் 
காணப்படும் தொடர் இடைச்செருகலாயிருத்தல் கூடும் . 


382. ( சாத்திரியார் வரைந்துள்ள குறிப்புச் சாலப் 
பொருந்தும் .) 


இளம்பூரணம் 


383 . 


ஏனை உகர ஈறு தொழிற்பெயர் இயல்பிற்றாதல் 


ஏனை வகரம் தொழிற்பெயர் இயற்றே . 


இச்..... எனின் , இவ்வீற்றுள் ஒழிந்த ஒன்றற்கும் 
அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் முடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஒழிந்த வகரஈறு , ஞகரஈற்றுத் தொழிற்பெயர் 
இயல்பிற்றாய் , வன்கணத்து உகரமும் வல்லெழுத்தும் 
பெற்றும் , அல்லனவற்றுக்கண் உகரமே பெற்றும் முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) தெவ்வுக் கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது - எனவும் , தெவ்வுக் கடுமை 
சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை - 
எனவும் வரும் . 

( 87 ) 


நச்சினார்க்கினியம் 


382. தெவ் தொழிற்பெயர் போல உகரம் பெற்று முடிதல் 


ஏனை வகரம் தொழிற்பெயர் இயற்றே . 


இஃது எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) ஏனை..... இயற்று - வகரக்கிளவி நான்மொழி 
ஈற்றது ( 81 ) என்றதனுள் ஒழிந்து நின்ற உரிச்சொல்லாகிய 


புள்ளி மயங்கியல் 


447 


வகரம் , இருவழியும் , ஞகர ஈற்றுத் தொழிற்பெயர் இயல் 
பிற்றாய் , வன்கணத்து உகரமும் வல்லெழுத்தும் மென் 
கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் உகரமும் பெற்று 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) தெவ்வுக்கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது எனவும் , தெவ்வுக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் 
வரும் . 


உரையிற்கோடல் என்பதனான் , தெம்முனை எனவகர ஒற்று 
மகர ஒற்றாகத் திரிதல் காண்க . 

( 87 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


383 . 


ஏனை வகரம் தொழிற்பெயர் இயற்றே . 


உரையிற் கோடல் என்றதனான் , தெம்முனை என 
வகரவொற்று மகரவொற்றாகத் திரிதல் கொள்க ” என்றார் 
நச்சினார்க்கினியர் . அம்முனை போன்ற சொற்களைக் கண்டு 
ஒற்றுமைப் போலியான் பிற்காலத்துத் தெம்முனை 
வந்திருத்தல் வேண்டும்.ஆகலின் அதனை ஈண்டு உரையிற் 
கோடலால் கொள்ள வேண்டாஎனத் தோன்றுகிறது . 


383. [ உரிச்சொல்லினை ஆசிரியர் கிளந்தோதியே 
முடிப்பாராதலின் , உரிச்சொல் முடிபு கூறும் இச்சூத்திரத் 
தேயே உரையிற்கோடலான் , மகரம் வருவுழி தெவ் வின் 
வகரமெய் மகரமாய்த் திரிந்து முடிதலை நச்சினார்க்கினியர் 
குறிப்பிட்டார் . சுட்டிடைச் சொல்லின் இயற்கையும் 
இவ்வகர ஈற்றுரிச்சொல்லின் இயற்கையும் முற்றிலும் 
வேறுபட்டன : ஆண்டு மகரம் மிகுதல் ; ஈண்டு வகரம் 
மகரமாகத் திரிதல் . ஒற்றுமைப் போலியான் இம்முடிபு 
கோடல் யாண்டையதென்க .) 


448 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


384. ழகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


ழகார இறுதி ரகார இயற்றே . 


இச் .... எனின் , ழகார ஈற்று வேற்றுமை முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) மூகார ஈற்றுப்பெயர் , வன்கணம் வந்தால் , 
வேற்றுமைக்கண் , ரகார ஈற்று இயல்பிற்றாய் வல்லெழுத்து 
மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) பூழ்க்கால் சிறகு தலை புறம் - என வரும் . ( 88 ) 


நச்சினார்க்கினியம் 


383. ழகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 


ழகார இறுதி ரகார இயற்றே . 


இது நிறுத்த முறையானே ழகார ஈற்று வேற்றுமை 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ழகார .... இயற்று - மகார ஈற்றுப்பெயர் , 
வன்கணம் வந்தால் , வேற்றுமைக்கண் ரகார ஈற்றின் 
இயல்பிற்றாய் வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 

( உ - ம் . ) பூழ்க்கால் சிறகு தலை புறம் என வரும் . ( 88 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


383. ழகார இறுதி ரகார இயற்றே . 


ரகார ஈற்றுச் சூத்திரவுரையுள் அல்வழிக்குக் கூறிய 
விளக்கம் இதற்கும் ஒக்குமாதலின் , ழகாரவீற்று அல்வழிக் 
கண் யாழ்குறிது சிறிது தீது பெரிது என வல்லெழுத்து 


புள்ளிமயங்கியல் 


449 


இயல்பாக முடியுமெனக் கொள்க . சிறுபான்மை வீழ்குறிது 
வீழ்க்குறிது என உறழ்ந்து முடிதலையும் , பூழ்ப்பறவை என 
இருபெயரொட்டின்கண் மிக்கு முடிதலையும் உரையிற் 
கோடல் என்னும் உத்தியாற் கொள்க . 


இளம்பூரணம் 


385. தாழ் கோல் என்னும் வருமொழியொடு புணருமாறு 


தாழ்என் கிளவி கோலொடு புணரின் 
அக்குஇடை வருதல் உரித்தும் ஆகும் . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) தாழ் என்னும் சொல் கோல் என்னும் 
சொல்லொடு புணருமிடத்து , வல்லெழுத்து மிகுதலேயன்றி , 
அக்குச்சாரியை இடைவந்து முடிதலும் உரித்து எ - று . 


( 89 ) 


வருமாறு : தாழக்கோல் - என வரும் . 


நச்சினார்க்கினியம் 


384. தாழ் , கோல் வருவழி முடியுமாறு 


தாழ்என் கிளவி கோலொடு புணரின் 
அக்குஇடை வருதல் உரித்தும் ஆகும் . 


இஃது இவ்வீற்றுள் ஒன்றற்கு எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறுகின்றது . வல்லெழுத்தினோடு அக்கு 
வகுத்தலின் . 

இ - ள். ) தாழ் ... புணரின் - தாழ் என்னும் சொல் கோல் 
என்னும் சொல்லொடு புணருமிடத்து ; அக்கு .... ஆகும் 
வல்லெழுத்து மிகுதலேயன்றி , அக்குச்சாரியை இடையே 
வந்து நிற்றலும் உரித்து எ - று . 


கங்காதரன் -29 


450 தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

உரித்தும் ஆகும் என்னும் உம்மையை வருதலும் 
உரித்தாகும் என மாறுக . 


எனவே , அக்குப் பெறாது வல்லெழுத்து மிகுதல் 
வலியுடைத்தாயிற்று . 


வருமாறு : தாழக்கோல் தாழ்க்கோல் எனவரும் . 


இது தாழைத் திறக்கும் கோல் என விரியும் . ? 


( 8 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


384. தாழென் கிளவி .... உரித்து மாகும் . 


தாழக்கோல் என வரும் ; உம்மையால் தாழ்க்கோல் 
எனவும் வரும் . இத்தொகை , தாலிப் பொன் என்பது போலத் 
தாழிற்குரிய கோல் என விரியும் . தாழாகிய கோல் என 
இருபெயரொட்டு எனினும் ஒக்கும் . கோல் என்பது 
கணையமரம் . தாழ் என்பது புதவக்கதவங்களைத் தழுவி 
( அடைத்து ) நிற்பதாகலின் காரணப்பெயராம் . அத்தாழினை 
வனைதற்குரிய தடியே ஈண்டுக் கோல் எனப்பட்டதாகலின் , 
நான்காவது விரிதலே சால்புடைத்து என்க . 


உரையாசிரியன்மார் தாழைக் திறக்குங் கோல் என 
இரண்டாவது விரியும் என்றனர் . திறவுகோல் என்பது 
திறக்கும் கருவி . அதனைத் தாழ் எனற்கு ஒல்லாது . 


384. சாவியை மலையாள நாட்டார் தாக்கோல் என 
வழங்கிவருகின்றமை கொண்டு , தாழ்க்கோல் - தாழக்கோல் - 
என்பதற்குப் பொருள் காணல் அமையாது என்ற விளக்கம் 
சாலச்சிறந்தது . உரையாசிரியன்மார் தாழைத் திறக்குங்கோல் 
என்று விரித்துப் பொருள் கூறியமை தம் காலத்துக் கதவு 
பூட்டுதல் திறத்தல் முறை பற்றியது போலும் . இவர் குறித்த 
நிலையே பண்டை வழக்கு என்க .) 


புள்ளிமயங்கியல் 


451 


இளம்பூரணம் 


386. தமிழ் என்னும் நிலைமொழியும் அற்றாதல் 


தமிழ்என் கிளவியும் அதன்ஓ ரற்றே . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) தமிழ் என்னும் சொல்லும் , அதனோடு ஒரு 
தன்மைத்தாய் , வல்லெழுத்து மிகுதலே யன்றி , அக்கும் 
பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) தமிழக் கூத்து சேரி தோட்டம் பள்ளி - என 
வரும் . 

( 90 ) 


நச்சினார்க்கினியம் 


385. தமிழ் அக்கும் பெற்று முடிதல் 


தமிழ் என் கிளவியும் அதனோ ரற்றே . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) தமிழ் ... ஓரற்று - தமிழ் என்னும் சொல்லும் , 
முற்கூறிய தாழ் என்னும் சொல்லொடு ஒரு தன்மைத்தாய் , 
வல்லெழுத்து மிக்கு முடிதலேயன்றி அக்குச்சாரியையும் 
பெற்று முடியும் எ - று . 

அதனோ ரற்றே என்றதனான் , இதற்கும் தமிழ்க்கூத்து 
என வல்லெழுத்து மிகுதலே வலியுடைத்து . 


( உ - ம் . ) தமிழக்கூத்து சேரி தோட்டம் பள்ளி என வரும் . 
தமிழையுடைய கூத்து என விரிக்க . 


தமிழதரையர் என்றாற் போல்வன வல்லெழுத்து 
பெறாது அக்குப் பெற்றன. உணரக் கூறிய ( 405 ) என்னும் 
புறனடையாற் கொள்க . 


452 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
தமிழநாடு தமிழ்நாடு தமிழயாழ் தமிழ்யாழ் - 
தமிழவரையர் தமிழரையர் என ஏனைக் கணத்து முடிபு 
எப்பெயர் முன்னரும் ( 128 ) என்பதனுள் முற்ற 
என்றதனான் முடித்தாம் . 

( 90 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

385.1 . தமிழியலுக்கு ஏற்ப அமைந்த கூத்து . 

2. தமிழைப் பேசும் சேரி , தோட்டம் என்க ; தமிழைப் 
பயிற்றும் பள்ளி என்க . ( பள்ளி : சமண் பள்ளியுமாம் . ) 

3. தமிழைப் பேசும் நிலப்பரப்பையாளும் வேந்தர். 
தமிழ் + அக்கு + தரையர் தமிழ் + அ + தரையர் = தமிழதரையர் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


385. தமிழென் கிளவியும் அதனோ ரற்றே . 

தமிழக்கூத்து செய்தி தூய்மை பாணி என வரும் . 
தமிழிற்குரிய கூத்து என நான்காவது விரிக்க . உடைமைப் 
பொருள் விரிக்கின் , இச்சாரியை ஆறனுருபாய் மயக்கம் 
செய்யும் என்க . 


இளம்பூரணம் 


387. குமிழ் மரப்பெயர் அம்முச்சாரியை பெற்று முடிதல் 


குமிழ் 
என் கிளவி மரப்பெய ராயின் 
பீர்என் கிளவியோடு ஓர் இயற்று ஆகும் . 


இச்..... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ..... ற்று . 

. 


( இ - ள் . ) குமிழ் என்னும் சொல் , குமிழ்த்தல் என்னும் 
தொழிலன்றி மரப்பெயராயின் , பீர் என்னும் கிளவியொடு 
ஓரியல்பிற்றாய் , மெல்லெழுத்தும் அம்முச்சாரியையும் 
பெற்று முடியும் எ - று . 


புள்ளிமயங்கியல் 


453 


( உ - ம் . ) குமிழ்ங்கோடு குமிழங்கோடு செதில் 
தோல் பூ - 
எனவரும் . 

ஓரியற்று என்றதனான் , பிறவற்றிற்கும் இம்முடிபு 
கொள்க . 


( உ - ம் . ) மகிழ்ங்கோடு மகிழங்கோடு - என ஒட்டுக . (91 ) 

நச்சினார்க்கினியம் 
386. குமிழ் மரப்பெயர் மெல்லெழுத்துப் பெற்று முடிதல் 

குமிழ்என் கிளவி மரப்பெய ராயின் 
பீர்என் கிளவியோடு ஓர் இயற்று ஆகும் . 

இது வல்லெழுத்து விலக்கி மெல்லெழுத்தும் அம்மும் 
வகுத்தலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) குமிழ் .... ஆயின் - குமிழ் என்னும் சொல் 
குமிழ்த்தல் என்னும் தொழிலன்றி மரப்பெயராயின் ; 
பீர்... ஆகும் - பீர் என்னும் சொல்லோடு ஓரியல்பிற்றாய் 
ஒருவழி மெல்லெழுத்தும் ஒருவழி அம்மும் பெற்று முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) குமிழ்ங்கோடு குமிழங்கோடு செதில் தோல் பூ 
எனவரும் . 

ஓரியற்று என்றதனான் பிறவற்றிற்கும் இம்முடிபு 
கொள்க . 


மகிழ்ங்கோடு மகிழங்கோடு என வரும் . 


( 91 ) 


இளம்பூரணம் 
388. பாழ் வல்லெழுத்தொடு மெல்லெழுத்து உறழ்ந்து 

முடிதல் 
பாழ்என் கிளவி மெல்லெழுத்து உறழ்வே . 


இச் ... எனின் , இதுவும் இவ்வீற்றுள் ஒன்றற்கு 
எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறு .... ற்று . 


454 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) பாழ் என்னும் சொல் வல்லெழுத்தொடு 
மெல்லெழுத்து உறழ்ந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) பாழ்க்கிணறு பாழ்ங்கிணறு சேரி தோட்டம் 
பாடி - என வரும் . 

( 92 ) 


நச்சினார்க்கினியம் 


387. பாழ் வேற்றுமையுள் முடியுமாறு 

பாழ்என் கிளவி மெல்லெழுத்து உறழ்வே . 

இது வல்லெழுத்தினொடு மெல்லெழுத்துப் பெறுக 
என்றலின் , எய்தியதன்மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பாழ் .... உறழ்வு - பாழ் என்னும் சொல் ஈறு 
வல்லெழுத்தினொடு மெல்லெழுத்துப் பெற்று உறழ்ந்து 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) பாழ்க்கிணறு பாழ்ங்கிணறு சேரி தோட்டம் 
பாடி என ஒட்டுக . இது பாழுட்கிணறு என விரியும் , பாழ்த்த 
கிணறு என வினைத்தொகை முடியாமையின் . ( 92 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

387.1. வல்லொற்று மெல்லொற்று மிகுதலின்வினைத் 
தொகையாக முடித்தல் இயலாதென்றார் . அன்றியும் 
வினைத்தொகையாயின் , நிலைமொழி வருமொழி செய்தல் 
கூடாது என்பது ( 482 ). 


1 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


387. பாழ்என் கிளவி மெல்லெழுத் துறழ்வே . 


பாழ்ங்கிணறு என்பதைப் பாழினுட் கிணறு என ஏழாம் 
வேற்றுமைப்பொருள்பட விரிப்பர் நச்சினார்க்கினியர் . 
அஃதொவ்வாது . பாழினை உற்ற கிணறு என இரண்டாவது 
விரித்தலே சால்பென்க . 


புள்ளிமயங்கியல் 


455 


387. [ பாழ் - பாழ்பட்ட இடம் , அவ்விடத்துள் 
காணப்படும் கிணறு எனவிரித்தற்கண் என்னை ஏதம் ? கிணறு 
பாழ்படினும் , அது பாழ்பட்ட இடத்தின் கண்ணதாயினும் , 
இப்பொருள் வேறுபாடு , இத்தொடர் வேற்றுமைமுடிபு 
கோடலைத் தடை செய்தின்று .) 


இளம்பூரணம் 


389. ஏழ் அன்சாரியை பெறுதல் 


ஏழ் என் கிளவி உருபு 

இயல் நிலையும் . 


இச் .... எனின் , இவ்வீற்று எண்ணுப்பெயர்க்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி கூறு .... ற்று . 

( இ - ள் . ) ஏழ் என்னும் எண்ணுப்பெயர் இறுதி , உருபு 
புணர்ச்சிக்கண் சொன்ன இயல்பின்கண்ணே நிலைபெற்று , 
அன் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஏழன் காயம் சுக்கு தோரை பயறு - என வரும் . 


இயைபு வல்லெழுத்து இவ்வோத்தின் புறனடையான் 
வீழ்க்க . 

( 93 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


389.1 ) 199 ஆம் சூத்திரவிதி 


ஏழனாற் கொண்ட காயம் என விரித்தார் நச்சினார்க் 
கினியர் . ( ஏழு பணத்தினான் என்க . ) 


நச்சினார்க்கினியம் 


388. ஏழ் அன்சாரியை பெற்று முடிதல் 


ஏழ்என் கிளவி உருபியல் நிலையும் , 


456 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இஃது எண்ணுப்பெயர் இவ்வாறு முடிக என்றலின் , 
எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) ஏழ் ..... நிலையும் - ஏழ் என்னும் எண்ணுப் 
பெயர் இறுதி , உருபுபுணர்ச்சிக்கண் கூறிய இயல்பின் 
கண்ணே நிலைபெற்று அன்பெற்று முடியும் எ - று . 


அஃது அன்என்சாரியை ஏழன் இறுதி ( 194 ) என்பதாம் . 


( உ - ம் . ) ஏழன் காயம் சுக்கு தோரை பயறு என வரும் . 
இயைபு வல்லெழுத்து ஓத்தின் புறனடையான் ( 405 ) வீழ்க்க . 
இஃது ஏழனாற் கொண்ட காயம் என விரியும் . ( 93 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


388. 1. ஏழ்பணத்தினாற் கொண்டது என்க . 


இளம்பூரணம் 


390 . 


அளவு நிறைப்பெயர்கள் வருவழி , ஏழ் எழு ஆதல் 


அளவும் நிறையும் எண்ணும் வருவழி 
நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் 
கடிநிலை இன்றே ஆசிரி யர்க்க . 


இச் .... எனின் , மேலதற்கு எய்தாதது எய்துவித் .... ற்று . 


( இ - ள் . ) அவ் ஏழ் என்னும் எண்ணுப்பெயர் , அளவுப் 
பெயரும் நிறைப்பெயரும் எண்ணுப்பெயரும் வருமொழி 
யாய் வருமிடத்து , நெடுமுதல் குறுகுதலும் ஆண்டு உகரம் 
வருதலும் ஆசிரியர்க்கு நீக்கும் நிலைமை இன்று எ - று . 


( உ - ம் . ) எழுகாலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி - எனவும் , எழுகழஞ்சு தொடி பலம் எனவும் , 
எழுமூன்று எழுநான்கு எனவும் வரும் . 


புள்ளி மயங்கியல் 


457 


நிலை என்றதனான் , வன்கணத்துப் பொருட் 
பெயர்க்கும் இம்முடிபு கொள்க . 

( உ - ம் . ) எழுகடல் சிலை திசைபிறப்பு - என வரும் . ( 94 ) 


நச்சினார்க்கினியம் 


389. ஏழ் அளவு நிறை எண்ணுப் பெயரொடு புணருமாறு 


அளவும் நிறையும் எண்ணும் வருவழி 
நெடுமுதல் குறுகலும் உகரம் வருதலும் 
கடிநிலை இன்றே ஆசிரி யர்க்க . 


இது மேலதற்கு எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) அளவும் ..... வருவழி - அவ் ஏழ் என்பதன் 
முன்னர் அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் எண்ணுப் 
பெயரும் வருமொழியாய் வருமிடத்து ; நெடுமுதல் .... 
ஆசிரியர்க்க - முன் நின்ற நெட்டெழுத்தின் மாத்திரை 
குறுகலும் ஆண்டு உகரம் வருதலும் நீக்கும் நிலைமையின்று 
ஆசிரியர்க்கு எ - று , 


( உ - ம் . ) எழு கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி எனவும் , எழுகழஞ்சு தொடி பலம் எனவும் , 
எழுமூன்று எழுநான்கு எனவும் வரும் . 


‘நிலை என்றதனான் , வன்கணத்துப் பொருட் 
பெயர்க்கும் இம்முடிபு கொள்க .. 


எழுகடல் சிலை திசை பிறப்பு என வரும் . 


இளம்பூரணம் 


391. எழுபத்து எழுப : து என முடிதல் 


பத்து என் கிளவி ஒற்று இடை கெடுவழி 
நிற்றல் வேண்டும் ஆய்தப் புள்ளி . 


458 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் .... எனின் , மேலதற்கு ஒருவழி எய்தியதன் மேல் 
சிறப்புவிதி கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அவ் ஏழ் என்பதனொடு பத்து என்பது 
புணருமிடத்து , அப்பத்து என் கிளவி இடையொற்றுக் 
கெடுவழி , ஆய்தமாகிய புள்ளி நிற்றல் வேண்டும் . எ - று . 
வருமாறு : எழுபஃது - என வரும் . 

( 95 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


391. முற்றுகரமாகலின் உயிர் வருவழிக் கெட்டது 
( குற்றியலுகரமாயின் தான் கெடாது நின்று வருமுயிர் ஏற 
இடங்கொடுக்கும் என்க . ) 


நச்சினார்க்கினியம் 


390. அப்பெயர் பத்து என்பதனொடு முடியுமாறு 


பத்து என் கிளவி ஒற்றிடை கெடுவழி 
நிற்றல் வேண்டும் ஆய்தப் புள்ளி. 


இது மேலதற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி வகுத்தது , 
வருமொழி நோக்கி விதித்தலின் . 


( இ - ள் . ) பத்தென் .... கெடுவழி - அவ் ஏழனொடு பத்து 
என்பது புணருமிடத்து , அப்பத்து என்கிளவி இடையொற்றுக் 
கெடுவழி ; ஆய்தப்புள்ளி நிற்றல் வேண்டும் - ஆய்தமாகிய 
புள்ளி நிற்றலை விரும்பும் ஆசிரியன் எ - று . 


வருமாறு : எழுபஃது என வரும் . 


( 95 ) 


இளம்பூரணம் 


392. ஏழ் ஆயிரம் வருவழி உகரம் பெறாது முடிதல் 


ஆயிரம் வருவழி உகரம் கெடுமே .1 


புள்ளி மயங்கியல் 


459 


இச் ..... எனின் , மேலதற்கு ஒருவழி எய்தியது 
ஒருமருங்கு மறுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) அவ் ஏழ் என்பது , ஆயிரம் என்பது வருமிடத்து , 
முன்பெற்ற உகரம் பெறாது முடியும் எ - று . 


வருமாறு : எழாயிரம் - என வரும் . 


( 96 ) 


நச்சினார்க்கினியம் 


391. ஆயிரம் வருவழி ஏழ் முடியுமாறு 


ஆயிரம் வருவழி உகரம் கெடுமே . 


இது நெடுமுதல் குறுகிநின்று உகரம் பெறாது 
என்றலின் , எய்தியது ஒரு மருங்கு மறுத்தது . 


( இ - ள் . ) ஆயிரம் ... கெடும் - ஏழ் என்பதன்முன் ஆயிரம் 
என்னும் எண்ணுப்பெயர் வருமொழியாய் வருமிடத்து , 
நெடுமுதல் குறுகிநின்று உகரம் பெறாது முடியும் எ - று . 


வருமாறு : எழாயிரம் என வரும் . 2 


( 96 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


391.1 . உயிர்வருதலின் , நிலைமொழியீற்று முற்றுகரம் 
முன்னர் வந்தியைந்தது ( 389 ) , ஈண்டுக் கெடலாயிற்று . 


2. ஏழாயிரம் என முதல் குறுகாது முடிதலை வருஞ் 
சூத்திரத்துள் இலேசான் முடிப்பார் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


391. ஆயிரம் வருவழி உகரம் கெடுமே . 


( இ - ள் . ) எழு என விதியீறாய் நின்ற சொல்லின் முன் 
ஆயிரம் என்னும் எண்ணுப் பெயர் வரின் உகரம் கெடும் . 


460 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
எழு என்பதன்கண் உகரம் கெட்டவழி , ழகர ஈறு 
குறிற்கீழ் ஒற்றாய் நிற்றற்கு ஏலாமையின் , முதல் நீளும் 
என்பது உய்த்துணரப்படும் ஆதலின் , எடுத்துக் கூறாராயினார் 
என அறிக . 

எழு > ஏழ் + ஆயிரம் = ஏழாயிரம் என வரும் . 

391. ( எழாயிரம் எனக் குறில்வழி ழகரம் வருதல் 
கூடாது என்பதனை உட்கொண்டு அதனை ஏழாயிரமாகக் 
கொள்ளுமிவர் , ஓராயிரம் இராயிரம் என்னும் புணர்ப் 
புக்களை மாத்திரம் ( 464 ) உடன்படுதல் எவ்வாறு பொருந்தும் ? 
தொல்லுரையாசிரியன்மார் எழாயிரம் என முடித்துக் 
காட்டியதே சாலும் என்க .) 

-தி.வே.கோ. 


இளம்பூரணம் 
393. ஏழ் எனும் பெயர் நூறாயிரம் வருவழி 

இயல்பாகவே புணர்தல் 
நூறூர்ந்து வரூஉம் ஆயிரக் கிளவிக்குக் 
கூறிய நெடுமுதல் குறுக்கம் இன்றே . 

இச் .... எனின் , இதுவும் மேலதற்கு ஒருவழி எய்தியது 
முழுவதும் விலக்குதல் நுதலிற்று . 

இ - ள் . ) அவ் ஏழ் என்பது , நூறு என்னும் சொல் ஊர்ந்து 
வருகின்ற ஆயிரக்கிளவியாகிய நூறாயிரம் என்பதற்குமுன் , 
கூறிய நெடுமுதல் குறுகி உகரம் பெறுதல் இன்று எ - று . 

வருமாறு : ஏழ் நூறாயிரம் - என வரும் . 

கூறிய என்றதனான் , நெடுமுதல் குறுகி உகரம் பெற்று 
எழுநூறாயிரம் என்றும் ஆகும் . 

இவ்விலேசினானே, ஏழாயிரம் என்றும் ஆம் . 

இன்னும் இதனானே , இயல்புகணத்து முடிபும் 
கொள்க . 

( உ - ம் . ) எழு ஞாயிறு எழுநாள் - என வரும் . ( 97 ) 


461 


புள்ளி மயங்கியல் 


நச்சினார்க்கினியம் 


392. நூறாயிரம் வருவழி , ஏழ் ) இயல்பாய் முடிதல் 


நூறு ஊர்ந்து வருஉம் ஆயிரக் கிளவிக்குக் 
கூறிய நெடுமுதல் குறுக்கம் இன்றே . 


இஃது எய்தியது முழுவதூஉம் விலக்கிற்று , எய்திய 
உகரம் கெட்டு அதன்மேல் நெடுமுதல் குறுகாது என்றலின் . 


( இ - ள் . ) நூறு ....இன்று - அவ் ஏழ் என்பது , நூறு 
என்னும் சொல்மேல் வரும் ஆயிரம் என்னும் சொல்லிற்கு ; 
கூறிய ..... இன்று - முற்கூறிய நெடுமுதல் குறுகி உகரம் 
பெறுதலின்று எ - று . 


வருமாறு : ஏழ் நூறாயிரம் என வரும் . 


கூறிய என்றதனான் , நெடுமுதல் குறுகி உகரம் பெற்று 
எழுநூறாயிரம் எனவும் வரும் . 


இதனானே , ஏழாயிரம் என மேல் ( 391 ) முதனிலை 
குறுகாமையும் கொள்க . ! 


இதனானே , எழுஞாயிறு எழுநாள் எழுவகை என 
யல்புகணத்து நெடுமுதல் குறுகி உகரம் பெறுதலும் 
கொள்க . 

( 97 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


392. 1. உயிர் வருவழி முதனிலை குறுகாமை 394 ஆம் 
சூத்திரத்தாற் பெறப்படுமெனின் , ஆயிரம் என்னும் எண்ணுப் 
பெயர் அதிகாரம் இச்சூத்திரத்தொடு முடிதலின் , ஈண்டே 
இலேசினாற் கொண்டனர் உரைகாரர் இருவரும் என்க . 
பிற எண்ணுப்பெயர் முதலியனவே அச்சூத்திரத்தான் 
முடிக்கப்படும் . 


462 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


392. நூறூர்ந்து வரூஉம் ..... குறுக்க மின்றே 

( இ - ள் . ) எழு என்னும் சொல் , நூறு என்பதனைத் 
தொடர்ந்து வரும் ஆயிரம் என்னும் தொகை மொழிக்கு , மேற் 
பொதுவிதியாற் கூறிய நெடுமுதல் குறுக்கம் இல்லை . 
உகரக்கேடு மேலைச்சூத்திரத்துக் கூறப்பட்டது . 

எழு + நூறாயிரம் = ஏழ்நூறாயிரம் எனவரும் . 

கூறிய என்றதனான் , சிறுபான்மை எழுநூறாயிரம் என 
வருதலும் கொள்க . 

392. [இவ்வுரைகாரர்சூ . 471 உரையுள் , “ இருநூறாயிரம் 
முந்நூறாயிரம் என வரின் நிலைமொழி இருநூறு முந்நூறு 
என்றும் , வருமொழி ஆயிரம் என்றும் பொருள்படும் . ஒரு 
நூறாயிரம் என்பதன்கண் அவ்ஐயம் நிகழாது ” என்று 
குறிப்பிடுவர் . இச்சூத்திரவுரையுள் கூறிய என்றதனான் 
சிறுபான்மை எழுநூறாயிரம் 

வருதலையும் 
உடன்பட்டார் . ஆண்டு எழுநூறு + ஆயிரம் எனவும் நிலை 
மொழி வருமொழி செய்தலுண்டன்றே ? பின்னர் இவர் 
எழுதுவதனோடு இக்கூற்று முரண்படுதல் காண்க . ) 


என 


இம்பூரணம் 


394. பேரெண்ணுப்பெயர் வருவழியும் ஏழ் 

மேலை முடிபே பெறுதல் 


ஐஅம் பல் - என வரூஉம் இறுதி 
அல்பெயர் எண்ணினும் ஆயியல் நிலையும். 


இச் .... எனின் , இதுவும் மேலதற்கு ஒருவழி எய்தியது 
முழுவதும் விலக்குதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அவ் ஏழ் என்பதன் முன் , ஐ என்றும் அம் 
என்றும் பல் என்றும் வருகின்ற இறுதிகளையுடைய , 


புள்ளிமயங்கியல் 

463 
பொருட்பெயர் அல்லாத எண்ணுப் பெயராகிய தாமரை - 
வெள்ளம் - ஆம்பல் - என்பன வந்தாலும் , நெடுமுதல் 
குறுக்கமின்றி , உகரம் பெறாது அவ்வியல்பின்கண்ணே 
நின்று முடியும் எ - று . 


வருமாறு : ஏழ்தாமரை ஏழ்வெள்ளம் ஏழாம்பல் 
எனவரும் . 

( 98 ) 


நச்சினார்க்கினியம் 


393. தாமரை முதலிய பேரெண்ணுப்பெயர் வருவழியும் 

அற்றாதல் 


ஐஅம் பல் என வரூஉம் இறுதி 
அல்பெயர் எண்ணினும் ஆயியல் நிலையும் . 


இதுவும் அது . 

( இ - ள் .) ஐ அம் பல் என வரூஉம் இறுதி - அவ் ஏழன் 
முன்னர் ஐ என்றும் அம் என்றும் பல் என்றும் வருகின்ற 
இறுதிகளையுடைய ; அல்பெயர் எண்ணினும் - பொருட் 
பெயர் அல்லாத எண்ணுப் பெயராகிய தாமரை வெள்ளம் 
ஆம்பல் என்பன வந்தாலும் ; ஆயியல் நிலையும் - நெடுமுதல் 
குறுகி உகரம் பெறாது அவ்வியல்பின்கண்ணே ( 392 ) நின்று 
முடியும் எ - று . 

வருமாறு : ஏழ்தாமரை ஏழ்வெள்ளம் ஏழாம்பல் 
எனவரும் . 

( 98 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


393. 1. நெடுமுதல் குறுகுதலும் உகரம் பெறுதலும் 
செய்யாது முடியும் என ஈரிடத்தும் எதிர்மறை கொள்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


393. ஐஅம் பல்என ...... ஆயியல் நிலையும் . 


464 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


விகுதிகளைக்கொண்டு பெயர்நிலைக் கிளவிகளைச் 
சுட்டிக் கூறும் மரபு வடமொழிக்கே உரியதெனக் கருதற்க ; 
அது தமிழுக்கும் உரியதே என்பதை உணர்த்த ‘ஐஅம் பல்என 
வரூஉம் இறுதி அல்பெயர் என்றார் . 

393. [ ஈண்டு வடமொழிமரபினைத் தமிழிற்கும் 
உரித்தாதலைச் சுட்டும் இவர் , பிராதிபதிகத்தைப் பிரதமா 
விபத்தியாக்கும் வடமொழி மரபினை ஆசிரியர் ‘அல்லதன் 
மருங்கின் ( 326 ) என்னும் சூத்திரத்து நினைவு படுத்தி 
யமையைத் தாம் நெகிழ்த்துப் போயினார் . அதனையும் 
குறிப்பிட்டிருப்பின் சிறக்கும் . 

விகுதி பற்றிக் கூறும் வடமொழி மரபு , தமிழின்கண் , 
பெயர்ச்சொல்லிடத்து மாத்திரமன்றி , வினைச்சொல்லிடத்து 
முண்டு என்பதனைப் பின்முன் கால்நடை (வினை . 32 ) 
என்னும் சூத்திரத்தாற் புலப்படுத்தினார் ஆசிரியர் . 
அதனையும் இவர் சுட்டியிருப்பின் சிறக்கும் .) 


இளம்பூரணம் 
395. உயிர்க்கணம் வருவழியும் அற்றாதல் 

உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 

இச் .... எனின் , இதுவும் மேலதற்கு எய்தியது ஒருவழி 
முழுவதும் விலக்குதல் நுதலிற்று . 

( இ - ள் . ) அவ் ஏழ் என்பது , அளவு முதலிய பெயர்களுள் 
உயிர்முதல் மொழி வரினும் , நெடுமுதல் குறுகி உகரம் 
வாராதும் முடியும் அவ்வியல்பின் திரியாது முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஏழகல் ஏழுழக்கு ஏழொன்று ஏழிரண்டு என 
வரும் . 

( 99 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

395.1) நெடுமுதல் குறுகுதலும் உகரம் வருதலுமின்றி 
முடியும் அவ்வியல்பு என்க . எனவே , நெடுமுதல் குறுகாதும் 
உகரம் வாராதும் முடியும் என்றவாறு . 


465 


புள்ளிமயங்கியல் 


நச்சினார்க்கினியம் 


394. உயிர்க்கணம் வருவழியும் இயல்பாதல் 

உயிர்முன் வரினும் ஆயியல் திரியாது . 
இதுவும் அது . 

இ - ள் . ) உயிர்.... திரியாது - அவ்ஏழ் என்பதன் முன்னர் 
அளவுப்பெயரும் எண்ணுப்பெயரும் ஆகிய உயிர்முதல் 
மொழி வரினும் , நெடுமுதல் குறுகி உகரம் பெறாது முடியும் 
இயல்பின் திரியாது முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஏழகல் ஏழுழக்கு , ஏழொன்று ஏழிரண்டு 
எனவரும் . 

( 99 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

394.1. மேலைச் சூத்திரவுரைப்பகுதிக் குறிப்பு ஈண்டும் 
கொள்க . 


இளம்பூரணம் 


396. கீழ் வேற்றுமைக்கண் உறழ்ச்சி முடிபு கோடல் 


கீழ்என் கிளவி உறழத் தோன்றும் . 

இச் ..... எனின் , இவ்வீற்றுள் ஒன்றற்கு வேற்றுமைக்கண் 
வேறு முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) கீழ் என்னும் சொல் உறழ்ச்சியாகத் தோன்றி 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) கீழ்குளம் கீழ்க்குளம் - என வரும் . 

தோன்றும் என்றதனான் , நெடுமுதல் குறுகாது உகரம் 
வருதலும் கொள்க . இயைபு வல்லெழுத்து இவ்வோத்தின் 
புறனடையான் வீழ்க்க . 


( உ - ம் . கீழுகுளம் சேரி தோட்டம் பாடி எனவரும் . ( 100 ) 


கங்காதரன் -30 


466 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நச்சினார்க்கினியம் 


395. கீழ் ’ இயல்போடு உறழ்தல் 

கீழ்என் கிளவி உறழத் தோன்றும் . 

இஃது இவ்வீற்றுள் ஒன்றற்கு வேற்றுமைக்கண் 
உறழ்ச்சி கூறுகின்றது . 

( இ - ள் . ) கீழ் .... தோன்றும் - கீழ் என்னும் சொல் 
உறழ்ச்சியாய்த் தோன்றி முடியும் எ - று . 

தோன்றும் என்றதனான் , நெடுமுதல் குறுகாது 
வல்லெழுத்துப் பெற்றும் பெறாதும் வருகின்ற உறழ்ச்சியாய் 
வருமென்று கொள்க . இயைபு வல்லெழுத்து அதிகாரத்தான் 
( 383 ) கொள்க . 

( உ - ம் . ) கீழ்க்குளம் கீழ்குளம் சேரி தோட்டம் பாடி என 
வரும் . 


( 100 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


395. கீழ்என் கிளவி உறழத் தோன்றும் . 

கீழ் என்னும் பண்புப் பெயர்ச்சொல் என விதந்தோதாது 
பொதுப்படக் கூறினமையின் , அஃது இடமுணர்த்தி 
வருங்காலும் திசையுணர்த்தி வருங்காலும் இவ்விதி கொள்க . 
உறழத்தோன்றுதல் பண்பிற்கும் ( கீழ்குலம் கீழ்க்குலம் - சாதி 
தொழில் பண்பு ) , மிகுதல் ஏனையவற்றிற்கும் ( கீழ்க்குன்றம் 
சுனை தெற்றி பாறை ; கீழ்க்குளம் சேரி தோட்டம் பாடி ) 
வலியுடைத்தென்க. 

இளம்பூரணம் 


397. ளகார ஈற்றுப் பெயாது வேற்றுமை முடிபு 


ளகார இறுதி ணகார இயற்றே . 


இச் .... எனின் , னகார ஈற்றிற்கு , ணகாரஈற்று வேற்றுமை 
முடிபோடு இயைய , வேற்றுமை முடிபு கூறு .. ற்று . 


புள்ளிமயங்கியல் 


467 


இ - ள் . ) ளகார ஈற்றுப்பெயர் , வேற்றுமைக்கண் ணகார 
ஈற்று இயல்பிற்றாய் , வன்கணம் வந்தால் , ளகாரம் 
டகாரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 
( உ - ம் . ) முட்குறை நிறை தலை புறம் - என வரும் . ( 101 ) 

நச்சினார்க்கினியம் 
396. ளகார ஈற்றுப் பெயரது வேற்றுமை முடிபு 

ளகார இறுதி ணகார இயற்றே . 

இது நிறுத்த முறையானே ளகார ஈற்றுச் சொல் 
வேற்றுமைக்கண் புணருமாறு கூறுகின்றது . 

( 

( இ - ள் . ) ளகார .... இயற்று - ளகார ஈற்றுப்பெயர் , ணகார 
ஈற்றின் இயல்பிற்றாய் வன்கணம் வந்துழிடகாரமாய்த் திரிந்து 


முடியும் எ - று . 


( உ - ம் . ) முட்குறை சிறை தலை புறம் என வரும் . ( 101 ) 

இளம்பூரணம் 


398. மென்கணம் வருவழி ளகாரம் ணகாரமாதல் 

மெல்லெழுத்து இயையின் ணகாரம் ஆகும் . 

இச் ..... எனின் , மேலதற்கு மென்கணத்து முடிபு 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) ளகார ஈறு , மெல்லெழுத்து வருமொழியாய் 
வந்தியையின் , ணகாரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) முண்ஞெரி நுனி முறி - என வரும் . 

இதனை வேற்றுமையிறுதிக்கண் அல்வழியது எடுத்துக் 
கோடற்கண் சிங்க நோக்காக வைத்தலின் , அல்வழிக்கும் 
இம்முடிபு கொள்க . 

( உ - ம் . ) முண்ஞெரிந்தது நீண்டது மாண்டது 
வரும் . 

( 102 ) 


என 


468 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


398. 1 ) இவ்வாறே 368 ஆம் சூத்திரவுரையிலும் 
குறிப்பிட்டார் . நச்சினார்க்கினியரும் அதனை வழி 
மொழிந்தார் . 


நச்சினார்க்கினியம் 


397. மென்கணம் வருவழி இருவழியும் ளகரம் 

ணகரமாதல் 
மெல்லெழுத்து இயையின் ணகாரம் ஆகும் . 


இது மேலதற்கு மென்கணத்து முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) மெல்லெழுத்து ..... ஆகும் - ளகார ஈறு , 
மெல்லெழுத்து முதல்மொழி வருமொழியாய் வந்தியையின் , 
ணகாரமாய்த் திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) முண்ஞெரி நுனி மரம் என வரும் . 

இதனை வேற்றுமையிறுதிக்கண் அல்வழியது எடுத்துக் 
கோடற்கண்சிங்கநோக்காக வைத்தலின் ( 367 ), அல்வழிக்கும் 
இம்முடிபு கொள்க . 


முண்ஞெரிந்தது நீண்டது மாண்டது என வரும் . ( 102 ) 


இளம்பூரணம் 


399. இவ்வீற்றுப்பெயாது அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் உறழ்என மொழிப. 


இச் .... எனின் , மேலதற்கு அல்வழிமுடிபு கூறு ...... ற்று . 


( இ - ள் . ) ளகாரஈற்று அல்வழிகள் எல்லாம் , திரிந்தும் 
திரியாதும் உறழ்ந்து முடியும் என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


469 


புள்ளிமயங்கியல் 


( உ - ம் . ) முள்கடிது முட்கடிது சிறிது தீது பெரிது - என 
வரும் . 


எல்லாம் என்றதனான் குணவேற்றுமைக்கண்ணும் 
இவ்வுறழ்ச்சி கொள்க . 


( உ - ம் . ) முள்குறுமை முட்குறுமை சிறுமை தீமை 
பெருமை - எனவும் , கோள் கடுமை கோட்கடுமை - எனவும் 
வரும் . 


இன்னும் அதனானே , உருபு வாராது உருபின் 
பொருள்பட வந்தவற்றின் முடிபும் கொள்க . 


( உ - ம் .) அதோட் கொண்டான் - இதோட் கொண்டான் - 
உதோட் கொண்டான் - சென்றான் தந்தான் போயினான் - 
எனவரும் . 

( 103 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


399. 1 ) அதோள் முதலியன அவ்விடம் முதலாகப் 
பொருள்படும் . சுட்டுமுத லாகிய இகர இறுதியும் ( 160 ) 
என்றதனான் , இவை அதோளி முதலாகவும் அப்பொருளில் 
வரும் என முன்னர் ஓதினார் . 


நச்சினார்க்கினியம் 


398. இவ்வீறு திரியாதும் திரிந்தும் உறழ்ந்துவரும் 

அல்வழி முடிபு 


அல்வழி எல்லாம் உறழ்என மொழிப. 


இது மேலதற்கு அல்வழிமுடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) அல்வழி .... மொழிப - ளகாரஈறு , அல்வழிக் 
கண் எல்லாம் , திரியாதும் டகாரமாய்த் திரிந்தும் உறழ்ந்து 
முடியும் என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


470 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) முள்கடிது முட்கடிது சிறிது தீது பெரிது என 
வரும் . 

எல்லாம் என்றதனான் , குணவேற்றுமைக்கண்ணும் 
இவ்வுறழ்ச்சி கொள்க .! 

முள்குறுமை முட்குறுமை சிறுமை தீமை பெருமை 
எனவும் , கோள்கடுமை கோட்கடுமை - வாள்கடுமை வாட் 
கடுமை - எனவும் ஒட்டுக . 

தனானே , அதோட் கொண்டான் இதோட் 
கொண்டான் உதோட் கொண்டான் எதோட் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என , உருபுவாராது உருபின் 
பொருள்பட வந்தனவும் கொள்க . 

( 103 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

398. 1. குணவேற்றுமைக்கண்ணும் அவ்வம் முடிபு 
கோடல் 328 , 346 ஆம் சூத்திரவுரையுள் காண்க . 

2. உருபின் பொருள்பட வந்தன 159 , 236 ஆம் சூத்திர 
விதியுள்ளும் காண்க . 


இளம்பூரணம் 


400. தகரம் வருவழி ளகரம் ஆய்தமாகவும் திரியப் 

பெறுதல் 


ஆய்தம் நிலையலும் வரைநிலை இன்றே 
தகரம் வரூஉம் காலை யான . 

இச் .. எனின் , மேலதற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத் .... ற்று . 

( இ - ள் . ) ளகாரம் டகாரமாயே திரியாது ஆய்தமாய்த் 
திரிந்து நிற்றலும் வரையும் நிலைமை இன்று , தகர முதல் 
மொழி வருங்காலத்து எ - று . 


( உ - ம் . ) முஃடீது முட்டீது - என வரும் . 


( 104 ) 


புள்ளிமயங்கியல் 


471 


நச்சினார்க்கினியம் 


399. தகரம் வருவழி ஆய்தமாகவும் திரிந்து நிற்கும் முடிபு 


ஆய்தம் நிலையலும் வரைநிலை இன்றே 
தகரம் வரூஉங் காலை யான . 


இது தகரத்திற்கு எய்தியதன்மேல் சிறப்புவிதி வகுத்தது , 
உறழ்ச்சியேயன்றி ஆய்தமாகத் திரிந்தும் உறழ்க என்றலின் . 


( இ - ள் . ) தகரம் வரூஉம் காலையான - தகரம் முதல் 
மொழியாய் வருங்காலத்து ; ஆய்தம் .... இன்று - ளகாரம் 
டகாரமாய்த் திரிதலேயன்றி ஆய்தமாகத் திரிந்து நிற்றலும் 
நீக்கும் நிலைமை இன்று எ - று . 


( உ - ம் . ) முஃடீது முட்டீது என வரும் . 


( 104 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


399.1 . முள் + தீது ; வருமொழித்தகரம் திரிதல் 150 ஆம் 
சூத்திரவிதியாற் கொள்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


400. ஆய்தம் நிலையலும் ...... காலை யான . 

இச்சூத்திரத்தில் தகரம் வருமொழி முதலாய் இருக்க 
நிலைமொழி யீற்றிலுள்ள ளகரம் ஆய்தமாகவும் மாறும் 
எனவும் , ணளவென் புள்ளிமுன் டணவெனத் தோன்றும் 
(151 ) என்றவிடத்து நிலைமொழியீற்றிலுள்ள ளகரவொற்றின் 
பின்னர் வருமொழி முதலாகிய தகரம் டகரமாக மாறும் 
எனவும் கூறப்பட்டுள்ளது . இவற்றுள் ஒரு சூத்திரம் முதலில் 
செய்கை செய்யப்படின் , மற்றொரு சூத்திரம் செய்கை 
செய்யப்படுதற்கு இடனில்லாது போம் . ஆகலின் இரண்டு 
சூத்திரமும் ஒரே காலத்துச் செய்கை செய்யப்பட்டு ,, 
தகரத்தைப் பார்த்து ளகரம் ஆய்தமாகவும் , ஆய்தமாக மாறும் 


472 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ளகரத்தைப் பார்த்துத் தகரம் டகரமாகவும் மாறுகின்றன 
எனக்கொள்ளல் வேண்டும் . ஸ்தாநீவற்பாவம் கொண்டு , 
மாறியவிடத்தும் அவ்வெழுத்தே இருப்பது போலக் கொண்டு 
செய்கை செய்தலும் ஆசிரியர்க்கு உடன்பாடு என்றலும் 
ஒன்று . 


400. (சாத்திரியார் நுண்ணிதாகக் கண்ட ஸ்தாநீவற் 
பாவம் என்னும் வடமொழியிலக்கணம் உரைகாரரால் 
திரிந்ததன் திரிபு அது என்னும் நயமாகக் கொள்ளப்பட்டது 
எனத் தோன்றுகிறது . ) 


இளம்பூரணம் 


401. தனிநெடில் இறுதிளகரம் இயல்பாதலும் , 

அல்வழிக்கண் வேற்றுமை முடிபு பெறுதலும் 


நெடியதன் இறுதி இயல்பு ஆ குநவும் 
வேற்றுமை அல்வழி வேற்றுமை நிலையலும் 
போற்றல் வேண்டும் மொழியுமார் உளவே , 


இச்.... எனில் , மேலதற்கு எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி வகுத் ..... ற்று . 


( இ - ள் . ) ளகாரம் நெடியதன் இறுதி , திரியாது இயல்பாய் 
முடிவனவற்றையும் , வேற்றுமை அல்லாத அல்வழியிடத்து 
வேற்றுமையின் இயல்புடையவாய்த் திரிந்து முடிதலையும் , 
போற்றுதல் வேண்டும் மொழிகளும் உள எ - று . 


( உ - ம் . ) வாள்கடிது கோள் கடிது சிறிது தீது பெரிது 
எனவும் , தேட்கடிது நாட்கடிது சிறிது தீது பெரிது - எனவும் 
வரும் . 


போற்றல் வேண்டும் என்றதனான் , உதளங்காய் செதிள் 
தோல் பூ - என அம்முப் பெற்று முடிவன கொள்க . ( 105 ) 


புள்ளி மயங்கியல் 


473 


நச்சினார்க்கினியம் 


400. தனிநெடிலிறுதிளகரம் இயல்பாதலும் , குற்றொற்று 

வேற்றுமைமுடிபு பெறுதலும் 


நெடியதன் இறுதி இயல்புஆ குநவும் 
வேற்றுமை அல்வழி வேற்றுமை நிலையலும் 
போற்றல் வேண்டும் மொழியுமார் உளவே . 


இது மேலதற்கு எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுத்தது . 


(இ - ள் . ) நெடியதன் ....... ஆகுதவும் அவ்வீற்று 
நெடியதன் இறுதி திரியாது இயல்பாய் முடிவனவற்றையும் ; 
வேற்றுமை .... நிலையலும் - வேற்றுமை அல்லாதவிடத்து 
வேற்றுமையின் இயல்புடையவாய்த் திரிந்து முடிதலையும் ; 
போற்றல் ....உள - போற்றுதல் வேண்டும் சொற்களும் உள 


எ - று . 


( உ - ம் . ) கோள்கடிது வாள்கடிது சிறிது தீது பெரிது 
எனவும் , புட்டேம்பப் புயன்மாறி ( பட்டினப் . 4 ) எனவும் 
வரும் . 


போற்றல் வேண்டும் என்றதனான் , உதளங்காய் 
செதிள் தோல் பூ என அம்முப்பெறுதலும் கொள்க . 


உதள் என்பது யாட்டினை உணர்த்துங்கால் , முற்கூறிய 
முடிபுகள் இருவழிக்கும் ஏற்றவாறே முடிக்க . 


உதட்கோடு உதள்கடிது உதணன்று என ஒட்டுக . 
மோத்தையும் தகரும் உதளும் அப்பரும் என்றார் 
மரபியலில் ( 47 ) . 

( 105 ) 


474 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

400. 1. இவற்றை முறையே 386 ஆம் சூத்திரத்தானும் , 
398 ஆம் சூத்திரத்தானும் , 150 , 160 ஆம் சூத்திரங்களானும் 
முடிக்க . 160 ஆம் சூத்திரத்துள் இலேசு கொள்க . 

உதள் ஆண்பாலையுணர்த்தும் மரபுப்பெயர் ( மா .2,48 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


400. நெடியதன் இறுதி ..... மொழியுமா ருளவே . 

புட்டேம்பப் புயன்மாறி என்பது தகரம் வருதலினால் 
எய்திய திரிபாகலின் அதனைக்காட்டுதல் நிரம்பாதென்க . 

உதளங்காய் எனச்சாரியை பெறுதலும் கொள்க என்பார் 
நச்சினார்க்கினியர் . சாரியை பெறுதல் ‘ பெயரும் தொழிலும் 
பிரிந்தொருங் கிசைப்ப ( 132 ) என்னும் சூத்திரத்தான் எய்து 
மாகலான் , ஈண்டு அமைத்தல் வேண்டா என்க . 

400. ( இவ்வாறு நச்சினார்க்கினியர் எடுத்துக் 
காட்டியதனை நிரம்பாது என மறுக்கும் இவர் 396 398 ஆம் 
சூத்திரங்களில் , முள் + தலை முள் + தீது என இருவழியும் , தகர 
வர , முடியும் நிலையை எடுத்துக்காட்டினார் . ஈண்டும் 
அவ்வாறே கோடற்கண் இழுக்கென்னை ? 

சாரியை பெறுதல் 132 ஆம் சூத்திரப் பொதுவிதியான் 
எய்துமாயின் , மரப்பெயர்க்கிளவியை ஆசிரியர் விதந்து 
சூத்திரித்தமை எல்லாம் மிகையாக முடியுமன்றோ ? ஆகலான் 
அச்சாரியைப்பேறு சில பெயர்களிடத்தே விதந்து கிளக்கப் 
பெறவே வேண்டுமென்க .) 


இளம்பூரணம் 


402. இவ்வீற்றுத் தொழிற்பெயர் ( பிற மெய்யீற்றுத் 

தொழிற்பெயர் இயலதாய் ) உகரம் பெறுதல் 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 


புள்ளி மயங்கியல் 


475 


இச் .... எனின் , இவ்வீற்றுத் தொழிற்பெயர்க்கு , 
வேற்றுமைக்கண்ணும் அல்வழிக்கண்ணும் , எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 

( இ - ள் . ) ளகார ஈற்றுத் தொழிற்பெயர் எல்லாம் , 
வேற்றுமைக்கண்ணும் அல்வழிக்கண்ணும் , ஞகார ஈற்றுத் 
தொழிற்பெயர் இயல்பினவாய் , வன்கணம் வந்தவழி 
வல்லெழுத்தும் உகரமும் பெற்றும் , மென்கணமும் 
இடைக்கணத்து வகரமும் வந்தவழி உகரம் பெற்றும் முடியும் 


எ - று . 


( உ - ம் . ) துள்ளுக் 1 கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது - எனவும் , துள்ளுக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை - எனவும் 
வரும் . 

‘ எல்லாம் என்றதனான் , தொழிற்பெயர்கள் இருவழியும் 
இவ்வாறன்றிப் பிறவாறு முடிவனவும் கொள்க . 

( உ - ம் . ) கோள் கடிது கோட்கடிது வாள்கடிது 
வாட்கடிது - சிறிது தீது பெரிது - எனவும் ,. கோள் கடுமை 
கோட்கடுமை - வாள் கடுமை வாட்கடுமை - சிறுமை தீமை 
பெருமை - எனவும் வரும் . 

ஈண்டு , வாள் என்றது , கொல்லுதலை . ( 106 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

402. 1 ) துள்ளு - துள்ளுதல் ; ளகார ஈற்று முதனிலைத் 
தொழிற்பெயர். 

2 ) கோள் - கொள்ளுதல் . உரையாசிரியர் முதனிலை 
திரிந்த தொழிற்பெயரையும் இலேசினாற் கொண்டார் . அது 
பொருந்தாது என்ப பின்னுரையாளர் . 

3 ) வாள் - சொல்லுதல் . இப்பொருளே ஏற்றது என்ப . 
வாய் வாளாமை என்புழி வாய்பேசாதிருத்தல் குறிக்கப் 
படுதல் காண்க . 


476 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


401. இவ்வீற்றுத் தொழிற்பெயர்முடிபு 


தொழிற்பெயர் எல்லாம் தொழிற்பெயர் இயல . 


இஃது இவ்வீற்றுத் தொழிற்பெயர்க்கு இருவழியும் 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


( இ - ள் . ) தொழிற்பெயர் .... இயல - ளகார ஈற்றுத் 
தொழிற்பெயரெல்லாம் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் 
போல , இருவழியும் , வன்கணத்து உகரமும் வல்லெழுத்தும் , 
மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் உகரமும் பெற்று 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) துள்ளுக் கடிது சிறிது தீது பெரிது ஞான்றது 
நீண்டது மாண்டது வலிது எனவும் , துள்ளுக்கடுமை சிறுமை 
தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி வன்மை எனவும் வரும் . 


எல்லாம் என்றதனானே , இருவழியும் தொழிற் 
பெயர்கள் உகரமும் வல்லெழுத்தும் பெறாது திரிந்தும் 
திரியாதும் முடிவனவும் கொள்க . 


கோள் கடிது கோட் கடிது , கோள்கடுமை கோட் 
கடுமை - என்பனபோல்வன பிறவும் வரும் . 


இனி , வாள்கடிது வாட்கடிது சிறிது தீது பெரிது எனவும் 
வாள்கடுமை வாட்கடுமை எனவும் காட்டுக . வாள் 
சொல்லுதல் . 

( 106 ) 


நச்சினாக்கினியம் உரைக்குறிப்பு 


401.1 , 2 , 3. இளம்பூரணர் உரைக்குறிப்பு நோக்குக . 


கெடுவாக வையாது ( குறள் 117 ) என்புழிக் கெடு 
என்பது புடைபெயர்ச்சியை யுணர்த்தும் தல் விகுதி கெட்டு 


புள்ளி மயங்கியல் 


477 


நின்றது . கேடு என்பது அவ்வாறாய் முதல் நீண்டு நின்றதெனக் 
கொள்க . திரை- நிரை- அலை -தளிர் - என்றாற்போல்வன 
விகுதி குன்றி முதனிலை மாத்திரமாய் நிற்றல் பற்றி இவற்றை 
முதனிலை வினைப்பெயரென வழங்குப என்பர் 
சிவஞானமுனிவர். சூ.வி. 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


401. தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெயர் இயல . 


எல்லாம் என்றதனான் , கோள்கடிது கோட்கடிது என 
உகரமும் வல்லெழுத்தும் பெறாது ளகரமெய் திரிந்து வந்தன 
என்றனர் உரையாளர் . கோள் என்பது கொள் என்னும் 
முதனிலை திரிந்த தொழிற்பெயராகலின் , இவ்விதி 
பெற்றிலது . இவ்விதி முதனிலைத் தொழிற்பெயர்களுக்கே 
சொல்லியது என்க . 


வாள்கடிது வாட்கடிது என்று வரும் என்றும் , வாள் 
என்பது கொல்லுதல் என்றும் எழுதினர் உரையாளர் . 
வாள் என்பது தொழிற்பெயரன்று ; கொல்லுதல் என்னும் 
பொருள் அதற்கு இலக்கணையான் வந்ததாகும் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


401. தொழிற்பெய ரெல்லாம் தொழிற்பெய ரியல . 


உரையாசிரியன்மார் , கோள்கடிது கோட்கடிது - வாள் 
கடிது வாட்கடிது - என உகரம் பெறாது உறழ்ந்து வருவனவும் 
கொள்க என்பர் . கோள் என்பது கொள் என்னும் முதனிலைத் 
தொழிற்பெயர் திரிந்து பெயர்ப்பொருட்டாய் நிற்கும் 
சொல்லாதலானும் , வாள் என்பது பெயருரிச் சொல்லாக 
நிற்றலானும் அவர்கருத்துப் பொருந்தா தென்க . 


வாள் என்னும் சொல்லின் அடியாக வினைமுற்றும் 
இருவகையெச்சமும் பிறவாமையான் அதனை உரிச்சொல் 


478 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


எனக்கோடலே சாலுமென்க . இச்சொல் செயலறவைக் 
குறித்து , வாளாவிருந்தான் வாளா கிடந்தான் - வாய் 
வாளாதே- என எதிர்மறையே குறித்துவருதலன்றி யாண்டும் 
விதி வினையாக வாராமை யறிக . வாள் என்பது சொல் 
எனும் பொருள்பட நிற்கும் உரிச்சொல் என்றலே நேரிது . 


401. ( உரையாசிரியன்மார் , விகுதி பெற்ற தொழிற் 
பெயரையும் முதனிலைத் தொழிற்பெயரை ஓதும் அவ்வவ் 
ஈற்றுள் அடக்கிக் காட்டுதலைத் தம் கொள்கையாகக் 
கடைப்பிடித்து வருதலை நெடுகக்காண்கிறோம் . முதனிலைத் 
தொழிற்பெயராகப் பயில்வனசிலவேயாதலின் , வழக்கினுள் 
பயிலும் ஏனையவற்றையும் இலேசினான் தழுவிக் 
கொண்டனர் , புறனடையான் 

முடித்துக் காட்டல் 
சேய்மைத்தாகலின் என்க . ) 


இளம்பூரணம் 


403. இருள் அத்தும் இன்னும் பெற்று முடிதல் 

இருள்என் கிளவி வெயில்இயல் நிலையும் . 

இச் .... எனின் , இதுவும் இவ்வீற்றுள் ஒன்றற்கு , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ..... ற்று . 


( இ - ள் . ) இருள் என்னும் சொல் , வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சிக்கண் , வெயில் என்னும் சொல்லின் இயல்பிலே 
நின்று , அத்தும் இன்னும் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) இருளத்துக்கொண்டான் இருளிற்கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் - என வரும் . ( 107 ) 


நச்சினார்க்கினியம் 


402. இருள் அத்தும் இன்னும் பெறுதல் 


இருள்என் கிளவி வெயில் இயல் நிலையும் . 


புள்ளி மயங்கியல் 


479 


து திரிபுவிலக்கி அத்தும் இன்னும் வகுத்தலின் , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 


இ - ள் .) இருள் .... நிலையும் - இருள் என்னும் சொல் , 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண் , வெயில் என்னும் 
சொல் போல ; ( 317 ) , அத்தும் இன்னும் பெற்று முடியும் எ - று . 


( உ - ம் . ) இருளத்துக் கொண்டான் இருளிற் கொண்டான் 
சென்றான் தந்தான் போயினான் என வரும் . 


சாரியை வரையாது கூறினமையின் , இயல்புகணத்தும் 
ஒட்டுக . 


இருளத்து ஞான்றான் நீண்டான் மாண்டான் , இருளின் 
ஞான்றான் நீண்டான் மாண்டான் என் வரும் . ( 107 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


402. 1. வெயிலத்து என முடிந்தாற்போல , இருளத்து 
என்புழியும் அத்துமிசை ஒற்றென ளகரம் கெடாது உயிரேறி 
முடிந்தது என்க . 


2. இருளின்கண் தூக்கிலிட்டுக் கொண்டான் , 

ஓடி 
மறைந்தான் , மாண்டுபோனான் - எனப்பொருள் கொள்க . 
மாண்டான் - மாட்சிமைப்பட்டான் எனினும் ஆம் . 


இளம்பூரணம் 


404. புள்ளும் வள்ளும் (இருவழியும் ) உகரம் பெறுதல் 


புள்ளும் வள்ளும் தொழிற்பெயர் இயல . 


இச் .... எனின் , இதுவும் இவ்வீற்றுள் சிலவற்றிற்கு , 
எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத் ..... நுதலிற்று . 


480 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) புள் என்னும் சொல்லும் வள் என்னும் 
சொல்லும் 1 , அல்வழிக்கண்ணும் வேற்றுமைக்கண்ணும் , 
ஞகாரஈற்றுத் தொழிற்பெயர் இயல்பினவாய் , வன்கணத்து 
உகரமும் வல்லெழுத்தும் பெற்றும் , மென்கணத்தும் இடைக் 
கணத்து வகரத்தும் உகரம் பெற்றும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) புள்ளுக்கடிது வள்ளுக்கடிது சிறிது தீது பெரிது 
ஞான்றது நீண்டது மாண்டது வலிது - எனவும் , புள்ளுக் 
கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி மாட்சி 
வலிமை - எனவும் வரும் . 

இதனைத் தொழிற்பெயர் எல்லாம் ( 106 ) என்றதன் 
பின் வையாத முறையன்றிய கூற்றினான் , இருவழியும் 
வேற்றுமைத் திரிபு எய்தி முடிவனவும் கொள்க . 


( உ - ம் .) புட்கடிது வட்கடிது சிறிது தீது பெரிது - எனவும் , 
புண்ஞான்றது வண்ஞான்றது நீண்டது மாண்டது - எனவும் , 
புள்வலிது வள்வலிது - எனவும் ; புட்கடுமை வட்கடுமை 
சிறுமை தீமை பெருமை - எனவும் , புண்ஞாற்சி வண்ஞாற்சி 
நீட்சி மாட்சி எனவும் , புள்வலிமை வள்வலிமை - எனவும் 
வரும் . 

இன்னும் அதனானே , பள் என்பதன்கண்ணும் 
கள் என்பதன்கண்ணும் , இருவழியும் இவ்விரு முடிபு 
பெற்றமையும் கொள்க . 


( உ - ம் . ) பள்ளுக்கடிது கள்ளுக்கடிது - பள்ளுக்கடுமை 
கள்ளுக்கடுமை - எனவும் , பட்கடிது கட்கடிது - பட்கடுமை 
கட்கடுமை - எனவும் ஒட்டுக . 

( 108 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

404.1 ) வள் - வார் , கடிவாளம் 

2 ) பள் - பண்விசேடம் ( பள்ளச்சாதி என்பதும் 
பொருளாம் ) 

3 ) கள் - கள்ளுதல் . 


புள்ளிமயங்கியல் 


481 


நச்சினார்க்கினியம் 


403. புள் , வள் - இரண்டும் இருவழியும் உகரம் பெறுதல் 


புள்ளும் வள்ளும் தொழிற்பெயர் இயல . 


இதுவும் எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது . 
திரிபும் உறழ்வும் ( 0 ) விலக்கித் தொழிற்பெயர்விதி 
வகுத்தலின் . 


( இ - ள் . ) புள்ளும் ..... இயல - புள் என்னும் சொல்லும் 
வள் என்னும் சொல்லும் , ஞகார ஈற்றுத் தொழிற்பெயர் 
போல , இருவழிக்கண்ணும் , 

வன்கணத்து உகரமும் 
வல்லெழுத்தும் , மென்கணத்தும் இடைக்கணத்து வகரத்தும் 
உகரமும் பெற்று முடியும் எ - று . 

( உ - ம் . ) புள்ளுக்கடிது வள்ளுக்கடிது சிறிது தீது பெரிது 
ஞான்றது நீண்டது மாண்டது வலிது எனவும் , புள்ளுக்கடுமை 
வள்ளுக்கடுமை சிறுமை தீமை பெருமை ஞாற்சி நீட்சி 
மாட்சி வன்மை எனவும் வரும் . 


இதனைத் தொழிற்பெயரெல்லாம் ( 401 ) என்றதன்பின் 
வையாததனான் , இருவழியும் வேற்றுமைத் திரிபு எய்தி 
முடிவனவும் கொள்க . 


புட்கடிது வட்கடிது சிறிது தீது பெரிது எனவும் , 
புட்கடுமை வட்கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் , 
புண் ஞான்றது நீண்டது மாண்டது எனவும் , புண்ஞாற்சி நீட்சி 
மாட்சி எனவும் வரும் . 

புள்ளுவலிது புள்வலிது - புள்ளுவன்மை புள்வன்மை - 
என வகரத்தின் முன்னர் உகரம் பெற்றும் பெறாதும் 
வருதலின் , ‘நின்ற சொல் முன் இயல்பா கும்மே ( 144 ) 
என்பதனான் முடியாமை உணர்க . 


இது வள்ளிற்கும் ஒக்கும் . 


( 108 ) 


கங்காதரன் -31 


482 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


403. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


405. மக்கள் இறுதி ளகரம் இயல்பாதலன்றி டகரமாய்த் 

திரிந்தும் முடிதல் 


மக்கள் என்னும் பெயர்ச்சொல் இறுதி 
தக்கவழி அறிந்து வலித்தலும் உரித்தே . 


இச் .... எனின் , மக்கள் என்னும் உயர்திணைப் 
பெயர்க்கு , உயீரீ றாகிய 

உயீரீ றாகிய உயர்திணைப் பெயரும் 
( தொகை .11 ) என்பதனுள் எய்திய இயல்பு விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத் ... ற்று . 

( இ - ள் . ) மக்கள் என்னும் பெயர்ச்சொல்லின் இறுதி , 
இயல்பே அன்றி , தக்க இடம் அறிந்து வல்லொற்றாய்த் திரிந்து 
முடிதலும் உரித்து எ - று . 


தக்கவழி என்றதனான் , அம்மக்கள் உடம்பு உயர் 
நீங்கிய காலத்தது இம்முடிபு எனக் கொள்க . 


( உ - ம் . ) மக்கட்கை செவிதலை புறம் - என வரும் . ( 109 ) 


நச்சினார்க்கினியம் 


404. மக்கள் ஈற்று ளகரம் டகரமாகும் இடன் 


மக்கள் என்னும் பெயர்ச்சொல் இறுதி 
தக்கவழி அறிந்து வலித்தலும் உரித்தே . 


இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது , உயிரி 
றாகிய உயர்திணைப் பெயர் ( 153 ) என்பதனுள் கூறிய இயல்பு 
விலக்கித் திரிபு வகுத்தலின் . 


புள்ளி மயங்கியல் 


483 


( இ - ள் . ) மக்கள் .... உரித்து - மக்கள் என்னும் பெயர்ச் 
சொல் இறுதி இயல்பேயன்றி , தக்க இடமறிந்து 
வல்லொற்றாத் திரிந்து முடிதலும் உரித்து எ - று . 

‘தக்கவழி என்றார் , பெரும்பான்மை மக்களுடம்பு 
உயிர் நீங்கிக் கிடந்த காலத்தின் அஃது இம்முடிபு பெறும் 
என்றற்கு . 

( உ - ம் . ) மக்கட்கை செவி தலை புறம் என வரும் . 

இக்கிடந்தது மக்கட்டலை என்பதனான் , அவ்வாறாதல் 
கொள்க . 

மக்கள் கை செவி தலை புறம் எனத் திரியாது நின்றது 
உயிருண்மை பெற்று . 

இனிச் சிறுபான்மை மக்கட்பண்பு மக்கட்சுட்டு 
( சொல் .1 ) எனவும் வரும் . 

( 9 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


404. மக்கள் என்னும் ..... வலித்தலும் உரித்தே . 


( எ - டு . ) மக்கட்குணம் - மக்கட்டிறம் - மக்கட்பண்பு 
எனவரும் . இவை வேற்றுமை . மக்கட்பேறு - மக்கட் 
செல்வம் - மக்கட்சுட்டு - எனவும் வரும் . இவை இருபெய 
ரொட்டுப் பண்புத்தொகையாதலின் , அல்வழி . மக்கள் 
கருதுவர் - மக்கள் சூழ்வர் - எனவரும் இவை இயல்பு .. 
வேற்றுமைத்தொகைக்கண் பயின்றுவரும் என்பது தோன்றத் 
‘தக்கவழியறிதல் என்றார். 


மக்கள் என்னும் பெயர் அஃறிணைக்குரியதன் விகுதி 
பெற்று உயர்திணைப்பெயராய் நிற்பதொன்றாகலின் , மக்கட் 
பண்பினைச்சுட்டி வருங்கால் திரிந்தும் , பிறவாறு வருங்கால் 
இயல்பாயும் நிகழுமெனக் கோடலே ஓராற்றான் அமைவது . 
மக்கள் உயிர்நீங்கிக் கிடக்கும் நிலையில் இச்சொல் திரிபுறும் 
என்று உரையாளர் கூறுவது பொருந்துமாறு இல்லை . 


484 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


406. இவ்வியற்குப்புறனடை 


உணரக் கூறிய புணரியல் மருங்கின் 
கண்டு செயற்கு உரியவை கண்ணினர் கொளலே . 


இவ்வோத்திற்குப் 


புறனடை..... 


இச் ..... எனின் , 
உணர்த் .... ற்று . 


( இ - ள் . ) உணரக் கூறப்பட்ட புள்ளியீறு வருமொழி 
யொடு புணரும் இயல்பிடத்து , மேல் முடித்த முடிபுகளை 
அன்றி , வழக்கினுள் கண்டு முடித்தற்குரிய பிற முடிபுகளைக் 
கருதிக்கொண்டு முடிக்க எ - று . 


னகரஈறு 


( உ - ம் . ) விழன் குளம் செறு தரை பழனம் - என இவை 
னகார ஈற்று வேற்றுமைக்கண் திரியாது இயல்பாய் முடிந்தன . 
பொன்னப்பத்தம் என்பது அவ்வீறு அக்குப்பெற்று முடிந்தது . 


ரகர ஈறு 


நீர்குறிது சிறிது தீது பெரிது - என்பன ரகார ஈற்று 
அல்வழி முடிபு . 

வேர்குறிது வேர்க்குறிது - என்பன அவ்வீற்று அல்வழி 
உறழ்ச்சி . 

அம்பர்க்கொண்டான் சென்றான் தந்தான் போயினான் - 
என்பன , அவ்வீற்றுள் உருபுவாராது உருபின் பொருள்பட 
வந்தவற்றின் முடிபு . 

தகர்க்குட்டி என்பது அவ்வீற்று இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகையாகிய அல்வழி முடிபு . 

வடசார்க் கூரை தென்சார்க் கூரை - என்பன , அவ்வீற்று 
இலக்கணத்தொடு பொருந்திய மரூஉமுடிபு ". 


பெறுதலும் கொள்க . புள்ளிமயங்கியல் 

485 
லகர ஈறு 
உசிலங்கோடு எலியாலங்கோடு - என்பன லகார ஈற்று 
அம்முப்பேறு . 

கல்லம்பாறை என்பது , அவ்வீற்று அல்வழி 
அம்முப்பேறு . 

அழலத்துக் கொண்டான் என்பது , அவ்வீற்று 
அத்துப்பேறு . 
அழுக்கற்போர் என்பது , அவ்வீற்று அல்வழித் திரிபு . 

ழகர ஈறு 
யாழ் குறிது சிறிது தீது பெரிது - என்பன ழகர ஈற்று 

வீழ்குறிது வீழ்க்குறிது - என்பன அவ்வீற்று அல்வழி 
உறழ்ச்சி . 
தாழப்பாவை 

என்பது 

அவ்வீற்று அல்வழி 
அக்குப்பேறு . 

மகர ஈறு 
இனி , 

உணரக் கூறிய என்றதனான் , குளத்தின் புறம் 
மரத்தின் புறம் - என உருபிற்கு எய்திய அத்தோடு இன் 


அல்வழி முடிபு . 


ளகர ஈறு 


இனிக் கண்ணினர் என்றதனான் , ஒருநாளைக்குழவி 
இருநாளைக்குழவி - என ளகாரஈறு ஐ என்னும் சாரியையும் 
வல்லெழுத்தும் பெற்று முடிந்தன கொள்க . 

பிறவும் இவ்வோத்தின் வேறுபட வருவன எல்லாம் 
இதனகத்து முடித்துக் கொள்க . 

( 110 ) 


486 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

406. 1 ) ‘ விழன் விழல் என்று பொருள்படும் - நச். 
உரையுள்காண்க . 


2 ) பொன்னாலாகிய கட்டு ( பொற்பூண் போல ) என்று 
பொருள்படக் கூடும் . 

3 ) அம்பர் - அவ்விடம் ; இம்பர் - இவ்விடம் ; உம்பர் 
மேலிடம் ; எம்பர்- எவ்விடம் . 


4 ) வடக்கு தெற்கு என்பவற்றின் மரூஉப் போலும் 
வடசார் தென்சார் என்பன. 


5 ) கற்பாறை 

6 ) அழற்கண் கொண்டான் ( வேள்வித்தீ முன்னர் 
மணங்கொண்டான் . ) 

7 ) அழுக்கு அழுக்காறு எனப் பொருள்படுதலின் , 
இத்தொடர் அழுக்காற்றான் விளைந்த போர் எனப் 
பொருள்படக் கூடும் . 

8 ) நிலைமொழி தாழ் எனக்கொள்ளவேண்டும் . 
பொருள் காண்டல் அரிதாயுள்ளது . தாழ் - விரலணி வகை ; 
சிறுதாழ் செறித்த மெல்விரல் , ( நற் . 120) என்பவாதலின் . 
இத்தாழணியில் அமைந்துள்ள பாவை வடிவம் என்று 
பொருள் கொள்ளலாம் போலும் . 

இப்பொருளெல்லாம் ஊகத்தின் அடிப்படையிற் 
கூறியனவாகக் கொள்க . மேற்கோள் காட்டி வேறு 
பொருளுரைப்பின் சிறக்கும் . 


நச்சினார்க்கினியம் 


405. இவ்வோத்துப் புறனடை 


உணரக் கூறிய புணரியல் மருங்கின் 
கண்டுசெயற்கு உரியவை கண்ணினர் கொளவே . 


புள்ளிமயங்கியல் 


487 


இஃது இவ்வோத்தின்கண் எடுத்தோத்தானும் 
இலேசானும் முடியாது நின்றவற்றிற்கெல்லாம் இதுவே 
ஒத்தாகக் கொண்டு , சாரியை பெறுவனவற்றிற்குச் சாரியையும் 
எழுத்துப் பெறுவனவற்றிற்கு எழுத்தும் கொடுத்து முடித்துக் 


கொள்க என்கின்றது . 


( இ - ள் . ) உணரக் .....மருங்கின் - உணரக் கூறப்பட்ட 
புள்ளியீறு வருமொழியொடு புணரும் இயல்பிடத்து ; 
கண்டு.... கொளல் - மேல் முடித்த முடிபன்றி , வழக்கினுள் 
கண்டு முடித்தற்கு உரியவை தோன்றியவழி , அவற்றையும் 
கருதிக் கொண்டு ஏற்றவாறே முடிக்க எ - று . 


( உ - ம் . ) மண்ணப் பத்தம் என அல்வழிக்கண்ணகர ஈறு 
அக்குப்பெற்றது ; மண்ணங்கட்டி என அம்முப் பெற்றது . 


பொன்னப்பத்தம் என னகர ஈறு அக்குப் பெற்றது ; 
பொன்னங்கட்டி என அம்முப்பெற்றது . 


கானங்கோழி என வேற்றுமைக்கண் அம்முப்பெற்றது . 
மண்ணாங்கட்டி கானாங்கோழி என்பன மரூஉ . 

வேயின்றலை என யகர ஈற்று உருபிற்குச் சென்ற 
சாரியை பொருட்கண் சென்றுழி வல்லெழுத்துக் கெடுக்க . 

நீர்குறிது என ரகரஈறு அல்வழிக்கண் இயல்பாயிற்று . 

வேர்குறிது வேர்க்குறிது : இது ரகர ஈறு அல்வழி 
உறழ்ச்சி . 


வடசார்க் கூரை மேல்சார்க் கூரை : இவை வல்லெழுத்து 


மிக்க மரூஉமுடியு. 


5 


அம்பர்க்கொண்டான் இம்பர்க் கொண்டான் உம்பர்க் 
கொண்டான் எம்பர்க்கொண்டான் என இவ்வீறு ஏழனுருபின் 
பொருள்பட வந்தன வல்லொற்றுப் பெற்றன. 


488 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

தகர்க்குட்டி புகர்ப்போத்து என்பன பண்புத்தொகை 
கருதியவேல் ஈண்டு முடிக்க ; வேற்றுமையாயின் முன்னர் 
முடியும் ( 362 ) . 


விழல் என்னும் லகரஈறு வேற்றுமைக்கண்றகர மாகாது 
னகரமாய் முடிதல் கொள்க . விழன்காடு செறு தாள் புறம் 
எனவரும் . 


கல்லம்பாறை உசிலங்கோடும் எலியாலங்காய் 
புடோலங்காய் என அவ்வீறு அம்முப்பெற்றது . 


கல்லாம்பாறை என்பது மரூஉ . 


அழலத்துக்கொண்டான் 12 

என அவ்வீறு அத்துப் 
பெற்றது . 


அழுக்கற்போர் புழுக்கற்சோறு என்பன அவ்வீற்று 
அல்வழித்திரிபு . 

யாழ்குறிது என்பது ழகரஈற்று அல்வழியியல்பு . 

வீழ்குறிது வீழ்க்குறிது என்பன அவ்வீற்று அல்வழி 
யுறழ்ச்சி . 


தாழப்பாவை என்பது அவ்வீற்று அல்வழி அக்குப் 
பெற்றது . 

யாழின் கோடு செய்கை தலை புறம் என , அவ்வீற்று 
உருபிற்குச் சென்ற சாரியை ( 194 ) பொருட்கண் சென்றுழி 
வல்லெழுத்து வீழ்க்க . 


முன்னாளைவாழ்வு முன்னாளைப்பரிசு ஒருநாளைக் 
குழவி ஒருதிங்களைக்குழவி என்றாற்போல்வன ளகாரஈறு 
ஐகாரமும் அதனொடு வல்லெழுத்தும் பெறுதல் கொள்க . 


பிறவும் இவ்வோத்தின் வேறுபட வருவன எல்லாம் 
கொணர்ந்து இதனான் முடிக்க. 


புள்ளி மயங்கியல் 


489 


குளத்தின் புறம் மரத்தின் புறம் என உருபிற்கு எய்திய 
அத்தோடு இன்பெறுதலும் கொள்க . 


இனிக் கடிசொல் இல்லை ( சொல் . 452 நச் . ) 
என்பதனான் , வழக்கின்கண்ணும் செய்யுட்கண்ணும் வந்து 
திரிந்து முடியும் சொற்களும் உள . அவற்றைக் கண்ணினர் 
கொளலே என்பதனான் , மண்ணுக்குப் போனான் 
பொன்னுக்கு விற்றான் - பொருளுக்குப் போனான் 
நெல்லுக்கு விற்றான் - கொள்ளுக்குக் கொண்டான் 
பதினேழு - என்றாற் போல வழக்கின்கண் உகரம் பெறு 
வளவும் , விண்ணுக்குமேல் மண்ணுக்கு நாப்பண் 
(திருக்கோவை . 162 ) 
பல்லுக்குத் தோற்ற பனிமுல்லை பைங்கிளிகள் 
சொல்லுக்குத் தோற்றின்னம் தோற்றிலவால் - நெல்லுக்கு 
நூறோாாநூ றென்பாள் நுடங்கிடைக்கும் மென்முலைக்கும் 
மாறோமால் அன்றளந்த மண் 
என்றாற்போலச் செய்யுட்கண் உகரம் பெறுவனவும் 5 , 
பிறவும் முடிக்க . 

பற் நெற்கு என்பன முதலியவும் கொள்க . இவை 
உருபின் பொருள்பட வாராது உருபின்கண் வந்தனவேனும் 
ஈண்டுக் காட்டினாம் , ஆண்டுப் புள்ளி யிறுதியும் ( 202 ) 
என்னும் உருபியற் சூத்திரத்து இலேசுகோடற்கு இடனின்று 
என்று கருதி . 

கருதி . இனி , அச்சூத்திரத்துத் தேருங்காலை 
என்றதனான் முடித்தலும் ஒன்று . 

( 110 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


405. 1. மண் பூச்சால் இடப்படும் கட்டு , குதிர்வாயை 
மண்பூசி அடைப்பது போல என்க . 


2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


3. பொன்னாகிய கட்டி என இருபெயரொட்டு . 


490 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


4. கானங்கோழி : குறுந் . 242 . 


5,6,7 . இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


8,9 . உசில் , எலியால் - என்பன நிலைமாழிகள். 


10. புடோல் - நிலைமொழி 


11. கல்லம்பாறை என்பதன் மரூஉ . 


12,13,14 . இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


15. பொருட்பெயர் உகரச்சாரியை பெறுதலை ஆசிரியர் 
எண்ணு ( 317 ) என உடம்பொடு புணர்த்துக் கூறினார் . 


16. பிறவும் என்றது , 337,30 ஆம் சூத்திர முதலியவற்றின் 
உரையில் “ இவ்வோத்துப் புறனடையான் முடித்தும் ” எனக் 
கூறிய முடிபுகளை , 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


406. உணரக் கூறிய .... கண்ணினர் கொளலே . 


ஈண்டு ஆசிரியர் தொல்காப்பியனார் காலத்து வழங்கிய 
இலக்கியங்களிற் காணின் அவற்றைக் கொள்ள வேண்டுமே 
யன்றிப் பின்னருள்ள இலக்கியங்களிற் கண்டவற்றை 
யெல்லாம் இச்சூத்திரத்தாற் கொள்ள வேண்டிய நியதி 
இல்லை . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


405. உணரக் கூடிய...... கண்ணினர் கொளலே . 


உணரக் கூறிய என்றது , இவை " இவ்வேதுவான் 
இவ்வாறாகப் புணரும் ” என உணரும் வண்ணம் கூறிய 
இலக்கண முறையை ; நூற்பாக்களை அன்று . 


ஒத்த நூற்பாக்கள் 


491 


ஒத்த நூற்பாக்கள் 


புள்ளி மயங்கியல் 


சூத்திரம் 


ஞணநம லவளன - ஒற்று இறு தொழிற்பெயர் 
ஏவல் வினை நனிய - அல் மெய்வரின் 
உ - உறும் ; ஏவல் உறா , சில சில்வழி . 


நன் .207 


ஞணநம லவளன - ஒற்று இறு தொழிற்பெயர் 
ய - அல் மெய்வரின் உ - உறும் ; நவ்வுக்கு 
அவ்வும் ஆகும் வேற்றுமைக்கு என்ப , 
செவ்விதின் அவ்வியல் தெரியுங் காலே 


இ.வி .81 


ஞஃகான் இறுதித் தொழிற்பெயர் உகரம் 
பெறுதலும் மிகுதலும் பெற்றித்து ஆகும் . மு.வீ.பு : 138 

சூத்திரம் -2 
ஞநமவ - வரினும் உகரமொடு நிலையும் . மு.வீ.பு : 139 

சூத்திரம் -4 
ந - இறு தொழிற்பெயர்க்கு அவ்வும் ஆம் வேற்றுமை . நன் . 208 
வேற்றுமைக்கண் அகரத்தொடு சிவணும் . மு.வீ.பு : 141 

சூத்திரம் - 5 
வெரிந்ஈறு அழிந்து மெல்லினம் மிகும் என்ப . மு.வீ.பு : 142 

சூத்திரம் -6 
வல்லினம் மிகுதலும் மற்றதன் இயல்பே. மு.வீ.பு : 143 . 


சூத்திரம் - 7 


ண ( ன ) வல்லினம் வரட்ட ( ற ) வும் ..... ஆகும்மே நன் . 209 , 
ண ( ன ) முன் வேற்றுமைப் பொருட்கு .... 

இ.வி .119 
வலிவரின் ட ( ற ) ஆம் . மு.வீ.பு : 144 


492 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் -8 
ஆணும் பெண்ணும் மிகாது இயல்பாகும் . 

மு.வீ.பு : 145 

சூத்திரம் -9 
ஆண்மர மாயின் அம்மொடு சிவணும் மு.வீ.பு : 147 

சூத்திரம் -10 
தொழிற்பெயர் வரின் விண் அத்தொடு சிவணும். மு.வீ.பு : 148 
சூத்திரம் - // 

மு.வீ.பு : 149 
சூத்திரம் -12 
இயல்பாம் சினைப்பெயர் எல்லாம் என்ப . 

மு.வீ.பு : 150 
சூத்திரம் -13 
உணவுஎண் (சாண் பிற ) 

நன் . 211 , 
ட - ஆகலுமாம் அல்வழியும்மே . 

இ.வி. 121 
அல்வழி உணவுஎண்டகாரம் ஆகும் . 

மு.வீ.பு : 151 
சூத்திரம் -14 


இயல்பு ஆதலும் திரிதலும் முரண் இயல்பே . 


மு.வீ.பு : 146 


சூத்திரம் -15 


வன்மை வந்தால் பின்பு பத்தாம் உடல் வன்மையின் 

வருக்கத் 
தன்மை ஒற்று ஆகும் . 

வீ.சோ. 19 
மகரம்தான் வன்மை வரின் வர்க்கத்து ஒற்றாகும் . நேமி . 18 
D - ஈறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் 
வன்மைக்கு இனமாத் திரிபவும் ஆம்பிற . 
ம - ஈறு ........திரிபவும் ஆம்பிற . 


நன் . 129 


இ.வி. 129 


சூத்திரம் -16 
அஆவரின் ஈற்றயல் நீளலும் ஆம் . 


மு.வீ.பு : 153 


ஒத்த நூற்பாக்கள் 

493 
சூத்திரம் -17 
வேற்றுமை ம - போய் வலிமெலி உறழ்வும் 

...உளவே 

நன் .220 , இ.வி .130 
மெல்லினம் உறழ் சிலமொழிகளும் உளவே . 

மு.வீ.பு : 154 
சூத்திரம் -18 
இல்லம் மரம்எனின் மெல்லெழுத்து மிகுமே . மு.வீ.பு : 155 

சூத்திரம் -19 
வேற்றுமை அல்வழி மெல்லெழுத் தாகும் . 

மு.வீ.பு : 156 
சூத்திரம் -20 
( சாவ ) அகம் என்புழிச் சார்ந்த (இறுதி ) இடைப் 
போவது உயிர்மெய் என்றே போற்று . 

நேமி . 23 
அகம்முனர்ச் செவிகை வரின் 

நன் .222 , 
இடையன கெடும் . இ.வி .131 , மு.வீ.பு : 157 

சூத்திரம் -2 / 
இலம் - முன் படு- வரின் இயல்பா கும்மே . மு.வீ.பு : 158 

சூத்திரம் - 22 
எண்வரின் ஆயிரம் அத்தொடு சிவணும் . 

மு.வீ.பு : 159 

சூத்திரம் - 24 
அளவொதிறையும் வரின்மிகும் என்ப . மு.வீ.பு : 160 

சூத்திரம் -33 
ஈமும் , 
கம்மும் உருமும் தொழிற்பெயர் மானும் . நன் .223 , இ.வி .132 
ஈம்கம் உரும் - உகரத்தொடு நிலையும் , 

மு . வீ.பு : 161 
சூத்திரம் -34 
ஈமும் கம்மும் ..... 
முதலன வேற்றுமைக்கு அவ்வும் ஆகும் . நன் . 223 ,இ.வி . :132 
அவற்றுள் , ஈம்கம் அக்கையும் ஏற்கும் என்ப . 

மு.வீ.பு : 162 


494 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம்-35 


வஃகான் மிசையும் ம - குறுகும் . 

நன் .96 
வகார ........ குறுகும் . 

இ.வி .22 
மகரம் ......... வ - மேல் குறுகும் . 

மு.வீ .1 : 38 
சூத்திரம் -36 
அத்தும் ஆனும் நாளொடு சிவணும் . 

மு.வீ.பு : 163 
சூத்திரம்-37 
( ண ) னவல்லினம் வரட்ட) றவும் , பிறவரின் 
இயல்பும் ஆகும் வேற்றுமைக்கு . நன் . 209 , இ.வி .119 
னகரம் வேற்றுமைக்கண் றகரம் ஆகும் . 

மு.வீ.பு : 164 
சூத்திரம்-38 
மன்னும் சின்னும் ஆனும் ஈனும் 
அன்ன இயல்பின ஆமென மொழிப. 

மு.வீ.பு : 165 
சூத்திரம் -39 
சுட்டு முதல் வயினும் வினாமுதல் வயினும் 
அப்பண்பினஆம் ஆயுங் காலே . 

சூத்திரம் -40 
குயின் ( ஊன் ) வேற்றுமைக் கண்ணும் இயல்பே . நன் . 116 
குயின்என் கிளவி இயற்கை ஆகும் . 

1.126 
இருவழியினும் குயின் இயல்பா கும்மே . 

சூத்திரம் -41 , 42 
எகின் - மரமாயின் அம்மொடு சிவணும் . 
மரம் அல் எகின்மொழி இயல்பும் , அகரம் 
மருவ வலிமெலி மிகலும் ஆகும் . 

நன் .215 , இ.வி . 125 
மரம்அல் எகின்மொழி வலிமெலி மிகுதலும் 
அகரச் சாரியை அடையவும் பெறுமே . 

மு.வீ.பு : 168 


மு.வீ.பு : 166 


மு.வீ.பு : 169 


மு.வீ.பு : 167 


ஒத்த நூற்பாக்கள் 


495 


சூத்திரம் -43 
னஃகான் கிளைப்பெயர் இயல்பும் , அஃகான் 
அடைவும் , ஆகும் வேற்றுமைப் பொருட்கே . நன் .222 , இ.வி .122 
கிளைப்பெயர் எல்லாம் மிகாது இயல்பாகும் . 

மு.வீ.பு : 170 
சூத்திரம் -44 
மீன் றவ்வொடு பொரூஉம் வேற்றுமை 

வழியே. நன் .223 , இ.வி . 123 
மீன் வல்லெழுத்து உறழ்வும் பெறும் என்ப . மு.வீ.பு : 171 

சூத்திரம் - 45-49 
தேன்மொழி மெய்வரின் இயல்பும் , மென்மை 
மேவின் இறுதி அழிவும் , வலிவரின் 
ஈறுபோய் வலிமெலி மிகலுமாம் இருவழி 

நன் . 214 
தேனென் கிளவி வல்லெழுத்தியையின் 
மேல்நிலை ஒத்தலும் , ஈறுபோய் வலிமெலி 
மிருதலும் , மெலிவரின் இறுதியோ டுறழ்தலும் 
உரித்தே . 

இ.வி .124 
தேன்மொழி மெய்வரின் இயல்பும் .......இருவழி . மு.வீ.பு : 172 
இறால்வரின் இயல்பாதலும் .... 
ஈறழிந்து இரண்டு தகரமெய் ஒற்றலும் ..... மு.வீ.பு : 173 

சூத்திரம் -50 
மின்பின் பன்கன் தொழிற்பெயர் அனைய . 

நன் .217 , இ.வி .127 , மு.வீ.பு : 174 

சூத்திரம் -5 / 
கன் அ - ஏற்று மென்மையோடு உறழும் . நன் .217 , மு.வீ.பு : 174 
வேற்றுமை யாயின் கன் அ - ஏற்று 
வல்லெழுத்துப் பெறுதல் வரைநிலை யின்றே 
பொருளொடு புணருங் காலை யான . 

இ.வி. 172 


496 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் -52 
தந்தை வரின்பொதுப் பெயர்மொழி யிறுதியும் 
வருமொழி ஆதியும் மடியும் என்ப. 


மு.வீ.பு : 175 


சூத்திரம் -53 


ஆதனும் பூதனும் அவ்வியல்பு ஆதலும் , 
அவற்றொடு தகரம் ஆவியும் கெடுதலும் , 
எனஇரு விதிகளும் ஏற்கும் என்ப . 


மு.வீ.பு : 176 


சூத்திரம் -55 


மு.வீ.பு : 177 


மு.வீ.பு : 179 


அவ்வியற் பெயர்சிறப்பு அடுக்குங் காலை 
இவ்விரு விதிகளும் ஏலாது அம்முப்பெறும் . 

சூத்திரம் -56 
கோனும் பேனும் தானும் இயல்பே . 

சூத்திரம் -57 
தான் முதல் குறுகலும் , யான் என் ஆகலும் , 
ஆகும் அல்வழி அல்லாக் காலை . 

சூத்திரம் -58 
குறுகலும் திரிதலும் அல்வழிக்கு இல்லை . 


மு.வீ.பு : 180 


மு.வீ.பு : 181 


சூத்திரம் -59 
அழன்என் இறுதி கெடும் வேற்றுமைக்கே . 

இ.வி .128 
அழன்என் இறுதி கெட வலி ஆண்டை மிகுமே . மு.வீ.பு : 178 

சூத்திரம் -60 
முன்னொடு சிவணில் இல்முதலில் ஓர்ற - உறும் . மு.வீ.பு : 182 

சூத்திரம் -6 / 
பொருளெனப் பெயர்பெறும் பொன்ஈறு கெடஒரு 
லகார மகாரமும் தோன்றும் என்ப . 

மு.வீ.பு : 183 


ஒத்த நூற்பாக்கள் 

497 
சூத்திரம் -62 

ய ...... 
ஈறா வரில் வன்மை பின்பில் வர்க்கத்தொற்று 

இடைப்படுமே . வீ.சோ .14 

..ய (ரழக்கள் ) 
நிற்கப்பின் வல்லெழுத்து நேருமேல் - ஒற்றாம் 
பிணைந்த வருக்கம் பெயர்த்து . 

நேமி . 15 
யரழ முன்னர்க்கசதப ...... 

வேற்றுமை 
மிகலும் இனத்தோடு உறழ்தலும் விதிமேல்.நன் .224 ,இ.வி .133 

சூத்திரம் -63 
பொதுப்பெயர்...... 

ஆவியரமுன் 
வன்மைமிகா சில விகாரமாம் உயர்திணை 
இயல்பாம் தாய் வேற்றுமைவழி என்ப 

மு.வீ.பு : 185 
சூத்திரம் -64 
மிகும் மகன் தாய்ப்பினர் மேவுங் காலை . 

மு.வீ.பு : 186 
சூத்திரம் -65 , 66 
யரழ முன்னர்க் கசதப அல்வழி 
இயல்பும் - மிகலும் - ஆகும் . வேற்றுமை 
மிகலும் இனத்தோடு உறழ்தலும் விதிமேல். நன் .224 , இ.வி .133 
மெல்லினம் உறழ்தரு மொழிகளும் உளவே . 

மு.வீ.பு : 187 
வேற்றுமை அல்வழியகராறு இயல்பே . 

மு.வீ.பு : 184 
சூத்திரம் -67 


நன் . 159 


.......... 
ஈறா வரில் வன்மைப் பின்பில் வர்க்கத்தொற்று 

இடைப்படுமே . வி.சோ. 14 


சுங்காதரன் -32 


498 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( ய ) ர (ழக்கள் ) 
நிற்கப்பின் வல்லெழுத்து நேருமேல் - ஒற்றாம் 
பிணைந்த வருக்கம் பெயர்த்து. 

நேமி . 15 
யரழ முன்னர்க் ........ விதிமேல் . 

நன் .224 , இ.வி .125 

சூத்திரம் -68 
வெதிர்ஆர் பீர்சார் மெல்லெழுத்து மிகுமே . 

மு.வீ.பு : 188 
சூத்திரம் -69 
காழ்வரின் சார்மிகும் கருதுங்காலே . 

மு.வீ.பு : 190 
சூத்திரம் -70 
அவற்றுள் , 
பீரென் கிளவி அம்மொடு சிவணும் . 

மு.வீ.பு : 189 
சூத்திரம் -71 , 72 , 73 


பன்மூன்றதாம் உடல் நப்பின் வருமெனின் ஈற்றெழுத்தாம் ; 
பன்னேழதாம் , வன்மை பின்வரின் ; ஆயிடைத் தவ்வும் 

அஃதாம் . 
ஈறாம் லகாரம் ம ( த ) வந்தெதிர்ந்திடில் வீ.சோ. 17,22 
ல ( ள ) வேற்றுமையில் ற ( ட ) வும் , அல்வழி 
அவற்றோடு உறழ்வும் வலிவரின் ஆம் : மெலி 
மேவின்னணவும் , இடைவரின் இயல்பும் 
ஆகும் இருவழி யானும் என்ப . 

நன் . 227 , இ.வி. 137 
லகாரம் வேற்றுமைக்கண் றகாரம் ஆகும் . 
மெல்லெழுத்து இயையின்னகாரம் ஆகும் . 
அல்வழி எல்லாம் உறழும் என்ப . மு.வீ. 191 , 192 , 195 


சூத்திரம் -74 
குறில்வழில்( ள ) த- அணையின் ஆய்தம் 
ஆகவும் பெறூஉம் அல்வழியானே . நன் .228 , இ.வி .138 
தகரம் வருவழித் தனிநிலை ஆகும் .. மு.வீ.பு : 194 


ஒத்த நூற்பாக்கள் 


499 


சூத்திரம் -75 
குறில் செறியால ( ள ) அல்வழி ( வந்த 
தகரம் திரிந்தபின் கேடும் ) 

வலிவரின் 
இயல்பும் ( திரிபும் ஆவன ) உளபிற . நன் .229 , இ.வி .139 
நெட்டெழுத்து இம்பர் இயல்பா கும்மே . மு.வீ.பு : 193 


சூத்திரம் -76 


நெல்லும் செல்லும் கொல்லும் சொல்லும் 
அல்வழியானும் றகரம் ஆகும் . நன் .232 , மு.வீ.பு : 196 
நெல்லும் ..... இயல . 

இ.வி. 140 

சூத்திரம் -77 
இல் - என் இன்மைச் சொற்கு ஐ- அடைய 
வன்மை விகற்பமும் ஆகாரத்தொடு 
வன்மை ஆகலும் இயல்பும் ஆகும் . தன் . 233 , இ.வி. 142 
இன்மை உணர்த்தும் இல் - என் கிளவிக்கு 
ஐகான் வருவழி இயல்பொடு மிகலும் 
ஆகாரம் வருவழி மிகலுமாம் வேற்றுமை . மு.வீ.பு : 197 

சூத்திரம் -78 , 79 
வல்லே தொழிற்பெயர் அற்று இரு வழியும் ; நன் . 231 , 
பலகைநாய் வரினும் வேற்றுமைக்கு அவ்வும் ஆம் . இ.வி .141 
வல் உகரத்தொடு வரும் என மொழிப. 
பலகையும் நாயும் வரூஉங் காலை 
அகரச் சாரியை அடையும் என்ப . மு.வீ.பு : 198 , 199 

சூத்திரம் -80 
ஆலும் வேலும் அம்மொடு சிவணும் . 
பூலும் அம்மொடு போவது இயல்பே . மு.வீ.பு : 200 , 201 

சூத்திரம் -81 மு.வீ.பு : 202 


500 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் -82 
அத்தும் இன்னும் அடையும் வெயிலே . 

மு.வீ.பு : 203 
சூத்திரம் -83 
வ - இறு சுட்டிற்கு அற்று உறல் வழியே. நன் .250 ,இ.வி .155 , 

மு . வீ . பு : 204 
சூத்திரம் -84 
ஆய்தம் ஆகும் அல்வழி யான . 

மு.வீ.பு : 205 
சூத்திரம் -85 
மெல்லெழுத்து இயையின் மெல்லெழுத்தாகும் . மு.வீ.பு : 206 

சூத்திரம் -86 
சுட்டு வகரம் மூவினம் உற முறையே 
ஆய்தமும் மென்மையும் இயல்பும் ஆகும். 

நன் . 235 
சுட்டுவகரம்..........இயல்புமாம் அல்வழி . இ.வி .144 
இடையும் உயிரும் வரின் இயல்பு ஆகும் . மு.வீ.பு : 207 

சூத்திரம் -87 
தெவ்- என் மொழியே தொழிற்பெயர் அற்றே ; 
ம - வரின் வஃகான் மவ்வும் ஆகும் . 

நன் .236 , இ.வி. 145 
சூத்திரம் -88 மு.வீ.பு : 208 

( யவ்வோடு ர ) ழ 
ஈறா வரில் வன்மை பின்பில் வருக்கத்தொற்று 

இடைப்படுமே.வீ.சோ .14 

ழ ........ 
நிற்கப்பின் வல்லெழுத்து நேருமேல் - ஒற்றாம் 
பிணைந்த வருக்கம் பெயர்த்து . 

நேமி . 15 
யரழ முன்னர்க் கசதப் ( அல்வழி ) 

....... வேற்றுமை 
மிகலும் இனத்தோடு உறழ்தலும் விதிமேல்.நன் .224 , இ.வி .133 


ஒத்த நூற்பாக்கள் 

501 
சூத்திரம் -89, 90 
தமிழ் அ -உறவும் பெறும் வேற்றுமைக்கே; 
தாழும் கோல்வந் துறுமேல் அற்றே . நன் . 225 , இ.வி .134 
தாழ்முன் கோல்வரின் அக்கொடு சிவணும் . 
தமிழும் அவற்றோ ரற்றா கும்மே . மு.வீ.பு : 212 , 213 

சூத்திரம் -9 / 
குமிழ் என் கிளவி அம்மொடு சிவணும் . மு.வீ.பு : 214 

சூத்திரம்-92 
பாழ்என் கிளவி மெல்லெழுத் துறமும் . மு.வீ.பு : 215 

சூத்திரம்-93 
ஏழ் என் கிளவி ஆறியல் நிலையும் . 

இ.வி .136 
ஏழ்என் கிளவி அன்னொடு சிவணும் . மு.வீ.பு : 216 

சூத்திரம் -94 
எண்நிறை அளவும் வரூஉங் காலை 
குறுகலும் உகரம் வருதலும் உரிய 

மு.வீ.பு : 217 

சூத்திரம்- 96 
ஆயிரம் வரின் கெடும் உகரச் சாரியை . மு.வீ.பு : 218 

சூத்திரம் -100 
கீழின்முன் வன்மை விகற்பமும் ஆகும் 

நன் .226 ,இ.வி .136 , மு.வீ.பு : 219 

சூத்திரம் -101 , 102 , 103 
எண்ணிரண்டாம் ஒற்று வன்மை வந்தால் பின்பு 

இயைந்த ஐந்தா 
நண்ணிய ஒற்றாம் ; நகரம் வரின் முன்மெய் 

ண - அதுவாம் ; 
நண்ணிய ம - வந்திடினும் அஃதே. 

வீ.சோ .16 
வன்மை வரினேளணலன மாண்டற ஆம் . 

நேமி . 17 


502 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


லள வேற்றுமையில் றடவும் , அல்வழி 
அவற்றோ டுறழ்வும் வலிவரின் ஆம் . மெலி 
மேவின்னணவும் ..... என்ப . 

நன் .227, இ.வி .137 

சூத்திரம் -104 
எண்ணிரண்டாம் ஒற்றுப் பன்மூன்று மெய் நின்று 

இவற்றின் பின்னே 
எண்ணிய த - வரின் தடற -ஆம் ; அவை 

ஆய்தமுமாம் . வீ.சோ .28 
குறில்வழி லள த - அணையின் ...... அல்வழியானே . 

நன் . 228 , இ.வி.138 
தகரம் வருவழித் தனிநிலை ஆகும் . மு.வீ.பு : 223 

சூத்திரம் -105 
இயல்பாம் நெடுமை முன் என்மனார் புலவர் . 

மு.வீ.பு : 224 
சூத்திரம் -106 

சூத்திரம் -107 
இன்னும் அத்தும் இருளொடு சிவணும் . 

சூத்திரம் -108 
புள்ளும் வள்ளும் தொழிற்பெயர் மானும் . நன் . 234 , இ.வி.143 
வள்ளும் புள்ளும் உகரமொடு சிவணும் . 

மு.வீ.பு : 227 


மு.வீ.பு : 225 


மு.வீ.பு : 226 


* 


503 


குற்றியலுகரப்புணரியல் 


ஒன்பதாவது 
குற்றியலுகரப் புணரியல் 

இளம்பூரணம் 
407. குற்றியலுகரம் இடம் நோக்கி அறுவகைப்படுதல் 

ஈரெழுத்து ஒருமொழி உயிர்த்தொடர் இடைத்தொடர் 
ஆய்தத் தொடர்மொழி வன்தொடர் மென்தொடர் 
ஆயிரு மூன்றே உகரம் குறுகிடன் . 


இவ்வதிகாரத்துள் இவ்வோத்து என்ன பெயர்த்தோ 
எனின் , குற்றியலுகர ஈறு வருமொழியொடு புணரும் இயல்பு 
உணர்த்தினமையின் , குற்றியலுகரப் புணரியல் எனப்பட்டது . 


இத்தலைச்சூத்திரம் என் நுதலிற்றோ எனின் , இக் 
குற்றியலுகரம் வருமிடத்திற்குப் பெயரும் முறையும் 
தொகையும் உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) இரண்டெழுத்தாலாகிய ஒருமொழியும் , 
உயிர்த்தொடர்மொழியும் , இடைத்தொடர்மொயும் ,, 
ஆய்தத்தொடர்மொழியும் , வன்தொடர்மொழியும் , மென் 
தொடர்மொழியும் ஆகிய அவ்ஆறு என்று சொல்லப்படும் , 
உகரம் குறுகிவரும் இடன் எ - று . 


( உ - ம் . ) நாகு வரகு தெள்கு எஃகு கொக்கு குரங்கு - 
எனவரும் . 

(1 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


407. 1 ) குற்றியலுகரத்தை இவ்வியலுள் ஆசிரியர் 
3,5,27 ஆம் சூத்திரங்களுள் உகரம் - உகரக்கிளவி - என்றே 
வழங்கியிருத்தல் காண்க . 


504 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


“ குற்றுகரம் ஒற்றுப் போன்று ஒடுங்கி நில்லாது ; 
என்னை ? தன்னான் ஊரப்பட்ட ஒற்றும் தானுமாகி , அரை 
மாத்திரைத்தாகியும் , ஒடுங்கியிசையாது அகன்றிசைக்கும் ; 
அதனான் ஒற்று என்றலுமாகாது ; பின்னும் ஒரு மாத்திரைத்து 
ஆகாமையின் குற்றெழுத்தெனலும் ஆகாது . மற்று , அதனை 
ஒற்றென அடக்கார் ; குற்றெழுத்தென ஏற்று அலகு 
கொள்ளார் . இனி அதனைச் செயற்பாலதோர் அசை 
யாக்குதலே தக்கதென்பது நோக்கி , நேர்பசை நிரைபசை என 
வேண்டினான் என்பது . " ( செய் . 4 பேரா . ) 

குற்றியலுகரப் புணரியல் 

நச்சினார்க்கினியம் 
406. குற்றியலுகரத்தின் பெயரும் முறையும் தொகையும் 

ஈரெழுத் தொருமொழி உயிர்த்தொடர் இடைத்தொடர் 
ஆய்தத் தொடர்மொழி வன்தொடர் மென்தொடர் 
ஆயிரு மூன்றே உகரம் குறுகிடன் 

என்பது சூத்திரம் . இவ்வோத்து , குற்றியலுகரம் என்று 
கூறப்பட்ட எழுத்துப் பொருட்பெயரோடும் எண்ணுப் 
பெயர் முதலியவற்றோடும் புணரும் முறைமை உணர்த்தி 
னமையின் , குற்றியலுகரப் புணரியல் என்னும் பெயர்த் 
தாயிற்று . இது மெய்யே உயிரென் றாயீ ரியல ( 103 ) 
என்றவற்றுள் , உயிரினது விகாரமாய் நின்ற குற்றுகரத்தை 
இருவழிக்கண்ணும் புணர்க்கின்றமையின் , மேலை 
ஒத்தினோடு இயைபுடைத்தாயிற்று . 

இத்தலைச்சூத்திரம் மொழிமரபினகத்து இருவழிய ( 36 ) 
( நெட்டெழுத்து இம்பர், தொட்ர்மொழி ஈறு ) என்ற குற்றுகரம் 
இதனகத்து இனைத்து மொழியிறுதி வருமென்று , 
அவற்றிற்குப் பெயரும் முறையும் தொகையும் உணர்த்து 
கின்றது . அப்பெயர் பெயர் , அம்முறை முறை , அத்தொகை 
தொகை . தொடர்மொழி யீற்று ( 36 ) வருமென்று ஆண்டுக் 
கூறியதனை ஈண்டு ஐந்து வகைப்படுத்தி , அதனொடு 
நெட்டெழுத்திம்பரும் என்றது ஒன்றே யாதலின் அதனையும் 
கூட்டி அறுவகைத்து என்றார் . 


1 


முன்னர் மொழிமரபிற் கூறிய இயற்கைத்தாய்க் குறுகி 
குற்றியலுகரப் புணரியல் 

505 
( இ - ள் . ) ஈரெழுத்தொருமொழி - இரண்டு எழுத்தா 
னாகிய ஒருமொழியும் ; உயிர்த்தொடர் ...... மூன்றே - உயிர் 
மேல் வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற சொல்லும் , 
இடையொற்றுமேல் வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற 
சொல்லும் , ஆய்தமாகிய எழுத்துமேல் வரும் மெய்யைத் 
தொடர்ந்து நின்ற சொல்லும் , வல்லொற்றுமேல் வரும் 
மெய்யைத் தொடர்ந்து நின்ற சொல்லும் , மெல்லொற்று 
மேல் வரும் மெய்யைத் தொடர்ந்து நின்ற சொல்லும் ஆகிய 
அவ்வாறு சொல்லுமே ; உகரம் குறுகு இடன் - குற்றியலுகரம் 
குறுகி வரும் இடன் எ - று . 

( உ - ம் . ) நாகு வரகு தெள்கு எஃகு கொக்கு குரங்கு 
எனவரும் . 

இதனை ஏழ் என்று கொள்வார்க்குப் பிண்ணாக்கு 
சுண்ணாம்பு ஆமணக்கு முதலியன முடியாமை உணர்க " . ( 1 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

406. 1. குற்றியலுகரத்தை உகரமாகிய உயிரெழுத்தினது 
விகாரமாகக் கொள்ளாது தனியான வேறெழுத்தாகக் கொள்வர் 
மொழியியல் நூலார் . ஏனைய சார்பெழுத்துக்களான 
குற்றியலிகரமும் ஆய்தமும் அன்ன . முதலெழுத்தின் விகாரம் 
முதலெழுத்தாவதல்லது சார்பெழுத்தாகாது என்ப . 

2 , இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 
3. குற்றியலுகரம் இடைப்படிற் குறுகும் ( 37 ) என 


ஒலிக்கும் இடன் இவ்ஆமாம் என்று சாத்திரியார் கூறுவார் . 
அவர் கருத்துப்படி , குற்றியலுகரம் கால் மாத்திரையாகக் 
குறுகும் என்பது . அது வல்லொற்றுத் தொடர்மொழி ( 409 ) 
ஒன்றற்கே பொருந்துமென அவருரையாலும் பெறப்படுதல் 
காண்க . நச் . கருத்துப்படி , குற்றியலுகரம் குறுகி ஒலித்த 
லாவது , முற்றுகரத்தின் குறுகி ஒலித்தல் . 


506 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
4. “ ஆசிரியர் ஈற்றயலில் நின்ற எழுத்தை இடமாகக் 
கொண்டாற்போல ஈற்றுயலில் நின்ற அசையை இடமாகக் 
கொண்டு , அவற்றுள் அது இது முதலிய முற்றுகரத்தை 
நீக்குதற்குக் குற்றெழுத்துத் தனியே வரும் அசை 
யொன்றனையும் ஒழித்து , ஏனை ஏழு அசையினையும் 
நெடிலே குறில் இணை குறில் நெடில் என்றிவை , ஒற்றொடு 
வருதலொடு குற்றொற்று இறுதியென்று , ஏழ்குற் றுகரக்கு 
இடனென மொழிப் என்பதொரு சூத்திரம் பற்றி ஏழிடம் 
எனக்கோடும் என்பார்க்கு , பிண்ணாக்கு சுண்ணாம்பு 
பட்டாங்கு விளையாட்டு இறும்பூது முதலியனவும் , ஆய்தம் 
தொடர்ந்தனவும் , நெட்டொற்றிறுதி நெடிலிறுதிக்குற்றுகரம் 
முதலியனவும் குற்றொற்றிறுதிக் குற்றுகரமுமாய் அடங்கு 
மேனும் . போவது வருவது ஒன்பது முதலியன அடங்காமை 
அறிக . நெடில் முதலியன ஈற்றயலில் நிற்றல் வேண்டுமென 
யாப்புறவின்மையின் , முதற்கண் நிற்பினும் ஈற்றுகரம் 
அவற்றிறுதியாதல் அமையுமெனக் கொண்டு , போவது 
முதலியனவும் நெடிலிறுதி முதலியனவாய் அடங்கும் 
என்பார்க்கும் , அங்ஙனம் பாகுபடுத்துக் கருவி செய்ததனாற் 
போந்த பயனின்று என்பது . -முதற்சூத்திர விருத்தி 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


உயிர் , மெய் ஆகிய முதலெழுத்துக்களுக்கு எழுத்து 
எனக் குறியிட்டதன் பின்னர்க் குற்றியலிகரம் குற்றியலுகரம் 
ஆய்தம் என்பனவற்றிற்கும் அக்குறியிட்டது போல , 
உயிர்மயங்கியல் புள்ளிமயங்கியல் இவற்றிற்குப்பின் 
குற்றியலுகரப் புணரியலைக் கூறினார் ஆசிரியர். 


407. ஈரெழுத் தொருமொழி ......உகரம் குறுகிடன் . 


இடைப்படின் குறுகும் இடனுமா ருண்டே ( 37 ) 
என்றவிடத்துக் கூறப்பட்ட இடன் இத்துணை வகைப்படும் 
என்பது ஈண்டுக் கூறப்பட்டது . உகரம் என்பது குற்றிய 
லுகரத்தைக் குறிக்கும் . நச்சினார்க்கினியர் அவ்வாறே 


குற்றியலுகரப்புணரியல் 

507 
கொண்டனர் . அவர் கொள்கைக்கே வல்லொற்றுத் தொடர் 
மொழி ( 410 ) என்றவிடத்துத் தொல்லை யியற்கை 
நிலையலும் உரித்தே என்ற தொடர் பொருந்தும் . 


407. ( குற்றியலுகரம் , முதலெழுத்தாம் குற்றெழுத்து 
உகரத்தின் வேறுபட்ட சார்பெழுத்து . அது மெய்யெழுத்தின் 
தன்மைத்தாய்ப் புள்ளி பெறும் ; அரைமாத்திரையே 
பெரும்பாலும் ஒலிக்கும் . 


இடைப்படின் குறுகும் இடனுமா ருண்டே எனப் 
புணர்மொழிக்கண் அறுகரம் கால் மாத்திரையாய் ஒலிக்கும் 
இடன் சிறுபான்மைத்தே . ஆகலின் , தனிமொழிக்கண் 
குற்றுகரம் தனது இயல்பான அரைமாத்திரையாக ஒலிக்கும் 
இடன் ஆறுவகைப்படும் என்கிறது இச்சூத்திரம் . கால் 
மாத்திரையாகக் குறுகி ஒலிக்குமிடன் வல்லொற்றுத் 
தொடர்மொழி க் குற்றுகரமே யாதலின் , அவ்வாறு 
குறுகியொலிக்கும் குற்றுகரம் வருமிடன் ஆறு என்றல் 
நிரம்பாதென்க . 


குற்றுகரம் குறுகி யொலித்தலாவது , அது தன்னியல் 
பாகிய அரைமாத்திரையளவாக , ( முற்றுகரத்தின் ) குறுகி 
ஒலித்தல் . குற்றுகரம் குறுகி ( அணுகி ) வருமிடன் என்று 
பொருள் கொண்டார் சிவஞானமுனிவர் ; குறுகுதல் 
அணுகுதற் பொருட்டாதலைச் சிலப்பதிகாரத்தினின்று 
மேற்கோட்டி நிறுவினார் . ஆசிரியர் தொல்காப்பியனாரும் 
ஈரிடங்களில் குறுகுதல் கொல்லை அணுகுதற் பொருளில் 
ஆண்டுள்ளமை கான் 


1. பரத்தையின் அகற்சியின் பரிந்தோட் குறுகி ( அகத் .44 ) 


2. உயங்குவனள் கிடந்த கிழத்தியைக் குறுகி ( கற் . 57 ) ] 


508 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


குற்றியலுகரங்கள் மெய்யெழுத்தின் விகாரம் 
ஆதலானும் , புள்ளி பெறும் ஒப்புமையானும் , புள்ளி 
மயங்கியலோடு இவ்வியல் இயைபுடைத்தாயிற்று . 
நச்சினார்க்கினியர் , “ உயிரினது விகாரமாய் 

விகாரமாய் நின்ற 
குற்றுகரத்தை இருவழிக்கண்ணும் புணர்க்கின்றமையின் , 
மேலை ஓத்தினோடு இயைபுடைத்தாயிற்று என்றமை 
பொருந்து மாறில்லை . (இருமொழி : அச்சுப்பிழை ) 


வல்லெழுத்துக் குறுகுமிடம் ஆறு . ஆகவே , குறுகாத 
இடம் , தனிக்குறிலைச் சார்ந்து வரும் இடன் ஒன்றே என்பது 
போதரும் . 


நடு படு அது பொறு என்பன போலத் தனிக்குறிலை 
யடுத்து வரும் வல்லெழுத்து உகரங்கள் குறுகாதன . 
அச்சொற்களில் உகரவொலி நன்கு கேட்கப்படுதலின் , ஆண்டு 
அவ்வுகரம் முற்றியலுகரம் எனப்பட்டது ஏனையவிடத்து 
வல்லொற்றுக்கள் நெட்டெழுத்தினை அடுத்து வருதலாலும் , 
இரண்டு மூன்று எழுத்துக்களின் பின் வருதலானும் , ஆ 
அவற்றினை ஒலிக்க வந்த உகரவுயிரின் ஒலிக்கு முயற்சி 
குறைதலின் , அது நன்கு கேட்கப்படுதலில்லை . அதனானே 
குற்றியலுகரம் எனப்பட்டது . 


இவ்வாசிரியர் குற்றியலுகரத்தை ஓரெழுத்தாக எண்ணி , 
ஈண்டு அது வரும் இடம் ஆறு என்றார் . பிற்காலத்தவர் 
இவ்வாறு கொள்ளாமல் வெவ்வேறு வகையாகக் கொண்டு 
எண்ணுவர்ராயினர் ; 


நெடிலே குறிலிணை குறில் நெடில் என்றிவை 
ஒற்றொடு வருதனெக்கறாற் றிறுதியென்று 
ஏழ்குற்றுகரக்கு இடனென மொழிப் 


எனக் குற்றுகரம் எழுவகையான் வரும் என்று , நாற்பத்தி 
ரண்டு எனக் குற்றுகரத்துக்குத் தொகை கொண்டனர் . 


குற்றியலுகரப்புணரியல் 


509 


நன்னூலார் , தொல்காப்பியனார் கூறியாங்கு ஆறு இடமே 
கொண்டா ராயினும் , குற்றுகரம் முப்பத்தாறு என்று தொகை 
கூறினார் . குற்றியலுகரங்களை எழுவகையாகக் 
கொள்வாருக்கு , போவது - வருவது - ஒன்பது - முதலியன 
அமைதியாகா என்று நன்னூல் விருத்திகாரர் கூறினார் . 
நன்னூலார் கொண்ட கருத்துப் பொருந்தாமை இலக்கண 
விளக்க நூலாரால் மறுக்கப்படும் . ஆகலின் குற்றியலுகரம் 
இடன் நோக்கி ஆறாகும் என்றலே அமைதியாகும் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


தனித்துவரல் மரபினையுடைய உயிரீறு புள்ளி 
யீறுகளின் புணர்ச்சி விதிகளைக் கூறி , சார்ந்துவரல் மரபின 
எனப்பட்டவற்றுள் மொழிக்கு ஈறாக நிற்பதற்குரியது 
குற்றியலுகரம் மட்டுமே யாதலின் , அஃது ஈறாக நின்று 
நாற்கணங்களொடும் புணருமாறு கூறுதலின் , இவ்வியல் 
குற்றியலுகரப் புணரியல் என்னும் பெயர்த்தாயிற்று . 


406. ஈரெழுத் தொருமொழி .......உகரம் குறுகிடன்.. 


குற்றியலுகரம் என்னும் பெயர் மாத்திரையானே , 
அதற்குரிய இயல்பு பெறப்படும் ஆதலின் குறுகும் என்றது 
வரும் என்னும் பொருட்டாய் நின்றது . அன்றேல் , 
முற்றுகரமே இவற்றின் சார்பால் குறுகிநிற்கும் எனப் பொருள் 
கொள்ளின் , குற்றியலுகரம் என்பது முதலெழுத்தின் 
விகாரமே எனப்பட்டு மாறுகொள்ளக் கூறலாய் முடியும் 
என்க . 


( அகத்தோத்து இம்மூன்றனுள் , முதலிரண்டனையும் 
மயங்கியல் என்றும் மூன்றாவதனைப் புணரியல் என்றும் 
ஆசிரியர் வழங்கியமை கருதி , மயக்கம் வேறு புணர்ச்சி வேறு 
என்று நுண்ணியதாகப் புலப்படுத்தினார் இவ்வுரைகாரர் . 
ஆயின் , ஆசிரியர் இம்மயங்கியலையும் புணரியலையும் 
வேறாகக் கருதிற்றிலர் என்பது , 


510 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


உணரக் கூறிய புணரியல் மருங்கின் 
கண்டு செயற் குரியவை கண்ணினர் கொளலே ( 405 ) 


எனப் புள்ளிமயங்கியலுள் புறனடைச் சூத்திரம் ஓதிய 
வாற்றான் உணரப்படும் . ஆண்டு வரும் புணரியல் என்னும் 
ஆட்சியைக் காண்க . 


ஓத்துப் புறனடை உயிர்மயங்கியலுள்ளும் குற்றிய 
லுகரம் புணரியலுள்ளும் காணப்பட்டில . அதிகாரப் 
புறனடையே குற்றியலுகரப் புணரியலுள் இறுதிச் 
சூத்திரமாக ( 483 ) அமைகிறது . மயங்கியல் இரண்டனையும் 
புணரியல் ஒன்றனையும் இச்சூத்திரம் சிங்க நோக்காக 
நோக்கிப் புறனடை விதிக்கின்றது என்று கூறல் அமையும் 
போலும் . ) 


406. ( முதற்சூத்திர விருத்தியுள் சிவஞானமுனிவர் 
குறுகும் என்பதற்கு அணுகும் என்று பொருள் கொண்டார் . 
( இச்சொல் தொல்காப்பியத்துள்ளும் இப்பொருளில் 
நிகழ்கிறது .) முற்றுகரம் இடமும் பற்றுக்கோடும் காரணமாகக் 
குறுகும் என்பார் கருத்தை முனிவர் மறுத்துரைப்பார் .. அவர் 
கருத்துக்கேற்ப , குற்றியலுகரமும் குற்றியலிகரமும் ஆய்தம் 
போல வேறெழுத்தாவனவேயன்றி , ஒரு மாத்திரையாய் நின்ற 
இகர உகரங்களே ஒரு காரணம் பற்றி அரைமாத்திரையாய் 
நின்றன அல்ல . முனிவர் கருத்தினையே இவ்வுரைகாரர் 
வலியுறுத்துதல் காண்க . ) 


இளம்பூரணம் 


408. ஈரொற்றுத் தொடர்மொழி வன்தொடரும் 

மென்தொடரும் ஆதல் 


அவற்றுள் , 
ஈரொற்றுத் தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா . 


511 


குற்றியலுகரப்புணரியல் 


ச் ... எனின் , அவ்வாறனுள் ஓர் ஈற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அவற்றுள் , ஈரொற்றுத் தொடர்மொழி இடைத் 
தொடர் ஆகா ; வன்தொடர்மொழியும் மென்தொடர் 
மொழியும் ஆம் எ - று . 


( உ - ம் . ) ஈர்க்கு மொய்ம்பு - என வரும் . 


( 2 ) 


நச்சினார்க்கினியம் 


407. ஈரொற்றுத் தொடர்மொழி வன்தொடரும் 

மென்தொடரும் ஆதல் 


அவற்றுள் , 
ஈரொற்றுத் தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா . 

இஃது அவ்வாறனுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) அவற்றுள்... ஆகா - அவ்வாறனுள் , இரண் 
டொற்று இடைக்கண் தொடர்ந்து நிற்கும் சொல்லிற்கு 
இடையின ஒற்று முதல் நின்றால் , மேல் இடையினம் 
தொடர்ந்து நில்லா, வல்லினமும் மெல்லினமும் தொடர்ந்து 
நிற்கும் எ - று . 

( உ - ம் . ) ஆர்க்கு ஈர்க்கு , நொய்ம்பு மொய்ம்பு 
என வரும் . 

( 2 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


407. யரழ என்னு மூன்றும் ஒற்றக் , கசதப ஙஞநம 
ஈரொற் றாகும் ( 48 ) என்னும் ஈரொற்றுடனிலை விதியை 
மனத்திற்கொண்டு வல்லினமும் மெல்லினமும் தொடர்ந்து 
நிற்கும் என விரிவுரையாகப் பதவுரையிற் குறித்தார் 
நச்சினார்க்கினியர் . 


512 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


408. அவற்றுள் , 

ஈரொற்றுத் தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா . 


நச்சினார்க்கினியர் இச்சூத்திரத்திற்கு “ அவ்வாறனுள் 
இரண்டு ஒற்று இடைக்கண் தொடர்ந்து நிற்கும் சொல்லிற்கு 
இடையினவொற்று முதல் நின்றால் மேல் இடையினம் 
தொடர்ந்து நில்லா , வல்லினமும் மெல்லினமும் தொடர்ந்து 
நிற்கும் ” எனப்பொருள் கூறினர் . இப்பொருள் யரழ என்னும் 
மூன்றும் ஒற்றக் , கசதப ஙசதப ஈரொற்று ஆகும் ( 48 ) என்ற 
சூத்திரத்தான் உணர்த்தப்பட்டமையான் , இவ்வாறு அவர் 
கூறுதல் பொருந்தாது . 


408. ( ஈரொற்றுடனிலையாக வருதலை , “ இடையின 
மெய்யினை யடுத்து வல்லின மெய்யோ , அன்றி மெல்லின 
மெய்யோ தொடருமன்றி மற்றோர் இடையினமெய் 
தொடராது ” என்று நச்சினார்க்கினியர் விளங்கவுரை 
வகுத்தாரேயன்றி , யரழ என்னும் மூன்றும் என்னும் 
மொழிமரபுச் சூத்திரச் செய்தியையுட்கொண்டிலர் என்று 
கருதுவது பொருந்தாது . பதவுரை சொற்பொருளுரையைக் 
கடந்து சற்றே விளக்கவுரையாகவும் 

அமைதலை 
நச்சினார்க்கினியர் உரையுள் காணலாம் . இதன்கண் குற்றங் 
காணும் இவ்வுரைகாரர் கூற்றுப் பொருந்தாது என்க . ) 


இளம்பூரணம் 


409. அறுவகைக் குற்றுகரமும் இருவகைப் புணர்ச்சிக் 

கண்ணும் நிறைந்தே நிற்றல் 


அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
எல்லா இறுதியும் உகரம் நிறையும் . 


இச்.....எனின் , எய்தியது ஒருமருங்கு மறுத் ..... ற்று . 


குற்றியலுகரப்புணரியல் 


513 


( இ - ள் . ) அல்வழியைச் சொல்லுமிடத்தும் 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சிக்கண்ணும் ஆறு ஈற்றுக் 
குற்றியலுகரமும் நிறைந்தே நிற்கும் எ - று . 


( உ - ம் . ) நாகு கடிது நாகு கடுமை ; வரகு கடிது வரகு 
கடுமை - என வரும் . 

( 3 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

409. 1 ) ஒரு மாத்திரை பெற்று நிற்கும் எனப் பொருள் 
காண்கிறார் ரெட்டியார் . 

நச்சினார்க்கினியர் , குறுகாது அரை மாத்திரை பெற்று 
நிற்பதாக உரை கூறுவார் . 


உரைகாரர்கள்தம் உரைக்குறிப்புக்களை நோக்குக . 


ஆசிரியர் குற்றிய லுகரமும் அற்றென மொழிப் 
என்னும் சூத்திரத்தான் குற்றியலுகரமும் புள்ளிபெற்று 
நிற்கும் என , முற்றுகரத்தோடு இதனிடை வரிவடிவினும் 
வேற்றுமை தோன்றக் கூறி , உம்மையான் குற்றியலிகரமும் 
புள்ளி பெற்று நிற்கும் என்று ஓதினமையானும் , 


குற்றிய லிகரம் நிற்றல் வேண்டும் எனவும் , குற்றி 
லுகரம் வல்லாறு ஊர்ந்தே நிற்றல் வேண்டும் எனவும் 
கூறியதன்றி , இவை பற்றி மாத்திரை குறுகும் என்னாமை 
யானும் , 


புணரியல் நிலையிடைக் குறுகலு முரித்தே ஆயிரு 
மூன்றே உகரம் குறுகிடன் என்புழியும் , யகரம் வருவழி 
இகரம் குறுகும் என்புழியும் , கொங்கலர் பூம்பொழில் 
குறுகினர் சென்றுழி ( சிலம் . 10 : 220 ) , தீவினை முதிர்வலைச் 
சென்றுபட் டிருந்த , கோவலன் தன்னைக் குறுகின னாகி 
( ஷ 16 : 

: 157 ) , கோயில் மன்னனைக் குறுகினள் சென்றுழி 


கங்காதரன் -33 


514 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( ஷ 20:47) , “ நீங்கின் தெறூஉம் குறுகுங்கால் நண்ணென்னும் 
( குறள் 1104 ) , ஆறும் , குறுகார் அறிவுடை யார் என்புழிப் 
போலக் குறுகுதல் அணுகுதல் எனவே பொருள்படும் 
ஆகலானும் , 


அவ்வாறன்றிக் குறைதலே பொருளாயினும் , குற்றுயிர் 
குற்றெழுத்து - என்றாற்போல , தம்மின் மிக்கிசைக்கும் 
எழுத்துக்களை நோக்கிக் குறுகும் என்றார் எனவே படும் 
ஆகலானும் , 


அங்ஙனம் கொள்ளாக்கால் , எல்லா இறுதியும் உகரம் 
நிறையும் என்புழிப் புணர்ச்சிக்கண் முற்றுகரமாய் நிற்கும் 
எனப் பொருள்பட்டு இச்சூத்திரம் மாறுகொளக் கூறலாய் 
முடியும் ஆகலானும் , 

குற்றியலிகரமும் குற்றியலுகரமும் ஆய்தம் போல 
வேறெழுத்தே ஆவன அன்றி , ஒரு மாத்திரையாய் நின்ற இகர 
உகரங்களே , மகரக்குறுக்கம் முதலியன போல , ஒரு காரணம் 
பற்றி அரைமாத்திரையாய் நின்றன அல்ல என்பது தெற்றென 
வுணர்க . ” 

-சிவஞான . சூ . வி . 


இவ்வாற்றான் , குற்றியலுகரம் முற்றுகரத்தின் குறுக்கம் 
அன்று என்பதும் , அது தனியெழுத்து என்பதும் , அஃது 
அணுகி நிகழுமிடன் ஈரெழுத்தொரு மொழி முதலாய ஆறு 
என்பதும் , புணரியல் நிலைக்கண் நிலைமொழியீறாக அது 
வருமிடத்தும் தன் அரைமாத்திரையளவே இசைக்கும் 
என்பதும் , புணர்மொழிக்கண் அஃது ஒரு மாத்திரையள 
விற்றாக இசைத்தல் ஆசிரியர் கருத்தன்று என்பதும் 
பெறப்படும் . முதலெழுத்தாகிய உகரம் இடமும் சார்பும் 
பற்றிக் குறுகி அரைமாத்திரையாக ஒலிக்கும் என்ற 
உரையாசிரியன்மார் கருத்தினை முனிவர் மறுத்துரைப்பது 
அவர்தம் முதற்சூத்திரவிருத்தியுள் அடுத்து இடம்பெறும் . 


குற்றியலுகரப்புணரியல் 


515 


நச்சினார்க்கினியம் 


408. ஆறு ஈற்றினும் இருவழியும் உகரம் 

அரைமாத்திரையே பெறுதல் 
அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் கண்ணும் 
எல்லா இறுதியும் உகரம் நிலையும் . 

இஃது இடைப்படின் குறுகும் இடனுமா ருண்டே 
( 37 ) என்றதனான் புணர்மொழிக்கண் அரைமாத்திரையினும் 
குறுகும் என எய்தியதனை விலக்கி , அவ்வியல் நிலையும் 
ஏனை மூன்றே ( 12 ) என்று விதியே பெறும் என்கின்றது . 


( இ - ள் . ) அல்லது ...... கண்ணும் அல்வழியைச் 
சொல்லுமிடத்தும் , வேற்றுமைப் புணர்ச்சிக்கண்ணும் ; 
எல்லா...... நிலையும் - ஆறு ஈற்றின்கண்ணும் உகரம் தன் 
அரைமாத்திரையைப் பெற்று நிற்கும் எ - று . 

வருமொழியான் அல்லது அல்வழியும் வேற்றுமையும் 
விளங்காமையின் , அல்லது கிளப்பினும் வேற்றுமைக் 
கண்ணும் எனவே , இருமொழிப்புணர்ச்சி என்பது பெற்றாம் . 
இவ்விருமொழிக்கண் பழைய அரைமாத்திரை பெற்றே 
நிற்கும் என்றார் . 

அன்றி , இருமொழிப் புணர்ச்சிக்கண் ஒரு மாத்திரை 
பெறும் என்றார்க்கு , பன்மொழிப் புணர்ச்சியாகிய 
செய்யுளிலக்கணம் குற்றுகரத்தான் நேர்பு அசை நிரைபு அசை 
கோடலும் , அவற்றான் அறுபது வஞ்சிச்சீர் கோடலும் , 
பத்தொன்பதினாயிரத்து இருநூற்றுத் தொண்ணூற்றொரு 
தொடை கோடலும் இன்றாய் , முற்றியலுகரமாகவே 
கொள்ளவேண்டுதலின் மாறுகொளக் கூறல் என்னும் குற்றம் 
தங்கும் என்றுணர்க . 

( உ - ம் . ) நாகுகடிது வரகு கடிது நாகு கடுமை வரகு 
கடுமை என வரும் . இவை தம் அரைமாத்திரை பெற்றன. 
ஏனையவற்றோடும் ஒட்டுக . 


516 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இனி இது மால்யாறுபோந்து கால்சுரந்து பாய்ந்து 
எனத்தொடர்மொழிக்கண்ணும் அரைமாத்திரை எண்ணாக் 
கால் , வஞ்சிச்சீர் இன்றாமாறு உணர்க ..? 

( 3 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

408. 1. நிலைமொழி வருமொழிப் புணர்நிலையும் , 
அவ்வருமொழியே நிலைமொழியாய் அடுத்து வரும் 
சொல்லொடு புணர்நிலையும் என இவ்வாறு தொடர்ந்து 
வரும் பன்மொழிப் புணர்ச்சிகளைக்கொண்டது செய்யுள் 
என்றவாறு . 

2. நேர்பு நிரைபு அசைகளை முற்றுகரத்தானும் 
கொள்ளலாம் என்று மறுத்து , உரையாசிரியர் உரையே 
பொருந்தும் என்பர் ரெட்டியார் . மால்யாறு போந்து 
கால்சுரந்து பாய்ந்து : நேர்பு நிரைபு அசைகளைமுற்றுகரமாகக் 
கொண்டாலும் வஞ்சிச்சீராதல் கூடும் என்பது ரெட்டியார் 
கருத்து . 

இச்சூத்திரத்தில் ‘நிலையும் என்பதை ‘நிறையும் 
என்று பாடங்கொள்பவர் இளம்பூரணர் . பேராசிரியர் 
செய்யுளியலுள் ஞாயிறு முதலியன முற்றியலுகரம் போலக் 
கொள்ளப்படுமன்றிக் குற்றியலுகரம் முற்றியலுகரம் ஆகாது 
என்றும் , அங்ஙனம் கொள்ளின் குற்றியலுகரப் புணரியலில் 
நிறையும் என்று ஆசிரியர் பாடங்கொண்டதற்கு ஒரு 
பயனின்றாம் என்றும் , ( செய் . 4 , 5 , 12 ) கூறியதை நோக்கும் 
போது , ஈண்டும் பேராசிரியர்க்கு நிறைவது போல வைத்துப் 
புணர்க்கப்படும் என்பதே கருத்தாதல் பெறப்படும் . 
ஏனெனில் , குற்றியலுகரம் மாத்திரை குறைந்தமை பற்றி , 
மெய்யாக வைத்துப் புணர்க்கப்படுமோ உயிராக வைத்துப் 
புணர்க்கப்படுமோ என மாணாக்கருக்கு ஓரையம் வரும் ; 
அதனை நீக்க உயிர்போல நிறைவதாக வைத்துப் புணர்க்கப் 
பாடும் என்பது பொருத்தமாதலின் . 

கணே . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


409. அல்லது கிளப்பினும் ..... 


உகரம் நிறையும் . 


517 


பன்மொழிப் 

குற்றியலுகரப்புணரியல் 
இச்சூத்திர உரையில் உகரம் என்றதைக் குற்றியலுகர 
மாகவும் ‘ஈரெழுத்தொருமொழி ( 407 ) என்ற சூத்திரத்தில் 
அதனைமுற்றியலுகரமாகவும் இளம்பூரணர் கருதியது 
பொருத்தமின்று . அன்றியும் முற்றியலுகரமும் குற்றிய 
லுகரமும் மாத்திரையின் மாத்திரம் வேறுபட்டன அல்ல ; 
பிறப்பிடத்திலும் வேறுபட்டன அவை என்பதைப் 
பிறப்பியற் சூத்திரங்களால் ஆசிரியர் உணர்த்தியது 
நோக்கத்தக்கது . 

இச்சூத்திரம் எற்றுக்கு எனின் , இடைபப்டின் குறுகும் 
இடனுமா ருண்டே ( 37 ) என்றவிடத்துப் புணர்ச்சியின்கண் 
குறுகும் என்றும் , அவ்விடங்கள் ஈரெழுத் தொருமொழி 
(407 ) என்ற சூத்திரத்தின்கண் ஆறு என்றும் கூறியிருக்கின்ற 
மையின் , எல்லாவிடங்களிலும் குற்றியலுகரம் குறுகுமோ 
என்ற ஐயம் வர , எல்லாவழியும் நிறையும் என ஈண்டுப் 
பொதுவாகக் கூறிப் . பின்னர்க் குறுகும் இடங்களை 
உணர்த்தற்கு என்க . 
409. [ இச்சூத்திரத்திற்கு இளம்பூரணர் பாடமாகிய 
என்பதனை இவ்வுரைகாரர் . 

ஏற்று , 
நச்சினார்க்கினியர் உரையைத் தழுவிக் குற்றியலுகரம் கால் 
மாத்திரையாகக் குறைதலின்றித் தன் இயல்பாகிய அரை 
மாத்திரையளவில் 
நிறைந்து நிற்கும் என்கிறார் .) 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
408. அல்லது கிளப்பினும்..... உகரம் நிறையும் . 

இச்சூத்திரத்திற்கு நச்சினார்க்கினியர் உகரம் நிலையும் 
என்று பாடம் கொண்டு , இருமொழிக்கண் பழைய அரை 
மாத்திரை பெற்றே நிற்கும் - என்றார் . அவர் , " இருமொழிப் 
புணர்ச்சிக்கண் - ஒருமாத்திரை பெறும் என்றார்க்குப் 
தான் நேர்பசை நிரைபசை கோடலும் , அவற்றான் அறுபது 
வஞ்சிச்சீர் கோடலும் , 19,291 தொடை கோடலும் 
இன்றாய் .... ” என்று இளம்பூரணரை மறுத்துக் கூறினார் .. 
ஆசிரியர் 


நிறையும் 


518 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இருவகை உகரமொடு இயைந்தவை வரினே 

நேர்பும் நிரைபும் ஆகும் என்ப 
என்று கூறியிருத்தலின் , முற்றுகரத்தானும் நேர்பசை 
நிரைபசை நேருமன்றே ? அதனான் வஞ்சியுரிச்சீர் அறுபதும் 
அமைவுறுமே . ஆகலின் , அவர் மறுத்துக் கூறியது 
பொருந்துதல் இல்லை . செய்யுளியல் 101 ஆம் சூத்திரத்தைப் 
பாடவேறுபாடு கொண்டு உரையாசிரியன்மார் ஒவ்வொரு 
வரும் தத்தமக்குத் தோன்றியவாறே உரை கூறினர் . 
நச்சினார்க்கினியர் கூறிய தொடைவிகற்பமும் பொருந்தாது 
என்பது தெளியப்படும் . படவே , அவர் இளம்பூரணரை 
மறுத்துக் கூறியதும் நிலைபெறுதலின்று . இச்சூத்திரத்திற்கு 
இளம்பூரணர் கூறிய பொருளே மெய்ப்பொருள் ஆகும் . 

இன்னும் நச்சினார்க்கினியர் , “ மால்யாறுபோந்து 
கால்சுரந்து பாய்ந்து எனத் தொடர்மொழிக்கண்ணும் 
அரைமாத்திரை பெற்றது என்னாக்கால் , வஞ்சிச்சீர் 
இன்றாமாறு உணர் " என்றார். இதிலுள்ள உகரங்கள் 
ஒருமாத்திரை பெற்றன எனினும் , அவை நேர்பு நிரைபு 
அசைகளே ஆகுமாதலின் , வஞ்சிச்சீராதற்குத் தடை என் ? 

408. [ அல்வழி வேற்றுமை என்னும் இரண்டினும் , 
நிலைமொழியிறுதிக் குற்றுகரம் ஒரு மாத்திரையாக நிறையும் 
என்ற இளம்பூரணருரையை இவ்வுரைகாரர் தழுவினார் . 
அவ்வாறு முற்றுகரமாக நிறையுமேல் , இவ்வியல் 
குற்றியலுகரப் புணரியல் ஆமாறு யாங்கனம் ? குற்றிய 
லுகரம் மெயயொடும் கெடுமே ( 433 ) கூறிய இயற்கை 
குற்றியலுகரம் ( 437 ) ஆறன் மருங்கிற் குற்றியலுகரம் ( 49 ) 
என்று விதிக்கப்பட்டவை எவ்வாறமையும் ? இன்ன 
ஐயங்கள் எழுகின்றன . குற்றியலுகரம் என்ற ஒன்று 
இருப்பதனாற்றான் அதனோடு ஒருபுடை இணைத்து முற்றிய 
லுகரமும் நேர்பசை நிரைபசை ஆயிற்று . குற்றியலுகரம் 
இன்றேல் முற்றியலுகரத்துக்கு நேர்பு நிரைபு அசை என்று 
பெயர்கொள்ள வாய்ப்பே இலது . ஆதலின் நேர்பசை 
நிரைபசைக்குக் குற்றியலுகரமே அடிப்படை எனப்பட்டது . 


குற்றியலுகரப்புணரியல் 

519 
குற்றியலுகரமெல்லாம் தொடர்மொழிக்கண் முற்றிய 
லுகரமாயின் , யாவும் குற்றெழுத்துப் போலவே கணக்கிடப் 
படும் ; நேர்பசை நிரைபசை கோடற்கு வாய்ப்பே இராது 
என்பதே நச்சினார்க்கினியர்கருத்து .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
408. அல்லது கிளப்பினும் ........உகரம் நிலையும் . 

( இ - ள் . ) அல்வழிப் புணர்ச்சியைக் கூறுமிடத்தும் , 
வேற்றுமைப் புணர்ச்சியைக் கூறுமிடத்தும் , பெயரும் 
தொழிலுமாக அடங்கிவரும் எல்லாச்சொற்களின் இறுதியும் 
குற்றியலுகரம் நிலைபெற்றுப் புணரும் . 

( எ - டு . ) தேசு முரசு உல்கு கஃசு கச்சு நெஞ்சு என 
நிறுத்தி , இனிது - இனிமை - எனக்கூட்டி இருவழியும் 
பெயராக நின்று புணருமாறும் , கூறென்றான் பருகென்றான் 
நோக்கென்றான் அஃகென்றான் நல்கென்றான் உண்டென் 
றான் - எனத் தொழிற்சொல்லாக நின்று புணருமாம் கண்டு 
கொள்க . 


ஆசிரியர், நிறுத்த சொல்லையும் குறித்துவரு 
கிளவியையும் ஈறுபற்றி ஒதுங்கால் , உயிரிறு சொல்முன் 
உயிர்வரு வழியும் மெய்யிறு சொல்முன்உயிர்வரு வழியும் 
எனத் தனித்து வரல் மரபினையுடைய உயிரையும் 
மெய்யையுமே சுட்டிக் கூறினார் ஆகலின் , சார்ந்துவரல் 
மரபினதாகிய குற்றியலுகரம் ஆண்டு அடங்கிற்றில்லை 
என்க . 


408. ( குற்றியலுகரம் நிறுத்த சொல்லின் இறுதியாக 
நிற்றலை முன்னர் ( 107) விதந்தோதாமையின் , இச்சூத்திரத்தே 
அதனைக் குறிப்பிட்டதாக இவர் கருதுகிறார் . குற்றியலுகரம் 
உயிரேற இடங்கொடுத்தலின் மெய்யீற்றுள் அடங்கும் 
என்றும் அது மெய்யெழுத்தின் விகாரமே என்றும் கூறுப 
இருசாரார் .] 


520 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


410. வல்லொற்றுத் தொடர்மொழிக் குற்றியலுகரம் 

அரைமாத்திரையே பெறுமிடம் 


வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி 
தொல்லை இயற்கை நிலையலும் உரித்தே . 


இச்...... எனின் , எய்தியது ஒருமருங்கு மறுத் ...... ற்று . 

( இ - ள் . ) அவ் ஆறு ஈற்றினுள்ளும் வல்லொற்றுத் 
தொடர்மொழி வல்லெழுத்து முதல்மொழி வருமொழியாய் 
வருமிடத்து , முன்கூறின ( 37 ) இயற்கை நிற்றலும் உரித்து 
எ - று . 

( உ - ம் . ) கொக்குக் கடிது கொக்குக் கடுமை - என 
வரும் . 

( 4 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

1 ) புணர்மொழிக்கண் வரும் குற்றியலுகரம் முன்னைய 
அரைமாத்திரையே பெற்று நிற்கும் ( சூ . 12 ) 

டைப்படிற் குறுகும் ( 37 ) என்ற நீர்மைத்தாய் கால் 
மாத்திரையாய்க் குற்றியலுகரம் ஒலிக்கும் என்பது 
நச்சினார்க்கினியர் கருத்து . 


உரைகாரர்கள்தம் உரைக்குறிப்புக்களை நோக்குக . 


நச்சினார்க்கினியம் 


409. குற்றுகரம் அரைமாத்திரையினும் குறுகிநிற்கும் இடன் 


வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து வருவழித் 
தொல்லை இயற்கை நிலையலும் உரித்தே . 


இது முன்னின்ற சூத்திரத்தான் அரைமாத்திரை பெறும் 
என்றதனை விலக்கி , இடைப்படின் குறுகும் இடனும் ( 37 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


521 


என்றதனான் அரைமாத்திரையினும் குறுகும் என்று ஆண்டு 
விதித்தது , ஈண்டு வல்லொற்றுத் தொடர்மொழிக்கண்ணே 
வரும் என்கின்றது . 


( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்மொழி - வல்லொற்றுத் 
தொடர்மொழிக் குற்றுகரம் ; வல்லெழுத்து வருவழி - 
வல்லெழுத்து முதல்மொழி வருமொழியாய் ஒருமிடத்து ; 
தொல்லை ..... உரித்து - இடைப்படின் குறுகும் என்றதனாற் 
கூறிய அரைமாத்திரையினும் - குறுகிநிற்கும் என்ற 
இயல்பிலே நிற்றனும் உரித்து எ - று . 


உம்மை எதிர்மறை . 


( உ - ம் . ) கொக்குக் கடிது - கொக்குக் கடுமை - என அரை 
மாத்திரையின் குறைந்தவாறு , குரங்கு கடிது - முதலிய 
வற்றொடு படுத்துச்செவிகருவியாக உணர்க . 


முன்நின்ற சூத்திரத்து உகரம் நிறையும் என்று 
பாடமோதி , அதற்கு உகரம் அரைமாத்திரையின் சிறிது மிக்கு 
நிற்கும் என்று பொருள்கூறி , இச்சூத்திரத்திற்குப் பழைய 
அரைமாத்திரை பெற்றுநிற்கும் என்று கூறுவாருமுளர் .1 ( 4 ) 


நச்சினாங்கயம் உரைக்குறிப்பு 


409. 1 ) கூறுமவர் இளம்பூரணர் . அரைமாத்திரையின் 
சிறிது மிக்கு நிற்கும் என்பது அவருரைச்செய்தியின்று . சிறிது 
மிக்கு நிற்றல் என்பது பொருந்தாது என்பர் கணேசய்யர் , 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


410. வல்லொற்றுத் தொடர்மொழி ..... நிலையலும் உரித்தே . 


( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்மொழியின் இறுதிக் 
குற்றியலுகரம் வல்லெழுத்து முதன்மொழி வருமொழியாய் 
- வருமிடத்து முன்னை இயல்பின்கண் நிற்றலும் உரித்தே . 


522 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

அவ்வியற்கை இடைப்படின் குறுகும் இடனுமா 
ருண்டே ( 37 ) என்றவிடத்துக் கூறப்பட்டதேயாம் . 


( உ - ம் . ) கொக்குக்கடிது கொக்குக்கடுமை - ஈண்டுக் 
குகரத்திற்குக் கால் மாத்திரை எனக் கொள்ளல் வேண்டும் . 


வேங்கடராகப் ரெட்டியார் உரைக்குறிப்பு 


409. வல்லொற்றுத் தொடர்மொழி ....நிலையறு முரித்தே .. 


இச்சூத்திரத்தில் தொல்லை யியற்கை என்பதற்கு 
நச்சினார்க்கினியர் , “ இடைப்டிற் குறுகும் என்பனாற் கூறிய 
அரைமாத்திரையினும் குறுகி நிற்கும் என்ற இயல்பிலே ” 
என்று பொருள் கூறினார் . தொல்லை யியற்கை என்பதற்கு 
மேற்கூறிய இயல்பு என்பதுவே ஆசிரியர் கருத்தாயின் , 
மேற்கிளந்தன்ன என்றாவது முற்கிளந்தன்ன என்றாவது 
கூறுவாரே யன்றி , தொல்லை யியற்கை என்பாரல்லர் . 
அன்றியும் தொல்லை என்பது பழமை என்னும் பொருள் 
தருமேயன்றி மேற்கூறிய என்னும் பொருளைத் தாராது . 
இவற்றான் , தொல்லை வியற்கை என்பது பழைய தன்மை 
என்று பொருள் தந்து , வன்தொடர்க் குற்றுகரம் வல்லெழுத்து 
முதன்மொழி வரும்வழி அரைமாத்திரைக்குப் நிற்கும் 
இயல்பினையே உணர்த்திற்று என்பது தெளியப்படும் . 
உம்மையான் , மேலைச்சூத்திரத்தின்படி ஒரு மாத்திரை 
யாதலுமுண்டு . மேல் மொழிமரபில் , 


இடைப்படிற் குறுகும் இடனுமா ருண்டே 
கடப்பா டறிந்த புணரிய லான 


என்று கூறியது இச்சூத்திப் பொருளைக் குறித்ததே . 


பாலகத்தாம் உரைக்குறிப்பு 


409. வல்லொற்றுத் தொடர்மொழி ....நிலையலு முரித்தே . 


குற்றியலுகரப்புணரியல் 


523 


( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்ந்த குற்றியலுகரம் 
வருமொழி வல்லெழுத்து வந்து புணருமிடத்து , அவ்வியல் 
நிலையும் ஏனை மூன்றே ( 12 ) என்ற இலக்கணத்ததாய் 
நிலைபெறுதலும் உரித்தாகும் . உம்மை எதிர்மறை ; 
அதனான் , தனக்குரிய அரைமாத்திரையினும் குறுகி நிற்றலும் 
உரித்தாம் என்றவாறு . 


வரும் வல்லெழுத்து நிலைமொழிக்கண் உள்ள 
எழுத்தாகவே வரின் என்பது குறிப்பாக விளங்க , 
வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து என்றார் . பிற 
வல்லெழுத்து வரின் கூறுவோனது முயற்சிக்கேற்பக் 
குறுகியும் குறுகாதும் வருமென்க. 


அரைமாத்திரையினும் குறுகிநிற்குமாறு : கொக்குக் 
குறிது - கச்சுச்சுருக்கம் - பத்துத்துடி - செப்புப்புதிது - எனவரும் . 
இவற்றை விட்டிசையாது கூறி மாத்திரை குறைந்து நிற்றலை 
அறிக . 


கொக்குக் கடிது - கச்சுச் சிறிது - என்பதை கூறுவோன் 
முயற்சியை ஒட்டிக் குறுகியும் குறுகாதும் நிற்கும் . 

கொக்குச் சிறிது - கச்சுப் பெரிது என , வரும் 
வல்லெழுத்துப் பிறிதாயின் குறுகாது . 

இனம்பூரணம் 
411. குற்றியலிகரம் புணர்மொழியுள் வருமாறு . 

யகரம் வருவழி இகரம் குறுகும் 
உகரக் கிளவி துவரத் தோன்றாது . 
இச் . 

.... எனின் , குற்றியலிகரம் புணர்மொழியுள் 
வருமாறு கூறுதல் நுதலிற்று . 

( இ - ள் . ) யகரமுதல்மொழி வருமிடத்து , நிலைமொழி 
உகரம் முற்றுத் தோன்றாது : ஆண்டு ஓர் இகரம் வந்து குறுகும் 
எ - று . 


524 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) நாகியாது வரகியாது தெள்கியாது எஃகியாது 
கொக்கியாது குரங்கியாது - என வரும் . 

இதனானே , ஆகார ஈறு அகரம் பெற்றாற்போல் , 
ஆறீற்றுக் குற்றியலுகரமும் இகரம்பெற்று , யகர முதல் 
மொழியொடு புணருமாறு கூறிற்றாயிற்று . 

( 5 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


411. 1 ) இச்சொல்லாட்சியை 129 ஆம் சூத்திரத்திலும் 
காண்க . ஆண்டு அது கெடுதல் . பொருட்டு . 

2 ) உகரம் குற்றியலுகரம் . 

3 ) அவ்வீற்று ஆகாரமும் , வரும் அகரமும் ஒன்றுபட்டு 
ரண்டு மாத்திரையாகவே ஒலித்தாற்போல , . ஈற்றுக் 
குற்றுகரமும் வரும் இகரத்தோடு ஒன்றுபட்டு இகரஒலியே 
மேற்பட்டுத் தோன்றத்தான் ஒலியாது நிற்கும் என்றவாறு . 

யாண்டும் குற்றியலுகரம் வருமுயிர்க்கு இடங் 
கொடுப்பத் தான் கெடுதலும் அவ்வுயிராகத் தான் திரிதலும் 
இல்லை என்பது ஆசிரியர் துணிவு. 


நச்சினார்க்கினியம் 


410. குற்றியலிகரம் புணர்மொழிக்கண்ணும் வருமாறு 

யகரம் வருவழி இகரம் குறுகும் 
உகரக் கிளவி துவரத் தோன்றாது . 


இது குற்றியலிகரம் புணர்மொழியகத்து வருமாறு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) யகரம் வருவழி உகரக்கிளவி துவரத் 
தோன்றாது -யகர முதல்மொழி வருமொழியாய் வருமிடத்து , 
நிலைமொழிக் குற்றுகர எழுத்து முற்றத்தோன்றாது ; இகரம் 
குறுகும் - ஆண்டு ஓர் . இகரம் வந்து அரைமாத்திரை பெற்று 
நிற்கும் எ - று . 


குற்றியலுகரப்புணரியல் 


525 


( உ - ம் . ) நாகியாது வரகியாது தெள்கியாது எஃகியாது 
கொக்கியாது குரங்கியாது என வரும் . 


துவர என்றார் , ஆறு ஈற்றின்கண்ணும் உகரம் கெடும் 
என்றற்கு . 

( 5 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

410. 1. குற்றுகர ஒலியாதலின் கெடும் என்னாது 
தோன்றாது என்றார் என்று நயமாகக் கூறுவர் பாலசுந்தரம் 
அவர்கள் . 


இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


4/1 . 


யகரம் வருவழி .......துவரத் தோன்றாது . 


( இ - ள் . ) வருமொழி முதல் யகரமாயிருக்க , நிலை 
மொழியிறுதியாகிய உகரம் முற்றிலும் கெட , அவ்விடத்திற் 
குற்றியலிகரம் வந்து குறுகும் . 

புணரியல் நிலையிடைக் குறுகலு முரித்தே ( 35 ) என்ற 
விடத்து , " அக்குற்றியலிகரம் புணரியலுள் ஒருமொழிக் 
கணன்றி இருமொழி தம்மிற் புணர்தலியன்ற நிலைமைக் 
கண்ணும் குறுகுதலும் உரித்து எனக்கூறிய நச்சினார்க் 
கினியர் , ஈண்டு ஓர் இகரம் வந்து அரைமாத்திரை பெற்று 
நிற்கும் எனக் கூறுதல் பொருந்தாது எனத் தோற்றுகிறது . 
அச்சூத்திரத்துள்ள குறுகலும் உரித்து என்றதையும் 
இச்சூத்திரத்திலுள்ள குறுகும் என்றதையும் நோக்கின் , 
குற்றியலிகரம் சிறுபான்மை கால்மாத்திரை பெறும் என 
நச்சினார்க்கினியர் கூறியிருப்பின் நலம் . 

411. ( புணர்மொழிக்கண்ணும் குற்றியலிகரம் வந்து தன் 
இயல்பாகிய அரைமாத்திரையாக , ( முற்றியலிகரத்தின் ) 
குறுகி யொலிக்கும் என்று 35 ஆம் சூத்திரத்திற்கு உரைசெய்த 
நச்சினார்க்கினியர் கருத்தை இவர் பிறழ வுணர்ந்து 


526 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கொண்டமையான் , இச்சூத்திரத்திற்கு அவர்“ ஓர் இகரம் வந்து 
அரைமாத்திரை பெற்று நிற்கும் ” என்று உரைகூறியமையைப் 
பொருந்தாது என்கிறார் . குற்றியலிகரமும் ( குற்றுகரம் 
போலச் ) சிறுபான்மை புணர்மொழிக்கண் குறுகிக் கால் 
மாத்திரையாக ஒலிக்கும் என்பது இவர் கருத்து . ) 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
410. யகரம் வரும்வழி ...... துவரத் தோன்றாது . 

நாகுயாது என்னும் தொடர்மொழியில் கு , ஆண்டு 
நிறைந்து ஒலித்து முற்றியலுகரம் ஆதலின் , அஃது இகரம் 
வரும் வழிக் கெடும் எனல் வேண்டிற்று . நாகு என்பது 
தனிமொழியாய் நிற்குமிடத்துக் குற்றுகரமே யாயினும் , 
புணர்மொழிக்கண் முற்றுகரமாகும் என்பது மேல் ‘ அல்லது 
கிளப்பினும் என்னும் சூத்திரத்தாற் கூறப்பட்டதனால் , 
அஃது ஈண்டு முற்றியலுகரமே . அல்லது கிளப்பினும் 
என்னும் சூத்திரத்தான் , அறுவகைக் குற்றுகரமொழிகளின் 
கண்ணும் வல்லுகரம் ஒரு மாத்திரை பெற்று முற்றுகரமாதல் 
போந்ததனான் , அவற்றுள் வன்தொடர் மொழிக்கண்ணுள்ள 
முற்றுகரம் வல்லெழுத்து முதன்மொழி வருமிடத்துக் 
குறுகும் என்று மேற்சூத்திரத்தான் விதித்து , அவ்வறுவகை 
மொழிக்கண்ணுள்ள முற்றுகரங்களும் இகரம் வந்தவிடத்து 
முழுதும் கெடுதலை இச்சூத்திரத்தான் விதித்தார் . மேல் 
அல்லது கிளப்பினும் என்னும் சூத்திரத்தான் புணர் 
மொழிக்கண் ஒருமாத்திரை ஒலித்த உகரம் இவ்விடத்துக் 
கெடும் என்றே இச்சூத்திரத்தாற் கூறினார் . இதனானும் 
அல்லது கிளப்பினும் என்னும் சூத்திரத்திற்கு இளம்பூரணர் 
கூறியவாறு பொருள் கொள்ளுதல் அமைதியாதல் வலியுறும் . 

410. ( உகரம் கெடும் எனின் மொழிப் பொருள் திரியு 
மாதலின் , உகரக் கிளவி துவரத் தோன்றாது என்றார் 
என்னும் பாலசுந்தரம் அவர்களது கொள்கை நிறுத்த 
சொல்லின் ஈறு குற்றியலுகரம் என்பதே . சூத்திரத்தில் இகரம் 
உகரம் எனப்பட்டவை குற்றியலிகரம் குற்றியலுகரம் என்பது 
அதிகாரத்தாற் பெறப்பட்டது என்பார் அவ்வுரையாளர் .) 


குற்றியலுகரப்புணரியல் 


527 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


410. யகரம் வருவழி ...... துவரத் தோன்றாது . 

( இ - ள் . ) குறித்து வரு கிளவியின் முதலாக யகரம் 
வருவழி ஆண்டுக் குற்றியலிகரம் வந்து தனது அரை 
மாத்திரையினும் குறுகி நிற்கும் . அவ்வழி , நிறுத்த சொல்லின் 
ஈறாகிய குற்றியலுகர எழுத்தொலி முற்றாகத் தோன்றாது . 


குற்றியலுகர ஈற்றின்முன் யகரம் வந்து புணருங்கால் , 
ஆண்டு யகரத்தொடு ஒலியொற்றுமையுடைய குற்றியலிகரம் 
ஆசாக வருதலும் , அஃது அரைமாத்திரையேயுடைய சார் 
பெழுத்தாகலின் குற்றியலுகரத்தின்மேல் ஏறி முடிதற்கு 
ஆகாமையும் நோக்கி , குற்றியலுகரம் தான் ஊர்ந்து நின்ற 
மெய்யை நிறுத்தித் தன்னோசை தோன்றாது என்றார். உகரம் 
கெடும் எனின் மொழிப்பொருள் திரியுமாதலின் உகரக் 
கிளவிதுவரத் தோன்றாது என்றார். 

குற்றியலுகரம் யகரமெய்யொடு புணரும் புணர் 
மொழிக்கண் குற்றியலிகரம் அதற்கு மாற்றெழுத்தாக 
வருமென்க . இதனை முடிந்தது காட்டல் என்னும் 
உத்தியார் ஆசிரியர் கொள்ளவைத்த சதுரப்பாட்டினையும் 
அறிந்து கொள்க . 

இம்மொழியியல் நுண்மையைத் தேறாத பின்னூலோர் 
குற்றியலுகரமே இகரமாகத் திரியும் என்ப . அதன் 
திரிபெனின் , அது குற்றியலுகரத்தின் புணர்ச்சிவிகார 
மாவது அல்லது பிறிதொரு சார்பெழுத்தாக எண்ணுதற்கு 
ஏலாமையை அவர் எண்ணிலர். 

மொழிமரபினுள் ‘புணரியல் நிலையிடைக் குறுகலும் 
உரித்தே ( 35 ) என எதிர்மறையும்மை கொடுத்துவிட்ட 
மையின் ஈண்டு வாளா கூறினார் . அதனான் குறுகாது நிற்கும் 
என்பது பெறப்படும் . 

( எ - டு . ) ஆடு + யாது ஆடியாது ; கவடு + யாது = 
கவடியாது ; தொண்டு + யாது = தொண்டியாது - என வருபவை 


528 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


குறுகும் . 


தெள்கு + யாது = தெள்கியாது ; வரகு + யாது 
வரகியாது - என வருபவை குறுகா . 

இச்சூத்திரம் ‘ வல்லொற்றுத் தொடர்மொழி ( 409 ) 
என்னும் சூத்திரத்திற்கு முன்னர் இருத்தல் வேண்டும் . அதுவே 
மொழிமரபினுள் நிறுத்த முறைக்கு ஒத்ததாகும் . 

410. [ புணரியல் நிலையிடைக் குற்றியலிகரம் கால் 
மாத்திரை பெறும் என்று சுப்பிரமணிய சாத்திரியார் கொண்ட 
கருத்தினை இவரும் சுட்டினார் ; குறுகலும் உரித்தே ( 35 ) 
என்னும் எதிர்மறையும்மையால் குறுகாமையே பெரும் 
பான்மைத்து என்று குறிப்பிட்டு , இருதிறத்தவற்றிற்கும் 
உதாரணம் ஓதினார் . 

மொழிமரபினுள் நிறுத்தமுறைக் கேற்ப , இச்சூத்திரம் 
‘வல்லொற்றுத் தொடர்மொழி என்பதற்கு முன்னர் வைக்கப் 
பட்டிருத்தல் வேண்டும் என்பர் 

இவ்வுரைகாரர் . 
குற்றியலுகரம் அதிகாரப்படுதலின் ஆண்டுவைப்பினும் 
முறைப்படாமை காண்க . ) 


இளம்பூரணம் 


412. ஈரெழுத்துமொழியும் உயிர்த்தொடர்மொழியும் 

வேற்றுமைக்கண் ( ட , ற ) ஒற்று இரட்டி முடியுமாறு 


ஈரெழுத்து மொழியும் உயர்த்தொடர் மொழியும் 
வேற்றுமை யாயின் ஒற்று இடை இனம்மிகத் 
தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி 


இச்..... எனின் , ஆறீற்றினுள்ளும் முன்நின்ற 
இரண்டற்கும் வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி முடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) ஈரெழுத்தொருமொழிக் குற்றியலுகர ஈறும் 
உயிர்த்தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , வேற்றுமைப் 
பொருட்புணர்ச்சியாயின் , இனமாகிய ஒற்று இடையிலே 
மிக , வல்லெழுத்து மிகுதி தோற்றி முடிதல் வேண்டும் எ - று . 


529 


குற்றியலுகரப்புணரியல் 


( உ - ம் . ) யாட்டுக்கால் செவி தலை புறம் எனவும் , 
முயிற்றுக்கால் சினைதலை புறம் - எனவும் வரும் . 

தோற்றம் என்றதனான் , இவ்விரண்டற்கும் இயல்பு - 
கணத்து முடிபும் கொள்க . 

( உ - ம் . ) யாட்டு ஞாற்சி முயிற்று ஞாற்சி நீட்சி மாட்சி 
யாப்பு வலிமை அடைவு ஆட்டம் - எனவரும் . ( 6 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

412. 1 ) குற்றியலுகரம் ஏறிய னமாகிய வல்லின 
ஒற்று . 

2 ) முயிறு - முசிறு எனப்படும் செந்நிறக் கொடிய 
எறும்பு . 

3 ) முயிறுகள் செல்லும் நீண்ட வரிசை . 


நச்சினார்க்கினியம் 


411. ஈரெழுத்துமொழி உயிர்த்தொடர்மொழிக் 
குற்றுகரங்கள் வேற்றுமைக்கண்டறஒற்று 

இரட்டுதல் 


ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் 
வேற்றுமை யாயின் ஒற்று இடை இனம்மிகத் 
தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி . 


இது முற்கூறிய ஆறனுள் முன்னர் நின்ற இரண்டற்கும் 
வேற்றுமைப் பொருட்புணர்ச்சி முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஈரெழுத்து .... மொழியும் - ஈரெழுத்தொரு 
மொழிக் குற்றுகர ஈற்றிற்கும் உயிர்த்தொடர்மொழிக் குற்றுகர 
ஈற்றிற்கும் ; வேற்றுமையாயின் - வேற்றுமைப் பொருட் 
புணர்ச்சியாயின் ; இனஒற்று இடைமிக - இனமாக ஒற்று 
இடையிலே மிக , வல்லெழுத்து மிகுதி தோற்றம் வேண்டும் 
வல்லெழுத்து மிகுதி தோன்றி முடிதலை விரும்பும் 
ஆசிரியன் எ - று . 


கங்காதரன் -34 


530 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) யாட்டுக்கால் செவி தலை புறம் எனவும் , 
முயிற்றுக்கால் சினை தலை புறம் எனவும் வரும் . கயிற்றுப் 
புறம் வயிற்றுத்தீ என்பனவும் ஆம் . 

தோற்றம் என்றதனான் , ஏனைக்கணத்தும் இம்முடிபு 
கொள்க . 


யாட்டு ஞாற்சி நிணம் மணி வால் அதள் எனவும் , 
முயிற்று ஞாற்சி முட்டை வலிமை அடை ஆட்டம் எனவும் 
வரும் . 

( 6 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


411.1 , 2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க. 


இளம்பூரணம் 
413. அவ்விரண்டனுள்ளும் ஒற்று இரட்டா மொழியும் 

உண்மை 


ஒற்று இடை இனம்மிகா மொழியுமார் உளவே 
அத்திறத்து இல்லை வல்லெழுத்து மிகவே . 


இச் .... எனின் , எய்தியது ஒருமருங்கு மறுத் ....... ற்று . 


( இ - ள் . ) இனஒற்று இடைமிக்கு முடியாத மொழிகளும் 
உள ; வல்லெழுத்து மிக்கு முடிதல் அக்கூற்றுள் இல்லை 
எ - று . 


( உ - ம் . ) நாகுகால் 1 , சினை , தலை புறம் - எனவும் , 
வரகுகதிர்சினைதலை புறம் - எனவும் வரும் . 


அத்திறம் என்றதனான் , உருபிற்கு எய்திய சாரியை 
பொருட்கு எய்தியவழி , இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 


( உ - ம் . ) யாட்டின்கால் முயிற்றின் கால் - நாகின் கால் 
வரகின்கால் - என வரும் . 

( 7 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


531 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


413. 1 ) நாகு பெண் விலங்கினைக் குறிக்கும் மரபுப் 
பெயர். ஈண்டுப் பசுவைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் . 


நச்சினார்க்கினியம் 


412. அவற்றுள் ஒற்று இடை மிகாதனவும் உளஆதல் 


ஒற்று இடை இனம்மிகா மொழியுமார் உளவே 
அத்திறத்து இல்லை வல்லெழுத்து மிகலே . 


இஃது எய்தியது ஒருமருங்கு மறுக்கின்றது . 


( இ - ள் . ) ஒற்று .....உள - முற்கூறிய இரண்டனுள் ,, 
இனவொற்று இடைமிக்கு முடியாத மொழிகளும் உள ; 
வல்லெழுத்து மிகல் அத்திறத்து இல்லை - வல்லொற்று மிக்கு 
முடிதல் அக்கூற்றுள் இல்லை . 


( உ - ம் . ) நாகு கால் செவிதலை புறம் எனவும் , வரகுகதிர் 
சினைதாள் பதர் எனவும் வரும் . 


‘ அத்திறம் என்றதனான் , உருபிற்குச் சென்று சாரியை 
பொருட்கண் சென்றவழி இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . 


யாட்டின்கால் முயிற்றின்கால் நாகின்கால் வரகின்கதிர் 
என வரும் . 


இன்னும் அதனான் , ஏனைக்கணத்தும் ஒற்று இடை 
மிகாமை கொள்க . 


நாகு ஞாற்சி நீட்சி மாட்சி வலிமை என ஒட்டுக . ( 7 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

412. 1. பெண்பால் விலங்கினைக் குறிக்கும் மரபுப் 
பெயர் ( மர . 3 , 63 ) 


532 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


412. ஒற்றிடை யினமிகா .......வல்லெழுத்து மிகவே . 

அத்திறம் என்றதனான் , யாட்டின்கால் முயிற்றின்கால் 
என உருபிற்குச் சென்று சாரியை பொருட்கண் வரும் என்றனர் 
உரையாளர் . ஆசிரியர் , மேல் உருபியலில் குற்றிய லுகரத் 
திறுதி ( 23 ) என்னும் சூத்திரத்தான் குற்றுகரவீறுகளுக்கு முன் 
உருபு வருமிடத்து இன்சாரியை வரும் என்று விதித்து , 

நெட்டெழுத் திம்பர் ஒற்றுமிகத் தோன்றும் 

அப்பால் மொழிகள் அல்வழி யான 
என்று , இடையே ஒற்று மிகும் ஈரெழுத்துக் குற்றுகர 
மொழியை விலக்கினாராகலின் , யாடு என்பது போன்ற 
சொற்களுக்கு முன் உருபுவரினும் இன்சாரியை வாராது ; 
ஆதலின் , யாட்டின்கால் என்று வருதற்கு விதியின்று . 

412. (உரையாளர் யாட்டின்கால் முயிற்றின்கால் எனக் 
காட்டிய உதாரணங்களுள் , யாட்டின்கால் என்னும் முடிபு 
ஆசிரியர் கருத்துக்கு முரணானது என்றார் இவ்வுரைகாரர் . 
நெடிற் றொடர்க் குற்றுகரம் டறவொற்று இரட்டிவருமிடத்து 
இன்சாரியை ஏலாது என்பதனை நூற்பாவிதி கொண்டே 
புலப்படுத்தினார் . ஆயின் அவ்வழக்குண்மை கண்டு 
உரையாசிரியர் யாட்டின்கால் என எடுத்துக்காட்டினர் . 
ஆசிரியர் உடம்பொடு புணர்த்தலாக . மோத்தையும் தகரும் 
உதளும் அப்பரும் , யாத்த என்ப யாட்டின் கண்ணே ( மர .48 ) 
என்று ஓதியமை காண்க . அத்திறம் என்ற மிகையான் , 
ஒற்றிடையின் மிகும் ஈரெழுத்தொருமொழிக் குற்றுகரம் 
இன்சாரியை பெற்று வேற்றுமைப் பொருள்பட முடிதலை 
அடக்கினர் உரையாசிரியன்மார் . ) 

இளம்பூரணம் 
414. இடையொற்றுத்தொடரும் ஆய்தத்தொடரும் 

இயல்பாய் முடிதல் 
இடையொற்றுத் தொடரும் ஆய்தத் தொடரும் 
நடை ஆ யியல என்மனார் புலவர் . 


... 


குற்றியலுகரப்பணரியல் 


533 


ச் ... எனின் , இடைநின்ற இரண்டு ஈற்றிற்கும் முடிபு 
கூறு ..... ற்று . 

இ - ள் . ) இடையொற்றுத் தொடர்மொழிக் குற்றிய 
லுகர ஈறும் ஆய்தத் தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் 
நடக்குமிடத்து , மேற்கூறிய இயல்பு முடி.பினை யுடைய 
என்று சொல்லுவர் புலவர் எ - று . 

( உ - ம் . ) தென்குகால் சிறை தலை புறம் - எனவும் , எஃகு 
கால் சிறை தலை புறம் - எனவும் வரும் . 

( 8 ) 
நச்சினார்க்கினியம் 
413. இடையொற்று ஆய்தத்தொடர்க் குற்றுகர ஈறுகள் 

இயல்பாய் முடிதல் 
இடையொற்றுத் தொடரும் ஆய்தத் தொடரும் 
நடைஆ யியல என்மனார் புலவர் . 


இஃது இடைநின்ற இரண்டிற்கும் முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) இடையொற்றுத்.... தொடரும் - இடை 
யொற்றுத் தொடர்மொழிக் குற்றுகர ஈறும் ஆய்தத்தொடர் 
மொழிக் குற்றுகர ஈறும் ; நடை ..... புலவர் - நடைபெற 
நடக்குமிடத்து , முற்கூறிய அவ்வியல்பு முடிபினையுடைய 
என்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) தென்குகால் சிறை தலை புறம் எனவும் , எஃகு 
கடுமை சிறுமை தீமை பெருமை எனவும் வரும் . 

( 8 ) 


இளம்பூரணம் 


415. வன்தொடர்மொழியும் மென்தொடர்மொழியும் முடியுமாறு 


வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் 
வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகுமே 
மெல்லொற்றுத் தொடர்மொழி மெல்லொற்று எல்லாம் 
வல்லொற்று இறுதிக் கிளை ஒற்று ஆகும் 


534 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இச் ... எனின் , பின்நின்ற இரண்டு ஈற்றிற்கும் முடிபு 
கூறு .... ற்று . 


( இ - ள் . ) வன்தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , 
மென்தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , வருமொழியாய் 
வந்த வல்லொற்று இடையிலே மிக்கு முடியும் ; அவ்விரண்டு 
ஈற்றினுள் மெல்லொற்றுத் தொடர்மொழிக்கண் நின்ற 
மெல்லொற்று எல்லாம் , இறுதி வல்லொற்றும் கிளை 
வல்லொற்றுமாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) கொக்குக்கால் சிறகு தலை புறம் - எனவும் , 
குரங்குக்கால் செவி தலை புறம் - எனவும் , 

குரக்குக்கால் செவி தலை புறம் - எனவும் , 
எட்டுக்குட்டி செவி தலை புறம் - எனவும் வரும் . 

வந்த என்றதனான் , இவ்விரண்டு ஈற்றிற்கும் 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கு எய்தியவழி , இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 


( உ - ம் . ) கொக்கின் கால் குரங்கின்கால் - என வரும் . 


எல்லாம் என்றதனான் , பரம்பிற் பாரி என்றாற் 
போல்வன மெல்லொற்றுத் திரியாமையும் கொள்க . 


ஒற்று என்ற மிகுதியான் , இயல்புகணத்துக்கண்ணும் , 
குரக்கு ஞாற்சி நீட்சி மாட்சி யாப்பு வலிமை , அடைவு 
ஆட்டம் - என மெல்லொற்றுத் திரிதலும் கொள்க . 
சிலப்பதிகாரமும் அது . 

( 9 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


415. 1 ) இடைக்கண் நின்ற மெல்லொற்றுக்கு இனமான 
வல்லொற்று ; என்றது ணகரத்திற்கு டகரமும் , னகரத்திற்கு 
றகரமும் கிளை வல்லொற்றாம் . 


குற்றியலுகரப்புணரியல் 


535 


நச்சினார்க்கினியம் 


414. வன்தொடர் மென்தொடர்க் குற்றுகர ஈறுகள் வலி 
மிகலும் , மென்தொடர்க் குற்றுகரச் சொல்லின் 

மெலி வலியாகத் திரிதலும் 


வன்தொடர் மொழியும் மென்றொடர் மொழியும் 
வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகுமே 
மெல்லொற்றுத் தொடர்மொழி மெல்லொற்று எல்லாம் 
வல்லொற்று இறுதிக் கிளை ஒற்று ஆகும் . 


இது பின் நின்ற இரண்டற்கும் முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வன்தொடர்....மிகும் - வன்தொடர்மொழிக் 
குற்றுகர ஈறும் மென்தொடர்மொழிக் குற்றுகர ஈறும் , 
வருமொழியாய் வந்த வல்லெழுத்தினது ஒற்று இடையிலே 
மிக்கு முடியும் ; மெல்லொற்றுத் .. 

... எல்லாம் - 
அவ்விரண்டனுள் , மெல்லொற்றுத் தொடர்மொழிக்கண் 
நின்ற மெல்லொற்றெல்லாம் ; இறுதி வல்லொற்று கிளை 
ஒற்று ஆகும் - இறுதிக்கண் நின்ற வல்லொற்றும் கிளை 
யாகிய வல்லொற்றுமாய் முடியும் எ - று . 


இறுதி வல்லொற்று வருதலாவது குற்றுகரம் ஏறி நின்ற 
வல்லொற்றுத்தானே முன்னர் வந்து நிற்றலாம் . கிளை 
வல்லொற்று வருதலாவது ணகாரத்திற்கு டகாரமும் , 
னகாரத்திற்கு றகாரமும் , புணர்ச்சியும் பிறப்பும் நோக்கிக் 
கிளையாம் ஆதலின் , அவை முன்னர் வந்து நிற்றலாம் . 


( உ - ம் . ) கொக்குக்கால் சிறகு தலை புறம் , குரங்குக்கால் 
செவி தலை புறம் - குரக்குக்கால் செவி தலை புறம் , 
எட்குக்குட்டி செவிதலை புறம் , எற்புக்காடு கரம் தலை புறம் 
என வரும் . அற்புத்தளை என்பது அன்பினாற் செய்த தளை 
என வேற்றுமையும் , அன்பாகிய தளை என அல்வழியும் 


ஆம் . ? 


536 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


‘ வந்த என்றதனான் , இவ்விரண்டற்கும் உருபிற்குச் 
சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழி இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 


கொக்கின்கால் குரங்கின்கால் என வரும் . 


எல்லாம் என்றதனான் , பரம்பிற்பாரி குறும்பிற் 
சான்றோர் - என மெல்லொற்றுத் திரியாமையும் கொள்க . 

‘ ஒற்று என்ற மிகுதியான் இயல்புகணத்துக்கண்ணும் , 
குரக்குஞாற்சி நிணம் முகம் விரல் உகிர் என, மெல்லொற்றுத் 
திரிந்து வருமாறு கொள்க . சிலப்பதிகாரம் என்பதும் அது . 


வன்தொடர்மொழி இயல்புகணத்துக்கண் வருதல் 
ஞநமயவ ( 144 ) என்பதனான் முடியும் . 

( 9 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


414. 1. இதனை முன்னிரண்டடியும் ஒரு சூத்திர 
மாகவும் , பின்னடிகள் ஒரு சூத்திரமாகவும் கொள்ளலாம் 
என்ப சாத்திரியார் . : வாக்கிய பேதம் என்னும் குற்றம் நீங்கிச் 
சூத்திரம்அதிபாருள் நுதலிற்றாதல் வேண்டும் என்பது அவர் 
கருத்து . 


2. ணகரம் டகரமாகத் திரிதலும் ( எட்குக்குட்டி ) , னகரம் 
றகரமாகத் திரிதலும் ( அற்புத்தளை ) , பன்னீராண்டு 
பன்னீராட்டை ’ எனவும் அன்றைய நாள் அற்றைய நாள் 
எனவும் ணகரமும் னகரமும் திரிந்து வருவன நோக்கிப் 
பிற்காலத்தே கொண்ட திரிபன்றி ஆசிரியர் கருதியவல்ல 
என்று கூறுவார் ரெட்டியார் . அவர்தம் ஆராய்ச்சிக் 
குறிப்பினைக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


415 . 


வன்தொடர் மொழியும் ...... கிளையொற் றாகும் . 


குற்றியலுகரப் புணரியல் 


537 


மென்தொடர்மொழி வல்லொற்றை இறுதியிற் 
கொண்ட கிளைப்பெயராயின் , அவற்றின் மெல்லொற் 
றெல்லாம் கிளை வல்லொற்று ஆகும் . கிளை என்றது 
இரட்டிக்கப்பட்ட ஒன்றற்குச் 

சினை பொருளாகவும் , 
மற்றதற்கு இனம் பொருளாகவும் கொள்ளப்பட்டது . ஈண்டுக் 
கிளை என்பதற்குக் கிளைப்பெயர் எனக்கொண்ட காரணம் , 
ஒற்றுநிலை திரியாது ( 419 ) என்ற சூத்திரத்தில் அக்கிளை 
மொழியும் என்ற தொடராகும் . 


இச்சூத்திரம் வருமொழி முதலில் வல்லெழுத்து வந்து 
இடையிற் சாரியை வாராதவிடத்தே மெல்லொற்றின் 
திரிபைக் கூறுகின்றமையானும் , பாம்பிற் பாரி போன்ற 
இடங்களில் இடையில் இன்சாரியை வந்திருத்தலானும் 
உரையாளர்தம் கொள்கை ஆராயற்பாலது . 


( எல்லாம் என்ற மிகையானே பரம்பிற் பாரி என்றாற் 
போல்வன மெல்லொற்றுத் திரியாமையுங் கொள்க 
என்றனர் உரைகாரர் . ) 


415. ( சாத்திரியார் குறிப்புரையுள் , கிளை என்பதன் 
விளக்கம் : கிளை - கிளைவல்லொற்று . அது குரங்கு போன்ற 
சொற்களுக்கு இறுதிச்சினை ( யெழுத்தாகிய ) ககரம் போன்ற 
வல்லொற்று ; எண்கு போன்ற சொற்களுக்கு இடையே 
யுள்ள மெல்லொற்றுக்கு இனமாகிய டகரம் போன்ற 
வல்லொற்று . 


நிலைமொழி யீற்றின்கண் சாரியை புணரின் அது 
வருமொழியொடு புணர்வழி , அம்மென்தொடர்க் குற்றுகர 
மொழியுள் மெல்லெழுத்துத் திரிபுறாது என்பதனை 
எல்லாம் என்ற மிகையானே உரையாளர் கொண்டனர் . 
சாரியைப் பேறு நிகழுமிடத்தே மெல்லொற்று வலித்தல் 
செய்யாது என்னும் அரிய செய்தியை உரையாளர் இலேசாற் 
புலப்படுத்தியுள்ளமை மிகவும் பொருந்துமென்க .) 


538 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


414. வன்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் 


வல்லொற் றிறுதி கிளையொற் றாகும் . 


உரையாளர் இறுதி வல்லொற்று என்றும் , கிளை 
வல்லொற்று என்றும் இரண்டாகக் கொண்டு பொருள் 
கூறுதல் வேண்டுவதில்லை ; கிளையொற்று ஆகும் என்றலே 
சாலுமன்றே ? சூத்திரத்தில் வல்லொற் றிறுதி என்பது 
மிகையாகுமே . இனி , இவ்வாசிரியர் கசடதபற -க்களுக்கு 
ஙஞணநமன-க்களை இனவெழுத்து என்று யாண்டும் 
கூறிற்றிலர் ; அவ்வெழுத்து மிகுதலையே இனவொற்று 
மிகும் என்று கூறியுள்ளார் . 


நூறென் கிளவி ஒன்று முதல் ஒன்பாற்கு 
ஈறுசினை ஒழிய இனவொற்று மிகுமே ( 472 ) 


என்றவிடத்தில் , இனவொற்று என்றது அவ்வல்லொற்றி 
னையே ( ற் ) குறித்து வருதல் நன்கறியப்படும் . 


ஆயிரு தொடடைக்கும் கிளையெழுத் துரிய என்னும் 
செய்யுளியல் சூத்திரத்தில் ( 90 ) ‘கிளையெழுத்து என்பதற்கு 
இளம்பூரணர் வருக்கவெழுத்து என்று உரை கூறினார் . 
ளையொற்று என்பது 

என்பது அவ்வருக்க எழுத்தாதல் 
அறியப்படும் . 


மெல்லொற்றுக் கிளையொற்றாகும் என்பதற்கு , 
மெல்லொற்றுத்தொடர்மொழிக்கண் நின்ற மெல்லொற் 
றெல்லாம் இறுதியில் நிற்கும் வல்லொற்றின் இனவொற்று 
ஆகும் என்பது பொருள் . அஃதாவது இறுதியில் நிற்கும் 
வல்லொற்றாய்த் திரியும் என்பதாம் . 


குற்றியலுகரப்புணரியல் 

539 
( உ - ம் . ) குரங்கு + கால் = குரக்குக்கால் - 

மெல்லொற்று ஈற்றுவல்லொற்றாய்த்திரிந்தது 
நஞ்சு + பொய்கை =நச்சுப்பொய்கை - 
ஓர்யாண்டு + குழவி ஓர்யாட்டைக்குழவி - 
மருந்து + பை = மருத்துப்பை 
அம்பு + நுனை= அப்புநுனை - 
கன்று + திரள் = கற்றுத்திரள் 

இவற்றால் , எட்குக்குட்டி எற்புக்காடு என்பன 
போல்பவை இச்சூத்திரத்தான் அமையாமை தெளிவாகும் . 
என்னையெனின் , எட்கு என்பதில் டகாரம் ஈற்று 
வல்லெழுத்து அன்று ; எற்பு என்பதில் றகாரம் ஈற்று 
வல்லெழுத்து அன்று . இச்சூத்திரத்தின் நேர்பொருளான் 
எட்குக்குட்டி போல்வன அமையாமையின் , உரையாளர் ,, 
வல்லொற்று இறுதிக் கிளையொற்றாகும் என்பதற்கு இறுதி 
வல்லொற்றும் கிளைவல்லொற்றுமாய் முடியும் என்று 
பொருள் கூறினர் . இச்சூத்திரத்திற்கு அப்பொருள் நேரிதாகா 
மையின் , எட்குக்குட்டி முதலியன தொல்காப்பியனார் கூறிய 
இலக்கணத்திற் பிறழ்ந்தனவாம் . 

யாண்டு , கன்று என்பன போன்றவற்றிலுள்ள ணகர 
னகரங்கள் முறையே டகர றகரங்களாய்த் திரிந்தமைகண்டு , 
ணகர னகரங்கள் பிற வல்லெழுத்துக்களோடு கூடி நின்ற 
வழியும் அவ்வாறு திரியும் என்று கருதி , எட்குக்குட்டி - எற்புக் 
காடு - என்று பிற்காலத்தில் வழங்கினராவர் . அவற்றை 
இந்நூலில் இச்சூத்திரத்தால் உரையாளர் அமைத்துள்ளனர் . 

இனி, உரையாளர் , உருபிற்குச் சென்ற சாரியை 
பொருட்கும் வரும் என்று கூறி , கொக்கின்கால் குரங்கின் 
கால் - என்பவற்றைக் காட்டினர் . இப்பொருட்புணர்ச்சிக்கண் 
இன் சாரியை வருதல் ஆசிரியர்க்குக் காருத்தாயின் ,, 
‘ எண்ணுப்பெயர்க் கிளவி உருபியல் நிலையும் என எண்ணுப் 
பெயர்களுக்குச் சாரியைப்பேறு மாட்டெறிந்தாற்போல 
ஏனைப் பெயர் களுக்கும் உருபியலோடு மாட்டெறிவர். 
அவ்வாறு மாட்டெறியாமையானும் , வண்டும் பெண்டும் 
இன்னொடு சிவணும் என்று இன்சாரியை பெறுவன 


540 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ரண்டு சொற்களை மட்டுமே கிளந்தோதினாராகலானும் 

ம் , 
இன்சாரியை வரின் , அல்லது கிளப்பினும் .... ( 408 ) 
‘ வல்லொற்றுத்தொடர்மொழி ..... 

( 409 ) தோற்றம் வேண்டும் 
வல்லெழுத்து மிகுதி ( 411 ) என்றெல்லாம் கூறிய சூத்திரங் 
களின் விதி அமையாதாக லானும் அவர்கள் உரைத்தது 
அமைதியின்று . கொக்குக்கால் குரங்குக்கால் என்றே வரும் . 

414. ( எட்குக்குட்டி எற்புக்காடு என்பன இச்சூத்திர 
விதியான் முடிக்கலாகாமையைக் குறிப்பிட்டார் இவ்வுரை 
காரர் ; ணகர னகரங்கள் முறையே டகர றகரங்களாகத் திரிந்து 
வருதல் கண்டு , அவை பிறவல்லெழுத்துக்களோடு கூடி 
நின்றவிடத்தும் அவ்வாறு திரியும் எனக்கருதிய பிற்கால 
வழக்கே அது என்று துணிகிறார் . 


உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கும் வருமென்று 
உரையாளர் குரங்கின் கால் - கொக்கின்கால் - என்பவற்றைக் 
காட்டியமை ஆசிரியர் கருத்தன்று என்று மறுத்தார் 
இவ்வுரையாளர் ; இன்சாரியை பெறுவனவண்டும் பெண்டும் 
என்னும் இரண்டு பெயர்களே முதலாகச் சில ஏதுக் 
காட்டினார் . குரங்கின் ஏற்றினைக் கடுவன் என்றலும் ( மர . 69 ) 
என்று ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துச் சூத்திரித்துள்ளமை 
இவர் நோக்கிலர். அவ்வடிக்கண் , ஈரெழுத்தொருமொழிக் 
குற்றுகரம் றகரம் இரட்டித்தவிடத்து இன்சாரியை பெற்றுள்ள 
மையும் அறியத்தக்கது . பூப்பின் புறப்பாடு ( கற் . 46 ) என்ற 
உடம்பொடு புணர்ப்பு , வன்றொடர்க் குற்றுகர ஈறு 
இன்சாரியை பெறுதலை உணர்த்தும் .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
414. வன்தொடர் மொழியும் ..... ஒற்றிடை மிகுமே 

மெல்லொற்றுத் தொடர்மொழி .......கிளையொற் றாகும் . 

இச்சூத்திரத்துள் முன் இரண்டடிகள் ஒரு சூத்திர 
மாகவும் , பின் இரண்டடிகள் ஒரு சூத்திரமாகவும் இருத்தல் 
வேண்டும் . உரையாளர்தம் வழக்கு நோக்கி ஒன்றாக வைத்து 
உரை கூறப்பட்டன . 


குற்றியலுகரப்புணரியல் 


541 


பிறப்பு முறையான் ஒத்து வளிவகையான் வேறு 
படுதலின் , வல்லினமும் மெல்லினமும் ஒன்று ஒன்றற்குக் 
கிளையாயின . 


இளம்பூரணம் 


416. அவ்விரு தொடர்மொழிக்கண்ணும் மரப்பெயர் 

அம்முச் சாரியை பெறுதல் 


மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை 


ச் .... எனின் , அவ்விரண்டு ஈற்றிற்கும் எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத் ... ற்று . 


( இ - ள் . ) வன்தொடரின்கண்ணும் மென்தொடரின் 
கண்ணும் , மரப்பெயராகிய சொல்லிற்கு வரும் சாரியை 
அம்முச்சாரியை எ - று . 


( உ - ம் . ) தேக்கங்கோடு செதிள் தோல் பூ - எனவும் , 
வேப்பங்கோடு செதிள் தோல் பூ - எனவும் வரும் . ( 10 ) 


நச்சினார்க்கினியம் 


415. குற்றுகர ஈற்று மரப்பெயர் அம்முச்சாரியை பெறுதல் 


மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை . 


இஃது எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி கூறுகின்றது , 
வல்லெழுத்து விலக்கி அம்மு வகுத்தலின் . 


( இ - ள் . ) மரப்பெயர்க் ...... சாரியை - குற்றியலுகர ஈற்று 
மரப்பெயர்க்கு வரும் சாரியை அம்முச்சாரியை எ - று . 


( உ - ம் . ) தேக்கங்கோடு செதிள் தோல் பூ என வரும் . 


கமுகங்காய் தெங்கங்காய் கீழ்கம்புல் கம்பம்புலம் 
பயற்றங்காய் என்றாற்போலும் புல்லினையும் மரமென 


542 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அடக்கி , மாறுகொளக் கூறல் எனத் தழீஇக்கொண்ட சிதைவு என்பதாம் 
இச்சூத்திரம் என்றுணர்க . 

( 10 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


415.1 . இளம்பூரணர் இவற்றை ஒற்றுநிலை திரியாது 
( 418 ) என்னும் சூத்திரத்து இலேசினாற் கொண்டார் , கமுகு 
தெங்கு புறக்காழனவாகிய புல்லினமே என்பது பற்றி . 
பேராசிரியர்கருத்தினை நச்சினார்க்கினியர் தழுவினார் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


416. மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை . 


இச்சூத்திரம் வன்தொடர் மென்தொடராயிருக்கும் 
மரக்கிளவியைப் பற்றிக் கூறும் என்பது இளம்பூரணர் 
கொள்கை . எவ்வகைப்பட்ட குற்றுகரத் தொடரைப் பற்றியும் 
கூறும் என்பது நச்சினார்க்கினியர் கொள்கை . 


[ ஈண்டு மரம் புல்லிற்கும் உபலக்கணமாம் என்பது 
சாத்திரியார் கருத்து .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


415. மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை , 


இந்நூற்பா, மரமல்லனவற்றை மாறுகொளக் கூறல் 
எனத் தழீஇக் கொண்ட சிதைவு என்பர் பேராசிரியர். 


இளம்பூரணம் 


417. மென்தொடர் வன்தொடராகத் திரியா 

மரப்பெயரும் உண்மை 


மெல்லொற்று வலியா மரப்பெயரும் உளவே . 


குற்றியலுகரப்புணரியல் 


543 


இச் .... எனின் , மென்தொடர்மொழிக்கு எய்தியது 
ஒருமருங்கு மறுத் .... ற்று . 

( இ - ள் . ) மெல்லொற்று வல்லொற்றாய்த் திரியாது 
முடியும் மரப்பெயரும் உள எ - று . 


( உ - ம் . ) குருந்தங் கோடு செதிள் தோல் பூ - எனவும் , 
புன்கங்கோடு செதிள் தோல் பூ - எனவும் வரும் . 


மற்று இது , நிலைமொழித்தொழிலை நிலைமொழித் 
தொழில் விலக்கும் ஆதலின் , சாரியை வகுப்பவே முடியும் 
பிற எனின் , இது நிலைமொழியின் உட்டொழில் ஆகலின் , 
அவ்வாறு விலக்குண்ணாது என்பது கருத்து . 

( 11 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

417. 1 ) எடுத்துக்காட்டாக , குறியதன் முன்னர் ஆகாரக் 
கிளவியாகிய நிலா தான் பெற்ற அகரச்சாரியையினை ( 227 ) , 
அத்து வகுப்பவே ( 229 ) வீழ்த்தது . 

ஈம் - கம் - என்பன தாம் பெற்று நின்ற உகரச்சாரியை 
யினை ( 329) அக்கு வருப்பவே ( 330 ) வீழ்த்தன . 

2 ) நிலைமொழிக்கு அம் சாரியை வகுப்பவே , அதன் 
மெல்லொற்று வலித்தல் செய்யாது இயல்பாக நிற்றல் 
வேண்டும் என்று கொள்ளுதல் பொருந்தாது என்றார் . 
சாரியைப் பேறு இத்திரிபினை விலக்காது . என்னையெனில் , 
நிலைமொழிச் சாரியைப்பேறு முன்னெய்தி நின்ற 
நிலைமொழிச் சாரியையை விலக்குதலை 218 219ஆம் 
சூத்திரங்களிலும் , 226 22 & ஆம் சூத்திரங்களிலும் , அவ்வாறு 
விலக்காமையை 269 270 ஆம் சூத்திரங்களிலும் காணலாம் . 
சாரியை சொல்லிறுதிக்கண் புறத்துறுப்பாய் இயைதலின் அது 
சொல்லின் உட்டொழிலனது . சொல்லின் புறத்தே இயையும் 
சாரியைப்பேற்றால் முன்னரும் புறத்தே இயைந்திருந்த 
சாரியை பெரும்பான்மையும் விலக்குண்ணும் ; சிறுபான்மை 
விலக்குண்ணாமையும் கூடும் . 


544 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

ஆயின் நிலைமொழித் தொழிலாம் சாரியைப்பேறு , 
நிலைமொழிக்கண் இடையேயுள்ள மெல்லொற்று 
வலித்தலை விலக்குதல் இயலாது , அஃது அச்சொல்லின் 
அகத்தே நிகழும் உட்டொழிலாகலின் 

என்றார் 
உரையாசிரியர் ; ஆதலின் , சாரியைப்பேறு விதித்தமையால் 
நிலைமொழியாம் மரப்பெயர் மெல்லொற்று வலியாது 
இயல்பாயிற்று என்றல் பொருந்தாது 

என்பதை 
விளக்குகிறார் . 


நச்சினார்க்கினியம் 


416. சில மரப்பெயரது மெல்லொற்று வலியாமை 


மெல்லெழுத்து வலியா மரப்பெயரும் உளவே . 


இது மென்தொடர்மொழிக்கு எய்தியது ஒருமருங்கு 
மறுக்கின்றது . 


( இ - ள் . ) மெல்லொற்று ......உள 

மெல்லொற்று 
வல்லொற்றாகத் திரியாது மெல்லொற்றாய் முடியும் 
மரப்பெயரும் உள எ - று . 


( உ - ம் . ) புன்கங்கோடு செதிள் தோல் பூ எனவும் , 
குருந்தங்கோடு செதிள் தோல் பூ எனவும் வரும் . 


வலியா மரப்பெயரும் உள எனவே , வலிக்கும் 
மரப்பெயருமுள என்று கொள்க . 


வேப்பங்கோடு கடப்பங்காய் , ஈச்சங் குலை என 
வரும் . 

( 11 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


416. 1. ஈந்து ஈஞ்சு எனவரும் . ஈஞ்சு + குலை = 
ஈச்சங்குலை . புல்லினத்தையும் தழுவியுரைத்தார் 
நச்சினார்க்கினியர் . 


குற்றியலுகரப்புணரியல் 


545 


இளம்பூரணம் 


418. ஈரெழுத்துமொழியும் வன்தொடர்மொழியும் 

அம்முச்சாரியையும் பெறுதல் 


ஈரெழுத்து மொழியும் வல்லொற்றுத் தொடரும் 
அம்இடை வருதற்கு உரியவும் உளவே 
அம்மரபு ஒழுகும் மொழிவயி னான . 


இச் .... எனின் , ஈரெழுத்தொருமொழிக்கும் வன்தொடர் 
மொழிக்கும் எய்தாதது எய்துவித்தது . 


இ - ள் . ) ஈரெழுத்தொருமொழிக் குற்றியலுகரமும் , 
வன்தொடர்மொழிக் குற்றியலுகரமும் , முன் முடித்துப் 
போந்த முடிபுகள் அன்றி , அம்முச்சாரியை இடைவந்து 
முடிதற்கு உரியனவும் உள; யாண்டு எனின் , அவ்விலக்கணம் 
நடக்கும் மொழியிடத்து . 


( உ - ம் . ) ஏறங்கோள் வட்டம்போர் - எனவரும் எ - று . 


உள என்றதனான் , தெங்கங்காய் பயற்றங்காய் - என 
வன்தொடர் அல்லனவற்றிற்கு அம்முப்பேறு கொள்க . 


‘ அம்மரபொழுகும் என்றதனான் , அரசக்கன்னி 
முரசக்கடிப்பு - என அக்குப்பேறும் கொள்க . 


இன்னும் அதனானே , இருட்டத்துக் கொண்டான் 
என்னும் அத்துப்பேறும் கொள்க . 


இன்னும் அதனானே , மயிலாப்பிற் கொற்றன் 5 - பரம்பிற் 
பாரி - என இன்பேறும் கொள்க . 


இன்னும் அதனானே , கரியதன்கோடு - என அன்பேறும் 
கொள்க . 

( 12 ) 


கங்காதரன் -35 


546 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


418. 1 ) ‘ ஏறங்கோள் முழங்க ஆயர் எடுத்துக்கொண்டு 
ஏகி மூதூர் (சீவக . 489 ) ஏறுகோட்பறை 


2 ) வட்டுக்கொண்டு சூதாட்டத்தால் பொருதல் . 


3 ) மரப்பெயர்க் கிளவிக்கு அம்மே சாரியை ( 416 ) 
என்னும் சூத்திரத்தான் , புல்லினையும் மரமெனத் தழீஇக் 
கொண்ட மாறுகொளக் கூறல் என்னும் சிதைவால் தெங்கு 
பயறு என்பனவும் அம்முப் பெற்றன. 

4 ) அரசு + அக்கு + கன்னி > அரசு + அ + கன்னி = அரசக் 
கன்னி 

( சூ .129 ) 


5 ) மயிலாப்பூரின் தேவாரத் திருப்பெயர் மயிலாப்பு 
என்பது . இன்சாரியை னகரம் றகரமாதல் 124 சூத்திரமிகையாற் 
கொள்ளப்பட்டது . 


நச்சினார்க்கினியம் 


417. அம்முச்சாரியை பெறும் குற்றுகர ஈறுகள் 

ஈரெழுத்து மொழியும் வல்லொற்றுத் தொடரும் 
அம்இடை வரற்கும் உரியவை உளவே 
அம்மரபுஒழுகும் மொழிவயி னான . 

இஃது ஈரெழுத்தொரு மொழிக்கும் வன்தொடர் 
மொழிக்கும் எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி வகுத்தது , 
முன்னர் எய்தியதனை விலக்கி அம்மு வருத்தலின் . 

( இ - ள் . ) ஈரெழுத்து ..... தொடரும் - ஈரெழுத்தொரு 
மொழிக்குற்றியலுகர ஈறும் வன்தொடர்மொழிக் குற்றிய 
லுகர ஈறும் ; அம் .....உள - முன் முடித்துப் போந்த முடிபு 
களன்றி , அம்முச்சாரியை இடையே வந்து முடிதற்கு 
உரியனவும் உள ; அம்மரபு .... வயினான - யாண்டெனின் , 
அவ்விலக்கணம் நடக்கும் மொழியிடத்து எ - று . 


குற்றியலுகரப்புணரியல் 


547 


( உ - ம் . ) ஏறங்கோள் ( சீவக . 491 ) சூதம்போர் , 
வட்டம்போர் புற்றம்பழஞ்சோறு என வரும் . 


உம்மை எதிர்மறை ஆகலின் , அம்முப் பெறாதன 
நாகுகால் ( 412 ) கொக்குக்கால் ( 414 ) என முன்னர்க்காட்டினவே 
யாம் . 


அம்மரபொழுகும் என்றதனான் , அரசக்கன்னி முரசக் 
கடிப்பு என அக்கும் வல்லெழுத்தும் கொடுத்தும் , அரச 
வாழ்க்கை முரச வாழ்க்கை என அக்குக் கொடுத்தும் முடிக்க . 


இன்னும் அதனானே , இருட்டத்துக்கொண்டான் 
விளக்கத்துக்கொண்டான் என அத்தும் வல்லெழுத்தும் 
கொடுத்தும் , மயிலாப்பிற் கொற்றன் பரம்பிற் பாரி என இன் 
கொடுத்தும் , கரியதன்கோடு நெடியதன்கோடு என அன் 
கொடுத்தும் முடிக்க . 

( 12 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


1,2 . இளம்பூரணர்உரைக்குறிப்புக் காண்க . 


3. சூதாட்டதாற் பொரும் போர் . 


4. புற்றின்கண் நெடுநாட்பட வுள்ள கறையான்திரள் 
( பெரும் . 277 நச் . உரை ) 


5. மயிலாப்பூர் ‘மயிலாப்பு எனப் பண்டு வழங்கப் 


பட்டது . 


இளம்பூரணம் 


419. மெல்லொற்று வலியாது அக்குப் பெற்று வருதலும் 

உண்மை 


ஒற்றுநிலை திரியாது அக்கொடு வரூஉம் 
அக்கிளை மொழியும் உளஎன மொழிப . 


548 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இச் .... எனின் , மென்தொடர்மொழியுள் சிலவற்றிற்கு 
எய்தியது விலக்குதலும் எய்தியதன்மேல் சிறப்புவிதியும் 
கூறுதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) ஒற்று முன் நின்ற நிலை திரியாது , அக்குச் 
சாரியையொடு வரும் அக்கிளையெழுத்து மொழியும் உள 
என்று சொல்லுவர் ஆசிரியர் எ - று . 


( உ - ம் . ) குன்றக்கூகை மன்றப் பெண்ணை - எனவரும் . 


உம்மையான் , கொங்கத்துழவு வங்கத்து வாணிகம் - என 
அத்துப்பெற்றன. 


நிலை என்றதனான் , ஒற்றுநிலை திரியா அதிகாரத்துக் 
கண் இயைபு வல்லெழுத்து விலக்குக . 


அக்கிளைமொழி என்றதனான் , பார்ப்பனக் கன்னி 
பார்ப்பனச்சேரி - என, அன்னும் அக்கும் வந்தன கொள்க . ? (13 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


419. 1 ) குடிப்பெயராயிருக்கும் குற்றுகர ஈற்றுச் 
சொற்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்பர் 
ரெட்டியார் . 


2 ) பார்ப்பு + அன் + அக்கு + கன்னி = பார்ப்பனக் 
கன்னி (139 , 129 ) 


நச்சினார்க்கினியம் 
418. அக்குச் சாரியை பெறும் குற்றுகர ஈறு 

ஒற்றுநிலை திரியாது அக்கொடு வரூஉம் 
அக்கிளை மொழியும் உளஎன மொழிப. 

இது மென்தொடர்மொழியுள் சிலவற்றிற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிதுவிதி வருக்கின்றது . 


குற்றியலுகரப் புணரிய 


549 


( இ - ள் . ) ஒற்றுநிலை திரியாது அகம் காடும் வரூஉம் 
அக்கிளை மொழி உள என மொழிப - ஒற்று முன்நின்ற நிலை 
திரியாது அக்குச் சாரியையோடும் பிற சாரியையோடும் வரும் 
அக்கிளையான சொற்கள் உள என்று சொல்லுவர் ஆசிரியர் 


எ - று . 


இதற்கு உம்மையை முன்னர் மாறுக . 


(( உ - ம் . ) குன்றக்கூகை , மன்றப்பெண்ணை என வரும் . 


உம்மையான் , கொங்கத்துழவு , வங்கத்துவாணிகம் என 
அத்தும் பெற்றன . 


நிலை என்றதனான் , ஒற்றுநிலை திரியா அதிகாரத்துக் 
கண் வரும் சாரியைக்கு இயைபுவல்லெழுத்து ( 414 ) வீழ்க்க 
அக்கிளை என்றார் , இரண்டு சாரியை தொடர்ந்து முடிவனவும் 
உள என்றற்கு . 


பார்ப்பனக்குழவி சேரி தோட்டம் பிள்ளை என 
அன்னும் அக்கும் வந்தன . இவற்றிற்கு உடைமை விரிக்க 
பார்ப்பா னாகிய குழவி என்றால் ஈண்டு முடியாது 
என்றுணர்க . பார்ப்பனமகன் பார்ப்பனவனிதை என்பனவும் 
பாப்பான் சாதி உணர்த்தின. 

( 13 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


418. 1. மன்று - அக்கு + பெண்ணை மன்று + அ + 
பெண்ணை முன்றப்பெண்ணை 128 , 105 ஆம் சூத்திரவிதியான் 
முடித்து இயைபு வல்லெழுத்துக் கொடுக்க , 


2. கொங்கு என்பது போல வங்கு எனக்கொண்டு 
செய்கை செய்து முடிக்க . வருமுயிர் ஏறக் குற்றுகரம் 
இடங்கொடுத்தல் 105 ஆம் சூத்திரவிதி . 


550 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
3. 416 ஆம் சூத்திரத்தாற் கொண்ட புன்கு குருந்து முதலிய 
மரப்பெயர்கள் இன்சாரியை பெற்றவழி , 414 ஆம் சூத்திர 
விதியான் வரும் இயைபு வல்லெழுத்து வீழ்க்க . புன்கின் 
கோடு செதிள் தோல் பூ என வரும் . 


இவை 


4. பார்ப்பு + அன் + அக்கு + குழவி > பார்ப்பன் + அ + 
குழவி = பார்ப்பனக் குழவி . குழவியும் பிள்ளையும் 
வருமொழியாகியவழி பார்ப்பனனுடைய என்று ஆறாம் 
வேற்றுமையது உடைமைப்பொருள் விரிக்க , 
உயர்திணைப் பொருளவாதலின் . 

5. பார்ப்பான் ஆகிய குழவி எனின் , நிலைமொழி 
குற்றுகரவீறு அன்மையின் இவ்வியற்கண் முடியாது . 

6. மகன் , வனிதை இவை உயர்திணைப் பெயராதலின் , 
நிலைமொழியும் பார்ப்பா ர் என உயர்திணைப் பெயராதல் 
வேண்டும் , இருபெயரொட்டு 
நிலைமொழியீறு குற்றுகரவீறு அன்மை காண்க . 
குழவி , பிள்ளை என்பன 

உயர்திணைப் 
பொருளுணர்த்தும் அஃறிணைச் சொல்லாதலின் , பார்ப்பு 
என்னும் நிலைமொழியொடு புணர்ந்து இவ்வியற்கண் 
முடிக்கப்படுவன ஆயின என்க . 


ஆதலின் . 


ஆகலின் 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


418. ஒற்றுநிலை திரியாது ......உளஎன மொழிப. 

ஈண்டுக் கிளைமொழி என்ற வற்றிற்கு உரையாளர் 
குன்று - மன்று என்னும் சொற்களைக் காட்டியது , அவை 
கிளைமொழிகள் அன்மையின் பொருந்துவதன்று . மேல் , 
ணகரவீற்றுக் கிளைப்பெயர்க்கு 

என்னும் 
சொல்லையும் னகரவீற்றுக் கிளைப்பெயர்க்கு எயின் 
என்னும் சொல்லையும் காட்டினார்கள் ஆகலின் , ஈண்டும் 
அத்தகைய கிளைப்பெயர்களையே உதாரணம் காட்டுதல் 
அமையும் . குடிப்பெயராக இருக்கும் குற்றியலுகரவீற்றுச் 
சொற்களே ஈண்டைக்கு உதாரணமாகும் . 


உமண் 


குற்றியலுகரப் புணரியல் 


551 


அக்கிளை மொழியும் உ 6 வென மொழிப் என்றத 
னான் , அவையும் சிறுவரவினவாதல் அறியப்படும் . அவை 
இன்னவை எனத் தெரியவில்லை . 


418. (கிளைமொழி என்பதற்கு ஒரு சார்ச் சொற்கள் 
என்று உரையாசிரியன்மார் பொருள்கொண்டனராகத் 
தெரிகிறது . வன்தொடர்க்கு இனமாகிய மென்தொடர்க் 
குற்றுகரஈற்றுச் சொற்கள் எனப் பாலசுந்தரம் கொண்ட 
பொருள் பெரிதும் ஏற்புடையது . கிளைப்பெயர் என 
ஆசிரியர் ஓதாமையின் , ரெட்டியார் கருத்துப் பொருந்தாது என 
மறுப்பார் அவர் . ] 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


418. ஒற்றுநிலை திரியாது அக்கொடும் வரூஉம் 

அக்கிளை மொழியும் உளவென மொழிப . 

( இ - ள் . ) மெல்லொற்று வல்லொற்றாகத் திரியாமல் 
அக்குச்சாரியையொடும் பிற சாரியையொடும் வரும் , 
வன்தொடர்மொழிக்குக் கிளையாகிய மென்தொடர் 
மொழிகளும் உளவெனக் கூறுவர் புலவர் . அக்கொடும் 
என்பதே பாடம் என்பது உரையாசிரியர் உரையான் 
பெறப்பட்டது . 


அக்கொடும் என்னும் உம்மையை அதனொடு 
பிறவும் என்னும் பொருளதாக்கி , அக்கொடு அன்சாரியை 
உடன் பெறுதலும் கொள்க . 

( எ - டு . ) பார்ப்பனச்சேரி தோட்டம் என வரும் . 


வடுக . அரசர் கடம் மன்னர் வேடக்குறிச்சி எனப் 
பிறபெயர்களும் சிறுபான்மை அக்குப்பெறும் என்பர் 
உரையாளர் . அவை வடுகருடைய அரசர் - கடம்பருடைய 
மன்னர்- வேடரது குறிச்சி - என உடைமைப்பொருள்பட 
நிற்றலின் , ஆறனுருபின் குறையாகிய அகரம் பெற்றது எனல் 
நேரிதென்க . 


552 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம்உரைக்கொத்து 
கிளைமொழி என்றதனன் கிளை ( உறவு ) ப் பெயர் 
களையே கொள்ளவேண்டும் என்பார் வேங்கடராசுலு 
ரெட்டியார் . ஆசிரியர் கருத்து அதுவாயின் , கிளைமொழி 
என்னாது கிளைப்பெயர் என்றே ஓதியிருப்பார் என்க . 

418. ( அக்கிளை மொழியும் என்னும் உம்மையை 
அக்கொடு என்பதனொடும் கூட்டியுரைத்தார் நச்சினார்க் 
கினியர் . இவ்வுரைகாரர்தம் உரையுள் , மென்தொடர் 
மொழிகளும் என வரும் உம்மை நின்று வற்றுகிறது .. 
மேலைச் சூத்திரத்து ( 417 ) வல்லொற்றுத் தொடரும் 
என்பதனை அஃது எச்சமாகத் தழுவுதல் இயலாதன்றே ? 
நச்சினார்க்கினியர் உரைத்தவாறே உம்மையை மாறுதல் 
செய்தலே பொருந்தும் . ) 


இளம்பூரணம் 


420. குற்றுகர ஈற்று எண்ணுப்பெயர் அன்சாரியை 

பெற்றுப் புணர்தல் 


எண்ணுப்பெயர்க் கிளவி உருபியல் நிலையும் . 


இச் ...... எனின் , குற்றியலுகர ஈற்று எண்ணுப் 
பெயரொடு பொருட்பெயர் முடிக்கின்றது . 

( இ - ள் . ) எண்ணுப்பெயராகிய சொற்கள் , உருபு 
புணர்ச்சியின் ( 199 ) இயல்பின்கண்ணே நின்று , அன் பெற்று 
முடியும் . 

( உ - ம் . ) ஒன்றன் காயம் இரண்டன்காயம் சுக்கு தோரை 
பயறு - என வரும் . 

( 14 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


420.1 ) ‘எஞ்சிய இரண்டின் இறுதிப் பெயரே (விளி. 27 ) 
என உடம்பொடு புணர்த்தலான் இன் சாரியையும் உடன் 
பட்டார் ஆசிரியர் எனக்கொள்ளலாம் . நச்சினார்க்கினியர் 
இன்சாரியையும் கொண்டார் . 


குற்றியலுகரப்புணரியல் 


553 


நச்சினார்க்கினியம் 


419 , குற்றுகரசற்று எண்ணுப்பெயர் அன்சாரியை 

பெறுமாறு 


எண்ணுப்பெயர்க் கிளவி உருபியல் நிலையும் 


இது குற்றுகர ஈற்று எண்ணுப்பெயரொடு பொருட் 
பெயர் முடிக்கின்றது . 

( இ - ள் . ) எண்ணுப் ....நிலையும் - எண்ணுப்பெயராகிய 
சொற்கள் பொருட்பெயரொடு புணருமிடத்து , உருபு 
புணர்ச்சியின் இயல்பின்கண்ணே நின்று அன் பெற்றுப் 
புணரும் எ - று . 


( உ - ம் . ) ஒன்றன் காயம் இரண்டன்காயம் சுக்கு தோரை 
பயறு என ஓட்டுக . ஒன்றனாற் கொண்ட காயம் என விரியும் . 

வருமொழி வரையாது கூறினமையின் , இயல்பு 
கணத்துக்கண்ணும் கொள்க . 

ஒன்றன்ஞாண் நூல் மணியாழ் வட்டு அடை என வரும் . 

மேலைச் சூத்திரத்து நிலை என்றதனான் இயைபு 
வல்லெழுத்து வீழ்க்க . 

( 14 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


419. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


421. வண்டும் பெண்டும் இன்சாரியை பெறுதல் 


வண்டும் பெண்டும் இன்னொடு சிவணும் . 


இச் .... எனின் , மென்தொடர்மொழியுள்சிலவற்றிற்குப் 
பிற முடிபு கூறு .......ற்று . 


554 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இ - ள் . ) வண்டு என்னும் சொல்லும் , பெண்டு என்னும் 
சொல்லும் இன்சாரியையொடு பொருந்தி முடியும் எ - று . 


( உ - ம் . ) வண்டின் கால் பெண்டின் கால் - என வரும் . ( 15 ) 


நச்சினார்க்கினியம் 


420. வண்டு , பெண்டு - இவற்றின் சாரியைப் பேறு 


வண்டும் பெண்டும் இன்னொடு சிவணும் . 


இது மென்தொடர்மொழியுள் சிலவற்றிற்குப் பிற 
முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) வண்டும் ...... சிவணும் - வண்டு என்னும் 
சொல்லும் பெண்டு என்னும் சொல்லும் இன்சாரியையொடு 
பொருந்தி முடியும் எ - று . 


( உ - ம் . ) வண்டின்கால் பெண்டின்கால் என வரும் . 
இதற்கு முற்கூறிய இலேசினான் வல்லெழுத்து வீழ்க்க . ( 15 ) 


இளம்பூரணம் 


422 . 


பெண்டு அன்னும் பெறுதல் 


பெண்டு என் கிளவிக்கு அன்னும் வரையார் . 


இச் ... எனின் , மேற்கூறிவற்றுள் ஒன்றற்கு எய்தியதன் 
மேல் சிறப்புவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) பெண்டு என் சொல்லிற்கு இன்னே யன்றி , 
அன்சாரியையும் வரையார் எ று . 


( உ - ம் . ) பெண்டன்கை 


- 


என வரும் . 


குற்றியலுகரப்புணரியல் 


555 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


422. 1 ) அவற்றுள் என்ற தனிச்சொல் சூத்திரத்தில் 
இடம் பெற்றிருக்கக் கூடும் . 


நச்சினார்க்கினியம் 


421. பெண்டு அன்னும் பெறுதல் 


பெண்டு என் கிளவிக்கு அன்னும் வரையார் . 


இது மேற்கூறியவற்றுள் ஒன்றற்கு எய்தியதன் மேல் 
சிறப்புவிதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பெண்டு.... வரையார் - பெண்டு என்னும் 
சொல்லிற்கு இன்னேயன்றி அன்சாரியை வருதலையும் 
நீக்கார் ஆசிரியர் எ - று . 


( உ - ம் . ) பெண்டன்கை செவி தலை புறம் என 
வரும் . 

( 16 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


421. 1. அவற்றுள் என்ற தனிச்சொல் இடம் 
பெற்றிருக் கூடும் . 


ளம்பூரணம் 


423. யாதும் அஃது முதலாய சுட்டுப்பெயர் மூன்றும் 

அன்னொடு சிவணுதல் 


யாது என் இறுதியும் சுட்டு முதல் ஆகிய 
ஆய்த இறுதியும் உருபுஇயல் நிலையும் . 


இச்.... எனின் , ஈரெழுத்தொருமொழியுள் ஒன்றற்கும் , 
சுட்டு முதல் ஆய்தத்தொடர்மொழிக்கும் வேறு முடிபு 
கூறு ... ற்று . 


556 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இ - ள் . ) யாது என்னும் ஈறும் , சுட்டெழுத்து முதலாகிய 
ஆய்தத்தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , உருபு 
புணர்ச்சியின் இயல்பின்கண்ணே நின்று , அன்பெற்றுச் சுட்டு 
முதல் மொழிகள் ஆய்தம் கெட்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) யாதன்கோடு அதன்கோடு இதன்கோடு 
உதன்கோடு - என வரும் . 

( 17 ) 


இள 
ளம்பூரணம் உரைக்குறிப்பு 


423. 1 ) 201 ஆம் சூத்திர விதி . 


நச்சினார்க்கினியம் 


422. யாது , சுட்டுமுதல் ஆய்தத்தொடர்க் குற்றுகர 

ஈறுகளின் முடிபு 


யாதுஎன் இறுதியும் சுட்டுமுதல் ஆகிய 
ஆய்த இறுதியும் உருபியல் நிலையும் . 


இஃது ஈரெழுத்தொரு மொழிக் குற்றியலுகரத்துள் 
ஒன்றற்கும் சுட்டு முதலாகிய ஆய்தத் தொடர்மொழிக் 
குற்றியலுகரத்திற்கும் வேறு முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) யாது ....இறுதியும் - யாது என்னும் ஈறும் , 
சுட்டெழுத்து முதலாகிய 

முதலாகிய ஆய்தத் தொடர்மொழிக் 
குற்றியலுகர ஈறும் ; உருபியல் நிலையும் - உருபுபுணர்ச்சியின் 
இயல்பின்கண்ணே நின்று , அன்பெற்றுச் சுட்டு முதல் இறுதி 
ஆய்தம் கெட்டு முடியும் ( 200 ) எ - று . 


( உ - ம் . ) யாதன்கோடு , அதன்கோடு இதன் கோடு தன் 
கோடு செவி தலை புறம் என வரும் . 


ஆய்தம் கெடா முன்னே அன்னின் அகரத்தைக் 
குற்றுகரத்தின்மேல் ஏற்றுக , ஆய்தம் கெட்டால் அது 
முற்றுகரமாய் நிற்றலின் . 

( 17 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


557 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


422.1 . ஈற்றயல் எழுத்தையும் ஆசிரியர் ஈற்றெழுத்தாக 
ஓதுவார் என்பதனை , சுட்டு முதல் ஆய்த இறுதி என்ற 
தொடரால் புலப்படுத்துவார் பிரயோகவிவேக நூலார் 
உரையின்கண் ( கா . 24 ) 


2. நிலைமொழி யீற்றுக் குற்றுகரம் கெடாது நின்று 
வருமுயிர் ஏற இடங்கொடுத்தது . 


அஃது + அன் + கோடு > அஃதன் + கோடு > = அதன் 
கோடு . 200 , 105 ஆம் சூத்திரவிதிகளான் முடிக்க . 


இளம்பூரணம் 


424. சுட்டுமுதல் உகரம் அல்வழிக்கண் இடை ஆய்தம் 

கெடாமை 


முன்உயிர் வருமிடத்து ஆய்தப் புள்ளி 
மன்னல் வேண்டும் அல்வழி யான . 


இச் ..... எனின் , மேற்கூறியவற்றுள் , சுட்டு முதல் ஈற்று 
உகரத்திற்கு ஒருவழி அல்வழி முடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அவற்றுள் சுட்டு முதல் ஆய்தத்தொடர்மொழி 
உகரஈறு , தன்முன்னே உயிர் வருமிடத்து , ஆய்தப்புள்ளி முன்பு 
போலக் கெடாது நிலைபெற்று முடிதல் வேண்டும் 
அல்வழிக்கண் எ - று . 


( உ - ம் . ) அஃதடை இஃதடை உஃதடை ஆடை இலை 
என ஒட்டுக . 


முன் என்றதனான் , வேற்றுமைக்கண்ணும் உயிர் முதல் 
மொழி வந்தவிடத்து , அஃதடை , அஃதாட்டம் - என ஆய்தம் 
கெடாமை கொள்க . 

( 18 ) 


558 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

424. 1 ) அஃதடைவு , அஃதொட்டம் என நச்சினார்க் 
கினியத்தில் காணப்படுமாறே ஈண்டும் அமைதல் கூடும் . 
அதனையடைதல் அதனை யொட்டுதல் ( பந்தயப் 
பொருளாக வைத்தல் ) - எனப் பொருள் கூறுக . 

நச்சினார்க்கினியம் 


423 . உயிர் வருவழி , சுட்டு முதல் ஆய்தத்தொடர்க் 

குற்றுகரத்தின் அல்வழிமுடிபு 
முன்உயிர் வரும்இடத்து ஆய்தப் புள்ளி 
மன்னல் வேண்டும் அல்வழி யான , 

இது முற்கூறியவற்றுள் சுட்டு முதலாகிய ஆய்த 
இறுதிக்கு அல்வழி முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) முன்உயிர் ...... வேண்டும் - சுட்டு முதலாகிய 
ஆய்தத் தொடர்மொழிக் குற்றுகர ஈற்றின் முன்னே உயிர் 
முதல்மொழி வருமிடத்து , ஆய்தவொற்று முன்போலக் 
கெடாது , நிலைபெற்று முடிதலை விரும்பும் ஆசிரியன் ; 
அல்வழியான - அல்வழிக்கண் எ - று . 

( உ - ம் . ) அஃது இஃது உஃது என நிறுத்தி , அடை ஆடை 
இலை ஈயம் உரம் ஊர்தி எழு ஏணி ஐயம் ஒடுக்கம் ஓக்கம் 
ஒளவியம் - என ஒட்டுக . 

முன் என்றதனான் , வேற்றுமைக்கண்ணும் இவ்விதி 
கொள்க . அஃதடைவு அஃதொட்டம் என ஒட்டுக . 
இவற்றிற்கு இரண்டாமுருபு விரிக்க . 

இன்னும் இதனானே , ஏனை யிலக்கணம் முடியுமாறு 
அறிந்து முடிக்க . 

( 18 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

423. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


559 


இளம்பூரணம் 
425. ஏனைக் கணம் வருவழி ஆய்தம் கெடுதல் 

ஏனைமுன் வரினே தான்நிலை யின்றே . 

இச் .... எனின் , மேலனவற்றிற்குப் பிறகணத்தொடு 
முடிபு கூறு ... ற்று . 

( இ - ள் . ) அச்சுட்டு முதல் உகர ஈறு , உயிர்க்கணம் ஒழிந்த 
பிறகணங்கள் முன்வரின் , அவ்வாய்தம்தான் நிலையின்றி 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) அது கடிது இது கடிது உது கடிது சிறிது தீது 
பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது - என 
வரும் . 

( 19 ) 
நச்சினார்க்கினியம் 
424. எனைக்கணம் வருவழி அதன்முடிபு 

ஏனைமுன் வரினே தான்நிலை யின்றே . 

இது மேலவற்றிற்கும் பிறகணத்தோடு அல்வழி முடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஏனை... நிலையின்று - முற்கூறிய ஈறுகளின் 
முன்னர் உயிர்க்கணம் அல்லன வருமாயின் , அவ்வாய்தம் 
கெட்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) அது கடிது இது கடிது உதுகடிது சிறிது தீது 
பெரிது ஞான்றது நீண்டது மாண்டது யாது வலிது என 
ஒட்டுக . 

( 19 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

424. 1. ஆய்தத் தொடர்மொழிக் குற்றுகரவீறு ஒன்றே 
யெனினும் , சுட்டிடைச் சொல் மூன்றாதலின் அம் முதல் 
நோக்கி ஈறுகள் என்றார் . 

2. அஃது + யாது = அஃதி யாது எனக் குற்றியலிகரம் 
தோன்றியவாறு காண்க . 


560 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


426. ஆறு ஈற்றுக் குற்றியலுகரத்திற்கும் அல்வழி முடிபு 


அல்லது கிளப்பின் எல்லா மொழியும் 
சொல்லிய பண்பின் இயற்கை ஆகும் . 


இச் .... எனின் , ஆறு ஈற்றுக் குற்றியலுகரத்திற்கும் 
அல்வழி முடிபு கூறு ..... ற்று . 

( இ - ள் . ) அல்வழியைச் சொல்லுமிடத்து , ஆறீற்றுக் 
குற்றியலுகரமும் , மேற்சொல்லிய பண்பினையுடைய 
இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) நாகுகடிது , வரகுகடிது , தெள்கடிது , எஃகு 
கடிது , குரங்குகடிது - சிறிது தீது பெரிது என வரும் . 

எல்லாமொழியும் என்றதனான் , வினைச்சொல்லும் 
வினைக்குறிப்புச் சொல்லும் இயல்பாய் முடிந்தன கொள்க . 


( உ - ம் . ) கிடந்தது குதிரை, கரிது குதிரை - என வரும் . 

சொல்லிய என்றதனான் , இருபெயரொட்டுப் பண்புத் 
தொகை முடிபும் கொள்க . 


( உ - ம் . ) கரட்டுக்கானம் குருட்டெருது - என வரும் .. 

பண்பின் என்றதனான் , ஐ என்னும் சாரியை பெற்று 
வரும் அல்வழி முடிபும் கொள்க . 


( உ - ம் . ) அன்றைக் கூத்தர் - பண்டைச் சான்றோர் - ஓர் 
யாட்டை யானை 3 - மற்றையானை - என வரும் . ( 20 ) 


ளம்பூரணம் உரைக்குறிப்பு 
426. I ) கரட்டுநிலமாகிய கானம் . 

2 ) குருடாகிய எருது 
3 ) ஓர்யாண்டைய யானை 


குற்றியலுகரப்புணரியல் 


561 


நச்சினார்க்கினியம் 


425. குற்றுகர ஈறுகள் அல்வழிக்கண் முடியுமாறு 


அல்லது கிளப்பின் எல்லா மொழியும் 
சொல்லிய பண்பின் இயற்கை ஆகும் . 


இஃது ஆறு ஈற்றுக் குற்றுகரத்திற்கும் அல்வழிமுடிபு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) அல்லது ..... ஆகும் - அல்வழியைச் சொல்லு 
மிடத்து , ஆறு ஈற்றுக் குற்றுகரமும் , மேல் ஆசிரியன் கூறிய 
குணத்தையுடைய இயல்பாய் முடியும் எ -று . 


( உ - ம் . ) நாகுகடிது - வரகுகடிது - தெள்கு கடிது - எஃகு 
கடிது - குரங்கு கடிது : சிறிது தீது பெரிது என வரும் . 


ஏனைக்கணத்துக்கண் நின்ற சொல் முன் இயல் 
பாகும் (144 ) என்பதனாற் கொள்க . 


எல்லா மொழியும் என்றதனான் , வினைச்சொல்லும் 
வினைக்குறிப்புச் சொல்லும் இயல்பாய் முடிதல் கொள்க . 


கிடந்தது குதிரை கரிது குதிரை என வரும் . 


சொல்லிய என்றதனான் , இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகை வன்கணத்துக்கண் இனவொற்று மிக்கு 
வல்லெழுத்துப் பெற்று முடிதலும் , இயல்புகணத்துக்கண் 
இனவொற்று மிக்கு முடிதலும் கொள்க . 


கரட்டுக்கானம் குருட்டுக்கோழி திருட்டுப் புலையன் 
களிற்றுப்பன்றி வெளிற்றுப்பனை எயிற்றுப்பல் எனவும் , 
வறட்டாடு குருட்டெருது எனவும் வரும் . 


பண்பின் என்றதனான் , மெல்லொற்று வல்லொற்றாய் 
ஐகாரம் பெற்று முடிவனவும் , மெல்லொற்று வல்லொற்றாய் 


கங்காதரன் -36 


562 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

ஐகாரமும் வல்லெழுத்தும் பெற்று முடிவனவும் , மெல் 
லொற்று வல்லொற்று ஆகாது ஐகாரமும் வல்லெழுத்தும் 
பெற்று முடிவனவும் கொள்க . 


ஓர்யாட்டை யானை - ஐயாட்டையெருது - எனவும் , 
அற்றைக் கூத்தர் - இற்றைக் கூத்தர் எனவும் , மன்றைத் - தூதை 
மன்றைப் பானை - பண்டைச்சான்றோர் - எனவும் வரும் . (20 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


425. அல்லது கிளப்பினும் ..... இயற்கை யாகும் . 

இ - ள் . ) வன்தொடர் அல்லாத ஏனை ஐந்தீற்றுக் 
குற்றியலுகர மொழிகள் யாவும் அல்வழியாற் புணருமிடத்து , 
முதனூலாசிரியராற் சொல்லப்பட்ட முறைமையானே 
இயல்பாகப் புணரும் . 


இளம்பூரணம் 


427. வல்லொற்றுத் தொடர்மொழிக் குற்றுகரம் 

வன்கணம் வருவழி முடியுமாறு 


வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து மிகுமே . 


இச் .... எனின் , இவ்வீற்றுள்ளும் ஒன்றற்கு எய்தியது 
விலக்கிப் பிறிது விதி வகுத் ..... ற்று . 


( இ - ள் . ) வல்லொற்றுத் தொடர்மொழிக் குற்றிய 
லுகரம் , வல்லெழுத்து மிக்கு முடியும் எ - று . 


( உ - ம் . ) கொக்குக் கடிது சிறிது தீது பெரிது - என 
வரும் . 

( 21 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


427.415 ஆம் சூத்திரத்தே விதித்தது வேற்றுமை முடிபு ; 
ஈண்டு அல்வழி முடிபு என்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


563 


நச்சினார்க்கினியம் 


426. அவற்றுள் வன்தொடர் ஈறு வலி மிகுதல் 

வல்லொற்றுத் தொடர்மொழி வல்லெழுத்து மிகுமே . 

இஃது அவ்வாறு ஈற்றுள் ஒன்றற்கு எய்தியது விலக்கிப் 
பிறிதுவிதி வகுத்தது . 

( இ - ள் . ) வல்லொற்றுத் ... மிகும் - வல்லொற்றுத் 
தொடர்மொழிக் குற்றுகரஈறு , வல்லெழுத்து வருவழி , 
வல்லெழுத்து மிக்குமுடியும் எ - று . 

( உ - ம் . ) கொக்குக்கடிது பாக்குக்கடிது பட்டுக்கடிது 
சிறிது தீது பெரிது என வரும் . 

( 21 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


426.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


இளம்பூரணம் 


428. ஆங்கு முதலிய மூன்றும் யாங்கு என்பதொன்றும் 

அன்ன ஆதல் 


சுட்டுச்சினை நீடிய மென்தொடர் மொழியும் 
யாவினா முதலிய மென்தொடர் மொழியும் 
ஆயியல் திரியா வல்லெழுத்து இயற்கை . 


இச்... எனின் , இதுவும் அவ்வாறீற்றுள் ஒன்றன்கண் , 
ஏழாம் வேற்றுமை இடப்பொருள் உணரநின்ற இடைச் 
சொற்கு முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) சுட்டாகிய சினையெழுத்து நீண்ட மென் 
தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , யா என்னும் வினா 
முதலாகிய மென்தொடர்மொழிக் குற்றியலுகர ஈறும் , 
மேற்கூறிய வல்லெழுத்து இயற்கையாகிய அவ்வியல்பின் 
திரியாதே முடியும் எ - று . 


564 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) ஆங்குக்கொண்டான் ஈங்குக்கொண்டான் 
ஊங்குக்கொண்டான் , யாங்குக் கொண்டான் - சென்றான் 
தந்தான் போயினான் என வரும் . 


இயற்கை என்றதனான் , இக்குற்றியலுகர ஈற்று 
வினையெச்ச முடிபு கொள்க . 


( உ - ம் . ) செத்துக் கிடந்தான் , இருந்து கொண்டான் - என 
வரும் . 

( 22 ) 


நச்சினார்க்கினியம் 


427. வல்லெழுத்து மிகப்பெறும் மென்தொடர்க் 

குற்றுகர மொழிகள் 
சுட்டுச்சினை நீடிய மென்தொடர் மொழியும் 
யாவினா முதலிய மென்தொடர் மொழியும் 
ஆயியல் திரியா வல்லெழுத்து இயற்கை . 

இதுவும் அவ்வாறு ஈற்றுள் ஒன்றன்கண் ஏழாம் 
வேற்றுமை இடப்பொருள் உணரநின்ற இடைச்சொற்கு 
முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) சுட்டுச்.... மொழியும் - சுட்டாகிய சினை 
யெழுத்து நீண்ட மென்தொடர்க் குற்றுகர ஈறும் ; யாவினா.... 
மொழியும் - யா என்னும் வினா முதலாகிய மென்தொடர் 
மொழிக் குற்றுகர ஈறும் ; வல்லெழுத்து இயற்கை ஆயியல் 
திரியா - வல்லெழுத்துப் பெற்று முடியும் தன்மையாகிய 
அவ்வியல்பின் திரியாது முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஆங்குக்கொண்டான் ஈங்குக்கொண்டான் 
ஊங்குக்கொண்டான் யாங்குக்கொண்டான் சென்றான் 
தந்தான் போயினான் என வரும் . 

இயற்கை என்றதனான் , மென்தொடர்மொழிக் 
குற்றியலுகர ஈற்று வினையெச்சம் இயல்பாயும் , வன்தொடர் 
மொழிக் குற்றியலுகர ஈற்று வினையெச்சம் மிக்கும் முடிவன 
கொள்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


565 


இருந்து கொண்டான் - ஆண்டு சென்றான் - தந்து 
தீர்ந்தான் - வந்து போயினான் - எனவும் , செத்துக் கிடந்தான் - 
செற்றுச் செய்தான் - உய்த்துக்கொண்டான் நட்டுப் 
போயினான் - எனவும் வரும் . 

(22 ) 


இளம்பூரணம் 


429. அவற்றுள் யாங்கு இயல்பும் ஆதல் 


யாவினா மொழியே இயல்பும் ஆகும் . 


இச் ... எனின் , மேலனவற்றுள் ஒன்றன் மேல் சிறப்பு 
விதி கூறு .... ற்று . 


( இ - ள் . ) அவற்றுள் யாவினா மொழி , மேற்கூறிய 
விகாரமே அன்றி இயல்பாயும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) யாங்குகொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 

( 23 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


429. 1 ) ‘ அவற்றுள் என்ற தனிச்சொல் சூத்திரத்தில் 
இடம்பெற்றிருக்கக்கூடும் . 


2 ) எப்படிக் கொண்டான் என்பது பொருள் . ( நச் . உரை ) 


நச்சினார்க்கினியம் 


428. இயல்புமுடிபு பெறும் மென்தொடர்ஈறு 


யாவினா மொழியே இயல்பும் ஆகும் . 


இது மேலனவற்றுள் ஒன்றற்கு எய்தியதன்மேல் 
சிறப்புவிதி கூறுகின்றது , வல்லெழுத்து மிகுதலேயன்றி 
இயல்பாம் என்றலின் . 


566 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) யாவினா.... ஆகும் - அவற்றுள் யா என்னும் 
வினாவையுடைய சொல் , முற்கூறியவாறன்றி , இயல்பாயும் 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) யாங்கு கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . இஃது எப்படி என்னும் வினாப் 
பொருளைஉணர்த்திற்று . 


உம்மையான் , மிக்கு முடிதலே வலியுடைத்து . ஏகாரம் 
பிரிநிலை . 

( 23 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


428. 1. அவற்றுள் என்ற தனிச்சொல் இடம் 
பெற்றிருக்கக் கூடும் . 


2. மேலைச்சூத்திரத்துக்கூறிய இரண்டனுள் ஒன்றனைப் 
பிரித்து விதி கூறுதலான் என்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


428. யாவினா மொழியே இயல்பு மாகும் . 


( எ - டு . ) யாங்கு கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . யாண்டு என்பதனொடும் ஒட்டிக் 
கொள்க . இஃது யாங்ஙனம் எனப் பண்புப்பொருட்டாக 
வருங்காலையே இயல்பாம் , இடப்பொருளாயின் மிகுமென 
அறிக . 


இளம்பூரணம் 


430. அந்நான் மொழியும் தம்நிலை திரியா . 


இச் .... எனின் , மேலனவற்றிற்கு நிலைமொழிச் 
செய்கை கூறு ... ற்று . 


குற்றியலுகரப்புணரியல் 


567 


( இ - ள் . ) சுட்டு முதல் மூன்றும் யா முதல் மொழியும் 
ஆகிய அந்நான்கு மொழியும் , தம்மெல்லொற்று நிலை 
திரிந்து வல்லொற்று ஆகாது முடியும் எ - று . 


தம்நிலை என்றதனான் , மெல்லொற்றுத் திரியாது 
வல்லெழுத்து மிக்கு முடிவனபிறவும் கொள்க . 

( உ - ம் . ) அங்குக்கொண்டான் இங்குக் கொண்டான் 
உங்குக்கொண்டான் எங்குக்கொண்டான் - சென்றான் தந்தான் 
போயினான் - என வரும் . 

யாமொழி என்னாது வினா என்றதனான் ( 23 ) , பிற 
இயல்பாய் முடிவனவும் கொள்க . 

( உ - ம் . ) முந்துகொண்டான் பண்டுகொண்டான் இன்று 
கொண்டான் அன்றுகொண்டான் - என வரும் . 

( 24 ) 


நச்சினார்க்கினியம் 


429. மெல்லொற்று வலியாக் குற்றுகரஈற்று மொழிகள் 

அந்நால் மொழியும் தம்நிலை திரியா , 

இது மேலனவற்றிற்கு நிலைமொழிச் செய்கை 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) அந்நால் .....திரியா - சுட்டு முதல் மூன்றும் யா 
முதல் மொழியும் ஆகிய அந்நான்கு மொழியும் , தம் 
மெல்லொற்று ஆய தன்மை திரிந்து வல்லொற்றாகாது 
முடியும் எ - று . 

( உ - ம் .) முற்காட்டியவே . 

‘தம்நிலை என்றதனான் , மெல்லொற்றுத் திரியாது 
வல்லெழுத்து மிக்கு முடிவன பிறவும் கொள்க . 

அங்குக் கொண்டான் இங்குக்கொண்டான் உங்குக் 
கொண்டான் எங்குக்கொண்டான் சென்றான் தந்தான் 
போயினான் என வரும் . 


568 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இனி , முன்னர் யாமொழி என்னாது வினா 
என்றதனான் , ஏழாவதன் காலப்பொருட்டாகிய பிறவும் 
இயல்பாய் முடிவனவும் கொள்க . 

முந்து கொண்டான் இன்றுகொண்டான் அன்று 
கொண்டான் என்றுகொண்டான் என வரும் . ( 24 ) 

இளம்பூரணம் 
431. உண்டு எனும் மென்தொடர்மொழி ( பகர முதன் 

மொழி வருவழி ) முடியுமாறு 
உண்டு என் கிளவி உண்மை செப்பின் 
முந்தை இறுதி மெய்யொடும் கெடுதலும் 
மேல்நிலை ஒற்றே ளகரம் ஆதலும் 
ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே 
வல்லெழுத்து வரூஉம் காலை யான . 

இச் ... எனின் , மென்தொடர் ஒரு வினைக்குறிப்பு 
மொழிக்கு வேறு முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) உண்டு என்னும் சொல் , உண்டு என்னும் 
தொழிலொழிய உண்மை என்னும் பண்பு உணரநிற்கு 
மிடத்து , முற்பட்ட ஈற்றுக் குற்றியலுகரம் தான் ஏறிநின்ற 
மெய்யொடும் கெடுதலும் , அதற்கு மேல் நின்ற ணகார ஒற்று 
ளகாரம் 

ஆகிய 

அம்முறைமையுடைய 
ரண்டினையும் உரித்து ஆதலும் உடைத்து ; ( அஃது 
ரித்தன்றி முன்னர் நின்ற நிலையிலே கேடும் திரிபும் 
இன்றி நிற்றலும் உடைத்து , ) வல்லெழுத்து முதல்மொழி 
வருங்காலத்து எ - று . 

வல்லெழுத்து அதிகாரம் வாராநிற்ப , வல்லெழுத்து 
வரூஉங்காலை என்றதனான் , இவ்விருமுடிபும் உள்ளது , பகர 
முதல்மொழி வந்தால் ; மற்றை மூன்று எழுத்தின்கண்ணும் 
ஈறுகெடாதே நின்று முடியும் என்று கொள்க . 


ஆதலும் 


இன்னும் அதனானே , இயல்புகணத்து இறுதி கெடாதே 
முடிதல் கொள்க . 


குற்றியலுகரப்புணரியல் 

569 
( உ - ம் . ) உள்பொருள் உண்டுபொருள் - எனவும் , உண்டு 
காணம் உண்டுசாக்காடு உண்டு தாமரை - எனவும் , உண்டு 
ஞாண் நூல் மணியாழ் வட்டு அடை ஆடை - எனவும் வரும் . 

உள்பொருள் என்பது பண்புத்தொகை முடிபன்றோ 
எனின் , அஃது ஓசை ஒற்றுமைப்படச் சொல்லும்வழியது . 
இஃது ஓசை 

ஓசை இடையறவுபடச் சொல்லும் வழியது 
போலும் . 

( 25 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

431. 1 ) உள்ளதாகிய பொருள் என்று பொருள்படு 
மிடத்து , உள்பொருள் ஒரு சொல் நீர்மைத்தாய் ஓசையிடை 
யறவின்றி ஒலிக்கப்படுதல் வேண்டும் . உள்பொருள் 
வினைமுற்றுத் தொடராயவழி ளகரத்தின்மேல் ஒலியூன்றிப் 
பிளவுபட ஒலித்தல் வேண்டும் . 

இல்லென் கிளவி ( 373 ) உரைக்கண்ணும் இக்கருத்து 
விளக்கப்பட்டது . 

நச்சினார்க்கினியம் 
430. உண்டு எனும் வினைக்குறிப்பு முடியுமாறு 

உண்டு என் கிளவி உண்மை செப்பின் 
முந்தை இறுதி மெய்யொடும் கெடுதலும் 
மேல்நிலை ஒற்றே ளகாரம் ஆதலும் 
ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே 
வல்லெழுத்து வருஉம் காலை யான . 

இது மென்தொடர்மொழியுள் வினைக்குறிப்பாய் 
நின்றதொரு சொல் பண்பை உணர்த்துங்கால் வேறுமுடிபு 
பெறுதல் கூறுகின்றது . 

( இ - ள் . ) உண்டென்.... செப்பின் - உண்டு என்னும் 
சொல் , வினைக்குறிப்பை உணர்த்தாது , ஒருபொருள் 
தோன்றுங்கால் தோன்றி அது கெடுந்துணையும் உண்டாய் 
நிற்கின்ற தன்மையாகிய பண்பை உணர்த்தி நிற்குமாயின் ; 
முந்தை ....கெடுதலும் - முன்னர் நின்ற குற்றுகரம் தான் 


570 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஏறிநின்ற மெய்யொடும் கெடுதலும் ; 
மேனிலை .... ஆதலும்- அதற்குமேல் நின்ற ணகார ஒற்று 
ளகார ஒற்றாதலும் ; ஆமுறை .....உடைத்து - அம்முறையினை 
யுடைய இரண்டு நிலையும் உரித்து , அஃது உரித்தன்றி 
முன்னர் நின்ற நிலையிலே கேடும் திரிபும் இன்றி நிற்றலும் 
உடைத்து ; வல்லெழுத்து ....காலையான- வல்லெழுத்து 
முதல்மொழி யாய் வருங்காலத்து எ - று . 

வல்லெழுத்து அதிகாரத்தான் வாராநிற்ப ( 426 ) , 
வல்லெழுத்து வரூஉங்காலை என்றதனான் , அவ்விரு 
முடிபும் உளவாய்ப் பண்பையுணர்த்தும் , பகரம் வருமொழிக் 
கண்ணே வரின் என்பதூஉம் , ஏனைக் கசதக்களினும் இயல்பு 
கணத்தினும் உண்டு என நின்று வினைக்குறிப்பாயும் 
சிறுபான்மை பண்பாயும் நிற்கும் ( சொல் . 216, 222 நச் உரை ) 
என்பதூஉம் கொள்க . 

( உ - ம் . ) உள்பொருள் , உண்டு பொருள் என வரும் . இது 
பொருள் சுட்டாது உண்மைத்தன்மைப் பண்பை ஈண்டு 
உணர்த்திற்று . 

னி , உண்டு காணம் - உண்டு சாக்காடு - உண்டு 
தாமரை - உண்டு ஞானம் நூல் மணியாழ் வட்டு அடை ஆடை 
என வருவனவெல்லாம் கேடும் திரிபும் இன்றி வினைக் 
குறிப்பாயும் , சிறுபான்மை பண்பாயும் நின்றன. இவற்றின் 
வேறுபாடு வினையியலுள் வினைக்குறிப்பு ஓதும் வழி 
( சொல் . ஷை நச் ) உணர்க . 

உள்பொருள் என்பது பண்புத்தொகை முடிபன்றோ 
எனின் , அஃது ஓசை ஒற்றுமைப்ைபடச் சொல்லும் வழியது 
போலும் . இஃது ஓசை இடையறவுபடச் சொல்லும் வழியது 
என்க . ? 

( 25 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

430. 1. பொருள் அழிந்தாலும் தான் அழியாது 
நிலைபெறும் அதன்கண் உள்ளதாகிய இயல்பு . ஆவுண்டு 
என்புழி , அவ்வுண்மைத்தன்மைப் பண்பு அறியப்படும் . 

2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


571 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


431. உண்டென் கிளவி .....காலை யான . 

“ வல்லெழுத்து அதிகாரம் வாராநிற்ப , வல்லெழுத்து 
வரூஉங்காலை என்றதனான் , இவ்விருமுடியும் உள்ளது பகர 
முதல்மொழி வந்தாற்றான் ; மற்றை மூன்று எழுத்தின் 
கண்ணும் ஈறுகெடாதே நின்று முடியும் என்று கொள்க ” 
என்றனர் உரைகாரர் . அஃது ஆசிரியர்க்கு உடன்பாடாயின் , 
வல்லெழுத்து என்பதற்கும் பிரதியாகப் பகரம் என அவர் 
கூறியிராரா என்பது ஆராய்தற்குரியது . 

உரிமையும் என்றவிடத்துள்ள உம்மையால் உள் 
பொருள் என்னும் திரிபு சிறுபான்மை எனக்கொண்டு , 
உண்மையைக் கூறும் உண்டு என்னும் சொல்லொடு 
வல்லெழுத்தினை முதலிற் கொண்ட சொல் தொகையாம் 
போது உண்டு என்றது உள் என மாறாது உண்டு என்றே 
இருத்தல் கூடும் என இச்சூத்திரம் உணர்த்திற்று எனக் 
கொள்ளனலாம் எனத் தோற்றுகிறது . 

431. [ அரிதின் கண்ட நுட்பத்தை உரைகாரர் இலேசாற் 
புலப்படுத்தினர் . அதன்கண் இவர் பொருந்தாமை கூறுதல் 
புரைவதன்று . 

உம்மையான் இவர்கொண்ட பொருள் உரைகாரர்க்கு 
ஏற்புடையதே . உள்பொருள் என்புழி , ஓசை இடையறவு 
படாது சொல்லின் பண்புத்தொகையாம் . ஈண்டு அன்னதன்று , 
புணரியல் நிலையிடை உணரத் தோன்றுதலின் ளகரத்தின் 
மேல் ஒலியூன்றிப் பிளவுபட உச்சரிக்க வேண்டுதலின் இது 
பயனிலைத் தொடரேயாம் . ( 373 ஆம் சூத்திர உரைக்குறிப்புக் 
காண்க . ) ] 


வேங்கராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


430. 


உண்டு என் கிளவி உண்மை செப்பின் 


வல்லெழுத்து வரூஉம் காலை யான 


572 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

ஆசிரியர் , உள்பொருள் என்பது போல வருதலைக் 
கண்டு அதற்கு அமைதி கூறினாராவர் . உண்மையை 
நோக்கின் , உள் என்பதனின்றே உண்டு என்பது தோன்றியது 
என்பது புலனாம் . உள் என்னும் பண்படியோடு அது என்பது 
சேர்ந்து உள்ளது என்னும் பெயரும் உளது என்னும் வினையும் 
அமைந்தன போல , உள் என்பதனோடு து மட்டும் சேர்ந்து 
உண்டு என்றாகியிருக்கின்றது . அன்று என்பதும் 
இத்தகையதே . உள்பொருள் என்பது , உள் என்னும் பண்படி 
தொக்கதனால் புண்புத்தொகை . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


430. உண்டென் கிளவி ... காலை யான . 


நின்று 


இச்சொல் உள் என்னும் பண்படி திரிந்து டு என்னும் 
இறுதி நிலையொடு கூடியல்லது தனித்து 
பொருளுணர்த்தாமையின் , இதனைக் குற்றியலுகரவீற்றுச் 
சொல்லாகவே வைத்து இலக்கணம் கூறினார் . மற்று இஃது 
ஏனைக்கணங்கள் வரின் திரியாமல் , வல்லெழுத்து வருங்கால் 
ஒரோவழித் திரிதலைக் கண்டு , இத்திரிபினை இலக்கண 
முறைமையாற் கூறினார் என்க . 

உம்மையான் , உண்டு களிறு - உண்டு சுடர் - உண்டு 
தெய்வம் - உண்டு புவி - எனவும் வரும் . ( தகரம் ளகரத்தொடு 
மயங்காமையின் , உள் நிலைமொழியாயிருப்ப எடுத்துக் 
காட்டு இன்று . ) 

களிறு சுடர் தெய்வம் புவி என்பன அவற்றின் 
உண்மைத் தன்மைகளை என்க . உண்மைத்தன்மை அல்லது 
பொருட்டன்மையாவது , பொருள் அழியினும் தான் 
அழிவின்றி அப்பொருள்தொறும் நின்றுணர்த்தும் 
பெற்றிமையாகும் . 


உள்பொருள் என்பது உளதாகிய பொருள் என்னும் 
கருத்தினதாயின் , உளதாதற் குறிப்புணர்த்தும் என்க . இதன் 
எதிர்மறை இல்பொருள் என்பது . 


குற்றியலுகரப்புணரியல் 


573 


431. [ இருதிசை பெருந்திசைகளாகிய வடக்கும் 
தெற்குமே . வடவேங்கடம் தென்குமரி என , 
பெருந்திசைப் பெயர்களும் எல்லையிடங்களைச் சுட்டி 
வழங்கப்படுதல் காண்க . குணக்கும் குடக்கும் பண்டு 
கோணத்திசைகளே . பெருந்திசைகள்நிலைமொழியாக நிற்ப , 
குறித்து வருகிளவியாகக் குணக்கும் குடக்கும் வந்து , வட 
குணக்கு வடகுடக்கு எனவும் தென்குணக்கு தென்குடக்கு 
எனவும் கோணத்திசைப் பெயர்களாக உம்மைத்தொகை யன் 
மொழியான் வழங்குமாறு காண்க . குணக்கு குடக்கு என்பன, 
பிற்காலத்தே கிழக்கு மேற்கு எனத் தமிழ்நாட்டு யாறுகள் 
ஒழுகும் போக்கினான் 

பெயர் பெற்றன என்ப . 
மலைத்தலைய கடற்காவிரி ( பட் .6 ) நோக்குக . மேல்கீழ் 
அடியாக மேற்கும் கிழக்கும் சொல்லாக்கம் பெற்றன என்ப . ) 


இளம்பூரணம் 


432. இருபெருந்திசைப்பெயர் புணர்வழி ஏகாரச் 

சாரியைப் பேறு 


இருதிசை புணரின் ஏஇடை வருமே . 


இச் ..... எனின் , குற்றுகர ஈற்றுத் திசைப்பெயர்க்கு 
அல்வழிக்கண் வேறு முடிபு கூறு .... ற்று . 


( இ - ள் .) இரண்டு பெருந்திசைகள் தம்மிற் புணரின் ஏ 
என்னும் சாரியை இடைவந்து புணரும் எ - று . 


( உ - ம் . ) வடக்கே தேற்கு - கிழக்கே மேற்கு - என 
வரும் . 

( 26 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


432. 1 ) வடக்கும் தெற்குமே பெருந்திசைகள் ஆதலின் , 
தெற்கே வடக்கு என இவ்வுதாரணம் இருந்திருக்க வேண்டும் 
என்ப . 


574 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


431. இருபெருந்திசை அல்வழிக்கண் முடியுமாறு 


இருதிசை புணரின் ஏ இடை வருமே . 


இது குற்றுகரஈற்றுத் திசைப்பெயர்க்கு அல்வழி முடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) இருதிசை ..... வரும் - இரண்டு பெருந்திசையும் 
தம்மிற் புணரின் , ஏ என்னும் சாரியை இடைநின்று புணரும் 
எ - று . 

வருமாறு : தெற்கே வடக்கு என வரும் . இஃது 
உம்மைத்தொகை . 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


431.1 . வடக்கே தெற்கு என்பதும் கொள்க . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


431. இருதிசை புணரின் ஏயிடை வருமே . 

( எ - டு . ) தெற்கே வடக்கு , வடக்கே தெற்கு , கிழக்கே 
மேற்கு , மேற்கே கிழக்கு என வரும் . இவற்றிற்கு உம்மை 
விரிக்க . 


தொடர்ச்சி முன்பக்கத்தே காண்க . 


இளம்பூரணம் 


433. அப்பெருந்திசையொடு கோணத்திசை புணருமாறு 


திரிபுவேறு கிளப்பின் ஒற்றும் இறுதியும் 
கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர் 
ஒற்றுமெய் திரிந்து னகாரம் ஆகும் 
தெற்கொடு புணரும் காலை யான . 


குற்றியலுகரப்புணரியல் 

575 
இச் .... எனின் , அப்பெருந்திசையொடு கோணத்திசை 
புணருமாறு உணர்த் ..... ற்று . 


( இ - ள் . ) அப்பெருந்திசைகளொடு கோணத்திசைகளை 
வேறாகப் புணர்க்குமிடத்து , அவ்வுகரம் ஏறி நின்ற ஒற்றும் 
அவ்வீற்று உகரமும் கெட்டு முடிதல் வேண்டும் என்று 
சொல்லுவர் புலவர் ; தெற்கு என்னும் திசையொடு 
புணருங்காலத்து அதன்கண் நின்ற றகார ஒற்றுத் தன் வடிவு 
திரிந்து னகாரமாய் முடியும் எ - று . 


திரிந்து என்றதனான் , வடக்கு என்பதன்கண் இடை 
நின்ற ககர ஒற்றுக் கெடுக்க . 


வருமாறு : வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு 
தென்மேற்கு என வரும் . 


வேறு என்றதனான் , திசைப்பெயரொடு பொருட் 
பெயர்க்கும் இவ்விதி கொள்க . 


2 


( உ - ம் . ) வடகடல் வடவரை - என வரும் . 


மெய் என்றதனான் , பொருட்பெயர் புணருமிடத்து 
இறுதியும் முதலும் திரிந்து முடிவன எல்லாம் கொள்க . 


( உ - ம் . ) கீழ்கூரை மேல் கூரை - என வரும் . 


( 27 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


433. 1 ) அவ்ஈற்றுகரம் ஏறிநின்ற ஒற்றும் அவ்வுகரமும் - 
என இத்தொடர் அமைந்திருத்தல் சிறக்கும் . 


2 ) தென்கடல் தென்வரை என்னும் இரண்டு உதாரணங் 
களும் நச்சினார்க்கினியத்திற் போல ஈண்டும் இடம் பெறுதல் 
வேண்டும் . 


3 ) கிழக்கும் மேற்கும் திரிந்து நின்றன . 


576 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


432. பெருந்திசைகளொடு கோணத்திசை புணர்தல் 


திரிபுவேறு கிளப்பின் ஒற்றும் உகரமும் 
கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர் 
ஒற்றுமெய் திரிந்து னகாரம் ஆகும் 
தெற்கொடு புணரும் காலை யான . 


இது 


கோணத்திசைகள் 


பெருந்திசைகளொடு 
புணர்த்தலின் , எய்தாதது எய்துவித்தது . 


( இ - ள் . ) திரிபு வேறு கிளப்பின் - அப்பெருந்திசைக 
ளொடு கோணத்திசைகளை வேறாகப் புணர்க்குமிடத்து ; 
ஒற்றும் ... புலவர் - அவ்வுகரம் ஏறி நின்ற ஒற்றும் அவ்வீற்று 
உகரமும் கெட்டு முடிதல்வேண்டும் என்று சொல்லுவர் 
புலவர் ; தெற்கொடு புணரும்காலை - அது தெற்கு என்னும் 
திசையொடு புணருங்காலத்து ; ஆன ஒற்று மெய் திரிந்து 
னகாரம் ஆகும் - அத்திசைக்குப் பொருந்தி நின்ற றகார ஒற்றுத் 
தன்வடிவு திரிந்து னகார ஒற்றாய் நிற்கும் எ - று . 


திரிந்து என்றதனான் , வடக்கு என்பதன்கண் ககர 
வொற்றுக் கெடுத்து முடித்துக்கொள்க . 

வருமாறு : வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு 
தென்மேற்கு என வரும் . 


வேறு என்றதனான் , திசைப் பெயரொடு பொருட் 
பெயர் வரினும் இம்முடிபு கொள்க . 


வட கடல் வடசுரம் வடவேங்கடம் தென்குமரி 
தென்சுரம் தென்னிலங்கை எனவரும் . 


மெய் என்றதனான் , உயிர்கெட்டுத் திரிந்தும் மெய் 
கெட்டும் முடிவனவும் உள , திசைப்பெயர் முன்னர்ப் 
பொருட்பெயர் வந்துழி என்றுணர்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


577 


கிழக்கு என்பது கரை கூரை என்பவற்றொடு 
புணருமிடத்து , கீழ்கரை கீழ்கூரை என , நிலைமொழியிறுதி 
உகரம் மெய்யொடும் கெட்டு அதன்மேல் நின்ற ககர ஒற்றும் 
ழகரத்தில் அகரமும் கெட்டு முதலெழுத்து நீண்டு முடிந்தன. 


மேற்குகரை கூரை என்பன , மீகரை மீகூரை என , 
நிலைமொழியீற்று உகரம் மெய்யொடும் கெட்டு அதன்மேல் 
நின்ற றகரவொற்றும் கெட்டு ஏகாரம் ஈகாரமாகி முடிந்தன. 


இன்னும் இதனானே , மேன்மாடு மேல்பால் மேலைச் 
சேரி என்றாற்போல்வனவும் செய்கையறிந்து முடிக்க . (27 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


432.1. இச்சூத்திரத்து முன்னடிகள் ஒரு சூத்திரமாகவும் , 
பின்னடிகள் மற்றொரு சூத்திரமாகவும் இருத்தல் வேண்டும் 
என்பர் சாத்திரியார் . 414 ஆம் சூத்திரத்தையும் அவ்வாறே அவர் 
கொண்டமை காண்க . 


2. உயிர்மெய் வருதலின் குற்றியலுகரம் கெட்டது ; 
உயிர்வரின் கெடாது என்க . 

3. ஐகாரச் சாரியையும் இயைபு வல்லெழுத்தும் 
கொடுக்க. 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


433. திரிபுவேறு கிளப்பின் ..... காலை யான . 


“ திரிந்து என்றதனான் , வடக்கு என்பதன்கண் இடை 
நின்ற ககரவொற்றுக் கெடுக்க " என்றனர் உரைகாரர் . 
முற்சூத்திரத்தினின்றும் மெய்யொடும் என்றதனை 
அதிகரித்துக் கொள்ளின் இவ்வாறு கூறல் வேண்டா . 

இறுதி யிரண்டடிகளையும் தனிச் சூத்திரமாகக் 
கொள்ளின் நலம் . 


கங்காதரன் -37 


578 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


433. ( சாத்திரியார்கூறியவாறு மெய்யொடும் என்னும் 
சொல் ஒன்று மாத்திரம் அதிகரியாது ; இறுதி மெய்யொடும் 
என்னும் தொடரே அதிகரிக்க வேண்டுதலின் , அவ்வதி 
காரத்தால் ஈற்றுயிர்மெய் கெடுதலொன்றும் வேண்டா 
கூறலாய் முடியும் ; ஈற்றயல் ககரவொற்றினை அதிகாரத்தால் 
கெடுக்குமாறில்லை . உரைகாரர் இலேசினாற் கொண்ட 
மையே சாலப் பொருந்துவதென்க . ) 

இறுதியடிகளைத் தனிச் சூத்திரமாகக் கோடல் 
சாத்திரியார் கருத்து . அது பொருந்தும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


432. திரிபுவேறு கிளப்பின் ......காலை யான . 

ஆசிரியர் வடக்கு என்னும் சொல்லில் , ககரமெய் 
கெடுதற்கு விதி கூறினாரல்லர் . அதனால் அவர்காலத்தில் 
வடகு என்றே எழுதுவர் என்று தோன்றுகிறது . பாகு - பாக்கு , 
பிறகு - பிறக்கு , காபு - காப்பு என்னும் சொற்களை நோக்கின் , 
வடகு வடக்கு என்னும் இரண்டு வடிவமும் அமையுமன்றே ? 
இவ்விரண்டனுள் ககரம் இரட்டித்தது பிற்கால வழக்கு , 
மற்றையது முற்கால வழக்கு என்று உய்த்துணர்தல் கூடும் . 

432. ( குணக்கு குடக்கு கிழக்குப் போன்ற சொல்லாக் 
கத்தை நோக்குமிடத்து வடக்கு என்பதே சொல்லாக இருத்தல் 
வேண்டும் என்றும் தோன்றுகிறது .) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


432. திரிபுவேறு கிளப்பின் ...... காலை யான . 


வடக்கு என்னும் சொல்லின் ககரவொற்றுக்குக் கேடு 
கூறாமையான் , இத்திசையின் பெயர் ‘வடகு என ஆசிரியர் 
காலத்து வழங்கியிருத்தல் வேண்டும் என்பார் ரெட்டியார் . 
கிழக்கு மேற்கு குணக்கு குடக்கு என்பவற்றை நோக்க வடக்கு 
என்பதே நேரிது என்பது புலப்படும் . ககரவொற்றுக்கேடு 
இலேசினாற் கோடற்கு இழுக்கில்லை என்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


579 


இத்திசைப் பெயர்கள் ஏனைப் பொருட் பெயரொடு 
புணருங்கால் எய்தும் திரிபு வேறுபாடுகளை உணர்த்தும் 
சூத்திரம் இருந்து கெட்டிருத்தல் வேண்டும் எனக் கருத 
வேண்டியுளது . அத்திரிபுகளை உரையிற் கோடல் என்னும் 
உத்தியாற் கொள்க . 

432. [ இச்சூத்திரவுரையுள் திசைச்சொற்கள் என வரும் 
மூன்றும் திசைப்பெயர்கள் என்றிருப்பின் சிறக்கும் . ) 


இளம்பூரணம் 


434. பத்து என்னும் எண்ணுப்பெயரோடு ஒன்றுமுதல் 

எட்டு ஈறாய எண்ணுப்பெயர் புணருமாறு 


ஒன்று முத லாக எட்டன் இறுதி 
எல்லா எண்ணும் பத்தன் முன்வரின் 
குற்றிய லுகரம் மெய்யொடும் கெடுமே 
முற்ற இன் வரூஉம் இரண்டு அலங் கடையே . 


இச் .... எனின் , இவ்வீற்று எண்ணுப் பெயரோடு 
எண்ணுப்பெயர்க்கு முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) ஒன்று என்னும் சொல் முதலாக எட்டு என்னும் 
சொல் இறுதியாகவுள்ள எல்லா எண்ணுப்பெயரும் , பத்து 
என்னும் எண்ணுப்பெயர்முன் வரின் , அப்பத்து என்னும் 
சொல்லின் குற்றியலுகரம் தான் ஏறிநின்ற மெய்யொடும் 
கெட்டு முடியும் ; இரண்டு அல்லாத எண்ணுப்பெயரிடத்து 
முடிய ‘ இன் வந்து புணரும் எ - று . 


வருமாறு : பதினொன்று பதின்மூன்று பதினான்கு 
பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு - என வரும் . 

நிலைமொழி முற்கூறாததனான் , பிறமொழியும் அவ் 
இன் பேறு கொள்க . 


( உ - ம் . ) ஒன்பதின்பால் ஒன்பதின் கூறு - என வரும் . 


580 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

முற்ற என்றதனான் , மேல் எடுத்தோத்தானும் இலே 
சானும் இன் பெற்றவழி , பதிற்றொன்று பதிற்றிரண்டு - 
என்றாற் போல முடிபுகள் வேறுபட வருவனவெல்லாம் 
கொள்க . 

( 28 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

434. 1 ) பத்து + இன் + ஒன்று > பத் + இன் + ஒன்று ) 
பதின் + ஒன்று = பதினொன்று . குறியதன் முன்னர்த் தன் உரு 
இரட்டாதாயிற்று . சூ . 137 விதியான் , உயிர் மெய்யொடு 
சிவணி முடிந்தது . 

2 ) பத்து + இன் + ஒன்று > பத் + இன் + ஒன்று பத் + 
இற் + ஒன்று ) பத் + இற்றொன்று = பதிற்றொன்று . 120 ஆம் 
சூத்திரவிதியான் இன் னின்னகரம் றகரமாயிற்று . குறியதன் 
முன்னர்த் தன்னுரு இரட்டியது , 160 ஆம் சூத்திர விதியான் . 
பத் + இற்றொன்று என்புழி மாத்திரம் ஒற்று இரட்டிலது . 
460 ஆம் சூத்திரபரையில் வேறாக உரைத்தல் காண்க . 

மொழியியலார் இம்முடிபுகளை ஏலார் . 
நன்னூல் ஆசிரியர் இற்றுச் சாரியை கொண்டார் . 


நச்சினார்க்கினியம் 


33. பத்து , முதல் கட்டுண்களொடு புணருமாறு 

ஒன்று முதலாக எட்டன் இறுதி 
எல்லா என்னும் பத்தன் முன்வரின் 
குற்றியலுகரம் மெய்யொடும் கெடுமே 
முற்ற இன்வருஉம் இரண்டு அலங் கடையே . 
நிறுத்த முறையானே ஆறு ஈற்றுக் குற்றுகரமும் 
பொருட்பெயர் முதலியவற்றின்கண் புணருமாறு உணர்த்தி , 
இனி அவ்வீற்று எண்ணுப்பெயர் முடிக்கின்றார் . இஃது 
அவற்றுள் பத்து என்னும் எண்ணுப்பெயரோடு எண்ணுப் 
பெயர் வந்து புணருமாறு கூறுகின்றது . 


குற்றியலுகரப்புணரியல் 


581 


( இ - ள் . ) ஒன்று ..... எண்ணும் - ஒன்று என்னும் எண் 
முதலாக எட்டு என்னும் எண் ஈறாயுள்ள எல்லா எண்ணுப் 
பெயர்களும் ; பத்தன்முன் - பத்து என்னும் எண்ணுப் பெயரின் 
முன்வரின் ; குற்றியல் ......... கெடுமே - அப்பத்து என்னும் 
சொல்லின் குற்றுகரம் தான் ஏறி நின்ற மெய்யொடும் கெடும் ; 
இரண்டு அலங்கடை முற்ற இன்வரும் - ஆண்டு இரண்டு 
அல்லாத எண்ணுப்பெயர்களிடத்து முடிய இன்சாரியை 
இடைவந்து புணரும் எ - று . 


வருமாறு : பதினொன்று பதின்மூன்று பதினான்கு 
பதினைந்து பதினாறு பதினேழ் பதினெட்டு என வரும் . 

நிலைமொழி முற்கூறாததனான் , பிற எண்ணின் 
முன்னர்ப் பிறபெயர் வந்துழியும் இன்பெறுதல் கொள்க . 


ஒன்பதின்கூறு ஒன்பதின்பால் என வரும் . 


முற்ற என்றதனான் , பதினான்கு என்புழி வந்த இன்னின் 
னகரம் வருமொழிக்கண் கருவி செய்து கெடுத்து முடிக்க . " ( 28) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

433. 1.பத்து + இன் + நான்கு பத் + இன் + நான்கு > 
பதின் + நான்கு பதி + னான்கு = பதினான்கு . 


+ 


குறியதன் முன்னர்த் தன்னுரு இரட்டவில்லை ( 160 ) . 
138 ஆம் சூத்திரவிதியான் பதின் எனப்புணர்க்க . 149 ஆம் 
சூத்திர விதியான் வருமொழி நகரம் திரிந்தது . நிலைமொழி 
னகரத்தை இவ்விலேசினான் கெடுக்க . னகரக்கேட்டைப் 
பொதுவிதியான் ( 160 ) முடிக்கலாகாமை உணர்க . வருமொழித் 
திரிபு பொதுவிதியான் அமையினும் , எண்ணுப்பெயரை 
ஆசிரியர் விதந்தோதியே முடிப்பாராதலின் , நிலைமொழித் 
திரிபு கிளந்தோதாவழி இலேசினான் முடிக்கப்படும் . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
433. ஒன்று முத லாக..... இரண்டலங் கடையே . 


582 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பத்து என்பதனோடு ஒன்பது என்னும் எண் சேர்ந்து , 
சாரியை பெறாமல் , பத்தொன்பது என வரும் என்று ஆசிரியர் 
விதித்திலர் , பத்து என்பது புள்ளியீறாகலானும் , புள்ளி 
யீற்றுமுன் உயிர்தனித் தியலாது என்று மேலே கூறினாராக 
லானும் என்க . குற்றுகரவீற்றோடு உயிர் சேர்ந்து வருதல் 
தனானும் அறியப்படும் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


433. ஒன்று முதலாக ....இரண்டலங் கடையே . 

( எ - டு . ) பத்து + ஒன்று பத் + இன் + ஒன்று = பதினொன்று . 
பதின்மூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழ் 
பதினெட்டு என வரும் . பதினான்கு என்புழிச்சாரியையினது 
னகரக்கேடு நெடியதன் முன்னர் ( 160 ) என்னும் விதியாற் 
கொள்க . 


433. ( பத் + இன் + ஒன்று என்னும் புணர்நிலைக்கண் 
குறியதன் முன்னர்த் தன்னுருவு இரட்டாது ‘ பதின் என 
முடிந்தது , குற்றுகரம் ஏறிய வல்லினமெய் தான் நில்லாது 
கெட்டமையின் பிறிதொரு தகரம் இரட்டி ஆண்டு வருதற்கு 
இயையாமை பற்றி . ) 

இளம்பூரணம் 


435. பத்து இரண்டு வருவழித் திரியுமாறு 

பத்தன் ஒற்றுக்கெட னகாரம் இரட்டல் 
ஒத்தது என்ப இரண்டுவரு காலை . 

இச் ..... எனின் , மேல் இன் பெறாது என்று விலக்கிய 
அதற்குப் பிறிதுவிதி வகுத் .... ற்று . 

( இ - ள் . ) பத்து என்னும் சொல்லின் நின்ற தகரவொற்றுக் 
கெட , னகரவொற்று வந்து இரட்டுதல் பொருந்திற்று என்று 
சொல்லுப , இரண்டு என்னும் எண் வருங்காலத்து எறு . 


வருமாறு : பன்னிரண்டு - என வரும் . 


( 29 ) 


குற்றியலுகரப் புணரியல் 


583 


நச்சினார்க்கினியம் 


434. அவ்வெண்ணுப் பெயர் இரண்டு வருவழி 

முடியுமாறு 


பத்தன் ஒற்றுக்கெட னகாரம் இரட்டல் 
ஒத்தது என்ப இரண்டுவரு காலை . 

இது மேல் இன்பெறாது என்று விலக்கிய இரண்டற்குப் 
பிறிது விதி கூறுகின்றது . 

( இ - ள் . ) பத்தன்..... இரட்டல் பத்து என்னும் 
சொல்லின் நின்ற தகராற்றுக் கெட னகரஒற்று இரட்டித்து 
வருதல் ; இரண்டு வருகாலை ஒத்தது என்ப - இரண்டு என்னும் 
எண் வரும் காலத்திற் பொருந்திற்று என்பர் ஆசிரியர் எ - று . 


வருமாறு : பன்னிரண்டு . 


குற்றியலுகரம் மெய்யொடும் கெடும் ( 433 ) என்னும் 
விதி இதற்கும் மேலனவற்றிற்கும் கொள்க . 

( 29 ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


434. பத்தன் ஒற் றுக்கெட ......இரண்டுவரு காலை . 


பத்து என்னும் பொருளில் பான் என்னும் சொல் 
லொன்று வழங்குகின்றது . அஃது இருபான் முப்பான் எனவும் 
வரும் . ஆகலின் , பான் என்னும் சொல்லோடு இரண்டு என்பது 
சேர்ந்து பன்னிரண்டு என்றாயிற்று என்று கொள்ளுதலே 
அமைதியாகும் . நிலைமொழி முதலில் உள்ள நெடில் 
குறுகுதல் பிறாண்டும் காணலாகும் . இவ்வாறே , பான் 
என்னும் சொல்லொடு ஒன்று முதலிய எண்ணுப்பெயர்கள் 
சேர்ந்து , பன்னொன்று பன்னான்கு பன்னாறு என்று வருதல் 
ஈண்டறியத்தக்கது . இவற்றால் , பான் என்னும் சொல்லோடு 
ஒன்று முதலிய எண்ணுப்பெயர்கள் வழங்கின எனவும் , 
பிற்காலத்தே அவை அருகலாயின எனவும் கொள்ளலாம் . 


584 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


434. ( ஒன்பது பத்து என்பதன் முன்னர்வரின் , ஒன்று 
முதலாக எட்டனிறுதி எல்லா எண்ணும் ‘ குற்றியலுகரம் 
மெய்யொடும் கெட்டு இன் பெற்று முடிந்தாற் போல 
முடியாது , குற்றுகரமாகிய புள்ளியீற்றுமுன் உயிரேறி 
முடியும் என , பத்து + ஒன்பது என்ற புணர்ச்சி முடிடை 
விளக்கினார் இவ்வுரையாளர் . எல்லா இறுதியும் உகரம் 
நிறையும் ( 408 ) என்ற சூத்திரத்து இவர் கொண்ட பொருள் 
குற்றிய லுகரம் மெய்யொடுங் கெடுமே எனவரும் 
இச்சூத்திரக் குறிப்பினாற் புரைபடுதல் காண்க . 


பன்னிரண்டன் நிலைமொழி பான் 

என்பது 
மொழியியல் வல்லுநராகிய இவ்வுரைகாரர் துணிபு , 
மொழியியல் நூலார் ஆசிரியர் தொல்காப்பியனார் 
நூலுள்ளும் பொருந்தாமை சிலவற்றைச் சுட்டிச் செல்லுதல் 
காணலாம் . ) 


இளம்பூரணம் 


436. பத்தன்முன் ஆயிரம் வருவழியும் இன்சாரியை 

தோன்றுதல் 
ஆயிரம் வரினும் ஆயியல் திரியாது . 

இச் ..... எனின் , இதுவும் எண்ணுப் பெயர்க்கு முடிபு 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) மேற்கூறிய பத்து என்னும் எண்ணுப்பெயர் 
முன்னர் , ஒன்று முதலாகிய எண்ணுப்பெயரேயன்றி , ஆயிரம் 
என்னும் எண்ணுப்பெயர் வந்தாலும் , மேல் ஈறுகெட்டு இன் 
பெற்ற இயல்பின் திரியாதே முடியும் எ - று . 
வருமாறு : பதினாயிரம் - என வரும் . 

( 30 ) 
நச்சினார்க்கினியம் 


435. ஆயிரம் வருவழி அது முடியுமாறு 

ஆயிரம் வரினும் ஆயியல் திரியாது . 


குற்றியலுகரப்புணரியல் 


585 


இஃது ஆயிரம் என்னும் எண்ணுப்பெயர் வரின் வரும் 
முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஆயிரம் .... திரியாது - முற்கூறிய பத்தன் 
முன்னர் , ஒன்று முதலியனவேயன்றி , ஆயிரம் என்னும் எண் 
வந்தாலும் ஈறுகெட்டு இன்பெற்று முடியும் இயல்பின் 
திரியாது எ - று . 

வருமாறு : பதினாயிரம் என வரும் . 
உம்மை இறந்தது தழீஇயிற்று . 

( 30 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

435. 1. 433 ஆம் சூத்திர விதியை உம்மை தழீ இயிற்று . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
435. பத்தன் ஒற்றுக்கெட........ இரண்டு வரு காலை . 

நச்சினார்க்கினியத்தில் குற்றியலுகரம் மெய்யொடும் 
கெடும் என்ற விதி இதற்கும் மேலனவற்றிற்கும் கொள்க - 
என்ற சொற்றொடர் உள்ளது . முற்சூத்திரத்தில் , ஒன்று 
முதலாக எட்டன் இறுதி குற்றியலுகரம் மெய்யொடும் 
கெடுமே எனக் கூறப்பட்டமையான் இத்தொடர் ஈண்டு மிகை 
என்க . 


435. [ மிகை என்று இவர் குறிக்கும் நச்சினார்க் 
கினியத்தில் வரும் சொற்றொடர் , மீண்டும் கூறி 
நினைவுறுத்தல் மாத்திரையே , ஆசிரியர் அனுவதிக்குமாறு 
போல . கூறிய இயற்கை குற்றிய லுகரம் , ஆறன் இறுதி 
அல்வழியான ( 438 ) என்புழி அவ்வனுவாதம் காண்க . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


435. ஆயிரம் வரினும் ஆயியல் திரியாது . 


பதினாயிரம் என வரும் . பத்தாயிரம் என்பது வழூஉ 
வழக்கு . 


586 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 
437. நிறைப்பெயரும் அளவுப்பெயரும் வருவழி 

இன்சாரியைப் பேறு 
நிறையும் அளவும் வரூஉங் காலையும் 
குறையாது ஆகும் இன்என் சாரியை . 

இச்....... எனின் , இஃது எண்ணுப்பெயரொடு நிறைப் 
பெயரும் அளவுப்பெயரும் புணருமாறு கூறு . ற்று . 

( இ - ள் . ) மேல்நின்ற பத்து என்பதன் முன் நிறைப் 
பெயரும் அளவுப்பெயரும் வருங்காலத்தும் , அவ் இன் 
என்னும் சாரியை குறையாது வந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) பதின்கழஞ்சுதொடி பலம் - எனவும் , கலம் சாடி 
தூதை பானை நாழி மண்டை வட்டி அகல் உழக்கு - எனவும் 
வரும் . 

குறையாதாகும் என்றதனான் , பத்து என்பதன் 
முன்னர்ப் பொருட்பெயர்க்கு வரும் முடியும் கொள்க . 

( உ - ம் . ) பதின்றிங்கள் பதிற்றுமுழம் பதிற்றுவேலி 
பதிற்றிதழ் - என வரும் . 

( 31 ) 
நச்சினார்க்கினியம் 


436. நிறையும் அளவும் வருவழி , அது முடியுமாறு 


நிறையும் அளவும் வரூஉங் காலையும் 
குறையாது ஆகும் இன்என் சாரியை . 


இஃது எண்ணுப்பெயரொடு நிறைப்பெயரும் அளவுப் 
பெயரும் புணர்கின்ற புணர்ச்சி கூறுகின்றது . 


( இ - ள் . ) நிறையும் .... காலையும் - முற்கூறிய பத்து 
என்பதன் முன்னர் நிறைப்பெயரும் அளவுப்பெயரும் 
வருங்காலத்தும் ; இன்னென்சாரியை குறையாதாகும் - அவ் 
இன் என்னும் சாரியை குறையாது வந்து முடியும் எ - று . 


குற்றியலுகரப்புணரியல் 

587 
( உ - ம் . ) பதின்கழஞ்சு தொடி பலம் எனவும் , பதின்கலம் 
சாடிதூதை பானை நாழி மண்டைவட்டி எனவும் , பதிற்றகல் 
பதிற்றுழக்கு எனவும் வரும் . 


‘ குறையாதாகும் என்றதனான் , பொருட்பெயரும் 
எண்ணுப்பெயரும் நிறைப்பெயரும் வந்துழியும் இன் 
கொடுத்து வேண்டும் செய்கை செய்து முடிக்க . 


பதிற்றுவேலி யாண்டு முழம் அடுக்கு எனவும் , 
பதின்றிங்கள் எனவும் , பதிற்றுத்தொடி எனவும் வரும் , 
பதிற்றொன்று என்பது போல , இரண்டுமுதற் பத்தளவும் 
ஒட்டுக . 


இவ்வீற்றின் னகரம் றகர மாதல் அளவாகு மொழி 
முதல் ( 121 ) என்புதனுள் நிலை இய என்பதனான் முடிக்க . 
இவற்றிற்கு ஒற்று இரட்டுதலும் , உகரம் வருதலும் , 
வல்லெழுத்துப் பெறுதலும் , ஒன்று முதலாக ( 433 ) 
என்பதனுள் முற்ற என்பதனான் கொள்க . ? 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


436.1 . பத்து + அகல் > பத்து + இன் + அகல் பத் + இன் + 
அகல் > பத் + இற்ற் + அகல் > பதிற்ற் + அகல் = பதிற்றகல் என 
முடிக்க . நிலைமொழிக் குற்றுகரம் மெய்யொடும் கெட்டது 
( 433 ) . இன் சாரியை னகரம் றகரமாயிற்று ( 121 ) . அஃது 
இரட்டுதல் முற்ற என்ற இலேசினான் ( 433 ) கொள்ளப்படும் . 
பத் + இன் = பதின் முடியும்வழிக் குற்றொற்று 
இரட்டாமை கொள்க . 


என 


2. பத்து + தொடி பத்து + இன் + தொடி > பத் + இன் + 
தொடி > பத் +இற்ற + 2 + தொடி > பதிற்று + த் + தொடி = 
பதிற்றுத்தொடி , ஒற்று இரட்டிய பின்னர் உகரம் பெறுதலும் 
வல்லெழுத்துப் பெறுதலும், முற்ற ( 43.3 ) என்பதனாற் 
கொள்ளப்படும் . 


588 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

ன்சாரியை போல இற்று ச்சாரியையும் கொண்டால் 
இவ்விடர்ப்பாட்டுப் புணர்நிலை வேண்டா என்பர் மொழி 
யியல் நூலார் . 


இளம்பூரணம் 


438. வருமொழி பத்து இடையொற்றுக்கெட 

ஆய்தமாதல் 


ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் 
நின்ற பத்தன் ஒற்றுக்கெட ஆய்தம் 
வந்து இடை நிலையும் இயற்கைத்து என்ப 
கூறிய இயற்கைக் குற்றியலுகரம் 
ஆறன் இறுதி அல்வழி யான . 


இச் .... எனின் , இஃது எண்ணுப் பெயரோடு எண்ணுப் 
பெயர்க்கு முடிபு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) ஒன்று முதலாக ஒன்பது ஈறாகச் சொல்லப் 
படுகின்ற எண்ணுப்பெயர்களின் முன்னர் , வருமொழியாய் 
வந்து நின்ற பத்து என்னும் சொல்லினது தகரவொற்றுக் கெட , 
ஆய்தமானது வந்து இடைநிலைபெறும் இயல்புடைத்து 
என்று சொல்லுவர் . அவற்றுள் ஆறு என்னும் ஈறு அல்லாத 
விடத்துக் குற்றியலுகரம் மேற்கூறிய இயற்கையாய் 
மெய்யொடும் கெட்டு முடியும் எ - று . 


வருமாறு : ஒருபஃது இருபஃது - என வரும் . 


வந்து என்றதனான் , ஆய்தமாய்த் திரியாது கெட்டு 
ஒருபது என்றும் ஆம் . 


நச்சினார்க்கினியம் 


437. ஒன்றுமுதல் ஒன்பான் எண்ணுப் பெயர் , பத்து 

வருவழி முடியுமாறு 


குற்றியலுகரப்புணரியல் 


589 


ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் 
நின்ற பத்தன் ஒற்றுக்கெட ஆய்தம் 
வந்து இடை நிலையும் இயற்கைத்து என்ப 
கூறிய இயற்கை குற்றிய லுகரம் 
ஆறன் இறுதி அல்வழி யான . 

இஃது ஒன்று முதல் ஒன்பான் எண்ணுப் பெயரொடு 
பத்து என்னும் எண்ணுப்பெயர்க்கு முடிபு கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒன்று ... முன்னர் - ஒன்று முதல் ஒன்பது 
ஈறாகக் கூறுகின்ற எண்ணுப்பெயர்களின் முன்னர் ;; 
நின்ற .... கெட - வருமொழியாக வந்து நின்ற பத்து என்னும் 
சொல்லினது தகராற்றுக் கெட ; ஆய்தம் வந்து ..... என்ப - 
ஆய்தமானது வந்து இடையே நிலைபெறும் இயல்பை 
யுடைத்தென்று கூறுவர் ஆசிரியர் ; ஆறன் இறுதி 
அல்வழியான - அவற்றுள் ஆறு என்னும் ஈறு அல்லாத 
விடத்து ; குற்றியலுகரம் கூறிய இயற்கை - குற்றியலுகரம் 
முற்கூறிய இயற்கையாய் மெய்யொடும் கெட்டு முடியும் 
எ.று. 

இங்ஙனம் வருமாறு மேற்சூத்திரங்களுள் காட்டுதும் . 

‘வந்து என்றதனான் , ஆய்தமாகத் திரியாது தகராற்றுக் 
கெட்டு ஒருபது என்று நிற்றலும் கொள்க . 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
437. ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் 


ஆறன் இறுதி யல்வழி யான . 

பத்து என்னும் எண்ணுப்பெயரில் ஈற்றயலிலுள்ள 
தகரமெய் கெடும் என்றும் , அதற்கீடாக அவ்விடத்தே 
ஆய்தவெழுத்து வந்து நிற்கும் என்றும் ஆசிரியர்கூறியுள்ளார் . 
பஃது என்பதுவே இயல்பான சொல் என்றும் , அதிலுள்ள 
ஆய்தம் தன்முன் நின்ற தகரவொலி போன்று ஒலிக்கு 
மாதலின் , அப்பஃது என்னும் சொல்லே பத்து எனத் திரிந்தது 
என்றும் கொள்ளுதல் அமைதியாகும் . ஆதலின் , ஒருபஃது 
முதலியவற்றில் பஃது இயல்பான சொல்லே . 


590 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


437. [பத்து என்பதே இயல்பான சொல் என்ற ஆசிரியர் 
கருத்துக்கு மாறாக , பஃது என்பதே இயல்பான சொல் ;; 
அதுதான் ஆய்தம் தகரமாய்த் திரிந்து பத்து என ஆம் என்பார் 
இவ்வுரைகாரராம் மொழியியல் வித்தகர் .) 


இளம்பூரணம் 


439. நிலைமொழி ஒன்று இரண்டு என்பன ஒரு இரு 

எனத் திரிதல் 


முதல் ஈர் எண்ணின் ஒற்று ரகரம் ஆகும் 
உகரம் வருதல் ஆவயி னான் . 


இச்..... எனின் , மேற்கூறிய முடிபிற்கு உரியதொன்று 
உணர்த்துதல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அவற்றுள் , முதற்கண் நின்ற இரண்டு 
எண்ணின் ஒற்று ரகரொற்றாம் ; அவ்விடத்து உகரம் வருக எ - று . 


வருமாறு : ஒருபஃது - என வரும் . 


( 33 ) 


நச்சினார்க்கினியம் 


438. ஒன்று இரண்டு , ஒரு இரு எனத் திரிதல் 


முதல்ஈர் எண்ணின் ஒற்று ரகரம் ஆகும் 
உகரம் வருதல் ஆவயி னான . 


இது மேற்கூறியவற்றின் சிலவற்றிற்கு நிலைமொழிச் 
செய்கை கூறுகின்றது . 


( இ - ள் . ) முதல் ..... ஆகும் - அவற்றின் முதற்கண் நின்ற 
ரண்டு எண்ணினுடைய னகர ஒற்றும் ணகர ஒற்றும் ரகர 
ஒற்றாகத் திரிந்து நிற்கும் ; ஆவயினான உகரம் வருதல் 
அவ்விடத்து உகரம் வருக எ - று . 


குற்றியலுகரப்புணரியல் 


591 


வருமாறு : ஒருபஃது என வரும் . ஒன்று என்பதன் 
ஈற்றுக்குற்றுகரம் மெய்யொடும் கெடுத்து , னகராற்றினை ரகர 
ஒற்றாக்கி உகரம் ஏற்றி ஒரு என நிறுத்தி , நின்ற பத்து என்பதன் 
தகராற்றுக்கெடுத்து ஆய்தமாக்கிப் பஃதென வருவித்து , 
ஒருபஃது என முடிக்க . 


மேல் வருவனற்றிற்கும் சூத்திரங்களாற் கூறும் சிறப்பு 
விதி ஒழிந்தவற்றிற்கு இதுவே முடிபாகக் கொள்க . ( 33 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


439. முதல்ஈர் எண்ணினொற்று ....... ஆவயி னான . 


நச்சினார்க்கினியத்தில் “ மேல் வருவனவற்றிற்கும் 
சூத்திரங்களாற் கூறும் சிறப்புவிதி ஒழிந்தவற்றிற்கும் இதுவே 
முடிபாகக் கொள்க " என்ற தொடர் உள்ளது . மேல் வரும் 
சூத்திரங்கள் ஒவ்வோர் எண்ணிற்குமுள்ள சிறப்புவிதி 
கூறுகின்றமையானும் , ஒன்று முதல் ( 438 ) என்ற சூத்திரம் 
அவற்றின் பொதுவிதியைக் கூறுகின்றமையானும் , 
இச்சூத்திரம் ஒன்று இரண்டு இவ்விரண்டனைப் பற்றி 
மாத்திரம் கூறுகின்றமையானும் , இத்தொடர் இடைச் 
செருகல் எனத் தோற்றுகிறது . 


439. ( முதலீரெண்ணும் ஒரு - இரு - ஆதல் , அளந்தறி 
கிளவிக்கண்ணும் நிறையின் கிளவிக்கண்ணும் மென்கணமும் 
இடைக்கணமும் குறித்து வரு கிளவியாக வரினும் , நூறு 
அவ்வாறு வரினும் , பொருந்தும் என்றுணர்த்த வேண்டி , 
நச்சினார்க்கினியர் குறிப்பிட்ட இத்தொடர் இடைச்செருகல் 
அன்று என்பது தெளியப்படும் . இவ்வீரெண்கள் நீங்கலாகச் 
சிறப்புச் சூத்திரங்கள் தொடர்கின்றமையும் , பொதுவிதி 
ஈற்றுக் குற்றியலுகரம் மெய்யொடும் கெடுதலை மாத்திரம் 
குறிக்கின்றமையும் காண்க . ) 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
438. முதலீ ரெண்ணினொற்று ...... ஆவயினா(N. 


592 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இரண்டு என்னும் சொல் அடுத்த நூற்பாவான் முடியும் . 
அச்சூத்திரம் இதன் பின்னிரண்டடிகளாக அமைந்து ஒன்றாக 
இருத்தல் வேண்டும் . உரையாளர் வழக்கு நோக்கி ஈண்டு 
இரண்டாக வைத்து உரைகூறப்பட்டதென்க . 


இளம்பூரணம் 


440. ஆண்டு இரண்டன் ரகரம் கெடுதல் 


இடைநிலை ரகரம் இரண்டு என் எண்ணிற்கு 
நடைமருங்கு இன்றே பொருள்வயி னான . 
இதுவும் அது . 

( இ - ள் .) அவ் இரண்டு என்றும் எண்ணிற்கு இடைநின்ற 
ஏகாரம் , அம்மொழி பொருளாமிடத்து நடக்கும் இடமின்றிக் 
கெடும் எ - று . 
வருமாறு : இருபஃது - என வரும் . 

( 34 ) 
நச்சினார்க்கினியம் 


439. இடைநிலை ரகரம் இரண்டு என் எண்ணிற்கு 

நடைமருங்கு இன்றே பொருள்வயினான . 


இதுவுமது . 

( இ - ள் . ) இரண்டென் எண்ணிற்கு இடைநிலை ரகரம் - 
இரண்டு என்னும் எண்ணிற்கு இடைநின்ற ரகரம் ; பொருள் 
வயினான - அம்மொழி பொருள் பெறுமிடத்து ; நடை 
மருங்கு இன்று - நடக்கும் இடமின்றிக் கெடும் எ - று . 

வருமாறு : இருபஃது என வரும் . 

இதற்கு ரகரவுயிர்மெய் இதனாற் கெடுத்து , ஏனைய 
கூறியவாறே கூட்டி முடிக்க . 

பொருள் எனவே , எண் அல்லாப் பெயரும் கொள்க . 


இருகடல் இருவினை இருபிறப்பு என வரும் . ( 24 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


593 


இளம்பூரணம் 


441. ( நிலைமொழி ) மூன்றும் ஆறும் நெடுமுதல் 

குறுகுதல் 


மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) மூன்று என்னும் எண்ணும் , ஆறு என்னும் 
எண்ணும் நெடுமுதல் குறுகி முடியும் எ - று . 


வருமாறு : முப்பஃது அறுபஃது - என வரும் . ( 35 ) 


நச்சினார்க்கினியம் 


440. மூன்றும் ஆறும் , முன் அறு - எனத் திரிதல் 


மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும் . 


இதுவும் அது . 


(இ - ள் . ) மூன்றும் ..... குறுகும் - மூன்று என்னும் 
எண்ணும் ஆறு எண்ணும் எண்ணும் நெடுமுதல் குறுகி 
முடியும் எ - று . 


வருமாறு : அறு எனக் குறுக்கிப் பஃது என வருவித்து 
அறுபஃது என முடிக்க . 

( 35 ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


440. மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகும் . 
441. மூன்றன் ஒற்றே பகார மாகும் . 

இவை இரண்டு சூத்திரம் . உரையாளர் ஒன்றாக வைத்து 
உரை கூறுவர் . 


கங்காதரன் -38 


594 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


442. அவ்வழி மூன்றன் னகரம் பகரம் ஆதல் 

மூன்றன் ஒற்றே பகாரம் ஆகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்று என்னும் எண்ணின்கண் நின்ற னகர 
வொற்றுப் பகரமாய் முடியும் எ - று . 


வருமாறு : முப்பஃது - என வரும் . 


( 36 ) 


நச்சினார்க்கினியம் 


441. மூன்றன் னகாரம் பகாரமாதல் 


மூன்றன் ஒற்றே பகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்றன் ...... ஆகும் மூன்று என்னும் 
எண்ணின்மேல் நின்ற னகராற்றுப் பகராற்றாய் முடியும் 
எ - று . 


வருமாறு : முப்பஃது என வரும் . 


( 36 ) 


இளம்பூரணம் 


443. நான்கன் னகரம் றகரம் ஆதல் 


நான்கன் ஒற்றே றகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) நான்கு என்னும் எண்ணின்கண் நின்ற னகார 
வொற்று றகார வொற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : நாற்பஃது - என வரும் . 


( 37 ) 


595 


குற்றியலுகரப்புணரியல் 
நச்சினார்க்கினியம் 


442. நான்கன் னகாரம் றகாரமாதல் 

நான்கன் ஒற்றே றகாரம் ஆகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) நான்கன் . ஆகும் நான்கு என்னும் 
எண்ணின்கண் நின்ற னகர ஒற்று றகரஒற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : நாற்பஃது என வரும் . 


( 37 ) 


இளம்பூரணம் 


444. ஐந்தன் ஒற்று மகரம் ஆதல் 


ஐந்தன் ஒற்றே மகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) ஐந்து என்னும் எண்ணின்கண் நின்ற நகார 
வொற்று மகாரவொற்றாய் முடியும் எ - று . 

வருமாறு : ஐம்பஃது - என வரும் . 

ஆறன் நெடுமுதல் குறுகியவாறே நின்று அறுபஃது - 
என வரும் . 
ஏழ் குற்றுகர ஈறு அன்று . 

( 38 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

444.1) இவ்வாக்கியம் இடைச்செருகல் என்க . 


நச்சினார்க்கினியம் 
443. ஐந்தன் நகாரம் மகாரமாதல் 

ஐந்தன் ஒற்றே மகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


596 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


(இ - ள் . ) ஐந்தன் ......ஆகும் - ஐந்து என்னும் எண்ணின் 
கண் நின்ற நகரஒற்று மகரஒற்றாய் முடியும் எ - று . 

வருமாறு : ஐம்பஃது என வரும் . 

ஏழ் குற்றியலுகரஈறு அன்மை உருபியலுள் ( 194 ) 
காண்க. ( 388 - 394 ) 

( 38 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

443. 1. இவ்வாக்கியம் இடைச்செருகலாய் இருத்தல் 
கூடும் என்பர் . 


இளம்பூரணம் 


445. எட்டன் ஒற்று ணகரம் ஆதல் 


எட்டன் ஒற்றே ணகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) எட்டு என்னும் எண்ணின்கண் நின்ற டகார 
வொற்றுணகார வொற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : எண்பஃது - என வரும் . 


( 39 ) 


நச்சினார்க்கினியம் 


444. எட்டன் டகாரம் ணகாரமாதல் 


எட்டன் ஒற்றே ணகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) எட்டன் ... ஆகும் - எட்டு என்னும் எண்ணின் 
கண் நின்ற டகர ஒற்று ணகராற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : எண்பஃது என வரும் . 


( 39 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


597 


இளம்பூரணம் 


446. ஒன்பது , பத்தொடு புணர்வழித் தொண்ணூறு என 

முடிதல் 


ஒன்பான் ஓகரமிசைத் தகரம் ஒற்றும் 
முந்தை ஒற்றே ணகாரம் இரட்டும் 
பஃது என் கிளவி ஆய்த பகரம்கெட 
நிற்றல் வேண்டும் ஊகாரக் கிளவி 
ஒற்றிய தகரம் றகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) நிலைமொழியாகிய ஒன்பது என்னும் 
சொல்லின் ஒகரத்திற்கு மேலாகத் தகரம் ஒற்றாய் மிக்கு வரும் ; 
முன்சொன்ன ஒகரத்தின் முன்னர் னகரவொற்று இரண்டு ணகர 
வொற்றாய் மிக்கு வரும் ; வருமொழியாகிய பஃது என்னும் 
சொல் , தன்கண் பகரமும் ஆய்தமும் கெட , நிலைமொழியில் 
இரட்டிய ணகரத்தின் பின்னர் ஊகாரமாகிய எழுத்து நிற்றல் 
வேண்டும் ; வருமொழியாகிய பத்து என்பதன் ஈற்றதன்மேல் 
ஏறிய உகரம் கெடாது பிரிந்து நிற்ப , ஒற்றாய் நின்ற தகரம் 
றகாரவெற்றாம் எ - று . 

இஃது ஒன்பதும் பத்தும் என நின்றால் முடியற்பாலது 


என்பது . 


பகர ஆய்தம் என்னாத முறையன்றிய கூற்றினான் , 
நிலைமொழிக்கண் பகரக் கேடும் கொள்க . 

குற்றியலுகரமும் அஃது ஏறிய மெய்யும் முன்னர் 
மாட்டேற்றான் (28; 32 ) கெட்டன . 

வருமாறு : தொண்ணூறு - என வரும் . ( 40 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


446.1) ஒன்பஃதும் பஃதும் என்றிருத்தல் வேண்டும் . 


598 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


2 ) ‘ ஆய்த பகரம் கெடுதலை நிலைமொழி வருமொழி 
என இரண்டன்கண்ணும் கொண்டிருப்பின் , நிலைமொழிக் 
கண் பகரக்கேட்டினை இலேசான் கொள்ள வேண்டியிராது 
என்பர் பின்னுரையாளர் . தொல்லுரைகாரர் இருவருமே 
இந்நயத்தினை நெகிழ்த்துப்போயினர் , நிலைமொழி 
வருமொழி யிரண்டன்கண்ணும் ஒருசேரத் திரிபு கூறார் 
ஆசிரியர் எனக்கருதிப் போலும் . 


நச்சினார்க்கினியம் 


445. ஒன்பஃது பத்து வருவழி முடியுமாறு 


ஒன்பான் ஒகரமிசைத் தகரம் ஒற்றும் 
முந்தை ஒற்றே ணகாரம் இரட்டும் 
பஃது என் கிளவி ஆய்த பகரம்கெட 
நிற்றல் வேண்டும் ஊகாரக் கிளவி 
ஒற்றிய தகரம் றகரம் ஆகும் . 


இஃது எய்தாதது எய்துவித்தது . 

( இ - ள் . ) ஒன்பான் ..... ஒற்றும் - ஒன்பது என நிறுத்திப் 
பஃது என வருவித்து முடிக்குங்கால் , நிலைமொழியாகிய 
ஒன்பது என்னும் எண்ணினது ஒகரத்திற்கு முன்னாக ஒரு தகர 
ஒற்றுத் தோன்றி நிற்கும் ; முந்தை ... இரட்டும் : முன்சொன்ன 
ஒகரத்திற்கு முன்னர் நின்ற னகரஒற்று ணகர ஒற்றாய் 
இரட்டித்து நிற்கும் ; பஃது ..... கெட - வருமொழியாகிய பஃது 
என்னும் சொல் தன்கண் ஆய்தமும் பகரமும் கெட்டுப்போக ; 
ஊகாரக் கிளவி நிற்றல் வேண்டும் - நிலைமொழியில் 
இரட்டிய ணகரத்தின் பின்னர் ஊகாரமாகிய எழுத்து வந்து 
நிற்றலை ஆசிரியன் விரும்பும் ; ஒற்றிய .... ஆகும் - வரு 
மொழியாகிய பத்து என்பதன் ஈற்றின்மேல் ஏறிய உகரம் 
கெடாது பிரிந்து நிற்ப , ஒற்றாய் நின்ற தகரம் றகரஒற்றாய் 
நிற்கும் எ - று . 


வருமாறு : தொண்ணூறு , 


குற்றியலுகரப்புணரியல் 


599 


இதனை , ஒற்றாய் வந்து நின்ற தகராற்றின் மேல் நிலை 
மொழி ஒகரத்தை ஏற்றித் தொ வ்வாக்கி , ணகர ஒற்று இரட்டி , 
அதன்மேல் வருமொழிக்கண் பகரமும் ஆய்தமும் கெட , 
வந்து ஊகாரம் ஏற்றித் தொண்ணூ ஆக்கி , பகர ஆய்தம் 
என்னாத முறையன்றிக் கூற்றினான் நிலைமொழிக்கண் 
பகரமும் ஆய்தமும் கெடுத்துக் குற்றியலுகரம் மெய்யொடும் 
கெடுத்து , வருமொழி இறுதித் தகர ஒற்றுத் திரிந்து நின்ற றகர 
ஒற்றின்மேலே நின்ற உகரம் ஏற்றித் தொண்ணூறு என 
முடிக்க . 

( 40 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

445.1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


2. ஒன்பஃது + பஃது என நிறுத்திப் புணர்க்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


446. ஒன்பான் ஓகரமிசைத் .... றகாரம் ஆகும் . 


பகர ஆய்தம் என்னாத முறையன்றிய கூற்றினான் 
நிலைமொழிக்கண் பகரக்கேடு கொள்க ” என இளம் 
பூரணரும் , " பகர ஆய்தம் என்னாத முறையன்றிக் கூற்றினான் 
நிலைமொழிக்கண் பகரமும் ஆய்தமும் கெடுத்து ” என 
நச்சினார்க்கினியரும் கூறினர் . ஆசிரியர் குறைவுபடச் 
சூத்திரித்தனர் எனக் கொள்வதைக் காட்டிலும் பஃதென் 
கிளவி என்பது ஒன்பஃது பஃது இரண்டிலும் இருப்பதைக் 
குறிக்கின்றது எனக்கொள்ளலாம் . 


446. ( சாத்திரியார் கருத்தினையே ரெட்டியாரும் 
தழுவினார் ; அவரைப் பாலசுந்தரம் அவர்களும் பின்பற்றி 
னார் . நிலைமொழி வருமொழிகளை ஒன்பஃது + பஃது என்று 
தொல்லுரையாளர் கொண்டனரேனும் , பஃது என் கிளவி 
நிலைவருமொழி இரண்டிலும் நிகழுமாற்றை நினைந் 
திலரே. ] 


600 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


445. ஒன்பான் ஓகரமிசைத் ...... றகரம் ஆகும் . 

நிலைமொழியாகிய ஒன்பஃது என்னும் எண்ணிலுள்ள 
து என்பது , மேல் ஒன்று முதல் ஒன்பான் என்ற சூத்திரத்தால் 
கெட்டது . ஆசிரியர் ‘பஃதென் கிளவி ஆய்த பகரம் கெட 
என்றதற்கு உரையாளர் , " பஃது என்னும் சொற்கள் இரண்டிலு 
முள்ள ஆய்தமும் பகரமும் கெட ” என்று உரைகூறராய் , அது 
வருமொழியிலுள்ள ஆய்தத்தையும் பகரத்தையும் குறித்த 
தாகக்கொண்டு உரைகூறினமையின் , " பகரஆய்தம் என்னாத 
முறையன்றிக் கூற்றினான் நிலைமொழிக்கண் பகரமும் 
ஆய்தமும் கெடுத்து ....... முடிக்க ” எனல் வேண்டுவதாயிற்று . 


என 


தொண்ணூறு என்பது முன்னுள்ள நூறு ( தொள் + நூறு ) ; 
அஃதாவது நூற்றுக்கு முன் இருப்பது என்று கேரள பாணினீய 
ஆசிரியர் கூறுகிறார் . இவ்வாறாயின் , தொன்னூறு 
தொல்லாயிரம் 

வருமேயன்றி , 

தொண்ணூறு 
தொள்ளாயிரம் என்று வாராதன்றே ? அவர் , ஒன்பது என்னும் 
சொல் தொன்பது என்பதன் சிதைவு என்று கொண்டார் ; 
தெலுங்கிலும் தொம்மிதி என்று வழங்குதலானும் , தொன்பது 
என்பது பத்தற்கு முன் இருப்பது என்னும் பொருள் ஓராற்றால் 
தருதலானும் , அதுவே அமைதியான சொல்லாகும் என்பது 
அவர்கருத்து . 


இனி , விடு - விள் , நடு - நள் என்பன போலவே , தொடு 
என்னும் சொல்லிற்குத் தொள் முதனிலை ஆகும் . ஆகலின் , 
தொண்ணூறு என்பது நூற்றைத்தொடுவது என்னும் பொருள 
தாகலாம் . இதுவும் சிறப்பதாயில்லை . 


445. [ ஒன்பஃது + பஃது = தொண்ணூறு என முடிந்து 
நின்ற சொல்வழக்கிற்குத் தொல்காப்பியனார் சூத்திரம் 
அமைத்தாரன்றி , நிலைமொழி வருமொழி பற்றிய சொற்பிறப் 
பாராய்ச்சியுள் புக்கிலர் . தொள்ளாயிரம் என்புழியும் 
இவ்வாறே கொள்க . 


நிறை என்னும் , 
குற்றியலுகரப்புணரியல் 

601 
ஆய்த பகரம் கெட என்பதனை வருமொழிக்கே 
சொல்லியதாக உரையாளர் கொண்டு , இலேசினான் 
நிலைமொழிப் பகர ஆய்தங்களைக் கெடுத்தனர் . இரு 
மொழிக்கண்ணும் இக்கேட்டினைக் கொள்ள வேண்டும் 
என்ற சாத்திரியார் கருத்தினைஇவ்வுரைகாரரும் சுட்டினார் . 

இந்நிலைமொழி வருமொழிகளைக் குறிப்பதில் 
மொழியியல் நூலாரிடையும் கருத்து வேறுபாடுண்டு . 
தொள்ளாயிரம் என்புழியும் அது . ) 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
445. ஒன்பான் ஓகாமிசை ......றகர மாகும் . 

ஒன்பான் என்பது ஒன்பஃது என்பதன் திரிபுப் பெயர் . 
பஃது என்பதும் பத்து என்பதன் திரிபாகும் . 

வருமாறு : ஒன்பஃது + பஃது = தொண்ணூறு என வரும் . 

திரிந்தமுறை : ஒன்பஃது > தொன்பஃது > தொண்ண் 
பஃது > தொண்ண் > தொண்ணூ ; பஃது து > று = தொண்ணூறு . 

இளம்பூரணம் 
447. ஒன்று முதல் ஒன்பான்கள் நிலைமொழியாக நிற்ப , 

அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியுமாறு 
அளந்தறி கிளவியும் நிறைஎன் கிளவியும் 
கிளந்த இயல தோன்றுங் காலை . 

இச்..... எனின் , மேற்கூறிய ஒன்று முதல் ஒன்பான் 
களோடு அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியுமாறு 
கூறு ...... ற்று . 

( இ - ள் . ) மேற்கூறிய ஒன்று முதல் ஒன்பான்களின் 
முன்னர் , அளந்து அறியப்படும் அளவுப்பெயர்ச் சொல்லும் , 

பெயர்ச்சொல்லும் தோன்றுங்காலத்து , 
அவ்வொன்று முதல் ஒன்பான்கள் , மேல் பத்து என்பதனொடு 
புணரும் வழிக் கிளந்த இயல்பினவாய் முடியும் எ - று . 


602 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) ஒரு கலம் இருகலம் சாடி தூதை பானை நாழி 
மண்டை வட்டி - எனவும் , கழஞ்சு தொடி பலம் - எனவும் 
வரும் . 


தோன்றுங்காலை என்றதனான் , அவ்வெண்களின் முன் 
எடுத்தோத்தானும் இலேசானும் முடியாது நின்ற எண்ணுப் 
பெயரை எல்லாம் , இவ்விதியும் பிறவிதியும் எய்துவித்து 
முடித்துக் கொள்க . 


( உ - ம் . ) ஓரொன்று ஓரிரண்டு ஈரொன்று ஈரிரண்டு 
ஒருமுந்திரிகை இருமுந்திரிகை ஓரரைக்கால் ஈரரைக்கால் 
ஒருகால் இருகால் ஓரரை ஈரரை ஒருமுக்கால் இருமுக்கால் - 
என ஒட்டிக் கொள்க . 

( 41 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


447. 1 ) நிறைப்பெயர்ச்சொல்லும் என்பதே பொருள் . 


நச்சினார்க்கினியம் 


446. ஒன்றுமுதல் ஒன்பான் எண்களோடு அளவு நிறைப் 

பெயர்கள் முடியுமாறு 


அளந்து அறி கிளவியும் நிறையின் கிளவியும் 
கிளந்த இயல தோன்றுங் காலை . 


இது மேற்கூறிய ஒன்று முதல் ஒன்பான் எண்களோடு 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) அளந்தறி ...... கிளவியும் - முற்கூறிய ஒன்று 
முதல் ஒன்பான்களின் முன்னர் , அளந்தறியப்படும் அளவுப் 
பெயரும் நிறைப்பெயரும் ; தோன்றுங்காலை - தோன்றுங் 
காலத்து ; கிளந்த இயல - ஆறன் ஈறு அல்வழிக் குற்றுகரம் 
மெய்யொடும் கெட்டு , முதல் ஈர் எண்ணின் ஒற்று ரகரமாய் 
உகரம் வந்து , இடைநிலை ரகரம் இரண்டற்குக் கெட்டு , 


குற்றியலுகரப்புணரியல் 

603 
மூன்றாம் ஆறும் நெடுமுதல் குறுகி , நான்கன் ஒற்று 
வன்கணத்து றகரமாய் , எட்டனொற்று ணகரமாய் முடியும் 
எ - று . 


( உ - ம் . ) ஒருகலம் இருகலம் சாடி தூதை பானை நாழி 
மண்டை வட்டி எனவும் , ஒருகழஞ்சு இருகழஞ்சு கஃசு தொடி 
பலம் எனவும் வரும் . 


அகல் உழக்கு என்பன முன்னர் ( 455 ) முடிந்தும் . 


இவை முதல் ஈரெண்ணின் செய்கை . 


தோன்றுங்காலை என்றதனான் , இவ்வெண்ணின் 
முனனர் , எடுத்தோத்தானும் இலேசானும் முடியாது நின்ற 
எண்ணுப்பெயர்கள் எல்லாம் இவ்விதியும் பிறவிதியும் 
எய்தவித்து முடித்துக்கொள்க . 


ஒருமூன்று ஒருநான்கு இரு மூன்று இருநான்கு ஒருகால் 
இருகால் ஒருமுந்திரிகை இருமுந்திரிகை ஒரு முக்கால் 
இருமுக்கால் என்பன பிறவும் கொணர்ந்து ஒட்டுக . 


இனிப் பிறவிதி எய்துவது : ஓரொன்று ஓரிரண்டு 
ஓரைந்து ஓராறு ஓரேழ் ஓரெட்டு ஓரொன்பது எனவும் , 
ஈரொன்று ஈரிரண்டு ஈரைந்து ஈராறு ஈரேழு ஈரெட்டு 
ஈரொன்பது எனவும் , மூவொன்று , மூவிரண்டு மூவைந்து 
மூவாறு மூவேழு மூவெட்டு மூவொன்பது எனவும் , முதலீர் 
எண்ணின்முன் உயிர் ( 455 ) என்னும் சூத்திரத்தான் உயிர்க்கு 
எய்திய பிறவிதியும் , மூன்றன் முதனிலை நீடலு முரித்து 
( 457 ) என்ற பிறவிதியும் பெற்றுப் பிற செய்கைகளும் பெற்று 
முடிந்தன . நாலொன்று நாலிரண்டு நாலைந்து நாலாறு 
நாலேழு நாலெட்டு நாலொன்பது என்பன நான்கன் ஒற்றே 
லகார மாகும் ( 153) என்ற விதி பெற்று முடிந்தன, 


பிறவும் இவ்வாறேயன்றி , அளவும் நிறையும் அன்றி 
வருவன எல்லாம் பிலேயான் முடிக்க.. 


604 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம்உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


446.1. அளவும் நிறையுமன்றிப் பிற பொருட்பெயராக 
வருவன எல்லாம் - என்று பொருள் கொள்க . 


இளம்பூரணம் 


448. நிலைமொழி மூன்றன் னகரம் வருமொழிமுதல் 

வந்த ஒற்றாய்த் திரிதல் 
மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும் . 

இச் .... எனின் , இது மாட்டேறு எய்தாதற்கு வேறு முடிபு 
கூறு ........ ற்று . 

( இ - ள் . ) மூன்றாம் எண்ணின்கண் நின்ற னகராற்று , 
வருமொழியாய் வந்த அளவுப்பெயர்நிறைப்பெயரின் முதல் 
வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) முக்கலம் சாடி தூதை பானை - எனவும் , கழஞ்சு 
தொடி பலம் - எனவும் வரும் . 

மாட்டேற்றானே ( 37 ) , நாற்கலம் சாடி தூதை பானை 
எனவும் , நாற்கழஞ்சு தொடி பலம் " - எனவும் வரும் . ( 42 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

448. 1 ) நான்கனொற்றுத் திரிதற்குச் சூத்திரம் 
இல்லாமையான் , மாட்டேற்றானே அத்திரிபு கொள்வதாக 
உதாரணம் கூறினார் . 


நச்சினார்க்கினியம் 


447. மூன்றன் னகாரம் வந்த வல்லொற் றாதல் 


மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும் . 


இது மேல் மாட்டேற்றோடு ஒவ்வாததற்கு வேறு முடிபு 
கூறுகின்றது . 


குற்றியலுகரப்புணரியல் 


605 


இ - ள் . ) மூன்றன் ...... ஒக்கும் - மூன்றாம் எண்ணின்கண் 
நின்ற னகர ஒற்று , வருமொழியாய் வந்த அளவுப் பெயர் 
நிறைப்பெயர்களின் முன்னர் வந்த வல்லொற்றிற்கு ஒத்த 
ஒற்றாய்த் திரிந்து முடியும் எ - று . 


( உ - ம் . ) முக்கலம் சாடி தூதை பானை எனவும் , 
முக்கழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 


நான்கன் ஒற்றே றகார மாகும் ( 442 ) என்ற முன்னை 
மாட்டேறு நிற்றலின் , நாற்கலம் சாடி தூதை பானை எனவும் , 
நாற்கழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 

( 42 ) 


இளம்பூரணம் 


449. ஐந்தன் நகராற்று வருமொழி வல்லெழுத்திற்கு 

இனமெல்லெழுத்தாய்த் திரிதல் 


ஐந்தன் ஒற்றே மெல்லெழுத்து ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஐந்தாவதன்கண் நின்ற நகார ஒற்று மேல் 
வருகின்ற வருமொழி முதல் வல்லெழுத்திற்கு ஏற்ற 
மெல்லெழுத்தாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஐங்கலம் சாடி தூதை பானை 
ஐங்கழஞ்சு தொடி பலம் - எனவும் வரும் . 


எனவும் 
( 43 ) 


நச்சினார்க்கினியம் 


448. ஐந்தன் நகாரம் வந்த வல்லொற்றிற் கேற்ற 

மெலியாகத் திரிதல் 


ஐந்தன் ஒற்றே மெல்லெழுத்து ஆகும் . 


இதுவும் அது . 


606 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) ஐந்தன் ..... ஆகும் - ஐந்தாவதன்கண் நின்ற நகர 
ஒற்று வருமொழி வல்லெழுத்துக்கு ஏற்ற மெல்லெழுத்தாகத் 
திரிந்து முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஐங்கலம் சாடி தூதை பானை எனவும் , 
ஐங்கழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 
ஏகாரம் ஈற்றசை. 

( 43 ) 


இளம்பூரணம் 


450. மேலைய திரிபுஇரண்டும் வன்கணம் வருவழியே 

என்பது 


கசதப முதல்மொழி வரூஉங் காலை . 


இச் .... எனின் , மேற்கூறிய மூன்றற்கும் ஐந்தற்கும் 
வருமொழி வரையறுத்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) மூன்றன் ஒற்று வந்தது ஒப்பதூஉம், ஐந்தன் 
ஒற்று மெல்லெழுத்து ஆவதூஉம் , அவ்வளவைப் பெயர் 
நிறைப் பெயர் ஒன்பதினும் ( தொகை . 28 ) வன்கணமாகிய 
கசதப - முதல்மொழிகள் வந்தவிடத்து எ - று . 


மேல் மாட்டேற்றானே ( 35 ) , அறுகலம் சாடி தூதை 
பானை - எனவும் , அறுகழஞ்சு தொடி பலம் - எனவும் வரும் . 


ஏழ் குற்றுகரஈறு அன்மையின் மாட்டேறு ஏலா 
தாயிற்று . 

( 44 ) 


2 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


450. 1 ) நான்கனொற்று றகாரமாய் முடிவதூஉம் - என 
டையே இத்தொடரை இணைத்துரைப்பின் உரை நிரம்பும் . 


2 ) இவ்வாக்கியம் இடைச்செருகலாதலின் விலக்கப் 
படும் . 


குற்றியலுகரப்புணரியல் 

607 
நச்சினார்க்கினியம் 
449. இத்திரிபுகள் வன்கணம் வருவழியே என்றல் 

க ச த ப முதல்மொழி வரூஉங் காலை. 

இது முற்கூறிய மூன்றற்கும் ஐந்தற்கும் வருமொழி 
வரையறுக்கின்றது . 

( இ - ள் . ) கசதப ..... காலை - மூன்றன் ஒற்று வந்தது 
ஒப்பதூஉம் , ஐந்தன் ஒற்று மெல்லெழுத்து ஆவதூஉம் , அவ் 
அளவுப்பெயர் நிறைப்பெயர் ஒன்பதினும் வன்கணமாகிய 
கசதபக்கள் முதன்மொழியாய் வந்தவிடத்து எ - று . 

அது முன்னர்க் காட்டினாம் . 

நெடுமுதல் குறுகும் ( 440 ) என்று மாட்டேற்றானே , 
ஆறு நெடுமுதல் குறுகிற்று . 

( உ - ம் . ) அறுகலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி எனவும் , அறுகழஞ்சு தொடி பலம் எனவும் வரும் . 

அகல் உழக்கு என்பன மேற்காட்டுதும் ( 458 உரை . ) 

ஏழ் குற்றுகர ஈறு அன்மையின் மாட்டேறு ஏலா 
தாயிற்று . 

( 44 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

449. 1 , 2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
450. கசதப முதன்மொழி வரூஉங் காலை . 

இச்சூத்திரமும் இதன் முன்னருள்ள இரண்டு சூத்திரங் 
களும் ஒன்றாயிருத்தல் வேண்டும் எனச் சிதம்பரம்பிள்ளை 
கூறுதல் பொருந்தும் . 

“ ஏழு ஏழ் குற்றுகரவீறு அன்மையின் மாட்டேறு 
ஏலாதாயிற்று என்று இருவர் உரைப்பதிப்புக்களிலும் 
காணப்படும் தொடர் இடைச்செருகலாயிருத்தல் கூடும் . 


608 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


450. ( இருவருரைப் பதிப்புக்களிலும் காணப்படும் 
இடைச்செருகல் தொடரை இனங்கண்டு புலப்படுத்தி 
யுள்ளார் இவ்வுரைகாரர் . எழு ஏழ் இவை குற்றுகரவீறு 
அன்மையை உரையாளர் இருவரும் நினைவுறுத்த வேண்டா . 
சாத்திரியார் உரையில் ஏழு என்று காணப்படுவது அச்சுப் 
பிழை போலும் . ] 


இளம்பூரணம் 
451. மென்கணமும் உயிர்க்கணமும் வருவழி எட்டு 

எண் எனவே நிற்றல் 


நமவ என்னும் மூன்றொடு சிவணி 
அகரம் வரினும் எட்டன் முன் இயல்பே . 


இச்.... எனின் , வேண்டா கூறி வேண்டியது முடித்தல் 
நுதலிற்று . 

( இ - ள் . ) அளவுப்பெயர் நிறைப்பெயர்களில் மென் 
கணத்து இரண்டும் இடைக்கணத்து ஒன்றும் ஆகிய நம 
என்னும் மூன்றனொடும் பொருந்தி உயிர்க்கணத்து அகர 
முதல் மொழி வரினும் , உம்மையால் அவ் உயிர்க்கணத்து 
ஒழிந்த உகரமும் கூறாத வல்லெழுத்துக்களும் வரினும் , எட்டு 
என்பதன்முன் மேற்கூறிய விகாரமே விகாரமாக ( 39 ) 
வேறொரு விகாரமின்றி இயல்பாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) எண்கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி அகல் உழக்கு - எனவும் , தொடி பலம் - எனவும் வரும் . 


இவ்வேண்டா கூறலான் , எண்ணகல் எனத்தொடர் 
மொழிக்கண் ஒற்று இரட்டுதல் கொள்ளப்பட்டது . ( 45 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


451. 1 ) தொடர்மொழியாக வருமிடத்து என்று 
பொருள் கொள்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


609 


எண் + அகல் என்புழி ஒற்றிரட்டுதல் குறியதன் 
முன்னர்த் தன்னுரு இரட்டலும் ( 161 ) என்று பொது விதியாற் 
கொள்ளப்படாது . ஆசிரியர் எண்ணுப்பெயரினை விதந் 
தோதியே முடிப்பாராதலின் , இச்சூத்திரத்து வேண்டாகூறல் 
ஆகிய இலேசினான் இம்முடிபு கூறினார் உரையாசிரியர் . 
145 ஆம் சூத்திரத்து விதியே ஈண்டு நிகழ்தலின் , இச்சூத்திரம் 
வேண்டா கூறலாக இளம்பூரணர் கருதுகிறார் . நச்சினார்க் 
கினியரும் இதனை வழிமொழிந்தார் . 


நச்சினார்க்கினியம் 


450. மென்கணமும் இடைக்கணமும் வரும்வழியும் , 

எட்டு எண் எனவே நிற்றல் 


நமவ என்னும் மூன்றொடு சிவணி 
அகரம் வரினும் எட்டன்முன் இயல்பே . 


இது வேண்டாது கூறி வேண்டியது முடிக்கின்றது , ஞநம 
யவ ( 144 ) முதலிய சூத்திரத்துள் கூறியவற்றைக் கூறுதலின் . 


( இ - ள் . ) எட்டன்முன் - எட்டு என்பதன் முன்னர் ; 
நமவ .... வரினும் - அளவுப் பெயர்களின் முன்னர் மென் 
கணத்து இரண்டும் இடைக்கணத்து ஒன்றும் ஆகிய நமவ 
என்னும் மூன்றனொடு பொருந்தி உயிர்க்கணத்து அகரம் 
வரினும் , உம்மையான் , உயிர்க்கணத்து உகரம் வரினும் , 
கூறாத வல்லெழுத்துக்கள் வரினும் ; இயல்பு - முற்கூறிய 
வாறே டகாரம் ணகரமாய் வேறொரு விகாரமின்றி இயல்பாய் 
முடியும் எ - று . 

நமவ என்னும் மூன்றும் வந்தாற்போல அகரம் வரினும் 
என்பது பொருள் . 

( உ - ம் . ) எண்ணாழி மண்டை வட்டி ( 150 ) எனவும் , 
எண்ணகல் எண்ணுழக்கு (10 ) எனவும் , எண்கலம் சாடி தூதை 
பானை ( 444 ) எனவும் வரும் . 


கங்காதரன் -39 


610 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஒன்றென முடித்தலான் , வன்கணத்து நிறைப்பெயரும் 
கொள்க . எண்கழஞ்சு தொடி பலம் என வரும் . 

இவ்வேண்டா கூறலான் , எண்ணகல் எனக் குற்றுகர 
ஈறாய்க் கேடும் ( 433 ) திரிவும் பெற்று உயிர் வருமொழியான 
தொடர்மொழிக்கண் ஒற்று இரட்டுதல் கொள்க . ( 45 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

450. 1. குற்றியலுகரம் மெய்யொடும் கெடுதல் கேடு ; 
டகரம் ணகரம் ஆதல் திரிபு . 

2. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


451. நமவ என்னும் ...... எட்டன் முன் இயல்பே . 

( இ - ள் . ) எட்டு என்பதன் முன்னர் முற்கூறப்பட்ட 
வல்லெழுத்துக்களோடு ந ம வ அ இவை வரின் , எட்ட 
னொற்றே ணகாரம் ஆகும் ( 445 ) என்ற சூத்திரத்திற் கூறப் 
பட்ட தன்மையைப்பெறும் . 

எட்டன்முன் இயல்பே என்றவிடத்து முன் என்ற 
சொல்லை இருமுறை கொண்டு , எட்டன்முன் - முன் 
இயல்பே - என உரைத்தல் வேண்டும் . அவ்வாறு கிளை 
என்ற சொல்லை 415 ஆம் சூத்திரத்தில் இருமுறை கொண்டது 
காண்க . அவ்வாறு கொள்ளாது இயல்பே எனக்கொண்டு , 
இது வேண்டாது கூறி வேண்டாது கூறி வேண்டியது 
முடிக்கின்றது , ஞ நமயவ ( 145 ) என்னும் சூத்திரத்துள் 
கூறியவற்றையே கூறுதலின் ” என நச்சினார்க்கினியர் 
கூறினார் . 


“ இவ்வேண்டா கூறலான் எண்ணகல் எனத் தொடர் 
மொழிக்கண் ஒற்றிரட்டுதல் கொள்ளப்பட்டது ” என்ற 
இளம்பூரணர் கூற்றும் ஒவ்வாது . அவ்வாறு ஒற்றிரட்டல் 
எதனாற் பெறப்படும் எனின் , குறியதன் முன்னர்த் தன்னுருபு 
இரட்டலும் ( 161 ) என்ற சூத்திரத்தான் என்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


611 


451. ( எட்டு என்னும் எண்ணுப்பெயர் குற்றுகரம் 
மெய்யொடும் கெட்டு டகரம் ணகரமாய்த் திரிந்து எண் என 
விதியீறாக நிற்க , அகல் உழக்கு என்னும் அளவுப் பெயர்கள் 
குறித்து வரு கிளவியாக வருமிடத்து , ணகர விதியீறு 
இரட்டித்து முடிதலை வேண்டாது கூறி வேண்டியது 
முடித்தல் என்னும் உத்தியாற் கொண்டனர் உரைகாரர் , 
இவ்வாறு எண்ணுப்பெயர் முடிபினைக் குறியதன் முன்னர்த் 
தன்னுரு விரட்டலும் ( 161 ) என்னும் பொதுவிதியான் 
அடக்கலாகாமையின் .) 


இளம்பூரணம் 


452. ஐந்து , மூன்றும் இவற்றின் இடையொற்று நம 

வருவழி அவ்வந்த ஒற்றாகவே திரிதல் 


ஐந்தும் மூன்றும் நம வருங்காலை 
வந்தது ஒக்கும் ஒற்று இயல் நிலையே 


இச் ..... எனின் , ஐந்து என்னும் எண்ணும் மூன்று 
என்னும் எண்ணும் , நகர முதல் மொழியும் மகர முதல் 
மொழியும் வருமொழியாய் வருங்காலத்து , தங்கண் நின்ற 
ஒற்று நடக்கும் நிலைமை சொல்லின் , அவ்வருமொழி முதல் 
வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) முந்நாழி மும்மண்டை ஐந்நாழி ஐம்மண்டை - 
என வரும் . 

மூன்றும் ஐந்தும் என்னாத முறையன்றிய கூற்றினான் , 
நானாழி என்னும் முடிபின்கண் , விகாரமாகிய னகரத்தின் 
முன்னர் வருமொழி நகரத்திரியும் , அது காரணமாக 
நிலைமொழி னகரக் கேடும் கொள்ளப்பட்டன . ( 46 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


452. 1 ) நமவரு காலை என்பதே பொருந்தும் 
பாடமாகத் தோன்றுகிறது . 


612 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


2 ) நான்கு + நாழி > நான் + நாழி > நான் + னாழி > 
நா + னாழி = நானாழி . 


‘நிலைமொழி விகாரமாகிய னகரம் என்று இளம் 
பூரணர் உரையுள் காணப்படுகிறது பொருந்தவில்லை . னகரம் 
ஆண்டு இயல்பாக நின்றது . ( இது நச்சினார்க்கினியர் 
உரையானும் தெளிவாம் ) 


3 ) வருமொழி நகரம் னகரமாகத்திரியும் ; லனஎன 
வரூஉம் ( 150 ) என்பது விதி . நிலைமொழி னகரக்கேடு 
இலேசாற் கொள்ளப்படும் . நெடியதன் முன்னர் ( 159 ) 
என்னும் பொதுவிதி கூறற்க . எண்ணுப்பெயரை ஆசிரியர் 
விதந் தோதியே முடிப்பாராதலின் , ஆசிரியர் அவ்வாறு 
கிளந்து கூறாவிடத்துச் சூத்திரத்து இலேசினான் அதனை 
முடித்தல் உரையாசிரியர்தம் கொள்கை . 


நச்சினார்க்கினியம் 


451. நம- வருவழி , ஐந்து மூன்று இவற்றின் ஒற்று 

வந்த ஒற்றாதல் 


ஐந்தும் மூன்றும் நம வரு காலை 
வந்தது ஒக்கும் ஒற்று இயல் நிலையே . 


இதுவும் மேல்மாட்டேற்றான் எய்தியதோடு ( 441, 443 ) 
ஒவ்வாமுடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) ஐந்தும் .....காலை - ஐந்து என்னும் எண்ணும் 
மூன்று என்னும் எண்ணும் நகரமுதல்மொழியும் மகர முதல் 
மொழியும் வருமொழியாய் வருங்காலத்து ; வந்தது ஒக்கும் 
மேற்கூறியவாறே மகரமும் பகரமும் ஆகாது , வருமொழி 
முதல் வந்த ஒற்றோடு ஒத்த ஒற்றாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஐந்நாழி ஐம்மண்டை , முந்நாழி மும்மண்டை.. 
என வரும் . 


குற்றியலுகரப்புணரியல் 


613 


மூன்றும் ஐந்தும் என்னாத முறையன்றிக் கூற்றினான் , 
நின்றவாறே நின்று முடிதலும் , வருமொழி முதல்நின்ற நகரம் 
னகரமாகத் திரிய ( 144 ) நிலைமொழினகரம் கெடுதலும் ( 462 ) 
கொள்க .1 

( 46 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

451. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . நிலை 
மொழி னகரம் நெடியதன் முன்னர் ஒற்றுமெய் கெடுதலும் 
( 160 ) என்னும் விதியாற் கெடுக்கலாகாமை உணர்க . 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 
452. ஐந்தும் மூன்றும் ..... ஒற்றியல் நிலையே . 

“ மூன்றும் ஐந்தும் என்னாத முறையன்றிய கூற்றினான் , 
நானாழி என்னும் முடிபின்கண் விகாரமாகிய னகரத்தின் 
முன்னர் வருமொழி நகரத்திரியும் , அதன் காரணமாக 
நிலைமொழி னகரக்கேடும் கொள்ளப்பட்டன ” என்றார் 
இளம்பூரணர், நானாழியோடு நான் மண்டையையும் சேர்த்துக் 
கூறினார் நச்சினார்க்கினியர் . 

நான்கு + நாழி என்னுமிடத்து , அளந்தறி கிளவியும் 
( 447 ) என்ற சூத்திரத்தால் குகரக்கேடும் , னகரஒற்று றகர 
வொற்றாய்த் திரிதலும் கொள்ளல் வேண்டும் . ஆனால் றகர 
வொற்றின்பின் க ச ப ற இவை நான்கே வரும் என்று 
நூன்மரபிற் கூறப்பட்டமையான் (23, 30 ) , ஈண்டுக் குகரக் 
கேட்டை மாத்திரம் கொள்ளல் வேண்டும் . அப்போது நான் + 
நாழி என்றிருக்க , வருமொழி நகர ஆகாரம் லனஎன வரூஉம் 
புள்ளி முன்னர் ( 150 ) என்றதனான் னகர ஆகாரமாய்த் திரிய , 
நெடியதன் முன்னர் ஒற்றுமெய் கெடுதலும் என்றதனான் 
நிலைமொழி னகரஈறு கெட நானாழி என்ற உருவம் 
பெறப்படும் . இவ்வாறு கொள்ளுதல் நேரிதாயிருக்க , 
முறையன்றிய கூற்றினான் இதனை உரைகாரர் கொள்ளுதல் 
வேண்டா. குகரக்கேட்டின் பின்னர் , றகரத்தின் பின்னர் மகரம் 
வருதற்கின்மையான் , நான்மண்டை என்ற உருவமும் 
பெறப்படும் . 


614 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
452. ( கிளந்தோதும் எண்ணுப்பெயர் நிலைமொழியாக 
நிற்க , அளவுப்பெயர் முதலியன குறித்துவரு கிளவியாகத் 
தோன்றுமிடத்து , நிலைமொழித் திரிபினைப் பொது 
விதியான் ஆசிரியர் முடியார் என்பது தொல்லுரையாளர் 
கருத்து . வருமொழித் திரிபு பொதுவிதியான் முடிதல் கூடும் . 
நிலைமொழித்திரிபு கிளந்தோதப்படாவழி , அதனை ‘ முறை 
யன்றிக் கூற்று - மிகைச்சொல் - முதலான இலேசான் அடக்கிக் 
கூறுவர் உரைகாரர் . 

நானாழி என்புழி , நிலைமொழியீற்றுக் குற்றுகரம் 
எண்ணும் பெயர்( பொது ) விதியான் ( 434 , 438 ) மெய்யொடும் 
கெட்டுப்போக , வருமொழி முதல் நகரம் லனஎன வரூஉம் 
என்னும் விதியான் னகரமாகத் திரியும் . நிலைமொழியீற்று 
னகரம் நெடியதன் முன்னர் என்னும் பொதுவிதியான் 
கெடாது . முறையன்றிக் கூற்றினான் கெடுக்கப்படும் . 
நான்கு + நாழி > நான் + நாழி > நான் + னாழி > நா + னாழி = 
நானாழி என முடிந்தவாறு .) 

இளம்பூரணம் 
453. மூன்றன் ஒற்று வகரம் வருவழி அவ்வகரமாகத் 

திரிதல் 
மூன்றன் ஒற்றே வகாரம் வருவழி 
தோன்றிய வகரத்து உருபுஆ கும்மே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்றாம் எண்ணின்கண் நின்ற னகர ஒற்று , 
வகர வருமொழி வருமிடத்து , வருமொழியாய்த் தோன்றிய 
வகரத்து உருபாய் முடியும் எ - று . 

( உ - ம் . ) முவ்வட்டி - என வரும் . 

தோன்றிய என்றதனான் , முதல் நீண்டு வகர ஒற்றின்றி 
மூவட்டி என்றுமாம் . 

இன்னும் அதனானே , முதல் நீளாது ஒற்றின்றி முவட்டி 
என்றும் ஆம் . 

( 47 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


615 


நச்சினார்க்கினியம் 


452. வகரம் வருவழி , மூன்றன் னகாரம் வகாரமாதல் 


மூன்றன் ஒற்றே வகரம் வருவழித் 
தோன்றிய வகரத்து உருஆ கும்மே . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) மூன்றன் ஒற்று - மூன்றாம் எண்ணின்கண் நின்ற 
னகரஒற்று ; வகரம் வருவழி - வகரமுதல்மொழி வருமிடத்து ; 
தோன்றிய ...... ஆகும் - அவ்வருமொழியாய்த் தோன்றிய 
வகரத்தின் வடிவாய் முடியும் எ - று . 


( உ - ம் . ) முவ்வட்டி என வரும் . 


தோன்றிய என்றதனானே , முதல் நீண்டு வகர ஒற்றின்றி 
மூவட்டி என்றுமாம் . 

( 47 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


452. 1. 440 ஆம் சூத்திரவிதியான் மூன்று நெடுமுதல் 
குறுகிற்று . 


இளம்பூரணம் 


454. நான்கன் ஒற்று அவ்வழி லகர மாதல் 


நான்கன் ஒற்றே லகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் .) நான்காம் எண்ணின்கண் நின்ற னகார ஒற்று , 
வகரம் வந்தால் , லகர ஒற்றாய்த் திரிந்து முடியும் . 


( உ - ம் . ) நால்வட்டி - என வரும் . 


( 48 ) 


616 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நச்சினார்க்கினியம் 
453. நான்கன் னகாரம் லகாரமாதல் 

நான்கன் ஒற்றே லகாரம் ஆகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) நான்கன்.... ஆகும் - நான்காம் எண்ணின்கண் 
நின்ற னகர ஒற்று , வகர முதல் மொழி வந்தால் லகர ஒற்றாகத் 
திரிந்தது முடியும் எ - று . 
( உ - ம் . ) நால்வட்டி என வரும் . 

இளம்பூரணம் 
455. ஐந்தன் ஒற்று அவ்வழிக் கெடுதல் 

ஐந்தன் ஒற்றே முந்தையது கெடுமே . 
இதுவும் அது . 

( இ - ள் .) ஐந்தாம் எண்ணின்கண் நின்ற நகர ஒற்று , வகரம் 
வந்தால் , முன் நின்ற வடிவு கெட்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஐவட்டி - என வரும் . 

முந்தை என்றதனான் , நகரவொற்றுக் கெடாது 
அவ்வகரமாய்த் திரிந்து ஐவ்வட்டி என்றுமாம் . ( 49 ) 

நச்சினார்க்கினியம் 
454. ஐந்தன் நகாரம் கெடுதல் 

ஐந்தன் ஒற்றே முந்தையது கெடுமே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஐந்தன் ...... கெடும் - ஐந்தாம் எண்ணின்கண் 
நின்ற நகராற்று , வகர முதல் மொழி வந்தால் முன்நின்ற 
வடிவு கெட்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஐவட்டி என வரும் . 

‘ முந்தை என்றதனான் , நகராற்றுக் கெடாது வகர 
ஒற்றாகத் திரிந்து ஐவ்வட்டி எனச்சிறுபான்மை வரும் . ( 49 ) 


குற்றியலுகரப்புணரியல் 


617 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
454. ஐந்தன் ஒற்றே முந்தையது கெடுமே . 

முந்தையது கெடும் - தன்முன் வரும் வகரவொற்றாய்த் 
திரிந்து பின்னர்க் கெடும் . முந்தையதாய்க் கெடும் 
என்றதனான் , சிறுபான்மை கெடாது ஐவ்வட்டி என 
வருதலுமாம் . 

454. ( முந்தையது என்றதற்கு உரையாசிரியன்மார் 
முன்னின்ற வடிவு 

என்று 

கொண்ட பொருளே 
சிறக்கும் . ) 

தி . வே . கோ . 
இளம்பூரணம் 


456. ஒன்று , இரண்டு - உயிர்க்கணம் வருவழி ஓர் ஈர் 


ஆதல் 


முதல்ஈர் எண்ணின் முன் உயிர்வரு காலைத் 
தவல் என மொழிப உகரக் கிளவி 
முதல்நிலை நீடல் ஆவயி னான . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) முற்பட்ட இரண்டு எண்ணின்முன் , உயிர் 
முதல் மொழி வருங்காலத்து , உகரமாகிய எழுத்துக் கெடும் 
என்று சொல்லுவர் ; அவ்வெண்ணின் முதற்கண் நின்ற 
எழுத்துக்கள் அவ்விடத்து நீண்டு முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஓரகல் ஈரகல் ஒருழக்கு ஈருழக்கு 
வரும் . 

( 50 ) 


என 


நச்சினார்க்கினியம் 
455. உயிர்வருவழி , முதல் ஈரெண்ணும் ஓர், ஈர் - ஆதல் 

முதல்ஈர் எண்ணின் முன் உயிர்வரு காலை 
தவல்என மொழிப உகரக் கிளவி 
முதல்நிலை நீடல் ஆவயி னான . 


618 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இது மாட்டேற்றான் ( 446 ) எய்திய உகரத்திற்கு ( 438 ) க் 
கேடு கூறி முதல் நீள்க என்றலின் , எய்தியது விலக்கிப் பிறிது 
விதி கூறுகின்றது . 


இ - ள் . ) முதல் ... காலை - ஒரு இரு என முடிந்து நின்ற 
முதல் இரண்டு எண்ணின் முன்னர் , உயிர் முதல்மொழி 
வருமொழியாய் வருங்காலத்து , உகரக்கிளவி தவல் என 
மொழிப - நிலைமொழி உகரம் ஆகிய எழுத்துக் கெடுதல் ஆம் 
என்று சொல்லுவர் புலவர் ; ஆவயினான முதல் நிலை நீடல் - 
அவ்விரண்டு எண்ணின்கண் நின்ற முதலெழுத்துக்கள் நீண்டு 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) ஓரகல் ஈரகல் ஓருழக்கு ஈருழக்கு என வரும் . (50 ) 


இளம்பூரணம் 


457. உயிர் வருவழி , மூன்று நான்கு ஐந்து என்பன , 

வகரம் வருவழிப்போல் திரிந்து முடிதல் 


மூன்றும் நான்கும் ஐந்து என் கிளவியும் 
தோன்றிய வகரத்து இயற்கை ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) மூன்று என்னும் எண்ணும் நான்கு என்னும் 
எண்ணும் ஐந்து என்னும் எண்ணுச்சொல்லும் , மேல் தோன்றி 
முடிந்த வகரத்து இயற்கையாய் ( 47 , 48 , 49 ) , மூன்றன்கண் வகர 
ஒற்றாயும் , நான்கன்கண் லகர ஒற்றாயும் , ஐந்தன்கண் ஒற்றுக் 
கெட்டும் முடியும் எ - று . 


( உ - ம் . ) முவ்வகல் முவ்வுழக்கு - எனவும் , நாலகல் 
நாலுழக்கு - எனவும் , ஐயகல் ஐயுழக்கு - எனவும் வரும் . 


தோன்றிய என்றதனான் , மேல் மூன்று என்பது முதல் 
நீண்டவிடத்து , நிலைமொழி னகரஒற்றுக் கெடுத்துக் கொள்க . 


குற்றியலுகரப்புணரியல் 

619 
இயற்கை என்றதனான் , தொடர்மொழிக்கண் 
ஒற்றிரட்டுதல் கொள்க . ? 

(51 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


457. 1 ) ஈண்டு யகரம் உடம்படுமெய் என்க . (63 ஆம் 
சூத்திர உரை ) 


2 ) அகல் , உழக்கு என்பன வருமொழியாக , இவ்வாறு 
தொடர்மொழி வருமிடத்து என்று பொருள் செய்க . 


நச்சினார்க்கினியம் 
456. மூன்று நான்கு ஐந்து - இவற்றின் ஒற்று , வகரம் 

வருவழிக் கூறிய இயல்பின ஆதல் 
மூன்றும் நான்கும் ஐந்து என் கிளவியும் 
தோன்றிய வகரத்து இயற்கை ஆகும் . 
இதுவும் அது 

( இ - ள் . ) மூன்றும் .... ஆகும் -மூன்று என்னும் எண்ணும் 
நான்கு என்னும் எண்ணும் ஐந்து என்னும் எண்ணும் , 
முன்னர்த் தோன்றி நின்ற வகரம் வருமொழிக்குக் கூறிய 
இயல்பாக ( 452-454 ) , மூன்றின்கண் வகராற்றாயும் , 
நான்கின்கண் லகர ஒற்றாயும் ஐந்தின்கண் ஒற்றுக் கெட்டும் 
முடியும் . 

( உ - ம் . முவ்வகல் முவ்வுழக்கு என இதற்குத் 
தோன்றிய என்றதனான் ஒற்றிரட்டுதல் கொள்க . நால்கல் 
நாலுழக்கு ஐயகல் ஐயுழக்கு என வரும் . 

தோன்றிய என்றதனான் மேல் ( 457 ) மூன்று என்பது 
முதல் நீண்டவிடத்து நிலைமொழி னகர ஒற்றுக் கெடுத்துக் 
கொள்க . 


இயற்கை என்றதனான் தொடர்மொழிக்கண் ஒற்று 
இரட்டுதல் கொள்க . மூன்றன் ஒற்றே முதய மூன்று 
சூத்திரமும் கொணர்ந்து முடிக்க . 

( 51 ) 


620 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


456. 1 , 2. ஈண்டு யகரம் உடம்படுமெய் என்க . 
இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 


433 ஆம் சூத்திர உரைக்குறிப்புக்காண்க . நிலைமொழிக் 
குற்றொற்றிரட்டுதல் , நிலைமொழி னகரவொற்றுக் கெடுதல் 
என்னுமிவை இலேசான் முடிக்கப்பட்டவாறுகாண்க ; பொது 
விதிகள் ஆண்டுச் செல்லா. 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


457. மூன்றும் நான்கும் ......இயற்கை யாகும் . 


தோன்றிய என்றதனான் ஒற்றிரட்டுதலைக் கொண்டார் 
நச்சினார்க்கினியர் . வாலிழந்த நரியும் நரியே ஆகலின் முவ் 
என்பதும் மூ என்பதே . அப்போது ஒற்றிரட்டுதலை 
குறியதன் முன்னர்த் தன்னுருபு இரட்டலும் ( 161 ) 
என்றதனான் கொள்ளலாம் . தோன்றிய என்றதனான் , " மேல் 
மூன்று என்பது முதல் நீண்டவிடத்து நிலைமொழி 
னகரஒற்றுக் கெடுத்துக் கொள்க ” என்றனர் உரைகாரர் . 
இவ்வாறு கூறவேண்டுவதின்று , மூன்று என்பது முவ் என 
இச்சூத்திரத்தான் ஆகின்றமையின் . 


457. [ மேற்கூறிய ( 451 ) அமைதி ஈண்டும் கொள்க . 


திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் , நெடுமுதல் 
குறுகிய நிலையில் மூன்று என்னும் நிலைமொழி ‘ முன்று 
எனவே கொள்ளப்படும் . இந்நயம் நோக்கி உரையாளர் 
உரைத்துப்போந்தனர் என்க . ) 


இளம்பூரணம் 


458. உழக்கு வருவழி , பொதுவிதியான் குறுகிநின்ற 

மூன்று நீண்டு முடிதலும் உண்மை 


இது முன்னர்க் குறுகும் என்றதனை நீண்டு முடிக 
குற்றியலுகரப்புணரியல் 

621 
மூன்றன் முதல்நிலை நீடலும் உரித்தே 
உழக்குஎன் கிளவி வழக்கத் தான . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) மூன்று என்னும் எண்ணின்கண் முதல் நின்ற 
எழுத்து , உழக்கு என்னும் கிளவியது வழக்கிடத்துக் குறுகாது 
நீடலும் உரித்து எ - று . 

வருமாறு : மூவுழக்கு - என வரும் . 

வழக்கத்தான என்றதனான் அகல் என்றதன்கண்ணும் 
இச்செய்கை கொள்க . 

வருமாறு : மூவகல் - என வரும் . 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

458. I ) திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் 
முன்று என்னாது மூன்று என்றார் . மூன்று நெடுமுதல் 
குறுகி முன்று என நிற்பினும் , முடிபு கூறுமிடத்து மூன்று 
எனக்கூறினும் அது முன்று எனவே கருதப்படும் . 

நச்சினார்க்கினியம் 
457. உழக்கு வருவழி , நெடுமுதல் குறுகிய மூன்று 

நீண்டு முடிதல் 
மூன்றன் முதல்நிலை நீடலும் உரித்தே 
உழக்கு என் கிளவி வழக்கத் தான . 


என்றலின் , எய்தியது விலக்கிற்று . 


( இ - ள் . ) மூன்றன் ....... 

..... 

உரித்தே - மூன்று என்னும் 
எண்ணின் முதல் நின்ற எழுத்து நீண்டு முடிதலும் உரித்து ; 
உழக்கு ..... வழக்கத்தான அஃது யாண்டெனின் , உழக்கு 
என்னும் சொல்பம்வழக்கிடத்து எம். 


622 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வருமாறு : மூவுழக்கு . 

வழக்கத்தான என்றதனான் , அகல் என் கிளவிக்கும் 
முதனிலை நீடலும் கொள்க . மூவகல் என வரும் . இன்னும் 
அதனானே , நிலைமொழி னகரஒற்றுக் கெடுக்க . 
மூழக்கு மூழாக்கு என்னும் மரூஉமுடிபு 

இவ் 
வோத்தின் புறனடையான் முடிக்க . 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

457. 1. மூவுழக்கு மூவாழாக்கு என்பன புணர்நிலை 
முடிபு . 


இளம்பூரணம் 
459. அவ்வழி , குறுகி நின்ற ஆறு நீண்டு முடிதல் 

ஆறுஎன் கிளவி முதல்நீ டும்மே . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) ஆறு என்னும் சொல் , உயிர் முதல்மொழி 
வந்தால் , முன் குறுகி நின்ற முதலெழுத்து நீண்டு முடியும் 
எ - று . 

( உ - ம் . ) ஆறகல் ஆறுழக்கு - என வரும் . ( 53 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


459. I ) அறு என்னாது ஆறு என்றார் , திரிந்ததன் 
திரிபு அது என்னும் நயத்தான் . பிறவும் மேலைச் 
சூத்திரவுரைக் குறிப்பிற்கூறியவாறு கொள்க . 


நச்சினார்க்கினியம் 


458. நெடுமுதல் குறுகிய ஆறு நீண்டு முடிதல் 


ஆறுஎன் கிளவி முதல்நீ டும்மே . 


இதுவும் அது . 


குற்றியலுகரப்புணரியல் 


623 


( இ - ள் . ) ஆறென்.... நீடும் - ஆறு என்னும் எண்ணுப் 
பெயர் அகல் உழக்கு என்பன வரின் , முன்னர்க் குறுகி நின்ற 
முதலெழுத்து ( 440 ) நீண்டு முடியும் எ - று . 

அறு என்னாது ஆறு என்றார் , திரிந்ததன் திரிபு அது 
என்னும் நயத்தான் . 

வருமாறு : ஆறகல் ஆறுழக்கு என வரும் . ( 53 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

458. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
458. ஆறென் கிளவி முதல் நீ டும்மே . 

ஆறகல் ஆறுழக்கு என வரும் . ஏகாரம் இசைநிறை , 
நீடாது ( அறு என ) நின்றவழி உடம்படுமெய் பெற்றுப் புணர 
வேண்டுதலின் நீண்டது . நீண்டவழிக் குற்றியலுகரமாய் 
விடுதலின் அதன்கண் உயிரேறி முடிந்தது . மூன்று ( 457 ) , ஆறு 
எனத் திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தாற் கூறப்பட்டன. 


இளம்பூரணம் 


460. ஒன்பது நாற்கணமும் வருவழி இன் பெற்று 

முடிதல் 
ஒன்பான் இறுதி உருபுநிலை திரியாது 
இன்பெறல் வேண்டும் சாரியை இயற்கை 
இதுவும் அது . 


( இ - ள் . ) ஒன்பது என்னும் எண்ணினது இறுதி , தன் 
வடிவுநிலை திரியாது , சாரியை மொழியாகிய இன் பெற்று 
முடிதல் வேண்டும் எ - று . 


( 2.- ம் . ) ஒன்பதின் கலம் சாடி தூதை பானை நாழி 
மண்டை வட்டி அகல் உழக்கு . எனவும் , கழஞ்சு தொடி பலம் 
எனவும் வரும் . 


624 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
உருபு என்றதனான் , ஒன்பதிற்றகல் என்புழி , இரட்டிய 
றகரமாகக் கொள்க . 

( 54 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


460. 1 ) ஒன்பது + இன் + அகல் = ஒன்பதிற்றகல் . 434 ( 2 ) 
காண்க . 


நச்சினார்க்கினியம் 


459. 


அளவு நிறைப்பெயர் வருவழி , ஒன்பது இன் 

பெறுதல் 


ஒன்பான் இறுதி உருவுநிலை திரியாது 
இன்பெறல் வேண்டும் சாரியை மொழியே . 


இது குற்றுகரம் மெய்யொடும் கெடாது நின்று இன் 
பெறுக என்றலின் , எய்தியது விலக்கிப் பிறிதுவிதி 
வகுக்கின்றது . 

( இ - ள் . ) ஒன்பான் .....திரியாது - அளவும் நிறையும் 
வருவழி , ஒன்பது என்னும் எண்ணின் இறுதிக்குற்றுகரம் தன் 
வடிவு நிலை திரியாது நின்று ; சாரியைமொழி இன் பெறல் 
வேண்டும் - சாரியைச்சொல் ஆகிய இன்பெற்று முடிதலை 
விரும்பும் ஆசிரியன் எ - று . 

( உ - ம் . ) ஒன்பதின் கலம் சாடி தூதை பானை நாழி 
மண்டை வட்டி அகல் உழக்கு எனவும் , கழஞ்சு தொடி பலம் 
எனவும் வரும் . 

சாரியை மொழி என்றதனான் , இன்னோடு உகரமும் 
வல்லெழுத்தும் கொடுத்துச் செய்கை செய்து முடிக்க . 

ஒன்பதிற்றுக்கலம் சாடி என எல்லாவற்றோடும் 
ஒட்டுக . 

உருவு என்றதனான் , ஒன்பதிற்று என ஒற்று இரட்டுதல் 
எல்லாவற்றிற்கும் கொள்க . 


குற்றியலுகரப்புணரியல் 

625 
இன்னும் அதனானே , ஒன்பதினாழி என்புழி , வந்த 
இன்னின்னகரக் கேடும் கொள்க . ? 

அளவாகு மொழிமுதல் ( 121 ) என்பதன்கண் 
‘நிலை இய என்னும் இலேசான் இன்னின் னகரம் றகரம் 
ஆதல் கொள்க . 

( 54 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


459.1 . ஒன்பது + இன் + கலம் ஒன்பது + இற்ற் + உ + 
கலம் > ஒன்பதிற்று + க் + கலம் + ஒன்பதிற்றுக்கலம் , [ உகரப் 
பேறும் வல்லொற்றுப்பேறும் முற்ற ( 433 ) என்பதனாற் 
கொள்க . 436 ( 2 ) உரை ] உருவு என்றதனான் , இன் னின் 
னகரம் றகரமாக இரட்டி உகரம் பெறுதலைக் கொள்க . 
முன்னர்க் கூறியது பத்து என்ற நிலைமொழிக்கு ; ஈண்டு 
இலேசாற் கொண்டது ஒன்பது என்ற நிலைமொழிக்கு என 
வேறுபாடு கொள்ளல் வேண்டும் . 

இன் சாரியை போலவே இற்றுச் சாரியை நன்னூலார் 
கொண்டார் . இன் னை இடர்ப்பட்டு இற்று எனத் திரிக்க 
வேண்டா என்பர் மொழியியல் நூலார் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


459. ஒன்பான் இறுதி ......சாரியை மொழியே . 

‘ ஒன்பான் என ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துக் 
கூறியதனான் , ஒன்பது என்னும் சொல் அது என்னும் 
ஈறுகெட்டு ஆன் - சாரியை பெற்று வருதல் செய்யுள் வழக்கு 
எனக்கொள்க . 


இனி , சாரியை மொழியே என்றதனான் , உயிர் 
முதலாகிய அளவுப்பெயர் வருமிடத்து , ஒன்பதிற்றகல் 
ஒன்பதிற்றுழக்கு என்று , இன் இற்று எனத் திரிதலும் 
கொள்க . ஒன்பதிற்றுக்கலம் என , வல்லெழுத்து வருங்கால் 
இன் இற்றாதல் ஒப்புமையாக்கத்தான் வந்த வழக்காதலின் 
அதனை இவ்வியற் புறனடையாற் கொள்க . 


கங்காதரன் -40 


626 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


461. நூறு வருவழி , நிலைமொழி ஒன்று முதல் 

ஒன்பான்கள் முற்கூறிய தன்மைய ஆதல் 


நூறுமுன் வரினும் கூறிய இயல்பே . 


இச் .... எனின் , ஒன்று முதல் ஒன்பான்களொடு நூறு 
என்பதன் முடிபு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) நூறு என்பது ஒன்று முதல் ஒன்பான்கள்முன் 
வரினும் , மேல் பத்து என்பதனொடு புணரும்வழிக் கூறிய 
இயல்பு எய்தி முடியும் எ - று . 


வருமாறு : ஒருநூறு இருநூறு அறுநூறு எண்ணூறு - என 
வரும் . இவை மாட்டேற்றானே முடிந்தன . 

( 55 ) 


நச்சினார்க்கினியம் 


460. ஒன்றுமுதல் ஒன்பான் எண்களொடு நூறு 

புணருமாறு 


நூறுமுன் வரினும் கூறிய இயல்பே , 


ஒன்பான்களொடு 


இஃது ஒன்று முதல் 
என்பதனைப் புணர்க்கின்றது . 


நூறு 


( இ - ள் . ) முன் - ஒன்று முதல் ஒன்பான்களின் முன்னர் ; 
நூறு வரினும் கூறிய இயல்பே - நூறு என்னும் எண்ணுப் 
பெயர் வந்தாலும் , மேல் பத்து என்பதனொடு புணரும்வழிக் 
கூறிய இயல்பு எய்தி முடியும் எ - று . 


அது குற்றுகரம் மெய்யொடும் கெட்டு ( 433 , 437 ) , 
மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுகி ( 440 ) , முதல் ஈரெண்ணின் 
ஒற்று ரகரமாய் உகரம் பெற்று ( 438 ) , இடைநிலை ரகரம் 
இரண்டன்கண் கெட்டு ( 439 ) முடிதலாம் . 


குற்றியலுகரப் புணரியல் 

627 
( உ - ம் . ) ஒருநூறு இருநூறு அறுநூறு எண்ணூறு என 
வரும் . இவை மாட்டேற்றான் முடிந்தன, மாட்டேறு 
ஒவ்வாதனமேற்கூறி முடிப்ப . 

( 55 ) 


இளம்பூரணம் 


462. அவற்றுள் மூன்றன் ஒற்று நகாரம் ஆதல் 


மூன்றன் ஒற்றே நகாரம் ஆகும் . 


இச் .... எனின் , முன்சொன்ன மாட்டேற்றோடு 
ஒவ்வாததற்கு வேறு முடிபு கூறு .... ற்று . 

( இ - ள் . ) மூன்றாம் எண்ணின்கண் நின்ற னகரஒற்று நகர 
ஒற்றாகும் எ - று . 
வருமாறு : முந்நூறு - என வரும் . 

( 56 ) 


நச்சினார்க்கினியம் 


461. மூன்றன் னகாரம் நகாரமாதல் 

மூன்றன் ஒற்றே நகாரம் ஆகும் . 

இது மாட்டேற்றோடு ஒவ்வாததற்கு வேறுமுடிபு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) மூன்றன் ...... ஆகும் - மூன்றாம் எண்ணின்கண் 
நின்ற னகர ஒற்று நகராற்றாகும் எ - று . 


வருமாறு : முந்நூறு என வரும் . 


( 56 ) 


இளம்பூரணம் 


463. நான்கும் ஐந்தும் தம்ஒற்றுத் திரியாமை 


நான்கும் ஐந்தும் ஒற்றுமெய் திரியா 


இதுவும் அது . 


628 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( இ - ள் . ) நான்கு என்னும் எண்ணும் , ஐந்து என்னும் 
எண்ணும் தம் ஒற்றுக்கள் நிலைதிரியாது முடியும் எ - று . 


வருமாறு : நானூறு ஐந்நூறு - என வரும் . 


மெய் என்றதனான் நானூறு என்புழி வருமொழி 
ஒற்றாகிய நகரக்கேடு கொள்க . ? 


இன்னும் அதனானே , ஒற்றின்றி ஐநூறு என வரு 
முடிவும் கொள்க . 

( 57 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


463.1 ) நான்கு + நூறு , நான் + நூறு , நான் + னூறு 
நானூறு = நானூறு . 


2. இக்குறிப்புப் பொருந்தவில்லை . 452 ( 3 ) , 471 ( 2 ) 


காண்க . 


452ஆம் சூத்திரவுரைக் குறிப்பு ( 2 ) ஈண்டும் பொருந்தும் . 
வருமொழி நகரம் னகரமாகத் திரிதற்கு 150 ஆம் சூத்திர விதி 
கொள்க . நிலைமொழி னகரக்கேடு இலேசினாற்றான் 
கொள்ளப்படும் . முன் வரைந்த குறிப்பினை ஈண்டும் கொள்க . 


நான்கு + நூறுனிநான் + நூறுனி நான் + ஊறு = நானூறு என 
முடிவதாக இளம்பூரணருரையுள் காணப்படுவது ஏற்கு 
மாறில்லை . 452 ஆம் சூத்திரவுரையொடு பெரிதும் மாறு 
பாடுதல் காண்க . நச்சினார்க்கினியர் உரைத்த முடிபே 
பொருந்தும் . 


நச்சினார்க்கினியம் 


462. நான்கு ஐந்து - இவற்றின் ஒற்றுத் திரியாமை 


குற்றியலுகரப்புணரியல் 


629 


நான்கும் ஐந்தும் ஒற்றுமெய் திரியா . 


இதுவும் அது . 

( இ - ள் . ) நான்கும்...திரியா - நான்கு என்னும் எண்ணும் 
ஐந்து என்னும் எண்ணும் தம் ஒற்றுக்கள் நிலைதிரியாது 
முடியும் எ - று . 


( உ - ம் . ) நானூறு ஐந்நூறு என வரும் . 


மெய் என்றதனான் , நானூறு என்புழி , வருமொழி 
நகரத்துள் ஊகாரம் பிரித்து , லனஎன வரூஉம் ( 149 ) 
என்றதனான்னகராற்று ஆக்கி , ஊகாரம் ஏற்றி , நிலைமொழி 
னகரம் கெடுத்துக் கொள்க . ( 451 உரை ) 

( 57 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

462. 1. னகரக்கேடுபொதுவிதியான் ( 160 ) அன்று 
என்பது குறிப்பு . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


463. நான்காம் ஐந்தும் ஒற்றுமெய் திரியா . 


நான்கு + நூறு ) நான் + நூறு ( 461 ) > நான் + னூறு ( 150 ) > 
நானூறு ( 161 ) என இவ்வாறு வருமொழி னகரவொற் 
றினைக் கொள்ளாது ( நெடியதன் முன்னர் ( 161 ) ] “ மெய் 
என்றதனான் நானூறு என்புழி வருமொழி ஒற்றாகிய 
நகரக்கேடு கொள்க ” என இளம்பூரணரும் , மெய் 
என்றதனான் நானூறு என்புழி வருமொழி நகரத்துள் ஊகாரம் 
பிரித்து லன என வரூஉம் என்றதனான் னகரவொற்றாக்கி 
ஊகாரம் ஏற்றி நிலைமொழினகரம் கெடுத்துக் கொள்க ( 161 ) " 
என நச்சினார்க்கினியரும் கூறினர் . அவ்வாறு கொள்ள 
வேண்டுதலின்று , ஐஞ்ஏறு ( செய் . 101 ) என்ற தொடர் 
இளம்பூரணத்தில் உள்ளது . இது நச்சினார்க்கினியத்தில் 
இல்லை . இஃது இடைச்செருகலாயிருத்தல் கூடும் .. 


630 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


463. ( எண்ணுப்பெயர் முடிபினை ஆசிரியர் விதந் 
தோதியே முடிப்பார் . ஆதலின் , மெய் என்ற மிகையானே , 
நச்சினார்க்கினியர் நிலைமொழி னகரத்தைக் கெடுக்க ( 161 ) 
என்றார் ; வருமொழி நகரத்தை லனஎன வரூஉம் என்னும் 
பொதுவிதியால் னகரவொற்றாக்க வேண்டும் என்றார் . 
இளம்பூரணருரையில் வருமொழி நகரக்கேடு இலேசினாற் 
கொள்ளப்பட்டது . அவர் பிறவிடங்களிற் கொண்ட கருத்திற்கு 
இது பொருந்திற்றன்று . ஆகலின் இவ்வுரைப்பகுதி இடைச் 
செருகலாக இருத்தல் வேண்டும் . மிகையாற் கொள்ளும் 
செய்தியில் நச்சினார்க்கினியர் பெரும்பான்மையும் 
இளம்பூரணரை வழிமொழிதலாகவே காணுதலின் , இளம் 
பூரணருரை ஈண்டு இடைச்செருகலாதல் வேண்டு மெனத் 
துணியலாம் . 


452 ஆம் சூத்திரத்துக் குறிப்புரையைக் காண்க . ) 


இளம்பூரணம் 


464. ஒன்பதன் முன்னர் நூறு புணர்ந்து தொள்ளாயிரம் 

என முடிதல் 


ஒன்பான் முதல்நிலை முந்துகிளந் தற்றே 
முந்தை ஒற்றே ளகாரம் இரட்டும் 
நூறுஎன் கிளவி நகார மெய்கெட 
ஊஆ ஆகும் இயற்கைத்து என்ப 
ஆயிடை வருதல் இகார ரகாரம் 
ஈறுமெய் கெடுத்து மகாரம் ஒற்றும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஒன்பது என்னும் சொல்லின் முதல் நின்ற 
ஒகரம் , பத்து என்பதனொடு புணரும் வழிக் கூறியவாறு 
போல , ஒகரமிசைத் தகர - ஒற்று மிகும் ; அவ்ஒகரத்தின் முன் 


குற்றியலுகரப்புணரியல் 


631 


நின்ற னகர ஒற்று இரண்டு ளகர ஒற்றாம் . வருமொழியாகிய 
நூறு என்னும் சொல்லும் நகரமாகிய மெய்கெட , அதன்மேல் 
ஏறிய ஊகாரம் ஆகாரம் ஆம் இயல்பையுடைத்து என்பர் ; அம் 
மொழியிடை ஓர் இகரமும் ரகரமும் வரும் : இதற்கு ஈறாகிய 
குற்றியலுகரத்தினையும் அஃது ஏறிநின்றறகார ஒற்றினையும் 
கெடுத்து , ஒரு மகரம் ஒற்றாய் வந்து முடியும் எ - று . 

மெய்கெடுத்து என்றதனான் , நிலைமொழிக்கண் நின்ற 
பகரம் கெடுக்க . 

வருமாறு : தொள்ளாயிரம் - என வரும் . ( 58 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

464. 1 ) ஈறுமெய் : உம்மைத்தொகை - 473 ஆம் சூத்திரத் 
திலும் இவ்வாறே கொண்டுள்ளமை காண்க . 

2 ) நிலைமொழித் துகர உயிர்மெய் குற்றிய லுகரம் 
மெய்யொடும் கெடுமே என்ற இவ்வியல் 28 ஆம் சூத்திர 
விதியால் கெடும் . 


நச்சினார்க்கினியம் 


463. ஒன்பது நூறு வருவழி முடியுமாறு 


ஒன்பான் முதல்நிலை முந்துகிளந் தற்றே 
முந்தை ஒற்றே ளகாரம் இரட்டும் 
நூறுஎன் கிளவி நகார மெய்கெட 
ஊஆ ஆகும் இயற்கைத்து என்ப 
ஆயிடை வருதல் இகார ரகாரம் 
ஈறுமெய் கெடுத்து மகரம் ஒற்றும் . 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஒன்பான் .... அற்று - ஒன்பது என்னும் 
எண்ணின் முதல் நின்ற ஒகரம் , மேல் பத்து என்பதனொடு 
புணரும்வழிக் கூறியவாறு போல ஒரு தகரம் ஒற்றி அதன் 


632 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
மேல் ஏறிமுடியும் ; முந்தை .... இரட்டும் - அவ் ஒகரத்தின் 
முன்நின்ற னகர ஒற்று ளகரஒற்றாய் இரட்டித்து நிற்கும் ; 
நூறு ... என்ப - வருமொழியாகிய நூறு என்னும் எண்ணுப் 
பெயர் நகரமாகிய மெய்கெட அதன்மேல் ஏறிய ஊகாரம் 
ஆகாரமாம் இயல்பையுடைத்து என்பர் புலவர் ; ஆயிடை 
இகரம் ரகரம் வருதல் - அம்மொழியிடை ஓர் இகரமும் 
ரகரமும் வருக ; ஈறு .... ஒற்றும் - ஈறாகிய குற்றுகரத்தினையும் 
அஃது ஏறிநின்ற றகராற்றினையும் கெடுத்து ஒரு மகராற்று 
வந்து முடியும் எ - று . 


மெய் என்றதனான் , நிலைமொழிக்கண் பகரம் 
கெடுக்க . 


வருமாறு : தொள்ளாயிரம் என வரும் . 


இதனை, ஒன்பது என்னும் ஒகரத்தின் முன்னர் வந்த தகர 
ஒற்றின்மேலே ஒகரத்தை ஏற்றி , பகரம் கெடுத்து , குற்றிய 
லுகரம் மெய்யொடும் கெடுத்து , நின்ற னகரஒற்றினை 
இரண்டு ளகர ஒற்றாக்கி , நூறு என்பதன் நகரம் கெடுத்து , 
ஊகாரம் ஆகாரம் ஆக்கி , ளகரத்தின்மேலேற்றி , இகரமும் 
ரகரமும் வருவித்து , விகாரப்பட்ட உயிராகிய ஆகாரத்தின்முன் 
உடம்படுமெய்யகாரம் வருவித்து ( 140 ) , றகர உகரம் கெடுத்து , 
மகர ஒற்று வருவித்து முடிக்க . 

( 58 ) 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


464. ஒன்பான் முதனிலை .... மகாரம் ஒற்றும் . 


‘ முந்தை ஒற்றே ளகாரம் இரட்டும் என்பதற்கு 
“ முன்னின்ற னகரவொற்று இரண்டு ளகரவொற்றாம் ” என 
உரைகாரர் பொருள் கூறி , மெய் என்றதனான் 
நிலைமொழிக்கண் நின்ற பகரத்தைக் கெடுக்குமாறு கூறினர் . 
அவ்வாறு கூறாது , ஒன்பான் இறுதி ( 460 ) என்றவிடத்து 
இறுதி என்பதற்கு இறுதியெழுத்துக்கள் எனப்பொருள் 
கொள்வது போன்று , ஈண்டு முந்தை என்றதற்கு 


குற்றியலுகரப் புணரியல் 


633 


“ முன்னருள்ள எழுத்துக்களது இடத்தில் ” எனப்பொருள் 
கொண்டு ஒற்று ளகரம் என்றதற்கு “ ஒற்றாகிய ளகரம் 
எனவும் பொருள் கொள்ளின் , பகரக் கேட்டினை ஆசிரியர் 
கூறாதுபோயினர் என்ற குற்றம் அவர்மேல் நில்லாது . 


464. [ ‘ முந்தை என்பதற்கு இவர்கூறும் பொருள் 
ஏலாது . அப்பொருள் ஏற்குமெனக் கொள்ளினும் , ஒற்றே 
ளகாரம் ஒற்றாகிய ளகாரம் எனப் பொருள்படாது . முந்தை 
ஒற்றே என்புழி ஏகாரம் பிரிநிலை . உரையாளர்தம் உரையே 
பொருந்துவது என்க . பகரக்கேட்டினை இலேசினாற் 
கோடற்கண் இழுக்கேதும் இல்லை .) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


463. ஒன்பான் முதனிலை ..... மகரம் ஒற்றும் . 


இவ்வாசிரியர் கூற்று அமையாது என்று கருதி 
நன்னூலார் சின்னூலார் பின்னூலார் பலரும் பலவாறு 
கூறினர் . அவையும் இத்தன்மையனவே . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


463. ஒன்பான் முதனிலை......மகார மாகும் . 


இத்திரிபு சொற்பிறப்பு அடிப்படையிற் கூறப்பட்ட 
தன்று , வழங்கற்பாடு பற்றிய இலக்கணநெறி என்பார் 
இயற்கைத் தென்ப என்றார் . யகர ரகரம் என்றது அவ்வவ் 
உயிர்மெய்களை என்றறிக . 


463. [ உரையாசிரியன்மார் கொண்ட இகார ரகாரம் 
என்பதனை விடுத்து , பிகர ரகரம் எனப்பாடம் கொண்டார் 
இவ்வுரைகாரர் . மாயிரு ஞாலம் என ஆகாரவீற்றிற்கு யகர 
உடம்படுமெய் வருதலை இவரும் உடன்படுதலின் 
( 140 உரை) , பண்டைய பாடத்தையே கொண்டிருப்பினும் 
சாலும் .] 


634 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


465. ஒன்று முதல் ஒன்பான்கள் முன்னர் ஆயிரம் 

புணருமாறு- முதல் ஈரெண்கள் ஓர் இர் என நிற்றல் 


ஆயிரக் கிளவி வருஉங் காலை 
முதல் ஈர் எண்ணின் உகரம் கெடுமே . 


இச் .. எனின் , அவ் ஒன்று முதல் ஒன்பான்கள் ஆயிரம் 
என்பதன் முன் வரின் முடியும் முடிபு கூறு ... ற்று . 


( இ - ள் . ) ஆயிரம் என்னும் சொல் , ஒன்று முதல் 
ஒன்பான்கள் முன் வருங்காலத்து , முதல் ஈர் எண்ணின்கண் 
பெற்று நின்ற உகரம் கெட்டு முடியும் எ - று . 


வருமாறு : ஓராயிரம் இராயிரம் - எனவரும் . 


( 59 ) 


நச்சினார்க்கினியம் 


464. ஒன்று , இரண்டு எண்களோடு ஆயிரம் முடியுமாறு 


ஆயிரக் கிளவி வரூஉங் காலை 
முதல்ஈர் எண்ணின் உகரம் கெடுமே . 


இஃது அவ்வொன்று முதல் ஒன்பான்களோடு ஆயிரம் 
முடியுமாறு கூறுகின்றது . 


ள் . ) ஆயிரக் ....... கெடும் - ஆயிரம் என்னும் சொல் , 
ஒன்று முதல் ஒன்பான்கள் முன் வருங்காலத்து , ஒரு இரு 
என்னும் இரண்டு எண்ணின்கண்பெற்றுநின்ற உகரம்கெட்டு 
முடியும் எ - று . 


‘ உகரம் கெடும் எனவே , ஏனையன முன்னர்க் கூறிய 
வாறே நிற்றல் பெற்றாம் . 


வருமாறு : ஓராயிரம் இராயிரம் என வரும் . 


( 59 ) 


635 


குற்றியலுகரப்புணரியல் 
சாத்திரியார் உரைக்குறிப்பு 


465. ஆயிரக் கிளவி ...... உகரம் கெடுமே . 


ஈண்டு , ஒன்று இரண்டு என்பன ஒரு இரு என ஆகும் 
என்று கூறிய பின்னரே ஆங்குள்ள உகரம்கெடும் எனக் 
கூறுதல் பொருந்தும் ஆகலான் , ஆயிரக் கிளவி வரூஉங் 
காலை , முற்கூறு இயற்கை பெறுத லுரித்தே எனத் தனிச் 
சூத்திரமாகவும் , முதலீர் எண்ணின் உகரம் கெடுமே என்பது 
ஒரு தனிச்சூத்திரமாகவும் இருந்திருத்தல் வேண்டும் . ‘ முற்கூ 
றியற்கை பெறுத லுரித்தே எனக் கூறியிராவிடின் , மூன்ற 
னொற்றே வகாரம் ஆகும் ( 467 ) என்றது தொடங்கி ஆறன் 
மருங்கிற் குற்றிய லுகரம் ( 470 ) ஈறாகவுள்ள சூத்திரங்களிற் 
கூறியவற்றால் முவ்வாயிரம் - நாலாயிரம் - ஐயாயிரம் - 
அறாயிரம் - என்பனவற்றிற்கு இலக்கணம் முழுமையும் 
கூறப்படாததேயாகும் . 


465. [ இது கருதியே நச்சினார்க்கினியர் ‘ முதலீர் 
எண்ணின் ஒற்று ( 438 ) என்னும் சூத்திரவுரையுள் 
இறுதிக்கண் , “ மேல் வருவனவற்றிற்கும் , சூத்திரங்களாற் 
கூறும் சிறப்புவிதி ஒழிந்தவற்றிற்கும் இதுவே முடிபாகக் 
கொள்க ” என்று கூறினார் . 

கூறினார் . (உரையுள் இப்பகுதி 
இடைச்செருகல் ஆகலாம் என்று சாத்திரியார் கூறியது 
முன்னர் ( 439 ) மறுக்கப்பட்டமை காண்க . ) 


இடையே 

சூத்திரங்கள் நழுவியிருப்பினும் , 
உரையாளர்தம் உரையால் அக்குறை நிரம்பியுள்ளமை 
காணலாம் .) 


இளம்பூரணம் 


466. ஆண்டு ஓகர இகரங்கள் நீடலும் உடைமை 


முதல்நிலை நீடினும் மானம் இல்லை . 


636 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ச் ... எனின் , எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறு ... ற்று . 


( இ - ள் . ) அம்முதல் ஈர் எண்ணினும் முதற்கண் நின்ற 
ஒகர இகரங்கள் நீண்டு முடியினும் குற்றமில்லை எ - று . 


வருமாறு : ஓராயிரம் ஈராயிரம் - என வரும் . 


( 60 ) 


நச்சினார்க்கினியம் 


465. அவை ஓர் , ஈர் - என உயிர் நீடலுமாம் 


முதல்நிலை நீடினும் மானம் இல்லை . 


இஃது எய்தியதன் மேல் சிறப்புவிதி கூறுகின்றது . 


( இ - ள் . ) முதனிலை .... இல்லை - அம்முதல் ஈரெண் 
ணின் முதற்கண் நின்ற ஒகார இகாரங்கள் நீண்டு முடியினும் 
குற்றமில்லை எ - று . 


வருமாறு : ஓராயிரம் ஈராயிரம் என வரும் . 


( 0 ) 


இளம்பூரணம் 


467. மூன்றன் ஒற்று வகார மாதல் 


மூன்றன் ஒற்றே வகாரம் ஆகும் . 


ச் . 

...எனின் , இதுவும் மாட்டேற்றோடு ஒவ்வாமுடிபு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) மூன்றாம் எண்ணின்கண் நின்ற னகரஒற்று வகர 
ஒற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : முவ்வாயிரம் என வரும் . 


முன் ( 60 ) நிலை என்றதனான் . முதல் நீண்டு வகர 
ஒற்றுக் கெட்டு மூவாயிரம் என்றும் வரும் . 

( 61 ) 


குற்றியலுகரப் புணரியல் 

637 
நச்சினார்க்கினியம் 
466. மூன்றன் னகாரம் வகாரமாதல் 

மூன்றன் ஒற்றே வகாரம் ஆகும் . 

இது மூன்று என்னும் எண் ஆயிரத்தொடு புணருமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) மூன்றன் .... ஆகும் - மூன்று என்னும் எண்ணின் 
கண் நின்ற னகர ஒற்று வகர ஒற்றாகத் திரிந்து முடியும் எ - று . 

முன்னிற் சூத்திரத்து நிலை என்றதனான் ( 465 ) , இதனை 
முதனிலை நீட்டி , வகர ஒற்றுக் கெடுத்து மூவாயிரம் என 
முடிக்க . 

( 61 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

466. 1. வ் : உடம்படுமெய் அன்றென்க . 


இனம்பூரணம் 
468. நான்கன் ஒற்று லகார மாதல் 

நான்கன் ஒற்றே லகாரம் ஆகும் . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) நான்காம் எண்ணின்கண் நின்றனகரஒற்றுலகர 
ஒற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : நாலாயிரம் - என வரும் . 


நச்சினார்க்கினியம் 


467. நான்கன் னகாரம் லகாரமாதல் 


நான்கன் ஒற்றே லகாரம் ஆகும் . 


இது நான்கு என்னும் எண் அதனொடு புணருமாறு 
கூறுகின்றது . 


638 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( இ - ள் . ) நான்கன் ..... ஆகும் 

நான்கு என்னும் 
எண்ணின்கண் நின்ற னகரஒற்று லகரஒற்றாகத் திரிந்து 
முடியும் எ - று . 
வருமாறு : நாலாயிரம் என வரும் . 

( 62 ) 
வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
467. நான்கண் மெய்யே லகாரம் ஆகும் . 

நால் என்னும் முதனிலையோடு ஆயிரம் என்பது 
சேர்ந்து நாலாயிரம் என்றாயது எனல் அமைதி . 

467. ( மொழியியல் நூலார் , நான்கு என்பது நால்கு 
என்ற அடிப்படைச் சொல்லின் திரிபாகக் கருதுதலின் , 
நான்கன்னகரம் லகரமாகத் திரிதல் வேண்டா எனக்கருதுவர். 
பால் புரை புரவி நால்குடன் பூட்டி என்பது நான்கினது 
தொல்லுருவத்தைப் புலப்படுத்துகிறது என்ப . ( பொருந .165 )] 


இளம்பூரணம் 


469. ஐந்தன் ஒற்றுயகாரமாதல் 


ஐந்தன் ஒற்றே யகாரம் ஆகும் . 


இதுவும் அது . 


( இ - ள் .) ஐந்தாம் எண்ணின்கண் நின்ற நகரஒற்று யகர 
ஒற்றாய் முடியும் எ - று . 


வருமாறு : ஐயாயிரம் என வரும் . 


முன்னர் ( 51 ) இவ்வாறு ஓதாமையான் , ஐயகல் ஐயுழக்கு 
உடம்படுமெய் பெற்றன. 

( 63 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


469.1) ஈண்டு யகரம் எழுத்துப்பேறு என்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


639 


நச்சினார்க்கினியம் 


468. ஐந்தன் னகாரம் யகாரமாதல் 


ஐந்தன் ஒற்றே யகாரம் ஆகும் . 


இஃது ஐந்து என்னும் எண் அதனொடு புணருமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஐந்தன் ..... ஆகும் - ஐந்து என்னும் எண்ணின் 
கண் நின்ற நகரஒற்று யகராற்றாகத் திரிந்து முடியும் எ - று . 
வருமாறு : ஐயாயிரம் என வரும் . 

( 63 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

468.1 . ய் : உடம்படுமெய் அன்றென்க . 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


468. ஐந்தன் ஒற்றே யகாரம் ஆகும் . 

நகரமெய் யகரமாதற்குச் சிறிதும் இயைபின்மையின் , 
இவ்விதி சொன்னிலையை நோக்கிக் கூறியதே ஆகும் . ஐந்து 
என்பதன் முதனிலையாகிய ஐ என்பதனோடு ஆயிரம் 
என்னும் சொல் சேர்ந்து ஐயாயிரம் என்றாகியிருக்கின்றது . 
இவ்வாறே ஐ என்னும் முதனிலையோடு உயிர்முதன் 
மொழிகளும் பிறவெழுத்துக்கள் முதலாம் மொழிகளும் 
சேர்ந்து வருகின்றன . ஐயீராயிரத்து ( செய் .101 ) ஐயுணர் 
வெய்தியக் கண்ணும் ( குறள் 354 ) எனவும் , ஐவகை யடியும் 
( செய் . 50 ) எனவும் வருவன காண்க . 


468. ( ஐந்தன் நகராற்று யகரமாகத் திரிதலை மொழி 
யியலார் உடன்படாது வேறுமுடிபு கூறுதலை ரெட்டியா 
ருரையுள்காணலாம் . வருமொழி உயிர்க்கணமாகவும் இடைக் 
கணமாகவும் வருமிடத்து , ஐந்து முடியுமாறு இலக்கிய 
இலக்கண எடுத்துக்காட்டாற் குறிக்கப்பட்டுள்ளது .. 
இவ்வுதாரணங்களைச்சாத்திரியாரும் சுட்டினார் . ) 


640 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இளம்பூரணம் 


470. ஆறு அறு எனக் குறுகி நிற்பவே , ஈற்று உகரம் 

கெட்டு முடிதல் 


ஆறன் மருங்கின் குற்றிய லுகரம் 
ஈறுமெய் ஒழியக் கெடுதல் வேண்டும் .. 


இதுவும் அது . 


( இ - ள் . ) ஆறாம் எண்ணின்கண் நின்ற குற்றியலுகரம் 
தான் ஏறிய மெய்யாகிய றகர ஒற்றுக் கெடாது நிற்ப , உகர 
மாகிய அவ்வீறுதானே கெட்டு முடிதல் வேண்டும் எ - று . 


வருமாறு : ஆறாயிரம் - என வரும் . 


திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் , ஆறன் 
மருங்கின் என ஓதப்பட்டது . ஆறு என்பது அறு எனக் 
குற்றியலுகரம் முற்றியலுகரமாக ஓதப்பட்டு நின்றமையின் , 
அவ் உகரக்கேடு (உயிர் வருவழி ) ஓதப்பட்டது . 


ஈறு எனவும் மெய் எனவும் அவ்வுயிர்மெய்யைப் 
பிரித்துச் செய்கை ஓதினமையான் , அவ்வுயிர்மெய்யினை 
ஒற்றுமை நயத்தான் குற்றியலுகரம் என ஓதினானாகக் 
கொள்க . 


ஆறன் மருங்கின் ஈறு மெய் ஒழியக் கெடும் என்னாது , 
குற்றியலுகரம் என்று ஓதினமையான் , நெடுமுதல் குறுகாதே 
நின்று ஆறாயிரம் என்றுமாம் . 


இன்னும் அதனானே , ஆறாகுவதே ( சொல் . வேற் .18 ) 
என்றாற் போலப் பொருட்பெயர்க்கண் வருமுடிபும் கொள்க . 


மேல் மாட்டேற்றானே ( 39 ) எண்ணாயிரம் என்பது 
முடிந்தது . 


641 


குற்றியலுகரப் புணரியல் 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


470. 1 ) ஆறு நெடுமுதல் குறுகி அறு என நிற்கும் . 
திரிந்ததன் திரிபு பிறிது என்னும் நயத்தால் ஆறு என ஓதினும் 
அஃது அறு வே எனக் கொள்ளல் வேண்டும் . வேண்டவே , 
அதனிறுதி முற்றியலுகரமாதலின் உயிர்முதல் வருமிடத்துக் 
கெட்டது என்க . குற்றியலுகரமாயின் கெடாது தன்மேல் 
உயிரேற இடங்கொடுக்கும் என்பது ஆசிரியர் கொள்கை . 

முற்றுகரமே உயிர்வருமிடத்துக் கெடுதலை ஆசிரியர் 
177258259298299300374375 ஆம் சூத்திரங்களிற் கூறியுள்ளமை 
காண்க . 

2 ) றுகரமாகிய உயிர்மெய்யினை ஒற்றுமை நயத்தான் 
குற்றியலுகரமாக ஓதினார் ; வேற்றுமை நயத்தான் , தான் ஏறிய 
மெய் கெடாது நிற்க முற்றியலுகரம் கெடுதல் வேண்டும் 
என்று பிரித்து ஓதினார் . ( குற்றியலுகரம் 

ஈண்டு 
முற்றுகரத்தையே குறித்தது என்க . ) 


நச்சினார்க்கினியம் 


469. முதல் குறுகிநின்ற ஆறு ஈறு முற்றுகரம் கெட்டு 

முடிதல் 


ஆறன் மருங்கின் குற்றிய லுகரம் 
ஈறுமெய் ஒழியக் கெடுதல் வேண்டும் . 


இஃது ஆறு என்னும் எண் அதனொடு புணருமாறு 
கூறுகின்றது . 


என 


( இ - ள் . ) ஆறன் ....உகரம் - ஆறு என்னும் எண்ணின்கண் 
நின்ற குற்றியலுகரம் நெடுமுதல் குறுகி அறு 
முற்றுகரமாய் நிற்றலின் ; மெய் ஒழிய ஈறு கெடுதல் 
வேண்டும் - அது தானேறிய மெய்யாகிய றகர ஒற்றுக் கெடாது 
நிற்ப , முற்றுகரமாகிய ஈறுதான் கெட்டுப் போதலை 
விரும்பும் ஆசிரியன் எ - று . 


கங்காதரன் 


642 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


வருமாறு : அறாயிரம் என வரும் . 


முன்னர் நெடுமுதல் குறுகும் ( 440 ) என்றவழி அறு 
என நின்ற முற்றுகரத்திற்கே ஈண்டுக் கேடு கூறினார் என்பது 
பெற்றாம் . என்னை ? குற்றியலுகரமாயின் ஏறி முடிதலின் . 
இது குற்றுகரம் திரிந்து முற்றுகரமாய் நிற்றலின் ஈண்டு முடிபு 
கூறினார் . 


முற்றியலுகரம் ஈறுமெய் ஒழியக் கெடும் எனவே , 
குற்றுகரம் கெடாது ஏறிமுடியும் என்பது அருத்தாபத்தியான் 
பெறுதும் . 

ஆறாயிரம் என வரும் . 

மருங்கு என்றதனான் , பிற பொருட்பெயர்க்கண்ணும் 
நெடுமுதல் குறுகாது நின்று முடிதல் கொள்க . 


‘ ஆறாகுவதே ( சொல் . 80 நச் .) என வரும் . 


( 64 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

469. “ இனி ஆசிரியர் ‘ நூறென் கிளவி ஒன்று முதல் 
ஒன்பாற்கு , ஈறுசினை ஒழிய இனவொற்று மிகுமே என்றும் , 
‘ ஆறன் மருங்கின் குற்றிய லுகரம் , ஈறுமெய் யொழியக் 
கெடுதல் வேண்டும் என்றும் , நூறு என்னும் எண் முன்னும் 
ஆறு என்னும் எண்முன்னும் முறையே ஒன்று முதலிய 
எண்களும் ஆயிரமும் வந்து புணரின் , குற்றியலுகரம் கெட 
நின்ற ஒற்றின்மேல் உயிர்வந்து ஒன்றி முடியும் என்றார் . 


" எனவே , ஒன்றின முடித்தல் என்பதனான் , ஏனைக் 
குற்றியலுகர ஈறும் உயிர்முதல் மொழி வந்து புணர்வழிக் 
குற்றியலுகரம் கெட்டு , நின்ற ஒற்றின்மேல் உயிர்வந்து ஒன்றி 
முடியும் என்பதூஉம் பெறப்பட்டதாகலின் , ஈண்டும் 
அவ்வாறே குற்றியலுகரம் கெட நின்ற தகரவொற்றின்மேல் 
எகரவுயிர் வந்தொன்றி ( எழுத்து + எனப்படுவ :) 
எழுத்தெனப்படுவ என முடிந்தது . 


643 


குற்றியலுகரப்புணரியல் 


" அஃதேல் , நாகரிது என்புழி , முன்னர்க் குற்றுகர 
ஓசையும் பின்னர் உயிரோசையும் பெற்று அவ்விரண்டும் கூடி 
நின்றல்லது அப்பொருள் உணர்த்தலாகாமையின் , 
குற்றியலுகரத்து இறுதி முன்னும் புள்ளியீற்று முன் போல 
உயிர்முதன்மொழி வந்தால் அவ்வுயிரேறி முடியும் 
என்னாமோ எனின் , என்னாம் . என்னை ? அங்ஙனம் 
கூறுவார்க்கு , கதவழகிது கனவழகிது என்புழியும் முன்னர் 
முற்றுகரவோசையும் பின்னர் உயிரோசையும் கூடியல்லது 
அப்பொருள் உணர்த்தலாகாமையின் , அவற்றையும் 
முற்றுகரத்தின்மேல் உயிரேறி முடிந்தது எனக் கூறல் 
வேண்டும் ; அவ்வாறன்றி முற்றுகரம் கெட நின்ற ஒற்றின் 
மேல் உயிரேறி முடியும் என்பதே எல்லார்க்கும் ஒப்ப 
முடிந்தது ஆகலானும் , குற்றியலுகரத்திற்கும் உயிர் என்னும் 
குறியீடு கொண்டமையின் , ஒற்றின்மேலன்றி உயிரின்மேல் 
உயிரேறுதல் பொருந்தாமையானும் , நாகரிது என்புழி , இதழ் 
சிறிது குவிதலாகிய முயற்சி ஆண்டுப்பெறப்படாமையின் , 
குற்றியலுகரவோசை ஆண்டு உண்டென்றல் பொருந்தாமை 
யானும் , ஆறன் மருங்கின் என்றல் தொடக்கத்துச் சூத்திரங் 
களொடு முரணுதலானும் , யகரம் வருவழி இகரம் குறுகி 
உகரத்தின் மேல் ஏறி முடியும் என்னாது , இகரம் குறுகும் , 
உகரக்கிளவிதுவரத் தோன்றாது என்றார் ஆகலானும் என்பது . 

“ இங்ஙனம் கூறிய ஆசிரியர் கருத்து நோக்காது , யாம் 
பிடித்ததே சாதிப்போம் என்னும் கருத்தான் , புள்ளியொடு 
நிலையல் என்பதனொடு மாட்டெறிந்து ‘குற்றிய லுகரமும் 
அற்றென மொழிப் எனப் புணரியல் முதற்கண் கூறிய 
சூத்திரத்தினைப் புள்ளி யீற்றுமுன் உயிர்தனித்தியலாது என 
அவ்வியலின் இறுதிக்கண் கூறிய 

சூத்திரத்தொடு 
மாட்டெறிந்து பொருள் கூறி , ஆறாயிரம் நூற்றொன்று 
முதலியவற்றிற்கும் சூத்திரக்கிடக்கை முறை நோக்காது , 
குற்றியலுகரத்தைப் புள்ளியீற்றொடு தாங்கள் மாட்டெறிந்த 
தற்கு ஏற்பவே பொருளுரைத்தார் , மாட்டேற்று முறைமை 
உணராத உரையாசிரியரை உள்ளிட்டோர் எனவுணர்க . 


-முதற்சூத்திர விருத்தியில் சிவஞான முனிவர். 


644 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


470. ஆறன் மருங்கின்......கெடுதல் வேண்டும் . 


நெடுமுதல் குறுக்கமே ( அறு ) முதலில் வரும் என 
நினைத்து உரைகாரர் இச்சூத்திரத்துள்ள குற்றியலுகரம் 
முற்றியலுகரம் எனப் பொருள்படக் கூறப்பட்டது என்றனர் . 
அது பொருந்தாது . 


மூன்று + பத்து என்றிருக்க , ஒன்றுமுதல் ஒன்பான் ( 438 ) 
என்ற சூத்திரத்தான் று கெட , அதன்பின்னர் மூன்றும் ஆறும் 
நெடுமுதல் குறுகும் ( 441 ) என்றதனான் முன் + பத்து என 
ஆகும் என்று கூறப்பட்டமையானும் , அறுபஃது அறுநூறு 
என்றவிடத்து இறுதியெழுத்துக் கெடாதது நோக்கி ஆறன் 
இறுதி அல்வழி யான ( 438 ) எனக் கூறப்பட்டதாயினும் , 
அறாயிரம் என்றவிடத்து இறுதிக் குற்றியலுகரம் கெடும் 
என்று கூறல் வேண்டுமாகலானும் , புணர்ச்சி கூறுமிடத்து 
நிறுத்த சொல்லின் ஈறாகு எழுத்தைப் பற்றியும் குறித்து வரு 
கிளவியின் முதலெழுத்தைப் பற்றியும் முன்னர்க் கூற 
வேண்டுவது இன்றியமையாதது ஆகலானும் , ஈண்டு 
ஆசிரியர் குற்றியலுகரம் எனக் கூறியதே நேரிதாகும் . 


470. ( இறுதிக் குற்றுகரம் கெடும் என்று இவ்வுரைகாரர் 
சிவஞான முனிவரைப் பின்பற்றிக் கூறுகிறார் . அது பொருந் 
தாமையை ரெட்டியார் உரைநோக்கி உணரலாம் . 


தான் ஊர்ந்த மெய் கெடாது நிற்பமுற்றியலுகரமே உயிர் 
முதல் மொழி வருமிடத்துக் கெடும் . குற்றியலுகரம் தான் 
கெடாதே நின்று வருமொழி முதல் உயிரேற இடங் 
கொடுக்கும் என்பது தொல்லுரையாளர் கருத்து . முற்றுகரம் 
உயிர் வருவழிக் கெடுதல் 177 , 259 , 264 , 300 , 375 , 392 என்னும் 
சூத்திரங்களான் உணரலாம் . ) 


குற்றியலுகரப்புணரியல் 


045 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


469. ஆறன் மருங்கின் ... கெடுதல் வேண்டும் . 


இச்சூத்திரத்தில் குற்றியலுகரம் என்றது , அறு 
என்னும் சொல்லிலுள்ள முற்றியலுகரத்தை என்று 
இளம்பூரணரும் நச்சினார்க்கினியரும் கூறிய பொருளே 
அமைவுடையது . சிவஞானமுனிவர் கூறிய பொருள் 
அமைதியின்று . 


469. திரிந்ததன் திரிபு பிறிது என்னும் நயத்தான் ஆறு 
என்பதனை அறு எனக்கொண்டு ஆண்டு நின்ற இறுதி 
யெழுத்தினைக் குற்றியலுகரமாகக் கொள்ளாது முற்றுகர 
மாகக் கொண்ட பண்டையுரையாளரைப் பின்பற்றி 
ரெட்டியார் உரை கூறினார் . சிவஞான முனிவர் கருத்து 
மறுக்கப்பட்டது . முற்றுகரம் கெடுவது போலக் குற்றிய 
லுகரம் கெடுவதாக யாண்டும் ஆசிரியர்கூறார் . எனக் கொள்க . 


சுட்டுமுதல் உகரம் அன்னொடு சிவமணி 
ஒட்டிய மெய்யொழித்து உகரம் கெடுமே . ( 176 நச் . ) 
சுட்டு முதல் இறுதி இயல்பா கும்மே . 
அன்றுவரு காலை ..... 
ஐவரு காலை மெய்வரைந்து கெடுதலும் ( 257,258 ) 
ஞநமவ இயையினும் உகரம் நிலையும் . 
நகர இறுதியும் அதனோ ரற்றே . 
வேற்றுமைக்கு உக்கெட அகரம் நிலையும் . ( 297-299 ) 
‘ வல்லென் கிளவி தொழிற்பெயர் இயற்றே . ( 373 ) 
நாயும் பலகையும் வரூஉங் காலை 
ஆவயின் உகரம் கெடுதலும் உரித்தே ( 374 ) 
ஆயிரம் வருவழி உகரம் கெடுமே . ( 393 ) 


உயிர் வருமிடத்து , நிலைமொழியீற்று முற்றுகரம் தானூர்ந்த 
மெய்யினை நிறுத்திவிட்டுத் தான் கெட்டுப் போதலை 
இச்சூத்திரங்களான் உணரலாம் . ) 


646 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


469. ஆறன் மருங்கின்..... கெடுதல் வேண்டும் . 


( இ - ள் . ) ஆறு என்னும் சொல்லிடத்ததாகிய குற்றிய 
லுகர ஈறு ஆயிரம் என்பதனொடு புணருமிடத்துத்தான் ஊர்ந்து 
நின்ற மெய் கெடுதலினின்று ஒழியத்தான்மட்டும் கெடும் . 


முன் மாட்டேற்றான் ( 440 ) குறுகிநின்ற அறு என்பது 
ஆயிரத்தொடு புணருங்காலை நீண்டு நிற்கும் என்பார் , ஆறன் 
உகரம் என்னாது குற்றியலுகரம் என்றார் . முதல் நீண்டா 
லன்றி அது குற்றியலுகரம் எனற்கு ஏலாமை யறிக . 
ஆறு + ஆயிரம் = ஆறாயிரம் என வரும் . 


இனி உரையாசிரியன்மார் அறு என முதல் குறுகி நின்ற 
சொல்லுக்கே இவ்விதி கூறினார் என்றும் , குற்றுகரமாயின் 
உயிரேறி முடியுமாகலின் கேடு கூறவேண்டா என்றும் கூறி , 
அறாயிரம் என இருவகை வழக்கினும் இல்லாததொன்றை 
எடுத்துக்காட்டியுள்ளனர் . 


ஆசிரியர் இவ்வியலுள் குற்றியலுகர எண்ணுப் பெயர்ப் 
புணர்ச்சிக்குப் பொதுவாகச் சிலவிதிகளைக் கூறிப் பின் 
வருவனவற்றை அவற்றொடு மாட்டெறிந்து , பின்னர் 
வேண்டும் சிறப்பு விதிகளைக் கூறிவருகின்றார் . அம் 
முறைமையான் ஒன்று முதல் ஒன்பான் ஈறாய எண்ணுப் 
பெயர்கள் அளவைப் பெயர்களொடு புணர்தற்கு விதியாக 
முதற்கண் ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் ( 437 ) 
என்னும் சூத்திரத்தான் பொதுவிதி கூறுங்காலை , அதனை 
‘ ஒன்று முதலாக எட்டன் இறுதி ( 433 ) என்னும் சூத்திரத்தி 
லுள்ள விதியொடு மாட்டேற்றிக் கூறுமிடத்து , ஆறு என்னும் 
சொல்லைத் தவிரப் பிறவெல்லாம் ஈற்றுக் குற்றியலுகரம் 
மெய்யொடும் கெடும் எனப் பெறப்படவைத்தார் . ஆண்டு 
ஆறு என்பதனை நீக்கிய காரணம் , அது பத்து என்பதனொடு 
புணருமிடத்து முதல் குறுகி முற்றுகர ஈறாய் ( 440 ) நின்று 
புணர்தலினாலேயாம் . பின்னர் , உயிர் முதலாகிய அளவுப் 


குற்றியலுகரப் புணரியல் 

647 
பெயர்களொடு புணர்தற்கண் அறு என்பது முதல் நீடும் ( 458 ) 
என்றார் . அவ்வழி அது குற்றியலுகரமாக மாறி , ஆறகல் 
ஆறுழக்கு - எனப் புணர்ந்தது . பின்னர் நூறு என்பதனொடு 
புணரும் விதியை ( 460 ) மாட்டேற்றிக்கூறலின் , மீண்டும் ஆறு 
என்பது அறு என முற்றுகரமாகத் திரிகிறது . 


பின்னர் , ஒன்று முதலாகிய எண்ணுப்பெயர்கள் 
ஆயிரத்தொடு புணருமிடத்து , ஒன்று முதல் ஒன்பான் ( 437 ) 
ஒன்று முதலாக எட்டன் ( 433 ) என்னும் விதிகள் 
தொடர்தலான் , அவ்விதிகளின்படி ஆறு அறு எனக் குறுகி 
முற்றுகரமாய் மெய்யொடும் கெடாது நிற்கும் . இச்சூத்திர 
( 469 ) விதிப்படி முதல் நீண்டு குற்றியலுகரமாகி நிற்றலின் , 437, 
433 ஆகிய சூத்திரங்களின் விதிப்படி குற்றியலுகர ஈறு 
மெய்யொடும் கெடுதல் வேண்டும் . அஃதாவது ஆறு என்பது 
ஆயிரத்தொடு புணருங்கால் நெடுமுதல் குறுகுதல் இல்லை 
என்பதை ஆறன் மருங்கின் குற்றியலுகரம் எனப் பெறப்பட 
வைத்தமையான் , அது குற்றியலுகரமாய் நின்றது , அவ்வழி , 
‘ ஒன்று முதலாக . எட்டன் இறுதி ( 433 ) என்னும் விதிப்படி 
மெய்யொடும் கெடும் . அங்ஙனம் மாட்டேற்றான் மெய் 
யொடும் கெடும் என நின்ற விதியை விலக்குதற் பொருட்டு 
‘ ஈறு மெய்யொழியக் கெடுதல் வேண்டும் என்றார் என்க . 


469. குற்றியலுகரம் என்பது ‘திரிந்ததன் திரிபு பிறிது 
என்னும் நயத்தினான் முற்றியலுகரமே . குற்றியலுகரம் 
என்னும் இச்சொல்லைத் தவிர இதனைக் குற்றியலுகரம் 
என்று கோடற்கு முன்னைய இயைபு ஏதுமின்று . அறாயிரம் 
இருவகை வழக்கினும் இல்லாத தொன்று என்னும் 
இவ்வுரைகாரர், முவ்வாயிரம் ( 466 ) முவ்வட்டி ( 452 ) ஐவ்வட்டி 
( 454 ) என்று விதிப்படி புணர்ந்தவற்றிற்கு இருவகை 
வழக்கினும் இன்று சான்றுகாட்ட இயலுமோ ? தம்காலத்து 
இருவகை வழக்கினும் இல்லனவற்றை உரையாசிரியன்மார் 
குறிப்பிட்டனர் என்று கோடல் ஏற்புடைத்தாகாது . உயிர் ஏறி 
முடியும் குற்றியலுகரம் மெய்யை நிறுத்திவிட்டுத் தான் 
கெட்டது என்று கூறுவதனாற் கிட்டும் பயன் ஏதேனு 


648 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
முண்டா ? சூ . 201 430 433 437 என்பவற்றுள் குற்றியலுகரம் 
மெய்யொடும் கெடுதலைக் கூறிய ஆசிரியர் , முற்றியலுகரம் 
மெய்யொழித்துத் தான்மாத்திரம் கெடுதலை சூ . 176 இல் 
குறிப்பிடுவர் . இவ்வாறு குறிக்குமவர் , இச்சூத்திரத்து 
மாத்திரம் குற்றியலுகரம் மெய்யொழித்துக் கெடும் என்று 
கூறுவாரா ? கூறுவாரல்லர் என்க . ) 

- தி.வே.கோ. 


இளம்பூரணம் 


471. ஒன்பது இன்சாரியை பெற்று முடிதல் 


ஒன்பான் இறுதி உருபுநிலை திரியாது 
இன்பெறல் வேண்டும் சாரியை மொழியே . 
இதுவும் அது . 

( இ - ள் . ) ஒன்பது என்னும் எண்ணின் இறுதிக் குற்றிய 
லுகரம் தன் வடிவுநிலை திரிந்து கெடாது , சாரியை யாகிய 
மரபினையுடைய இன்பெற்று முடிதல் வேண்டும் எ - று . 


வருமாறு : ஒன்பதினாயிரம் - என வரும் . 


1 


உருபு என்றும் நிலை என்றும் சாரியை மரபு என்றும் 
கூறிய மிகுதியான் , ஆயிரம் அல்லாத பிற எண்ணின் 
கண்ணும் , பொருட்பெயரிடத்தும் , இன்னும் உகரமும் 
வல்லெழுத்தும் பெற்று முடியும் முடியும் கொள்க . 

( உ - ம் . ) ஒன்பதிற்றுக்கோடி ஒன்பதிற்றொன்று - ஒன் 
பதிற்றுத் தடக்கை ( பரி . 3 ) ஒன்பதிற்றெழுத்து ( தொகை .28 ) 
என வரும் . 

இன்னும் அவ்விலேசானே , மேல் எண்ணாயிரம் என்ற 
வழி , ஒற்றிரட்டுக் கொள்க .2 

( 65 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

471.1 ) இன் சாரியை னகரம் றகரமாதற்கு விதி 122 ஆம் 
சூத்திரத்தாற் கொள்க . ஒன்பது + இன் = ஒன்பதின் எனமுடியும் . 
இன்னின் னகரம் இரட்டிய றகரமாதல் இவ்வியல் 72 ஆம் 


குற்றியலுகரப் புணரியல் 


649 


சூத்திரத்து திரியா என்னும் இலேசினான் கொள்ளப் 
பட்டமை காண்க . ஒன்பதின் + கோடி எனப் புணருமிடத்து , 
னகரம் றகர ஒற்றாக இரட்டும் ; இச்சூத்திர இலேசினான் 
உகரமும் வல்லெழுத்தும் பெற்று முடிதல் கொள்ளப்படும் . 
படவே , ஒன்பதின் + உ + கோடி > ஒன்பதிற்ற் + உ + க் + கோடி - 
ஒன்பதிற்றுக்கோடி என முடியும் . 


2 ) ‘ குறியதன் முன்னர்த் தன்னுரு இரட்டல் என்பதனை 
161 ஆம் சூத்திர விதியாற் கொள்ளாது இலேசினான் 
கொண்டார் , ஆசிரியர் எண்ணுப்பெயர் முடிபினைப் பொது 
விதியாற் கொள்ளாது விதந்தோதுவார் ஆதலின் . இக்குறிப்பு 
முன்னரும் ( 452 ( 3 ) ] காண்க . இலேசினாற் கோடலை , 
ஆசிரியர் கிளந்தோதற்கு ஒப்பாக உரையாசிரியர் 
கொண்டனர் . 


நச்சினார்க்கினியம் 


470. ஒன்பது இன்சாரியை பெறுதல் 


ஒன்பான் இறுதி உருவுநிலை திரியாது 
இன்பெறல் வேண்டும் சாரியை மரபே . 

இஃது ஒன்பது என்னும் எண் அதனொடு புணருமாறு 
கூறுகின்றது . 

( இ - ள் . ) ஒன்பான் ..... திரியாது - ஒன்பது என்னும் 
எண்ணின் இறுதிக் குற்றுகரம் தன் வடிவுநிலை திரிந்து 
கெடாது ; சாரியை மரபு இன்பெறல் வேண்டும் - சாரியை 
யாகிய மரபினையுடைய இன்பெற்று முடிதலை விரும்பும் 
ஆசிரியன் எ - று . 

வருமாறு : ஒன்பதினாயிரம் என வரும் . 

உருவு என்றும் நிலை என்றும் சாரியை மரபு என்றும் 
கூறிய மிகையான் , ஆயிரம் அல்லாத பிற எண்ணின்கண்ணும் 
பொருட்பெயரிடத்தும் இன்னும் உகரமும் வல்லெழுத்தும் 
பெற்று முடியும் முடிபு கொள்க .! 


650 

தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஒன்பதிற்றுக்கோடி ஒன்பதிற்றொன்பது ஒன்பதிற்றுத் 
தடக்கை ஒன்பதிற்றெழுத்து என வரும் . 


இன்னும் இவ்விலேசானே , வேறொரு முடிபின் 
மையின் கூறாதொழிந்த எண்ணாயிரம் என்றவழி ஒற்றி 
ரட்டுதலும் , ஈண்டுக் கூறியவற்றிற்கு ஒற்றிரட்டுதலும் 
கொள்க . 


3 


அளவாகு மொழிமுதல் ( 121 ) என்பதனுள் ‘ நிலைஇய 
என்றதனான் , னகரம் றகரம் ஆதல் கொள்க . 

( 65 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


470. 1. இன் சாரியையது னகரம் றகரமாகத் திரிந்து 
இரட்டுதல் 459 ஆம் சூத்திரத்து மிகையாற் கொள்ளப்பட்டது . 
உகரமும் வல்லெழுத்தும் பெறுதல் இச்சூத்திரத்து 
இலேசினாற் கொள்ளப்பட்டது . 477 ஆம் சூத்திரத்து இலேசி 
னானே , வன்கணம் வருவழி நிலைமொழி ஒன்பது பெறும் 
இன் சாரியையது னகரம் றகரமாக இரட்டுதலும் , உகரம் 
பெறுதலும் , வரும் வல்லெழுத்து மிகுதலும் என இம்மூன்று 
திறமும் ஒருசேரக் கொள்ளப்படும் . 


இன் இற்று எனத் திரியும் என்று தெளிவுறக் 
குறிப்பிடாத குறை நச்சினார்க்கினியர் 

உரையுள் 
காணப்படுகிறது . மூன்று சூத்திரத்து மிகையால் குறிப்பிடும் 
இத்திரிபை , ஒன்பது நிலைமொழியாக அதிகாரப்படும் 
தொடக்கத்தேயே முழுமையாக அவர் குறிப்பிட்டிருக்க 
வேண்டும் எனவும் தோன்றுகிறது . 


2 . 


நிலைமொழிக் குற்றொற்று இரட்டுதலை 
இலேசினாற் கொண்டார் . ( சூ . 433 உரைக்குறிப்புக்காண்க .) 


3. இன்சாரியை னகரம் றகரமாகத் திரிந்து இரட்டுதல் 
நிலைமொழிச் செய்கை . 


குற்றியலுகரப் புணரியல் 


651 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 
470. ஒன்பான் இறுதி .....சாரியை மரபே . 

ஒன்பான் இறுதி உருவுநிலை திரியாது எனவே , 
குற்றுகரம் கெடாது நின்றே இன் என்பதனோடு புணர்தல் 
தெளிவாகும் . இதனானும் மேற்சூத்திரத்திற் குறித்தது அறு 
என்னும் முற்றுகர ஈற்றுச்சொல்லையே என்பது போதரும் , 
ஆறு என்னும் எண்ணுப்பெயரிலுள்ள குற்றுகரவுயிர் 
கெடுதற்கு விதி கூறினாராயின் , ஈண்டும் ஒன்பான் இறுதி 
உயிர்கெட வேண்டும் என்று கூறல் வேண்டுமன்றே ? 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


470. ஒன்பான் இறுதி .....சாரியை மரபே . 


இச்சூத்திரத்திற்கு முன்னர் எட்டு என்பது ஆயிரத்தொடு 
புணர்தற்குரிய விதி கூறிய சூத்திரம் இருந்திருத்தல் வேண்டும் . 
அது காணாமையான் , இச்சூத்திரத்து உருவுநிலை திரியாது 
என்றதனான் , எட்டு என்பதன் ஒற்றுத் திரியாமல் 
எண்ணாயிரம் எனப் புணரும் எனக்கொள்க . 


இளம்பூரணம் 


472. ஒன்று முதல் ஒன்பான்கள் முன்னர் நூறாயிரம் 

முடியுமாறு 


நூறா யிரம்முன் வரூஉங் காலை 
நூறுஎன் இயற்கை முதல்நிலைக் கிளவி , 


இச் ..... எனின் , ஒன்று முதல் ஒன்பான்களொடு , நூறு 
என்னும் அடையடுத்து ஆயிரம் என்பது முடியுமாறு 
கூறு ... ற்று . 


( இ - ள் . ) நூறாயிரம் என்னும் அடையடுத்த மொழி , 
ஒன்று முதன் ஒன்பான்கன்முன் வருங்காலத்து , முதனிலைக் 
கிளவியாகிய ஒன்று என்னும் எண் , மேல் ஒன்று முதல் 


652 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஒன்பான்களொடு முடிந்த நூறு என்னும் சொல் அவ் 
ஒன்றனொடு முடிந்த விகார இயற்கை எய்தி முடியும் . 
வழிநிலைக் கிளவியாகிய இரண்டு முதல் எண்கள் விகாரம் 
எய்தியும் , எய்தாது இயல்பாயும் முடியும் எ - று . 

வருமாறு : ஒரு நூறாயிரம் - என வரும் . 

இரு நூறாயிரம் இரண்டு நூறாயிரம் , முந்நூறாயிரம் 
மூன்று நூறாயிரம் , நானூறாயிரம் நான்கு நூறாயிரம் , 
ஐந்நூறாயிரம் ஐந்து நூறாயிரம் , அறு நூறாயிரம் ஆறு 
நூறாயிரம் , எண்ணூறாயிரம் எட்டு நூறாயிரம் , ஒன்பது 
நூறாயிரம் - என வரும் . 

உரையிற் கோடல் என்பதனான் , தொள்ளாயிரம் என்ற 
மாட்டேறு சென்றதேனும் , அவ்வாறு முடியாது என்று 
கொள்க . 

‘ முன் என்றதனான் , இன்சாரியை பெற்று ஒன்பதி 
னூறாயிரம் என்றுமாம் . 


நிலை என்றதனான் , மூன்றும் ஆறும் இயல்பாய் 
முடியும் முடிபின்கண் நெடுமுதல் குறுகாமை கண்டுகொள்க . 

இன்னும் அதனானே , நானூறாயிரம் என்புழி வரு 
மொழி நகரக்கேடு கொள்க . ! 

( 66 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

472. 1 ) நான்கு + நூறாயிரம் , குற்றியலுகரம் மெய் 
யொடும் கெடவே ( 434 ) , நான் + நூறாயிரம் என்றாம் ; 
வருமொழி நகரம் 150 ஆம் சூத்திரவிதியான்னகரமாகத் திரிய , 
நான் + னூறாயிரம் ஆம் . இச்சூத்திரத்து இலசினான் நிலை 
மொழி னகரம் கெடவே , நானூறாயிரம் என முடியும் . 
வருமொழி பொதுவிதியான் முடியும் . நிலைமொழி 
எண்ணுப்பெயர் பொதுவிதியான் முடியாது , சிறப்புவிதியான் 
முடிபெய்தல் வேண்டும் . ஆசிரியர் அச்சிறப்புவிதி ஓதாவழிச் 
சூத்திரத்து இலேசினான் முடிப்பது உரையாசிரியர்தம் 
கொள்கை . 


குற்றியலுகரப்புணரியல் 


653 


ஈண்டு உரையாசிரியர் இலேசினான் கொண்ட முடிபு 
பிறழ்ந்துள்ளமை காண்க . வருமொழி நகரக்கேடு கொள்க 
என்று எழுதுகிறார் . நான்கு + நூறாயிரம் > நான் + நூறாயிரம் 
நான் + ஊறாயிரம் = நானூறாயிரம் - என உரையாசிரியர் 
முடிப்பது நச்சினார்க்கினியர் உரையுள் காணப்பட்டிலது . 
வருமொழி பொதுவிதியான் முடிவதும் , நிலைமொழி 
சிறப்புவிதியான் முடிவதும் ஈண்டுப் பிறழ நிகழ்ந்துள்ளமை 
452 ஆம் சூத்திரவுரைக் குறிப்புள்ளும் ( 2 ) , ( 3 ) காண்க . நிலை 
மொழி னகரம் 161 ஆம் சூத்திரத்துப் பொதுவிதியான் 
முடிக்கலாகாமையும் உணர்க . 


நச்சினார்க்கினியம் 


471. ஒன்றுமுதல் ஒன்பான் எண்களொடு நூறாயிரம் 

முடியுமாறு 


நூறா யிரம்முன் வருஉங் காலை 
நூறன் இயற்கை முதல்நிலைக் கிளவி . 


இஃது ஒன்று முதல் ஒன்பான்களொடு நூறு என்னும் 
எண்அடை அடுத்த ஆயிரம் முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) நூறாயிரம் .... காலை - நூறாயிரம் என்னும் 
அடையடுத்தமொழி , ஒன்று முதல் ஒன்பான்கள் முன் 
வருமொழியாய் வருங்காலத்து ; முதனிலைக் கிளவி நூறன் 
இயற்கை - ஒன்று என்னும் முதனிலைக்கிளவி , ஒன்று முன் 
நூறு என்னும் எண்ணொடு முடிந்தாற்போல விகாரம் எய்தி 
முடியும் ; எனவே , வழிநிலைக்கிளவியாகிய இரண்டு 
முதலிய எண்கள் விகாரம் எய்தியும் எய்தாது இயல்பாயும் 
முடியும் எ - று . 


வருமாறு : ஒரு நூறாயிரம் என வரும் . 


ஏனையன இருநூறாயிரம் இரண்டு நூறாயிரம் , முந் 
நூறாயிரம் மூன்று நூறாயிரம் , நானூறாயிரம் நான்கு 


654 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நூறாயிரம் , ஐந்நூறாயிரம் ஐந்து நூறாயிரம் , அறுநூறாயிரம் 
ஆறு நூறாயிரம் , எண்ணூறாயிரம் எட்டு நூறாயிரம் , ஒன்பது 
நூறாயிரம் என வரும் . 


1 


இவ்விகாரப்பட்டனவற்றிற்குக் குற்றுகரம் மெய் 
யொடும் கெடுத்து முதல் ஈரெண்ணின் ஒற்று ரகரமாக்கி உகரம் 
வருவித்து , மூன்றும் ஆறும் நெடுமுதல் குறுக்கி , மூன்றன் 
ஒற்று நகரமாக்கி , நான்கும் ஐந்தும் ஒற்று மெய் திரியா ஆக்கி , 
எட்டன் ஒற்று ணகாரமாக்கி , இலேசுகளாற் கொண்ட 
செய்கைகளில் வேண்டுவனவும் கொணர்ந்து முடிக்க . 


ஏற்புழிக்கோடல் என்பதனான் , தொள்ளாயிரம் என்ற 
முடிபினொடு மாட்டேறு சென்றதேனும் அவ்வாறு முடியா 
தென்று கொள்க . முன் என்றதனான் , இன்சாரியை பெற்று 
ஒன்பதினூறாயிரம் என்றுமாம் . நிலை என்றதனான் , 
மூன்றும் ஆறும் இயல்பாக முடிவுழி நெடுமுதல் குறுகாமை 
கொள்க .4 

( 66 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


471. 1. இரண்டு முதலிய எண்ணுப்பெயர்களும் 
அவற்றின் திரிபாகிய இரு முதலியனவும் நூறாயிரம் என்னும் 
வருமொழியுள் நூறு என்பதற்குத் தாம் அடைமொழி யாதல் 
கூடாது ; தொகைப்பொருள் மாறுபடாதெனினும் , நூறா 
யிரமே வருமொழி . 


2. எண் என்பதன் ணகாரம் இரட்டலும் , நான் என்பதன் 
னகாரம் கெடுதலும் என இவை . 


3. ஒன்பது + நூறாயிரம் என்னும் புணர்நிலையே 
கூறப்பட்டதன்றி , ஒன்பது + நூறு என்னும் புணர்நிலை ஈண்டு 
இடம் பெறாது என்பது . 


4. மூன்று நூறாயிரம் , ஆறு நூறாயிரம் என்க . 


குற்றியலுகரப்புணரியல் 


655 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


471. நூறா யிரமுன் ...... முதனிலைக் கிளவி . 


உரையாளர் , “ முதனிலைக் கிளவிக்கு இவ்வாறு விதி 
கூறவே , வழிநிலைக் கிளவி விகாரம் எய்தியும் எய்தாததும் 
வரும் " என்று கூறி உதாரணம் காட்டினர் . இரண்டு நூறாயிரம் - 
மூன்று நூறாயிரம் - என்னுமிடத்து , நூறாயிரம் என்பது தனிச் 
சொல்லாய் நிற்பது போல , இருநூறாயிரம் - முந்நூறாயிரம் - 
என்னுமிடத்து , நூறாயிரம் என்பது தனிச்சொல்லாய் 
நிற்றலின்று . ஆண்டு , இருநூறு - முந்நூறு - என்பவை 
ஒருமொழித் தன்மையில் நின்று , ஆயிரம் என்னும் வரு 
மொழியோடு புணர்ந்தன எனினும் ஒக்கும் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


471. நூறா யிரமுன் .... முதனிலைக் கிளவி . 


முதனிலைக் கிளவியை மாட்டெறிந்து கூறி ஏனைய 
வற்றைக் கூறாமையின் , அவை இரண்டு நூறாயிரம் , மூன்று 
நூறாயிரம் ........ ஒன்பது நூறாயிரம் - எனத் திரியாது 
வருமென்பது ஆசிரியர் கருத்தாம் . 


இதனை ஒன்றுமுதல் ஒன்பான் எண்ணுப் பெயர்கட்குப் 
பொதுவாகவும் , ஒன்று என்பதற்குச் சிறப்பாகவும் கூறியதாகக் 
கொள்வர் உரையாசிரியன்மார். 


ஆசிரியர் கருத்து ஏனைய எண்கள் திரியாவென்பதே 
யாம் . என்னை ? இருநூறாயிரம் முந்நூறாயிரம் என வரின் , 
நிலைமொழி இருநூறு முந்நூறு என்றும் வருமொழி ஆயிரம் 
என்றும் பொருள்படும் ; ஒரு நூறாயிரம் என்பதன்கண் அவ் 
ஐயம் நிகழாது . ஒன்று நூறாயிரம் என நிற்பின் ஒன்றுபட்ட 
அல்லது பொருந்திய நூறாயிரம் எனப் பொருள்திரிபு நேரிடும் 
என்க . 


656 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


47 / . ஏனைய எண்கள் திரியா என்று கூறும் இவ்வுரை 
காரர் , 392 ஆம் சூத்திர உரையுள் , கூறிய என்றதனான் 
சிறுபான்மை எழுநூறாயிரம் என வருதலை அடக்கிக் 
கொள்கிறார் ; நூறாயிரத்திற்கு எழு அடையாகாமல் , 
ப்புணர்நிலை எழுநூறு + ஆயிரம் என நிலைவருமொழிகள் 
செய்யவும் இடனாமாறு நோக்கிற்றிலர் .) 


இளம்பூரணம் 


473 , நூறு என்பதனோடு , ஒன்று முதல் ஒன்பான்கள் 

புணருமாறு 


நூறுஎன் கிளவி ஒன்று முதல் ஒன்பாற்கு 
ஈறுசினை ஒழிய இனஒற்று மிகுமே . 


இச் .... எனின் , நூறு என்பதனோடு ஒன்று முதல் 
ஒன்பான்களைப் புணர்த்தல் நுதலிற்று . 


இ - ள் . ) நூறு என்னும் சொல் , ஒன்று முதல் ஒன்பான்க 
ளொடு புணருமிடத்து , ஈறாகிய குற்றியலுகரமும் அவ்வுகரம் 
ஏறிய மெய்யாகிய சினையும் கெடாது நிற்ப , சினைக்கு 
இனமாகிய ஒற்று மிக்கு முடியும் எ - று . 


வருமாறு : நூற்றொன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து 
ஆறு ஏழ் எட்டு ஒன்பஃது - என வரும் . 


ஈறுசினை என்றோதிய மிகையானே , நூறு என்பத 
னொடு , பிற எண்ணும் , பிற பொருட்பெயரும் , இவ்விதியும் 
பிறவிதியும் பெற்று முடியுமாறு கொள்க . 


( உ - ம் . ). நூற்றுக்கோடி நூற்றுப்பத்து நூற்றுத் 
தொண்ணூறு எனவும் , நூற்றுக்குறை நூற்றடுக்கு எனவும் 
வரும் . 


குற்றியலுகரப் புணரியல் 


657 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

473. 1 ) ஈறுசினை : உம்மைத் தொகை ; 464 ஆம் 
சூத்திரத்துள்ளும் காண்க . 

2 ) இவ்வியல் ஆறாம் சூத்திரத்துள்ளும் இவ்வாட்சி 
காண்க. 

3 ) அடிகளாசிரியர் பதிப்பில் ஏழு என்றுள்ளது ; அச்சுப் 
பிழை போலும் . ஏழ் என்றிருத்தல் வேண்டும் . 

நச்சினார்க்கினியம் 
472. ஒன்றுமுதல் ஒன்பான் எண்ணுப்பெயர் வருவழி , 

நூறு முடியுமாறு 
நூறு என் கிளவி ஒன்று முதல் ஒன்பாற்கு 
ஈறுசினை ஒழிய இன ஒற்று மிகுமே . 

இது நூறு என்பதனோடு ஒன்று முதல் ஒன்பான்களைப் 
புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) நூறு ..... ஒன்பதற்கு - நூறு என்னும் எண்ணுப் 
பெயர் ஒன்று முதல் ஒன்பான்களொடு புணருமிடத்து ; ஈறு 
சினை ஒழியா- ஈறாகிய குற்றுகரம் தன்னாற் பற்றுப்பட்ட 
மெய்யொடும் கெடாது நிற்ப ; இன ஒற்று மிகும் - அச் 
சினைக்கு இனமாகிய றகர ஒற்று மிக்க முடியும் எ - று . 

வருமாறு : நூற்றொன்று என வரும் . இரண்டு முதல் 
ஒன்பது அளவும் செய்கையறிந்து ஒட்டுக. 

‘ ஈறுசினை ஒழிய என்றோதிய மிகையான் , நூறு 
என்பதனொடு பிற எண்ணும் பிற பொருட்பெயரும் 
இவ்விதியும் பிறவிதியும் எய்தி முடிதல் கொள்க . 

நூற்றுப்பத்து - நூற்றுக்கோடி - நூற்றுத்தொண்ணூறு - 
எனவும் , நூற்றுக்குறை - நூற்றிதழ்த்தாமரை - நூற்றுக்காணம் 
நூற்றுக்கான் மண்டபம் - எனவும் , இனஒற்று மிக்கன கொள்க . 

இன்னும் இதனானே , இருநூற்றொன்று இரண்டு 
நூற்றொன்று என நூறு அடையடுத்தவழியும் கொள்க . ( 68 ) 


கங்காதரன் -2 


658 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


473. நூறென் கிளவி .......இனவொற்று மிகுமே . 


“ ஈறு சினை என்று ஓதிய மிகையானே , இருநூற் 
றொன்று இரண்டு நூற்றொன்று என நூறு அடையடுத்த 
வழியும் கொள்க ” என்றார் நச்சினார்க்கினியர் . இதனை 
அடையொடு தோன்றினும் ( III ) என்றதனாற் கொள்ளல் 
கூடும் . 


473. ( நூறு அடையடுத்த வழியும் இவ்விதியான் முடியு 
மாற்றை ஈறுசினை என்றோதிய மிகையான் நச்சினார்க் 
கினியர் அடக்கினார் . அஃது அடை யொடு தோன்றினும் 
என்னும் பொதுவிதியான் பெறப்பட்டாது , ஆசிரியர் 
எண்ணுப்பெயர் முடிபினை விதந்தே ஓதுவாராகலின் என்க . ) 


வேங்கடராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


472. நூறென் கிளவி .... இனவொற்று மிகுமே . 


ஈறுசினை என்றது இறுதிச்சினை ( 234 ) என்பது 
போல வந்தது . ஈறாகிய சினையெழுத்து றுகரம் . ஒழிய - 
தவிர . ஈறாகிய சினையெழுத்தேயன்றி இனவொற்று மிகும் 
என்றவாறு . ஈறுசினை ஒழிய ( 469 ), ஒட்டிய மெய்ஒழித்து 
( 176 ) என்னுமிடத்து , ஒழிதல் என்னும் சொல்லின் பொருளை 
நோக்குக . இனவொற்று மிகவே , நூற்று என அமையும் . 
புள்ளியீற்றுமுன் ( 138 ) என்னும் சூத்திரத்தான் , குற்றுகர 
வீற்றுமேல் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது என்னும் 
உயிர்முதன் மொழிகள் ஏறிமுடியும் . மெய்ம் முதன் 
மொழிகள் வருமிடத்துக் குற்றியலுகரம் கெடாதாகலின் 
நூற்று மூன்று - நூற்று நான்கு - என்று வரும் . 


சிவஞானமுனிவர் , இச்சூத்திரத்தானும் ஆறன் 
மருங்கிற் குற்றியலுகரம் என்னும் சூத்திரத்தானும் குற்றிய 
லுகரம் கெட நின்ற ஒற்றின்மேல் உயிர்வந்து ஒன்றி முடியும் 


குற்றியலுகரப்புணரியல் 


659 


என்று ஆசிரியர் விதித்தார் என்று பொருள்கொண்டார். நூறு 
என்பதில் குற்றியலுகரம் கெட்டதாயின் , நூற்று மூன்று நூற்று 
நான்கு என்று வருதல் அமையாது . ஒன்று முதல் ஒன்பது 
முடியவுள்ள ஒன்பது எண்ணுப்பெயர்களுக்கும் ஒருங்கே விதி 
கூறியிருப்ப , அவற்றுள் மூன்று நான்கு என்னும் இரண்டு 
எண்ணுப்பெயர்கட்கு மட்டும் ஒருவிதியும் , ஏனைய 
ஏழற்கும் ஒருவிதியும் ஆமோ ? மூன்று நான்கு என்பவை 
மெய்ம்முதன்மொழி ஆகலின் அவை வந்தவழிக் குற்றிய 
லுகரம் கெட்டிலது எனின் , இவ்விரண்டு எண்ணுப்பெயர் 
வரும்வழிக் குற்றுகரம் கெடாதிருக்கும் என்று அடுத்து வேறு 
சூத்திரத்தால் சிறப்புவிதி கூறியிருத்தல் வேண்டுமென்றே ? 
ஆசிரியர் அவ்வாறு கூறாததனான்சிவஞான முனிவர்கூற்றுப் 
பொருந்துவதன்று . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


472. நூறென் கிளவி ஒன்று முதல் ஒன்பாற்கு 

ஈறுசினை ஒழியா இன ஒற்று மிகுமே . 


இ - ள் . ) நூறு என்னும் எண்ணுப்பெயர், ஒன்று முதல் 
ஒன்பது வரையுள்ள எண்ணுப்பெயர் வருமிடத்து , ஈறாகிய 
குற்றியலுகரமும் அஃது ஊர்ந்து நின்ற றகரமும் நீங்கா : 
ஆண்டு அச்சினையெழுத்தாகிய றகர ஒற்று மிகும் . 


ஈறுசினை என்றது உம்மைத்தொகை . ஈறும் சினையும் 
என விரித்து ஒழியா என்பதற்கு வினை முதலாக்குக . 


நூற்றொன்று - நூற்றிரண்டு .... நூற்றொன்பது - என 
ரும் . இருநூற்றொன்று முந்நூற்றொன்று என அடையடுத்து 
வரினும் இதுவே விதியெனக் கொள்க . 


‘ ஈறுசினை ஒழியா என்பதே பாடம் என்பது “ ஈறாகிய 
குற்றியலுகரமும் அவ்வுகரம் ஏறிய மெய்யாகிய சினையும் 
கெடாது நிற்ப என்னும் இளம்பூரணர் உரையான் 
தெளியப்பட்டது . 


660 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


அன்றி , ஒழிய என்பதே பாடமாகக் கருதின் அவருரை 
பொருந்தாததாகும் . என்னை ? சூத்திர அமைதியை நோக்கின் , 
‘ ஈறுசினை ஒழிய இனவொற்று மிகுமே என்பதற்கு 
ஈறுசினை மிகாதொழிய இனவொற்று மிகும் ” என்பது 
பொருளாதலன்றி , “ ஈறு கெடாது நிற்ப ” எனப் பொருள் 
கோடற்கு இயையாதென்க. காரணம் , பிற சூத்திரங்களில் 
ஒழிய என்பது ( தொடர்ந்து வரும் ) கெடும் என்ற 
சொல்லையே நோக்கி நிற்கின்றது ; ஆயின் இச்சூத்திரத்து 
மிகும் என்பதை நோக்கி நிற்கின்றதாகலின் என்க . 


472. ( சூத்திரப் பொருளுரைக்கும் வாக்கிய முடிபு ஏற்ப 
இலது . நீங்கா என்னும் முற்று நீங்காது என வினையெச்சமாக 
நிற்றல் வேண்டும் . எண்ணுப்பெயர் ... நீங்காது ... ஒற்று 
மிகும் என்பது வாக்கிய முடிபு . 


இவ்வுரைகாரர் ஈறுசினை என்பதனை உம்மைத் 
தொகையாகக் கொண்டாற் போல , 209ஆம் சூத்திரத்துள் 
இறுதி வகரம் என்னும் தொடர்க்கு உரையாசிரியன்மார் 
உம்மைத்தொகையாகப் பொருள் கொண்டனர் . “ பொருள் 
வேறுபடாது செல்லின் இதுவுமோர் உரைநலம் ” என்று 
கருதாது , அவ்வுரையை இவர் ஏற்றிலர். 


இருநூற்றொன்று முந்நூற்றொன்று என்னும் புணர் 
நிலைத் தொடர்களில் இரண்டும் மூன்றும் நூற்றொன்று 
என்பதற்கு அடையாதலேயன்றி , இருநூறு + ஒன்று - முந்நூறு + 
ஒன்று - என்றும் புணர்நிலை அமையும் . மேலைச் சூத்திரக் 
குறிப்பு நோக்குக . 


ஒழிதல் - தங்குதல் என்னும் பொருட்டாக உரை 
யாசிரியன்மார் கொண்டனர் . மன்னர் வாய்மொழி , நம்பால் 
ஒழிகுவதாயின் ( சிலப் . 26 : 11 ) . அத்தங்குதலை விளக்கவே , 
கொடது நிற்ப என்று ஒழிய என்ற சொற்குப் பொருள் 
கூறினர் . ஒழித்து -தங்கச்செய்து . 


குற்றியலுகரப் புணரியல் 

661 
சூ . 176 ஒட்டிய மெய் ஒழித்து - தான் பொருந்திய 
மெய்யினை நிறுத்தி ; 


283. மெய்அவண் ஒழிய - தன்னான் ஊரப்பட்ட மெய் 
கெடாது அச்சொல்லிடத்தேயே நிற்க ; 


315. முதனிலை ஒழிய ( முன்னவை கெடுதலும் ) 
முன்நின்ற அகரம் கெடாது நிற்ப ; 


347 மெய் ஒழித்து - ஏறி நின்ற மெய்யை ஒழித்து 
( நிறுத்தி ) ; 


350. அப்பெயர் மெய் ஒழித்து ( அன்கெடு வழியும் ) 
அவ்வியற்பெயரில் தான் ஏறிய மெய் நிற்க ; 


469. ‘ ஈறுமெய் ஒழிய ( க் கெடுதல் வேண்டும் ) - தான் 
ஏறிய மெய்யாகிய றகரவொற்றுக் கெடாது நிற்ப ; 


472. ஈறுசினை ஒழிய ( இனவொற்று மிகுமே ) - ஈறாகிய 
குற்றியலுகரம் தன்னாற்பற்றப்பட்ட மெய்யொடும் கெடாது 
நிற்ப . 


இவ்விடத்தெல்லாம் ஒழித்து நிற்கச்செய்து எனவும் , 
எச்சதத்திரிபாக ( ஒழிய ) நிற்க எனவும் பொருள்படுதல் 
காணலாம் . ஒழிய என்னும் நான்கும் ( உரிய இடத்தே 
கெடாது ) நிற்ப என்று பொருள்படவே வந்துள 


உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் உரைத்த பொருள் 
மேற்குறித்தவை . இளம்பூரணர்க்கும் இதுவே பொருள் . 


ஈறுசினை ஒழிய என்று கொண்ட பாடம் பொருந்தும் 
படியை இவ்வாற்றால் தெளிக . ) 


662 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இளம்பூரணம் 


474. அதனோடு , ஒன்று முதல் ஒன்பான்கள் 

அடையடுத்தவழிப் புணருமாறு 
அவைஊர் பத்தினும் அத்தொழிற்று ஆகும் . 

இச் .... எனின் , அந்நூறு என்பதனோடு , பத்து , ஒன்று 
முதல் ஒன்பான்கள் அடையடுத்தவழி புணருமாறு 
கூறு .... ற்று . 

( இ - ள் . ) அந்நூறு என்பது , ஒன்று முதல் ஒன்பான் 
ஊரப்பட்ட பத்தினொடு புணருமிடத்தும் , அத்தொழிற்றாய் 
இனஒற்று மிக்கு முடியும் எ - று . 

வருமாறு : நூற்றொருபஃது இருபஃது முப்பஃது 
நாற்பஃது ஐம்பஃது அறுபஃது எழுபஃது எண்பஃது - என 
வரும் . 

‘ ஆகும் என்றதனான் , நிலைமொழி அடையடுத்து 
வரும் முடிபும் கொள்க . 


( உ - ம் . ) ஒரு நூற்றொருபஃது - என ஒட்டுக . 


( 68 ) 


நச்சினார்க்கினியம் 


473. ஒருபஃது முதலியன வருவழியும் , நூறு அற்றாதல் 


அவைஊர் பத்தினும் அத்தொழிற்று ஆகும் . 


இஃது அந்நூறு என்பதனொடு , பத்து , ஒன்று முதல் 
எட்டு எண்கள் அடையடுத்த வழிப் புணருமாறு 
கூறுகின்றது . 


( இ - ள் . ) அவை ஊர்பத்தினும் - அந்நூறு என்பது நின்று , 
முற்கூறிய ஒன்று முதல் ஒன்பான்களை ஊர்ந்து வந்த பத்து 
என்பதனொடு புணருமிடத்தும் ; அத்தொழிற்று ஆகும் 
ஈறுசினை ஒழியா இன ஒற்று மிக்கு முடியும் எ - று . 


குற்றியலுகரப்புணரியல 


663 


வருமாறு : நூற்றொருபஃது இருபஃது முப்பஃது 
நாற்பஃது ஐம்பஃது அறுபஃது எழுபஃது எண்பஃது என 
வரும் . 


மற்று , நூற்றொன்பது அவை ஊரப்பட்டு வந்தது 
அன்மை உணர்க . 


‘ ஆகும் என்றதனான் , ஒருநூற்றொருபஃது இருநூற் 
றொருபஃது என நிலைமொழி அடையடுத்து முடியும் 
முடிபும் கொள்க . 

( 68 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


473. 1. ஏற்புழிக் கோடலான் ஒன்பான் என்பது 
நீக்கப்படும் என்க . 


2. ஒன்பஃது எனத் தவறாக அடுத்து எண்ணற்க . 


3. நிலைமொழி ஒருநூறு இருநூறு முந்நூறு என 
அடையடுத்து வரினும் , வருமொழியொடு கூடியவழிப் 
பொருள் மாறுபடாது என்க , அது சிற்றெண்ணே யாதலின் . 


இளம்பூரணம் 


475. அதனோடு , அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் 

முடியுமாறு 


அளவும் நிறையும் ஆயியல் திரியா 
குற்றிய லுகரமும் வல்லெழுத்து இயற்கையும் 
முற்கிளந் தன்ன என்மனார் புலவர் . 


இச் .... எனின் , அந்நூறு என்பதனொடு புணருமிடத்து , 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியுமாறு கூறு ..... ற்று . 


( இ - ள் . ) அந்நூறு என்பதனொடு புணருமிடத்து , 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் மேற்கூறிய இயல்பின் 


664 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


திரியாதே நின்று , இனஒற்று மிக்கு முடியும் . அவ்விடத்துக் 
குற்றியலுகரம் கெடாமையும் , இனஒற்று மிக்கு வன்தொடர் 
மொழியாய் நின்றமையான் வருமொழி வல்லெழுத்து மிகும் 
இயல்பும் , மேல் வன்தொடர்மொழிக்குக் கூறிய தன்மைய 
என்று சொல்லுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) நூற்றுக்கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி அகல் உழக்கு - எனவும் , கழஞ்சு தொடி பலம் - எனவும் 
வரும் . 


திரியா என்றதனான் , நூறு என்பது அடையடுத்த 
வழியும் இவ்விதி கொள்க . 


( உ - ம் . ) ஒருநூற்றுக்கலம் இருநூற்றுக்கலம் - என 
ஒட்டுக . 

( 1 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


475. 1 ) இவ்வியல் 21 ஆம் சூத்திரத்திற் கூறிய முடிபு 
என்க . 


நச்சினார்க்கினியம் 


474. அளவு நிறைப் பெயர் வருவழியும் அற்றாதல் 


அளவும் நிறையும் ஆயியல் திரியா 
குற்றிய லுகரமும் வல்லெழுத்து இயற்கையும் 
முற்கிளந் தன்ன என்மனார் புலவர் . 


இது நூறு என்பதனோடு அளவுப்பெயரும் நிறைப் 
பெயரும் முடியுமாறு கூறுகின்றது . 


( இ - ள் . ) அளவும்.....திரியா - நூறு என்பதனோடு 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் புணருமிடத்து , 
முற்கூறிய இயல்பின் திரியாது இனஒற்று மிக்கு முடியும் ; 
குற்றியல் ... இயற்கையும் - அவ்விடத்துக் குற்றியலுகரம் 


குற்றியலுகரப்புணரியல் 


665 


கெடாமையும் , இனஒற்று மிக்கு வன்தொடர்மொழியாய் 
நிற்றலின் வருமொழி வல்லெழுத்து மிகும் இயல்பும் ; 
முற்கிளந்தன்ன..... புலவர் - வல்லொற்றுத் தொடர்மொழி 
வல்லெழுத்து மிகுமே ( 426 ) என வன்தொடர்மொழிக்குக் 
கூறிய தன்மையவாய் முடியும் என்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) நூற்றுக்கலம் சாடி தூதை பானை நாழி மண்டை 
வட்டி அகல் உழக்கு எனவும் , கழஞ்சு தொடி பலம் எனவும் 
வரும் . 

திரியாது என்றதனான் , நூறு என்பது அடையடுத்த 
வழியும் இவ்விதி கொள்க . 

அஃது ஒரு நூற்றுக்கலம் இருநூற்றுக்கலம் என 
வரும் . 

( 9 ) 
இளம்பூரணம் 


476. ஒன்றுமுதல் எட்டு ஈறாகிய எண்கள் அடையடுத்த 

பத்தனோடு , ஒன்று முதல் ஒன்பான்கள் புணருமாறு 
ஒன்று முதல் ஆகிய பத்து ஊர் கிளவி 
ஒன்று முதல் ஒன்பாற்கு ஒற்று இடை மிகுமே 
நின்ற ஆய்தம் கெடுதல் வேண்டும் . 

ச் ..... எனின் , ஒன்று முதல் எட்டு ஈறாக எண்கள் 
அடையடுத்த பத்தனோடு ஒன்று முதல் ஒன்பான்களைப் 
புணர்த்தல் நுதலிற்று . 

இ - ள் . ) ஒன்று முதல் எட்டு ஈறாக பத்து என்னும் எண் 
ஊரப்பட்ட சொற்கள் , அவ்ஒன்று முதல் ஒன்பான்கள் 
வருமொழியாய் வந்து புணருமிடத்து , ஆண்டு நின்ற ஆய்த 
கெட்டு முடிதல் வேண்டும் ; கெட்டவழி , இன ஒற்றாய் ஒரு 
தகர ஒற்று இடைமிக்கு முடியும் எ - று . 

வருமாறு : ஒரு பத்தொன்று இருபத்தொன்று , 
ஒருபத்திரண்டு இருபத்திரண்டு , ஒருபத்து மூன்று இருபத்து 
மூன்று - என ஒட்டிக்கொள்க . 


666 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நின்ற என்றதனான் , மேல் ( 71 , 72 ) ஒரு பதிற்றுக்கலம் 
என்னு முடிபிற்கு இன் பேறும் கொள்க . 

( 70 ) 


நச்சினார்க்கினியம் 


475. ஒருபஃது முதலிய எண்கள் , ஒன்று முதல் 

ஒன்பானொடு புணர்தல் 


ஒன்று முதல் ஆகிய பத்து ஊர் கிளவி 
ஒன்று முதல் ஒன்பாற்கு ஒற்று இடை மிகுமே 
நின்ற ஆய்தல் கெடுதல் வேண்டும் . 


இஃது ஒன்று முதல் எட்டு ஈறாகிய எண்கள் அடை 
அடுத்த பத்தனோடும் ஒன்று முதல் ஒன்பான்களைப் 
புணர்க்கின்றது . 


( இ - ள் . ) ஒன்று .... கிளவி - ஒன்று முதல் எட்டு ஈறாகப் 
பத்து என்னும் எண்ணேறி ஒருசொல்லாகி நின்ற ஒருபஃது 
முதலிய எண்கள் ; ஒன்று முதல் ஒன்பாற்கு - ஒன்று முதல் 
ஒன்பான்கள் வருமொழியாய் வந்து புணருமிடத்து ; நின்ற .... 
வேண்டும் - பஃது என்பதன்கண் நின்ற ஆய்தம் கெட்டு 
முடிதலை விரும்பும் ஆசிரியன் ; ஒற்று இடைமிகும் - ஆண்டு 
இனஒற்றாகிய ஒரு தகராற்று இடை மிக்கு முடியும் எ - று . 


வருமாறு : ஒருபத்தொன்று இருபத்தொன்று ஒரு 
பத்திரண்டு இருபத்திரண்டு என எல்லாவற்றொடும் ஒட்டுக . 


இவற்றுள் ஒருபத்தொன்று ஒருபத்திரண்டு என்னும் 
எண்கள் அதிகாரத்தால் நின்ற நூறு என்பதனோடும் அடுத்து 
வரும் என்றுணர்க . 

( 70 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


475.1 . நூற்றொருபத்தொன்று முதலாகக் காண்க . 


குற்றியலுகரப் புணரியல் 


667 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


475. ஒன்று முத லாகிய ...... கெடுதல் வேண்டும் . 

இவ்வாய்தம் மேலே 437 ஆம் சூத்திரத்தான் விதிக்கப் 
பட்டதாகும் . திரிந்ததன் திரிபு அது என்னும் நயத்தான் , 
ஒன்று முதலாகிய பத்தூர் கிளவி என்றார் . அதிகாரத்தான் 
நூற்றொருபத்தொன்று என அடையடுத்துவரினும் கொள்க . 


இளம்பூரணம் 


477. அவ்வடையடுத்த பத்தனோடு ஆயிரம் வந்து 

முடியுமாறு 


ஆயிரம் வரினே இன்என் சாரியை 
ஆவயின் ஒற்று இடை மிகுதல் இல்லை . 


இச் .... எனின் , அவ் அடையடுத்த பத்தனோடு 
ஆயிரத்தினைப் புணர்த்தல் நுதலிற்று . 


( இ - ள் . ) அவ்வொன்று முதலாகிய பத்தூர் கிளவி முன் 
ஆயிரம் என்பது வரின் , இடைவந்து புணரும் சாரியை இன் 
ஆம் ; அவ்விடத்து முற்கூறிய ( 70 ) ஒற்று இடைமிகுதலின்றி 
முடியும் எ - று . 


வருமாறு : ஒருபதினாயிரம் இருபதினாயிரம் - என 
ஒட்டுக . 


‘ஆவயின் என்றதனான் , ஒருபதிற்றுக்கலம் என்னும் 
முடிபிற்கு உகரமும் வல்லெழுத்துப் பேறும் கொள்க . ( 71 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


1 ) சாரியைப் பேறு இனவொற்று இடைமிகுதலை 
விலக்காது ; ஆகலின் அதனைக் கிளந்தோதியே விலக்கினார் 
என்க . 


668 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

நச்சினார்க்கினியம் 


476. ஆயிரம் வருவழி , அவ்வெண்கள் இன் பெறுதல் 


ஆயிரம் வரினே இன்என் சாரியை 
ஆவயின் ஒற்று இடை மிகுதல் இல்லை . 

இஃது ஒருபஃது முதலியவற்றோடு ஆயிரத்தைப் 
புணர்க்கின்றது . 

( இ - ள் . ) ஆயிரம் .... சாரியை - அவ் ஒன்று முதலாகிய 
பத்தூர் கிளவி ஆயிரத்தொடு புணருமிடத்து இன்சாரியை 
பெறும் ; ஆவயின் ..... இல்லை - அவ்விடத்துத் தகராற்று 
இஐடவந்து மிகாது எ - று . 

(( உ - ம் . ) ஒருபதினாயிரம் இருபதினாயிரம் 
எண்பதின்காறும் ஒட்டுக . இவை நூற்றொருபதினாயிரம் 
எனவும் வரும் . 


என 


ஆவயின் என்றதனான் , நூறாயிரத்தொருபத்தீராயிரம் 
என்றாற்போல அத்துப் பெறுதலும் பிறவும் கொள்க . ( 71 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

476.1. நூறாயிரத்துப் பன்னீராயிரம் முதலாகக் கொள்க . 
ஒருபத்தீராயிரம் என்பதனைப் பன்னீராயிரமாகப் புணர்த்த 
வாறு . ஒருபானீராயிரம் எனவும் புணர்க்க . 

இளம்பூரணம் 


478. அவற்றோடு அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் 

வந்து முடியுமாறு 


அளவும் நிறையும் ஆயியல் திரியா . 


இச்.... எனின் , அவ்வொன்று முதலாகிய பத்தூர் 
கிளவி முன் அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் முடியுமாறு 
கூறு ... ற்று . 


குற்றியலுகரப் புணரியல் 


669 


( இ - ள் . ) அவ்வொன்று முதலாகிய பத்தூர் கிளவி முன், 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் , மேல் ஆயிரத்தொடு 
புணரும்வழி முடிந்த இயல்பின் திரியாதே நின்று இன்பெற்று 
முடியும் எ - று . 

( உ - ம் . ) ஒருபதின்கலம் இருபதின்கலம் சாடி தூதை 
பானை நாழி மண்டை வட்டி அகல் உழக்கு - எனவும் , ஒரு 
பதின்கழஞ்சு தொடி பலம் - எனவும் கொள்க . 

திரியா என்றதனான் , ஒருபதிற்றுக்கலம் என்னும் 
முடிபிற்கு இன்னின் னகரம் இரட்டிய றகரம் ஆகலும் , 
ஒருபதினாழி என்னும் முடி பின்கண் வருமொழி நகரம் 
திரிந்தவழி நிலைமொழியில் னகரக்கேடும் கொள்க . ( 72 ) 
இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

478. 1 ) வருமொழி நகரம் 150 ஆம் சூத்திரவிதியான் 
னகரமாகத் திரியும் ; நிலைமொழியில் னகரக்கேடு திரியா 
என்ற இலேசினான் கொள்ளப்படும் . ( 161 ஆம் சூத்திரப் 
பொதுவிதி செல்லாதென்க . ) சூத்திரப்பொருளில் , அவ் 
வொன்று முதல் ஒன்பான்கள் முன்பு எய்திய முடிபுநிலை எய்தி 
முடியும் என்னும் தொடரின்கண் முதல் ஒன்பான்கள் என்னும் 
சொற்களை நீக்குக . ( நீக்கிப் பதிப்பிக்கப்பட்டுள்ளது . ) 

நச்சினார்க்கினியம் 


1 


477. அளவும் நிறையும் வருவழியும் இன் தோன்றுதல் 


அளவும் நிறையும் ஆயியல் திரியா . 


இஃது ஒன்று முதலாகிய பத்தூர் கிளவி முன்னர் 
அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் புணர்க்கின்றது . 


( இ - ள் . ) அளவும் .... திரியா - ஒருபஃது முதலிய 
எண்களின் முன்னர் அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் 
வந்தால் , ஒற்று இடைமிகாது இன்சாரியை பெற்று முடியும் 
எ - று . 


670 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

( உ - ம் . ) ஒருபதின்கலம் சாடி தூதை பானை நாழி 
மண்டை வட்டி அகல் உழக்கு எனவும் , ஒருபதின் கழஞ்சு 
தொடி பலம் எனவும் வரும் , இவற்றிற்கு நூறு அடையடுத்து 
ஒட்டுக. 


திரியா என்றதனான் , ஒருபதிற்றுக்கலம் இருபதிற்றுக் 
கலம் என்னும் தொடக்கத்தனவற்றின்கண் , இன்னின் னகரம் 
றகரமாகத் திரிந்து இரட்டுதலும் , உகரமும் வல்லெழுத்தும் 
பெறுதலும் கொள்க . ? 


இன்னும் இதனானே , ஒருபதினாழி என்றவழி நகரம் 
திரிந்துழி ( 149 ) நிலைமொழினகரக் கேடும் கொள்க . 


அளவும் நிறையும் அதனோ ரன்ன என்று பாட 
மோதுவார் , முன்னர்ச் சூத்திரத்து ஆவயின் என்றதனானும் , 
அதன் முன்னர்ச் சூத்திரத்து நின்ற என்றதனானும் இவற்றை 
முடிப்பார் . 

( 72 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


477. 1. நூறு அடையடுப்பின் 472 ஆம் சூத்திர 
விதியான் ஈறுசினை யொழிய இனவொற்று மிக்கு முடியும் 
என்றார் . 


2. இன்சாரியை இற்று எனத்திரிந்து வலிமிகுதல் 
இலேசினான் விளங்கக் கூறப்பட்டது . 


3. நிலைமொழி னகரக்கேடு இலேசினாற் கொள்ளப் 
பட்டவாறு காண்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


478. அளவும் நிறையும் ஆயியல் திரியா . 


திரியா என்றதனான் , ஒருபதினாழி என்னும் முடிபின் 
கண் வருமொழி நகரம் திரிந்தவழி நிலைமொழியின் 


குற்றியலுகரப் புணரியல் 

671 
னகரக்கேடும் கொள்க - என்றனர் உரைகாரர் . இதனை 
‘நெடியதன் முன்னர் ( 161 ) , குறுமையும் நெடுமையும் ( 50 ) 
என்ற சூத்திரங்களாற் கொள்ளல் தகும் . 


478. ( ஆசிரியர் விதந்தோதும் எண்ணுப்பெயர் 
முடிபிது . நிலைமொழியாக நிற்கும் அதன் திரிபினைப் 
பொதுவிதியான் உரைகாரர் முடியாது இலேசினான் 
முடித்தார் . இதுவே அவர் மரபு என்பது முன்னும் 
சுட்டப்பட்டுள்ளது . ( 452 : குறிப்புக் காண்க ) வருமொழித் 
திரிபு லன என வரூஉம் என்பதனாற் கொள்ளப்படலாம் ; 
நிலைமொழித்திரிபு பொதுவிதியான் அமையாது . ஆதலின் 
உரைகாரர் நிலைமொழியீற்று னகரம் 

கெடுதலை 
இலேசினாற் கொண்டனர் என்க . ) 


இளம்பூரணம் 


479. முதனிலை எண் ஒன்று என்பது , வன்மை மென்மை 

இடைக்கணம் வருவழி , ஒரு எனத்திரிந்து முடிதல் 


முதல்நிலை எண்ணின்முன் வல்லெழுத்து வரினும் 
ஞநமத் தோன்றினும் யவவந்து இடையினும் 
முதல்நிலை இயற்கை என்மனார் புலவர் . 

ச் ..... எனின் , ஒன்று முதல் ஒன்பான்களொடு 
பொருட் பெயரைப் புணர்க்கின்றது . 


( இ - ள் . ) முதல்நிலை எண்ணாகிய ஒன்று என்னும் 
எண்ணின்முன் வல்லெழுத்து முதல் மொழி வரினும் , ஞ ந 
மக்களாகிய மெல்லெழுத்து முதல் மொழி வரினும் , ய வக் 
களாகிய இடையெழுத்து முதல் மொழி வரினும் , 
அவ்வொன்று முதல் ஒன்பான்கள் முன் எய்திய முடிபுநிலை 
( சூ . 33 ) எய்தி முடியும் என்று சொல்லுவர் . எனவே , வழி 
நிலை எண்ணாகிய இரண்டு முதலாகிய எண்கள் , அம் 
முதனிலை முடிபாகிய விகாரம் எய்தியும் எய்தாது இயல் 
பாயும் முடியும் எ -று . 


672 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
( உ - ம் . ) ஒருகல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி 
யாழ் வட்டு - என வரும் . 


இருகல் இரண்டுகல் சுனைதுடி பறை ஞாண் நூல் மணி 
யாழ் வட்டு - என ஒன்பதின்காறும் ஒட்டுக . 

ஒன்பதின்கல் எனச் சென்ற தேனும் , வழக்கின்மையின் 
ஒழிக்க. 


நிலை என்றதனான் , மாட்டேற்றுக்கு ஏலாத ஞ கர 
யகரங்களின் முடிபு கொள்ளப்பட்டது . 

( 73 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

479.1 ) வவ்வந்து என்று சாத்திரியார் பாடம் 
கொண்டார் ; ஆவோடல்லது யகர முதலாது ( 65 ) ஆதலின் யகர 
முதன்மொழி வந்தியைதல் பொருந்தாது என்பார் . ஒரு யாழ் 
என்ற முடிபு அடுத்துவரும் சூத்திர விதியாற் பொருந்தாமை 
உணரப்படும் . 

2 ) கிளந்தோதாவழி மாட்டேறு பெரும்பான்மை 
வன்கணத்திற்கே செல்லும் . சூ . 397, 403 காண்க . சிறுபான்மை 
இயைபுள்வழி இயல்புகணமும் கொள்ளப்படும் . அளவு 
நிறை எண்ணுப் பெயர்களுள் ஞ க ர யகர முதன்மொழிகள் 
இன்மை அறிக ( சூ . 171 ) . பிறபொருட்பெயர்வருமொழியாக 
நிகழின் , இவ்விரண்டு முதன்மொழிகள் மேல் மாட்டேறு 
செல்லாமையின் , இவ்விலேசினான் அவ்விரண்டினையும் 
தழுவி முடிபு கொண்டார் உரையாசிரியர் . 


நச்சினார்க்கினியம் 


478. வன்கணம் மென்கணம் இடைக்கணம் வருவழி , 

ஒன்று ஒரு ஆதல் 


முதல்நிலை எண்ணின்முன் வல்லெழுத்து வரினும் 
ஞ ந மத் தோன்றினும் யவவந்து இயையினும் 
முதல்நிலை இயற்கை என்மனார் புலவர் . 


குற்றியலுகரப்புணரியல் 


673 


இஃது ஒன்று முதல் ஒன்பான்களொடு பொருட் 
பெயரைப் புணர்க்கின்றது . 


( இ - ள் . ) முதல்நிலை எண்ணின்முன் - ஒன்று என்னும் 
எண்ணின்முன் ; வல்லெழுத்து ... இயையினும் - வல் 
லெழுத்து முதல்மொழி வரினும் , ஞநமக்களாகிய 
மெல்லெழுத்து முதல்மொழி வரினும் , யவக்களாகிய இடை 
யெழுத்து முதல்மொழி வரினும் ; முதல்நிலை ...... புலவர் 
அவ்ஒன்று முதல் ஒன்பான்கள் முன் எய்திய முடிபுநிலை 
எய்தி முடியும் என்று கூறுவர் புலவர் எ - று . 


எனவே , வழிநிலை எண்ணாகிய இரண்டு முதலாகிய 
எண்கள் , அம்மூன்று கணமும் முதல் மொழியாய் வரின் , 
முதனிலை முடிபாகிய விகாரம் எய்தியும் எய்தாது இயல் 
பாயும் முடியும் என்பது . 


( உ - ம் . ) ஒருகல் சுனைதுடி பறை ஞாண் நூல் மணி யாழ் 
வட்டு எனவும் , இருகல் இரண்டுகல் சுனைதுடி பறை ஞாண் 
நூல் மணி யாழ் வட்டு எனவும் ஒட்டுக . 


இவ்வெண்களின் குற்றியலுகரம் மெய்யொடும் கெட்டு 
முதல் ஈர் எண்ணின் ஒற்று ரகரமாய் உகரம் வந்தது . இருகல் 
முதலியவற்றிற்கு இடைநிலை ரகாரம் கெடுக்க . 


முக்கல் மூன்றுகல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி 
யாழ் வட்டு என ஒட்டுக , இதற்கு நெடுமுதல் குறுக்கி , 
மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும் ( 447 ) என்றதனான் முடிக்க . 


முன்னர் எண்ணுப்பெயரும் அளவுப்பெயரும் நிறைப் 
பெயரும் வருவழிக் கூறிய விகாரங்களிற் பொருட் 
பெயர்க்கும் ஏற்பன கொணர்ந்து முடித்து , எல்லாவற்றிற்கும் 
நிலை என்றதனான் ஒற்றுத் திரித்து முடிக்க . அவை 
மூன்றற்கும் ஐந்தற்கும் ஞகரம் வருவழி ஞகர ஒற்றாதலும் , 
மூன்றற்கு யகரம் வருவழி வகர ஒற்றாதலும் ஆம் . 


கங்காதரன் -43 


674 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நாற்கல் நான்குகல் சுனைதுடி பறை - நான்ஞாண் நான்கு 
ஞாண் நூல் மணி - நால்யாழ் நான்கு யாழ் - நால்வட்டு 
நான்குவட்டு ; 

ஐங்கல் ஐந்துகல் சுனை துடி பறை - ஐஞ்ஞாண் ஐந்து 
ஞாண் நூல் மணி - ஐ யாழ் ஐந்து யாழ் - ஐவட்டு ஐந்துவட்டு ; 

அறுகல் ஆறுகல் துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் 
வட்டு ; 

ஒன்பது கல் சுனை துடி பறை ஞாண் நூல் மணி யாழ் 
வட்டு என ஒட்டுக . ஒன்பதின்கல் எனச் சென்றதேனும் ( 470 ) , 
வழக்கின்மையின் ஒழிக்க . 

இன்னும் மாட்டேறு இன்றி வருவனவற்றிற்கெல்லாம் 
முடிபு நிலை என்றதனான் முடிக்க . 

( 73 ) 
நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

478. 1. இளம்பூரணர் உரைக்குறிப்புக் காண்க . 

2. ஒருயாழ் : ஓர்யாழ் என்ற முடிபே பொருந்துமாறு 
வரும் சூத்திரவிதியான் தெளிவுறும் . 


3. இரண்டன் இடைநிலை ரகாரம் கெடுக்க என்று 
கொள்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


479. முதனிலை எண்ணின்முன் .... என்மனார் புலவர் . 


ஆவோடல்லது யகரமுத லாது ( 65 ) என்று முன்னர்க் 
கூறியிருத்தலானும் , மேலைச் சூத்திரத்தில் அதன்நிலை 
உயிர்க்கும் யாவரு காலையும் ( 480 ) என்று கூறுவதனானும் , 
இச்சூத்திரத்தில் ஞநமத் தோன்றினும் வவ்வந்தியையினும் 
என்றே ஆசிரியர் கூறியிருத்தல் கூடும் . பின்னர்ச் சூத்திரத்து 
ஓர் யாழ் என்ற உதாரணம் கூறியிருக்க , ஈண்டு ஒருயாழ் 
என்பது பொருந்துமா ? 


குற்றியலுகரப்புணரியல் 

675 
479. ( சாத்திரியார் கருத்துச் சாலப் பொருந்துவது . 
இந்நுட்பம் இவர் குறிப்புரை வெளிவந்த பின்னரும் 
பின்னுரையாளர் ஏற்காமை என்னோ ? ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


478. முதனிலை எண்ணின் முன்...... என்மனார் புலவர் . 


( இ - ள் . ) நிலைமொழியாக முதற்கண் நிற்கும் எண்ணுப் 
பெயர்களின் முன் கசதபக்கள் வரினும் , ஞநமத் தோன்றினும் , 
யவ வந்தியையினும் , மேலே எண்ணுப்பெயர் அளவைப் 
பெயர்கட்கு ஓதிய இலக்கணத்தனவாகும் என்று கூறுவர் 
புலவர் . அஃதாவது ஈறு முதலியன திரிந்தும் திரியாது 
இயல்பாயும் வரும் என்றவாறு . 


( எ - டு . ) ஒரு கனி சுனை தலை பகல் எனவும் , ஒரு ஞாண் 
நூல் மணி எனவும் , ஒரு யாழ் வட்டு எனவும் வரும் . இருகனி 
சுனை - முக்கனி சுனை - நாற்கனி சுனை - ஐங்கனி சுனை - 
அறுகனி சுனை - என ஏனையவற்றொடும் ஒட்டிக் கண்டு 
கொள்க . இவை நிலைமொழி திரிந்து புணர்ந்தன . 


இரண்டுகனி மூன்றுகனி பத்துக்கனி நூறுகனி 
ஆயிரங்கனி என இவை திரியாது இயல்பாய்ப் புணர்ந்தன . 
ஏனையவற்றொடும் இவ்வாறே ஒட்டிக்கொள்க . 


இவற்றுள் , ஒன்று என்னும் எண்ணுப்பெயரும் , ஒன்று 
முதலாகிய பத்தூர் கிளவியும் திரிந்தே புணரும் . ஒன்பது , 
பத்து , நூறு , ஆயிரம் என்பவை திரியாதே புணரும் . 
ஏனையவை இருநிலையாயும் புணருமென ஓர்ந்தறிந்து 
கொள்க . 


இனி வந்தது கொண்டு வாராத்து முடித்தல் என்னும் 
உத்தியான் , உயிர் முதல் மொழி வருமிடத்து , மூன்று முதலாய 
எண்ணுப்பெயர்கள் திரிந்தும் திரியாதும் முடியும் 
முடிபுகளையும் ஈண்டே கொள்க . வருமொழி எழுத்தே 


676 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பற்றிக் கூறியதனான் வருமொழி எண்ணுப் பெயர்களுக்கும் 
இம்முடிபு ஒக்குமெனக் கொள்க . 


( எ - டு . ) முவ்வணி நாலணி ஐயணி ஆடை இலை என 
ஒட்டிக் கண்டுகொள்க . இவை திரிந்து புணர்ந்தன. மூன்றணி 
நான்கணி ஐந்தணி ஆறணி - இவை திரியாது புணர்ந்தன . ஆறு 
எட்டு ஒன்பது பத்து நூறு என்பவை உயிர்வரின் , ஏறி 
முடிதலன்றித் திரியா என்க . 


இனி , முவ்வொன்று முவ்விரண்டு மும்மூன்று , 
நாலிரண்டு நான்மூன்று நானான்கு , ஐயிரண்டு ஐம்மூன்று 
ஐந்நான்கு , ஆறிரண்டு அறுமூன்று அறுநான்கு , எண்ணிரண்டு 
எண் மூன்று - என ஏனைய எண்ணுப்பெயரொடும் கூட்டி 
இருநிலைமையாகவும் புணருமாறு கண்டுகொள்க . 


இளம்பூரணம் 


480. அவ்வெண் உயிரெழுத்தும் யாவும் வருவழி ஓர் 

எனத் திரிதல் 


அதன்நிலை உயிர்க்கும் யாவரு காலை 
முதல்நிலை ஒகரம் ஓஆ கும்மே 
ரகரத்து உகரம் துவரக் கெடுமே . 


இச் ..... எனின் , ஒன்று முதல் ஒன்பான்களொடு 
பொருட்பெயருள் உயிர்முதல்மொழி முடியுமாறும் , மேற் 
கூறிய யகரம் வேறுபட முடியுமாறும் கூறு ... ற்று . 

( இ - ள் . ) அவ்வொன்று முதல் ஒன்பான்களொடு 
புணருமிடத்து , உயர் முதல் மொழி வந்தவிடத்தும் யா முதல் 
மொழி வந்த விடத்தும் , முதனிலை எண்ணாகிய ஒன்று 
என்பதன்கண் ஒகரம் ஓகாரமாம் ; அவ்விடத்து ரகரத்து உகரம் 
கெட்டுமுடியும் . எனவே , வழிநிலை எண்களுள் உயிர் 
முதல்மொழி வந்தவிடத்து முற்கூறியவாறே இருவாற்றானும் 
முடியும் எ - று . 


குற்றியலுகரப்புணரியல் 


677 


( உ - ம் . ) ஓரடை ஓராடை - எனவும் , இருவடை இரு 
வாடை இரண்டடை இரண்டாடை - எனவும் , உயிர்முதல் 
மொழிகளை ஒட்டிக்கொள்க . 


யா முதல் மொழி ஓர்யாழ் என வரும் . 

துவர என்றதனான் , இரண்டு என்னும் எண்ணும் 
மூன்று என்னும் எண்ணும் செய்யுளகத்து ஈரசை எனவும் 
மூவசை எனவும் ( செய் . 11 ) முதல் நீண்டு வேறுபட 
முடியுமாறு கொள்க . 

அதனிலை என்றதனான் , முதனிலை நீளாதே நின்று 
உகரம் கெட்டு ஒரடை ஒராடை ஒர்யாழ் - என வரும் முடிபும் 
கொள்க . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


480. 1 ) இரு + அடை , இரு + ஆடை. 


2 ) ஆயின் செய்யு ளகத்து இரண்டு உயிர் வருவழி ஈர் 
எனத் திரிந்து புணர்தலை ஆசிரியர் உடம்பொடு புணர்த்துக் 
கூறியமையான் அறியலாம் . இருவடை , இருவாடை 
என்னும் புணர்ப்பு வருமொழி முதல் வகரம் எனக்கோடற்கும் 
உரிமையின் , ஈரடை ஈராடை என்னும் புணர்ப்பே 
பொருந்துமாறு உணரப்படும் . உம்மை யெச்சம் இருவீற் 
றானும் ( எச்ச .40 ) என்னுமிடத்து ஈற்றானும் எனக்கொள்ளாது 
வீற்றானும் என்றே கொள்ளப்படுதல் காண்க . வீறு - 
வேறுபாடு , ‘ முதலீர் எண்ணின்முன் ’ ( 456 ) என்ற விதியான் 
முடித்தலே ஏற் புடைத்து என்க . 


நச்சினார்க்கினியம் 


479. உயிர்க்கணமும் யாவும் வருவழி அஃது ஓர் ஆதல் 


அதன்நிலை உயிர்க்கும் யாவரு காலை 
முதல்நிலை ஒகரம் ஒஆ கும்மே 
ரகரத்து உகரம் துவரக் கெடுமே . 


678 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இஃது ஒன்று முதல் ஒன்பான்களொடு பொருட் 
பெயருள் உயிர்முதல் மொழி முடியுமாறும் , மேற்கூறிய ( 478 ) 
யகாரம் வேறுபட முடியுமாறும் கூறுகின்றது . 


( இ - ள் . ) முதல்நிலைக்கு - ஒன்று என்னும் எண்ணின் 
திரிபாகிய ஒரு என்னும் எண்ணிற்கு ; உயிரும் யாவும் 
வருகாலை - உயிர் முதல்மொழியும் யாமுதல் மொழியும் 
வருமொழியாய் வருங்காலத்து ; அதன்நிலை - அம்முத 
னிலையின் தன்மை இவ்வாறாம் ; ஒகரம் ஓ ஆகும் - ஒகரம் 
ஓகாரமாய் நீளும் ; ரகரத்து உகரம் துவரக்கெடும் - ரகரத்து மேல் 
நின்ற உகரம் முற்றக்கெட்டு முடியும் எ - று . 


நான்காவதனை முதல் நிலை யொடு கூட்டி , அதன் 
கண் நின்ற உம்மையை உயிரொடும் யா வொடும் கூட்டுக . 


எனவே , வழிநிலை எண்கள் உயிர்முதல்மொழி வந்த 
விடத்து முற்கூறியவாறே இருவாற்றானும் முடியும் . 


( உ - ம் . ) ஓரடை ஓராகம் ஓரிலை ஓரீட்டம் ஒருலை 
ஓரூசல் ஓரெழு ஒரேடு ஓரையம் ஓரொழுங்கு ஓரோலை 
ஓரௌவியம் என வரும் . 


குற்றியலுகரம் மெய்யொடும் கெடுத்து முதல் 
எண்ணின் ஒற்று ரகரம் ஆக்குக . ஓர்யாழ் ஓர்யானை என 
வரும் . 


துவர என்றதனான் , இரண்டு என்னும் எண்ணின் 
இகரத்தை நீட்டி ரகரத்துள் உகரத்தைக் கெடுத்து , ஈரசை ஈர் 
யானை எனவும் , மூன்று என்னும் எண்ணின் னகராற்றுக் 
கெடுத்து மூவகை மூயானை எனவும் முடிக்க . இவை செய்யுள் 
முடிபு . 


இன்னும் இதனானே , இங்ஙனம் வருவன பிறவும் 
அறிந்து முடித்துக் கொள்க . 

( 74 ) 


குற்றியலுகரப் புணரியல் 


679 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

479.1 . மேலைச் சூத்திரத்து உரையுள் ஒருயாழ் என்ற 
முடிபு பொருந்தாமை காண்க . 
பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 
479. அதனிலை உயிர்க்கும் ... துவரக் கெடுமே . 

அதன்நிலை என்றது , அந்நிலை என்னும் சுட்டுப் 
பொருட்டாய் நின்றது . 

இனி ஆசிரியர் ஈரசை ஈரளபு ஈரியல ஈரடி ஈரெழுத்து 
ஈரொற்று எனப் பயில வழங்குதலான் , இரண்டென் 
கிளவியும் அதனோ ரற்றே என ஒரு சூத்திரம் யாத்திருத்தல் 
வேண்டும் , அது காணப்பெறாமையின் , மொழிந்த 
பொருளோடு ...... முடித்தல் என்னும் உத்தியான் , இரண்டு 
என்பதன் விதியீறாகிய இரு என்னும் சொல்லின் இகரம் 
ஈகாரமாய் ரகரத்து உகரம் கெட்டு , ஈரணி ஈராடை ... 
ஈரௌவியம் எனவும் , ஈர்யாழ் ஈர்யானை எனவும் வருமென 
அமைத்துக்கொள்க . 

இளம்பூரணம் 
481. இரண்டு முதல் ஒன்பான்கள் முன்னர் மா வந்து 

புணருமாறு 
இரண்டு முதல் ஒன்பான் இறுதி முன்னர் 
வழங்குஇயல் மாஎன் கிளவி தோன்றின் 
மகர அளபொடு நிகரலும் உரித்தே . 

இச்....எனின் , இரண்டு முதல் ஒன்பான்கள் முன்னர் , 
அளவு முதலிய மூன்றற்கும் உரிய மா என்பது புணருமாறு 
கூறு ...... ற்று . 

( இ - ள் . ) இரண்டு முதலாக ஒன்பது ஈறாகச் சொல்லப் 
படுகின்ற எண்களின் முன்னர் வழக்கின்கண்ணே கிடக்கின்ற 
விலங்குமா அல்லாத அளவு முதலியவற்றிற்கு உரிய மா 
என்னும் சொல் தோன்றின் , இயல்பாய் முடிதலேயன்றி , 


680 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
மேற்கூறிய மண்டை என்னும் அளவுப் பெயரோடு ஒத்து 
வேறுபட முடிவனவும் பெறும் எ - று . 


வருமாறு : இரண்டுமா இருமா , மூன்றுமா மும்மா - 
என ஒன்பதின்காறும் இவ்வாறு ஒட்டுக . 


இரண்டு முதல் ஒன்பான் என எடுத்தமையின் , 
ஒன்றற்கு ஒருமா என்னும் முடிபேயன்றி ஒன்றுமா என்னும் 
முடிபு இல்லையாயிற்று . 

இவற்றுள் மிக்க எண்ணொடு குறைந்த எண் வருங்கால் 
உம்மைத்தொகையாகவும் , குறைந்த எண்ணொடு மிக்கது 
வரின் பண்புத்தொகையாகவும் முடித்தார் என்க . ? 

( 75 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

481. 1 ) அளவு முதலிய மூன்றற்கும் உரிய பெயராக 
மா வழங்குவதனைஉரையாசிரியன்மார் இருவரும் கூறினர் . 
ஆயின் 171 ஆம் சூத்திரவுரையுள் மா நிறைப்பெயராகவே 
இடம்பெறுகிறது . 

ஈண்டு மா நீள அகல நீட்டலளவைப் பெயராற் 
பெறப்படும் பரப்பளவைக் குறிக்கும் அளவைப் பெயராம் . 
ஒருமா இல்லதும் பன்னாட்காகும் ( புறநா . 184 ) என வருவது 
காண்க . 


2 ) ஆயிரத்துப் பத்து : உம்மைத்தொகை ; பதினாயிரம் : 
பண்புத்தொகை . 


நச்சினார்க்கினியம் 


480 . 


மா வருவழி , இரண்டுமுதல் ஒன்பான் எண்கள் 

திரியுமாறு 


இரண்டு முதல் ஒன்பான் இறுதி முன்னர் 
வழங்குஇயல் மாஎன் கிளவி தோன்றின் 
மகர அளவொடு நிகரலும் உரித்தே . 


குற்றியலுகரப்புணரியல் 


681 


இஃது இரண்டுமுதல் ஒன்பான்களின் முன்னர் அளவு 
முதலிய மூன்றற்கும் உரிய மா என்பது புணருமாறு 
கூறுகிறது . 


( இ - ள் . ) இரண்டு .... முன்னர் - இரண்டு என்னும் எண் 
முதலாக ஒன்பது என்னும் எண் ஈறாக நின்ற எண்ணுப் 
பெயர்களின் முன்னர் ; வழங்கியல் .... தோன்றின் - வழக்கின் 
கண்ணே நடந்த அளவு முதலியவற்றிற்குரிய மா என்னும் 
சொல் வருமொழியாய் வரின் ; மகர ..... உரித்து - அவ் 
வெண்ணுப்பெயர்களின் முன்னர்த் தந்து புணர்க்கப்படும் 
மண்டை என்னும் அளவுப் பெயரோடு ஒத்து விகாரப்பட்டு 
முடிதலும் உரித்து ; உம்மையான் , விகாரப்படாது இயல்பாய் 
முடிதலும் உரித்து எ - று . 

வழக்கியல் , வழங்கியல் எனவிகாரம் . மகர அளவு: மகர 
முதல்மொழியாகிய அளவுப்பெயர் எனப் பண்புத் தொகை . 
அஃது அளந்தறி கிளவியும் ( 446 ) என்பதனுள் , ஒரு மண்டை 
என முடித்தாம் . 


வருமாறு : இருமா மும்மா நான்மா ஐம்மா அறுமா 
எண்மா ஒன்பதின்மா என , முன்னர்க் கூறிய சூத்திரங்களான் 
விகாரப்படுத்தி முடிக்க . உம்மையான் , விகாரப்படுத்தாது 
இரண்டுமா மூன்றுமா நான்குமா ஐந்துமா ஆறுமா எட்டுமா 
ஒன்பதுமா எனவும் முடிக்க . 

புள்ளிமயங்கியலுள் அளவும் நிறையும் ( 389 ) 
என்னும் சூத்திரத்தான் , ஏழ் என்பது நெடுமுதல் குறுகி உகரம் 
வந்து புணருமாறு கூறினார் . அதனான் ஈண்டு எழுமா என 
முடிக்க . ஏழ்மா என முடிதல் வழக்கின்று . 


இரண்டு முதல் ஒன்பான் என்று எடுத்தோதினமையின் , 
ஒன்றற்கு ஒருமா என்னும் முடிபேயன்றி ஒன்றுமா என்னும் 
முடிபு இல்லையாயிற்று . 

வழங்கியல் மா என்றார் , விலங்குமாவை நீக்கு 
தற்கு . 

( 75 ) 


3 


682 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 

480.1 . மா நிறைக்குரிய பெயராகவே தொகைமரபு 
28 ஆம் சூத்திரத்து உரையாசிரியன்மார் இருவரானும் 
குறிக்கப்பட்டுள்ளது . 

2. ஒன்று தேரினான் என ஒன்று திரிபின்றிப் பொருட் 
பெயரொடு முடிந்தநிலை சீவக . 417 ஆம் பாடலில் 
காணப்படுகிறது . 

3. விலங்குமா , மாமரம் முதலியவற்றை என்று 
சாத்திரியார் நச்சினார்க்கினியர் உரையுள் விடுபட்டவற்றை 
நிரப்பியுரைப்பார் . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


481. இரண்டு முதல் ஒன்பான் ... நிகரலும் உரித்தே . 

" வழங்கியல் மா என்றார் , விலங்குமாவை நீக்குதற்கு " 
என்ற நச்சினார்க்கினியருரையில் , விலங்குமாவை 
என்பதற்குப் பிரதியாக விலங்கு மரம் முதலியவற்றை 
என்றிருத்தல் வேண்டும் . ஒருகால் இஃது இடைச்செருகலாய் 
இருத்தலும் கூடும் . 

481. ( இவ்வுரைகாரர் குறிப்பிட்டது பொருந்து 
மெனவே தோற்றுகிறது . ) 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


480. இரண்டு முதல் ஒன்பான்..... நிகரலு முரித்தே . 

ஆசிரியர் முகத்தலளவை நிறுத்தலளவை எண்ண 
லளவைப் பெயர்களையே விதந்து இதுகாறும் விதி கூறி 
வந்தமையான் , வரையறையுடைய இம் மா என்னும் 
நீட்டலளவைப் பெயர் அவற்றுள் அடங்காமை கருதி , 
மண்டை என்னும் 

முகத்தலளவைப் பெயரொடு 
மாட்டெறிந்து கூறி , இஃது இயல்பாயும் புணர்தலான் 
எதிர்மறையும்மை கொடுத்தமைத்தார் . 


குற்றியலுகரப்புணரியல் 


683 


இருமா மும்மா நான்மா ஐம்மா அறுமா எண்மா 
எனவும் , இரண்டுமா மூன்றுமா.... ஒன்பதுமா எனவும் வரும் . 
எழுமா ஏழுமா என்பவை ழகர வீற்றுள் அடங்கும் . 


இனி ஒன்றன் கூறாகிய ஒருமா இருமாமும்மா நான்மா 
என்பவற்றை நிலைமொழி வருமொழி செய்து புணர்ப்பினும் 
இவ்விதி ஒக்குமெனக் கொள்க . மா என்பது இருபதின் 
ஒருகூறு . 


480. [உதாரணத்தில் அறுமா என்றிருத்தல் வேண்டும் . 
நீட்டலளவையாலன்றிப் பரப்பளவாகிய மாவினைத் 
துணிதல் கூடாமையின் மா நீட்டலளவை என்றார் இவர் .) 


இளம்பூரணம் 


482. லகாரனகார ஈற்றுச் செய்யுள் முடிபு 


லனஎன வரூஉம் புள்ளி இறுதிமுன் 
உம்மும் கெழுவும் உளப்படப் பிறவும் 
அன்ன மரபின் மொழியிடைத் தோன்றிச் 
செய்யுள் தொடர்வயின் மெய்பெற நிலையும் 
வேற்றுமை குறித்த பொருள்வயி னான . 


இச் ... எனின் , லகார னகார ஈற்றுச் செய்யுள் முடிபு 
கூறு ....... ற்று . 


( இ - ள் . ) ல ன - என்று சொல்லவருகின்ற புள்ளியீற்றுச் 
சொல் முன் , உம் என்னும் சாரியையும் கெழு என்னும் 
சாரியையும் உளப்படப் பிற சாரியையும் , அப்பெற்றிப்பட்ட 
மரபினையுடைய மொழியிடைத் தோன்றி , செய்யுள் 
மொழிகளைத் தொடர்ந்து சொல்லுமிடத்து மெய்ம்மை பெற 
நிலைபெற்று முடியும் , வேற்றுமை குறித்த பொருட் 
புணர்ச்சிக்கண் எ - று . 


684 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) 

வானவரி வில்லும் திங்களும் போலும் 


கல்கெழு கானவர் நல்குறு மகளே 

( குறுந். 71 ) எனவும் , 
மாநிதிக் கிழவனும் போன்ம் ( அகநா . 66 ) 
கான்கெழு நாடு ( ஷை 98 ) எனவும் வரும் . 


மொழியிடைத் தோன்றி என்ற மிகையான் , பிற 
ஈற்றுள்ளும் இச்சாரியை பெற்று முடிவன கொள்க . 


( உ - ம் . ) துறைகெழு மாந்தை ( நற் . 35 ) வளங்கெழு 
திருநகர் ( அகநா . 17 ) - எனவரும் . 


அன்ன மரபின் என்றதனான் , சாரியை காரணமாக 
வல்லெழுத்துப் பெறுதலும் , அது காரணமாக நிலைமொழி 
ஈறு திரிதலும் , சாரியையது உகரக்கேடும் , எகர நீட்சியும் 
கொள்க .1 


( உ - ம் . ) பூக்கேழூரன் ( ஐங் . 1 ) வளங்கேழ் திருநகர் - 
என்று அவ்வாறு வந்தமை அறிக . 


மெய்பெற என்றதனான் , இச்சாரியைப் பேற்றின்கண் 
ஈற்று வல்லெழுத்து வீழ்க்க . 

( 76 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


482. 1 ) பூக்கேழூரன் : 

சாரியை காரணமாக 
வல்லெழுத்துப் பேறு 


வளங்கெழு : நிலைமொழி யீற்று மகரம் சாரியை 
நோக்கித் திரிதல் . 


கெழு - கேழ் : சாரியை யீற்று உகரம் கெட்டவழி , 
முதல் நிலை எகரம் நீடல் . 


குற்றியலுகரப் புணரியல் 


685 


2 ) வளங்கெழு திருநகர் : வளம் என்னும் மகர ஈறு 
கெட்டு , வரும் வல்லெழுத்து மிக்கு முடிதல் விதி ( 311 ) . 
கெழு ச்சாரியை பெற்றவழி அவ்வியைபு வல்லெழுத்து 
வீழ்தலை இலேசினாற் கொண்டார் உரையாசிரியர். சாரியைப் 
பேறு இயைபு வல்லெழுத்துப் பேற்றினை விலக்காது 
என்னும் கொள்கையை இறுதிவரைகடைப்பிடித்து வருமாறு 
காண்க . 


முடிகெழு வேந்தர் என்பது புள்ளியீறு அல்லாதவழி 
வந்த சாரியை என்பர் அடியார்க்கு நல்லார் ( சிலப் . பதி . ) 
அடிகளாசிரியர் குறிப்பு இது . 


நச்சினார்க்கினியம் 


481. புள்ளி மயங்கியலுள் எஞ்சிநின்ற செய்யுள் முடிபு 


லனஎன வரூஉம் புள்ளி இறுதிமுன் 
உம்மும் கெழுவும் உளப்படப் பிறவும் 
அன்ன மரபின் மொழியிடைத் தோன்றிச் 
செய்யுள் தொடர்வயின் மெய்பெற நிலையும் 
வேற்றுமை குறித்த பொருவயி னான . 


இது புள்ளி மயங்கியலுள் ஒழிந்து நின்ற செய்யுள் 
முடிபு கூறுகின்றது . 


( இ - ள் . ) லன என .... முன் - லகார னகாரம் என்று கூற 
வருகின்ற புள்ளியீற்றுச் சொற்களின் முன்னர் ; உம்மும் ...... 
பிறவும் - உம் என்னும் சாரியையும் கெழு என்னும் 
சாரியையும் உட்படப் பிறசாரியையும் ; அன்ன.... தோன்றி - 
அப்பெற்றிப்பட்ட மரபினையுடைய மொழியிடத்தே 
தோன்றி ; செய்யுள் ....... நிலையும் - செய்யுட் சொற்களைத் 
தொடர்புபடுத்திக் கூறுமிடத்துப் பொருள்பட நிற்கும் ; 
வேற்றுமை .... வயினான- வேற்றுமையைக் குறித்த 
பொருட்புணர்ச்சிக்கண் எ - று . 


686 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


( உ - ம் . ) வானவரி வில்லுந்திங்களும் போலும் ; இதற்கு 
உம் என்னும் சாரியையின் மகரத்தை அம்மின் இறுதி ( 129 ) 
என்னும் சூத்திரத்துள் தன்மெய் என்றதனான் பிற சாரி 
யையும் திரியும் என நகர ஒற்றாக்கி , நிலைமொழி லகர 
ஒற்றின்மேல் உயிரேற்றி முடிக்க . 


‘வில்லும் திங்களும் போலும் என்பதற்கு வில்லிடைத் 
திங்கள் போலும் என ஏழனுருபு விரித்துப் பொருளுரைக்க . 


கல்கெழு கானவர் நல்குறு மகளே ( குறுந் . 71 ) : 
இதற்குக் கல்லைக் கெழீஇயின என உரைக்க . 


‘ மாநிதிக் கிழவனும் போன்ம் ( அகநா . 66 ) : இதற்குக் 
கிழவனைப் போன்ம் என உரைக்க ; இவ்வும்மை சிறப்பன்று . 


1 


கான்கெழு நாடு ( அகநா . 98 ) : இதற்குக் கானைக் 
கெழீஇய என உரைக்க . 


இனி , அன்ன மரபின் மொழியிடை என்றதனான் , 
கெழு என்றது பிற சொல்லிடத்தே பணைகெழு பெருந்திறற் 
பல்வேல் மன்னர் ( மதுரைக் . 234 ) துறைகெழு மரந்தை 
( நற் .35 ) என இயல்பாக வருவனவும் , வளங்கெழு திருநகர் 
( அகநா . 17 ) பயங்கெழு மாமழை ( புறநா . 266 ) என 
நிலைமொழி யீற்றெழுத்துத் திரிய வருவனவும் கொள்க . 


ன்னும் இதனானே , இச்சாரியையது உகரக்கேடும் 
எகர நீட்சியும் கொள்க . பூக்கேழ் தொடலை நுடங்க எழுந்து 
( அகநா . 28 ) துறைகேமூரன் கொடுமை காணி ( ஐங் . 11) ; 
இவற்றிற்கு இரண்டாவதும் , ஏற்புழி மூன்றாவதும் விரிக்க .. 


செங்கேழ் மென்கொடி ( அகநா. 80 ) என்புழிக் கெழு 
என்னும் உரிச்சொல் எழுத்துப் பிரிந்திசைத்தல் ( சொல் .395 ) 
என்பதனான் நீண்டதென்று உணர்க .4 மெய் என்றதனான் , 
பூக்கேழ் என்புழி வல்லொற்று மிகுதல் கொள்க . 


குற்றியலுகரப் புணரியல் 


இன்னும் சான்றோர் செய்யுட்கண் பிற சாரியை பெற்று 
விகாரங்கள் எய்தி முடிவனவற்றிற்கு எல்லாம் இச்சூத்திரமே 
விதியாக முடித்துக் கொள்க . 

( 76 ) 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


481.1 . சிறப்பும்மை என்று கொள்ளற்க என்றவாறு . 


2. நிலைமொழியீறு திரியாமல் இயல்பாக என்றவாறு . 


3. இளம்பூரணர்உரைக்குறிப்புக்காண்க . 


4. பிரிந்திசைத்தல் இவண் இயல்பின்று எனவே ,, 
திரிந்திசைத்தல் இயல்பாம் எனக்கொண்டு , கெழு கேழ் 
என ஈற்றுகரம் கெட்டு அது கெட்டவழி முதல் நீண்டு 
இவ்வாறு திரிந்திசைக்கும் என்றார் . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


481. லன என வரூஉம் புள்ளி யிறுதி முன் 

உம்மும் கெழுவும்..... பொருள்வயி னான . 

உம் இடைச்சொல்லும் கெழு உரிச்சொல்லுமாம் . 
இவை முறையே இடை எனவும் ஐ எனவும் வேற்றுமைப் 
பொருளாயும் , உடைய என்னும் ஆறன் சொல்லுருபாயும் 
வருவன . வானவரி வில்லும் திங்களும் போலும் - வானவரி 
வில்லிடைத் திங்களைப் போலும் ; மாநிதிக் கிழவனும் 
போன்ம் - மாநிதிக் கிழவனைப் போலும் ; கல்கெழுகானவர் 
மலையையுடைய கானவர் - எனப் பொருள் தருமாறு கண்டு 
கொள்க . 

கெழு என்பதற்குப் பொருந்திய எனப் பொருள் கூறின் , 
அது வினைநிலைப்பட்டவாறாகும் அன்றி உரிச்சொல் 
நிலையினதாகாது என்க . 


இவற்றின் இலக்கணப் பயனைத் தேறாமல் உரை 
யாசிரியன்மார் இவற்றைச் சாரியை என்ப . சாரியை என்பது 


688 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


உருபினை நிலைமொழியொடு இணைப்பதற்கு வருவது . 
இவை உருபின் பயத்தவாயும் சொல்லுருபாயும் நிற்றலின் 
சாரியை எனற்கேலாமை அறிக . 

உம் என்பது எண்ணுப்பொருளும் எச்சப் பொருளும் 
பயவாது இரண்டாவதற்கும் ஏழாவதற்கும் உரிய உருபின் 
பொருள் தோன்ற நின்றது . கெழு என்பது கெழுமுதல் 
என்னும் பொருள் பயவாது ஆறாவதன் பொருள் தோன்ற 
நின்றது . 

481. ( கெழு என்பதற்குப் பொருந்திய என்று பொருள் 
கூறின் அது வினைநிலைப்பட்டவாறாமன்றி உரிச்சொல் 
நிலையிற்றாகாது என்றார் இவர் . தடமருப் பெருமை 
என்புழித் தட என்னும் உரிச்சொற்கு வளைந்த எனப் 
பெயரெச்சப் பொருட்டாகவன்றி பிறவாறு பொருள் கூறுதல் 
என்னை ? புலப்பாடு கருதியே சொல்லினது பொருள் 
செல்வதென்க . 

வேற்றுமையுருபினை நிலைமொழியோடு இணைக்க 
வருவனவே சாரியை என்ற இலக்கணம் நிரம்பாது . அக்கும் 
இக்கும் ஆனும் ஏயும் முதலாயின சாரியைகள் அன்ன 
இலக்கணத்த அல்ல என்பது வெளிப்படை . ஆகலின் , 
உம்மும் கெழுவும் சாரியைகளாகக் கொண்ட உரை 
யாசிரியன்மார் கூற்றுப் பொருந்தா தென்றல் சாலாது 
என்பது . ) 

இளம்பூரணம் 


483. இவ்வதிகாரத்துப் புணர்க்கப்படா மொழிகள் 


உயிரும் புள்ளியும் இறுதி யாகிக் 
குறிப்பினும் பண்பினும் இசையினும் தோன்றி 
நெறிப்பட வாராக் குறைச்சொற் கிளவியும் 
உயர்திணை அஃறிணை ஆயிரு மருங்கின் 
ஐம்பால் அறியும் பண்புதொகு மொழியும் 
செய்யும் செய்த என்னும் கிளவியின் 


குற்றியலுகரப்புணரியல் 


689 


மெய் ஒருங்கு இயலும் தொழில்தொகு மொழியும் 
தம் இயல் கிளப்பின் தம்முன் தாம் வரூஉம் 
எண்ணின் தொகுதி உளப்படப் பிறவும் 
அன்னவை எல்லாம் மருவின் பாத்திய 
புணரியல் நிலையிடை உணரத் தோன்றா . 


இச் .... எனின் , இவ்வதிகாரத்துப் புணர்க்கப்படா 
மொழிகள் இவையென , அவற்றை எடுத்து உணர்த்துதல் 
நுதலிற்று . 


( இ - ள் . ) உயிரெழுத்தும் புள்ளியெழுத்தும் ஈறாகிக் 
குறிப்பின்கண்ணும் பண்பின்கண்ணும் இசையின்கண்ணும் 
தோன்றி ஒருநெறிப்பட்ட வாராக் குறைச்சொற்களாகிய 
உரிச்சொற்களும் , 


ஐந்து பாலினையு 

அறியவரும் பண்புத்தொகை 
மொழிகளும் , செய்யும் செய்த - என்னும் பெயரெச்சச் 
சொற்களின்படி ஒருங்கு நடக்கும் வினைச்சொல் தொக்க 
வினைத்தொகையும் , 


2 


எண்கள்தம் இயல்பு கிளக்குமிடத்து நிறுத்த சொல்லும் 
குறித்து வரு கிளவியுமாய் வாராது தம்முன் தாம் வரும் 
தொகுதி உளப்பட , 


பிறவும் அத்தன்மைய எல்லாம் , வழக்கிடத்து மருவி நடந்த 
இடத்துள்ளள் ஆகலான் , அவ்வாறே கொள்ளப்படும் ; 
புணர்ச்சி இயன்ற நிலைமைக்கண் அவற்றின் முடிபு விளங்கத் 
தோன்றா எ - று . 


( உ - ம் . ) விண் விணைந்தது - கார் கறுத்தது - ஒல்லொ 
லித்தது 

இவை குறைச்சொற்கிளவி ஆயினமையின் 
முடிக்கப்படா ஆயின . விண்ணென விசைத்ததென இடைச் 
சொல்லொடு கூடியவழிப் புணர்க்கப்படும் . 


கங்காதரன் -44 


690 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கருஞ்சான்றான் என்பது பண்புத்தொகை . இது கரும் 
எனப் பண்பு உணர நின்றது . கருஞ்சான்றான் எனத் 
தொகையாயவழி , கரும் என்பது கரியான் எனப் பால்காட்டி 
நிற்றலின் புணர்க்கப்படாதாயிற்று . 


கொல்யானை என்றது வினைத்தொகை . அதுவும் 
கொல் எனத்தொழின்மை உணர நின்றது . கொல் யானை 
எனத்தொகையாயவழி , கொன்ற எனக் காலங்காட்டி 
நின்றமையின் புணர்க்கப்படாதாயிற்று . 


ஓரொன்று என இது தம்முன் தாம் வந்த எண் , இது 
நிறுத்த சொல்லும் குறித்து வருகிளவியும் அன்மையின் 
புணர்க்கப்படாதாயிற்று . இதுதானே ஓரொன்றாக் கொடு 
என்புழிப் புணர்க்கப்படும் . 


பிறவும் என்றதனான் , முடியாதனஉண்டான் , கரியன் 
என்பன . இவை உண் எனவும் கருமை எனவும் பிரித்து 
நிறுத்தியவழி , ஆனும் அன்னும் குறித்து வருகிளவி 
அன்மையான் , வந்து புணராமையின் புணர்க்கப்படா ஆயின . 


7 


தோன்றி என்றதனான் , கொள்ளெனக் கொண்டான் 
என்புழி , கொள் என்பதனை என என்பதனொடு புணர்க்கப் 
படாமை கொள்க . 


மெய்யொருங்கியலும் என்றதனான் , உண்டான் 
என்புழிச் செய்கையும் காலமும் பாலும் தோற்றி நிற்குமாறு 
பிரித்துப் புணர்க்கப்படாமை கொள்க . 

( 77 ) 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 


483. 1 ) நச்சினார்க்கினியர் உரையுள் விளக்கம் காண்க . 


குற்றியலுகரப் புணரியல் 


691 


2 ) காலவெழுத்து இடைநிலையும் , காலங்காட்டும் உம் 
இறுதிநிலையும் , மறைந்து நிற்கும் எனப் பொருள் கொள்க . 


3 ) எனவெனெச்சமாகக் குறிப்புப் பொருள் உணர 
வரும்வழி என்க . 


4 ) ஆண்பாலை யுணர்த்தும் விகுதி பண்படிச்சொல் 
லொடு புணருமிடத்தேயே பொருள்படுவான் செல்லும் 
என்றார் . இவ்வாறே ஏனைய நாற்பாலையும் கொள்க . 


4 ) , 5 ) பண்புத்தொகையும் வினைத்தொகையும் 
விரிக்குமிடத்து முறையே ஒருபாலும் ஒரு காலமும் தோன்ற 
விரிக்கலாமின்றி , ஐம்பாலும் முக்காலமும் ஒருங்கு தொக்க 
அவ்வாற்றல் தோன்ற விரித்தல் கூடாமையின் , அவை 
நிலைமொழி வருமொழி செய்து புணர்க்கப்படா என்பது 
கருத்து . இக்கருத்து நச்சினார்க்கினியர் உரையுள் தோன்றப் 
புலப்படும் . 


6 ) தன்முன் தான் வந்த - என ஒருமை கொள்க , ஒன்று 
என்பதே நிலைமொழியும் வருமொழியும் ஆதலின் . ஒன்ப 
தொழித்த எண் ஒன்பது மிரட்டின் என்ற நன்னூலார் 
கொள்கை ஈண்டு ஏலாது . ஓரொன்று : இதனை நிலைமொழி 
வருமொழி செய்யற்க . இதனையே நிறுத்த சொல்லாகக் 
கொள்ளின் , ஓரொன்று + ஆக = ஓரொன்றாக என நிறுத்தி , 
கொடு என்பதனைக் குறித்து வரு கிளவியாகக் கொண்டு 
முடிக்கலாம் என்றார் . 


7 ) பகுபதவுறுப்புக்கள் , ‘பகுதி யை நிலைமொழியாக 
நிறுத்திப் புணர்ப்பதற்குக் குறித்து வருகிளவி ஆகாமையான் , 
ஒருமொழிப்புணர்ப்பாகிய இவ்வுறுப்புக்களின் புணர்நிலை 
கூடாது என்பது உரையாசிரியர் கருத்து . இறுதி நிலை , 
வினைசெயல் மருங்கிற் காலமொடு வரூஉம் ( இடை.2 ) 
இடைச்சொல் என இவ்விரண்டு மன்றிப் பிற பகுபத 
வுறுப்புக்களை ஆசிரியர் பெயர் சுட்டிலர் . 


692 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
8 ) எனவென் எச்சம் ஒரு சொல்லாக வழங்கப் 
படுவதன்றி , வினைப்பகுதியோடு என வைப் புணர்த்தலான் 
அமையாது என்பது . 

9 ) வினைமுற்றினை முதனிலையும் காலங்காட்டும் 
இடைநிலையும் பால் காட்டும் இறுதி நிலையுமாகப் பிரித்துப் 
புணர்த்து முடித்துக்காட்டல் பொருந்தாது என்றார் . 

நச்சினார்க்கினியம் 
482. இவ்வதிகாரத்துப் புணர்க்கப்படாத சொற்கள் 

இவை எனல் 


உயிரும் புள்ளியும் இறுதி யாகி 
குறிப்பினும் பண்பினும் இசையினும் தோன்றி 
நெறிப்பட வாராக் குறைச்சொற் கிளவியும் 
உயர்திணை அஃறிணை ஆயிரு மருங்கின் 
ஐம்பால் அறியும் பண்புதொகு மொழியும் 
செய்யும் செய்த என்னும் கிளவியின் 
மெய்ஒருங்கு இயலும் தொழில்தொகு மொழியும் 
தம் இயல் கிளப்பின் தம்முன் தாம் வரூஉம் 
எண்ணின் தொகுதி உளப்படப் பிறவும் 
அன்னவை எல்லாம் மருவின் பாத்திய 
புணரியல் நிலையிடை உணரத் தோன்றா . 


இஃது இவ்வதிகாரத்துப் புணர்க்கப்படாத சொற்கள் 
இவையென அவற்றை எடுத்துணர்த்துகின்றது . 

( இ - ள் . ) உயிரும் ..... கிளவியும் - கூறுங்கால் உயிரும் 
புள்ளியும் ஈறாக நிற்பனவாம் சொல்லாகி , குறிப்பினானும் 
இசையினானும் பண்பினானும் பிறந்து , ஒருவழிப்பட வாராத 
சொல் தன்மை குறைந்த சொற்களாகிய உரிச்சொற்களும் ; 
உயர்திணை ... மொழியும் - உயர்திணை அஃறிணை என்னும் 
அவ்விரண்டிடத்தும் உளவாகிய , ஒருவன் ஒருத்தி பலர் ஒன்று 
பல என்னும் ஐந்து பாலினையும் அறிதற்குக் காரணமாகிய 
பண்பு கொள் பெயர் தொகும் தொகைச் சொல்லும் ; 


குற்றியலுகரப் புணரியல் 


693 


செய்யும் .... மொழியும் - செய்யும் செய்த என்னும் 
பெயரெச்சச் சொற்களினுடைய காலம் காட்டும் உம்மும் 
அகரமும் ஒரு சொற்கண்ணே சேரநடக்கும் புடைபெயர்ச்சி 
தொக்குநிற்கும் சொற்களும் ; 


தம் இயல் ....உளப்பட - தமது தன்மை கூறுமிடத்து , 

, 
நிறுத்த சொல்லும் குறித்து வருகிளவியுமாய் வாராது , 
தம் முன்னர்த் தாமே வந்து நிற்கும் எண்ணுப்பெயரினது 
தொகுதியும் உளப்பட ; அன்னவை பிறவும் எல்லாம் - அத் 
தன்மையவாகிய பிறவும் எல்லாம் ; மருவின் பாத்திய - 
உலகத்து மருவி நடந்து வழக்கினது பகுதியைத் தம் 
இலக்கணமாக வுடைய ; 

புணரியல் ........தோன்றா - ஒன்றோடொன்று புணருதல் 
நடந்த தன்மையிடம் விளங்கத் தோன்றா எ - று . 

( உ - ம் . ) கண்விண்ணவிணைத்தது , விண்விணைத்தது : 
இவை குறிப்புச்சொல் ; ஆடை வெள்ள விளர்த்தது , வெள் 
விளர்த்தது : இவை பண்புரிச்சொல் ; கடல் ஒல்ல ஒலித்தது , 
ஒல்லொலித்தது : இவை இசையுரிச்சொல் , ஒல்லொலிநீர் 
பாய்வதே போலும் துறைவன் என்றார் செய்யுட்கண்ணும் . 
இவை உயிர் - ஈறாயும் புள்ளியீறாயும் நிற்றலின் ஒன்றன்கண் 
அடக்கலாகாமையின் , நெறிப்பட வாரா என்றார் . விண்ண 
விணைத்தது தெறிப்புத் தோன்றத் தெரிந்தது என்றும் , விண் 
விணைத்தது தெரிப்புத் தெறித்தது என்றும் ஆம் . ஏனைய 
வற்றிற்கும் இவ்வாறே உணர்க . இங்ஙனம் நிற்றலின் தன்மை 
குறைந்த சொல்லாயிற்று . வினையே குறிப்பே ( சொல் 
260 நச் . ) என்னும் சூத்திரத்திற்கூறிய என என்பதனை 
இவற்றொடு கூட்டியவழி இடைச்சொல்லாதலின் , 
விண்ணென விணைத்தது எனப்புணர்க்கப்படுமாறுணர்க . 


இனி, கரும்பார்ப்பான் - கரும்பார்ப்பனி - கரும் 
பார்ப்பார் - கருங்குதிரை - கருங்குதிரைகள் - என வரும் 
இவற்றுள் , கரியனாகிய பார்ப்பான் - கரியளாகிய பார்ப்பனி - 
கரியராகிய பார்ப்பார் - கரியதாகிய குதிரை - கரியனவாகிய 


694 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உ.ரைக்கொத்து 
குதிரைகள் - என ஐம்பாலினையும் உணர்த்தும் பண்பு கொள் 
பெயர் தொக்கவாறு காண்க . இவற்றுள் கருமை என்னும் 
பண்புப்பெயர் தொக்கதேல் , கருமையாகிய பார்ப்பான் என 
விரித்தல் வேண்டும் ; அங்ஙனம் விரியாமையின் பண்பு 
கொள் பெயர் தொக்கது என்றுணர்க . 


வெற்றிலை - வெற்றுப்பிலி - வெற்றடி - வெற்றெனத் 
தொடுத்தல் - என்றாற் போல்வனவற்றுள், வெறுவிதாகிய 
இலை என்பது பாக்கும் கோட்டு நூறும் கூடாததாகிய 
பண்புணர்த்தி ஈறு தொகுதலின் , மருவின் பாத்திய தாய் 
நின்று ஒற்றடுத்தது . வெறுவிதாகிய உப்பிலி என்றது , சிறிதும் 
உப்பிலி என நின்றது.ஏனையவும் அன்ன . இங்ஙனம் 
ஐம்பாலும் தொகுத்தற்குரிய முதனிலை ஆதலின் புணர்த்த 
லாகாமை கூறினார் . 


இனி , ஆடரங்கு - செய்குன்று - புணர்பொழுது - 
அரிவாள் கொல்யானை - செல்செலவு 

- என நிலம் 
முதலாகிய பெயரெச்சம் தொக்க வினைத்தொகைகளை 
விரிக்குங்கால் ( சொல் . 236 நச் . ) ஆடின அரங்கு எனச் செய்த 
என்னும் பெயரெச்சத்து ஈறு விரிந்த அகர ஈறு இறப் 
புணர்த்தியும் , ஆடாநின்ற அரங்கு - ஆடும் அரங்கு - எனச் 
செய்யும் என்னும் பெயரெச்சத்து ஈறு விரிந்த உம் ஈறு 
நிகழ்வும் எதிர்வும் உணர்த்தியும் , அவற்றான் ஆய 
புடைபெயர்ச்சியைத் தோற்றுவித்து இரண்டு பெயரெச்சமும் 
ஒரு சொற்கண் ஒருங்கு தொக்கு நிற்றலின் , அதனை ஒரு 
பெயரெச்சத்தின் 

அடக்கிப் 

புணர்க்கலாகாமையின் 
புணர்க்கலாகாது என்றார் . உம் இறுதி நிகழ்வும் எதிர்வும் 
உணர்த்துமாறு வினையின் தொகுதி ( சொல் . 415 நச் . ) 
என்னும் எச்சவியற் சூத்திரத்துள் கூறுதும் . இவ் உம்மீறு 
இரண்டு காலமும் ஒருங்குணர்த்துதற் சிறப்பு நோக்கிச் செய்து 
என்பதனை ஆசிரியர் முற்கூறாயினார் . 


இனி , பத்து என நிறுத்திப் பத்து எனத்தந்து புணர்க்கப் 
படாது பப்பத்து எனவும் பஃபத்து எனவும் வழங்குமாறு 


குற்றியலுகரப் புணரியல் 


695 


உணர்க . ஒரோவொன்று என்பதும் அது . அதுதானே 
‘ ஓரொன்றோரொன்றாகக் கொடு என்றாற் புணர்க்கப்படும் . 


இனி , பத்து என நிறுத்திப் பத்து எனத் தந்து புணர்க்கப் 
படாது பப்பத்து எனவும் பஃபத்து எனவும் வழங்குமாறு 
உணர்க . 


ஒரோவொன்று என்பதும் அது . அதுதானே ஓரொன் 
றோரொன்றாகக் கொடு என்றாற் புணர்க்கப்படும் . 


இனி , அன்ன பிறவும் என்றதனானே , உண்டான் 
என்புழி , உண் என்னும் முதனிலையும் - காலம் காட்டும் 
டகரமும் - இடனும் பாலும் உணர்த்தும் ஆனும் - ஒன்றனோடு 
ஒன்று புணர்க்கப்படா , அவை நிறுத்த சொல்லும் குறித்து வரு 
கிளவியும் அன்மையின் .7 


கரியன் என்புழி , கரு என நிறுத்தி அன் எனத் தந்து 
புணர்க்கப்படாது , அஃது இன்னன் என்னும் பொருள் 


8 


தருதலின். 


ஏனை வினைச்சொற்களும் இவ்வாறே பிரித்துப் 
புணர்க்கலாகாமை உணர்க . 


- 


} 


இன்னும் அதனானே , கொள்ளெனக் கொண்டான் 
என்புழி , கொள் என்பதனை என என்பதனொடு புணர்க்கப் 
படாமையும் , ஊரன் 

வெற்பன் முதலிய உடைப் 
பெயர்களும் " ( சொல் . 167 நச் . ) , பிறவும் புணர்க்கப் 
படாமையும் கொள்க . 


இவ்வாசிரியர் புணர்க்கப்படா என்ற இச்சொற் 
களையும் வடநூற்கண் முடிந்த அனகன் அனபாயன் 
அகளங்கன் முதலிய வடசொற்களையும் பின்னுள்ளோர் 
முடித்தல் முதனூலொடு 

மாறுகொளக் 

கூறலாம் 
என்றுணர்க . 

( 77 ) 


696 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


482. 1. எனவென் எச்சமாகக் குறிப்புப்பொருள் 
தோன்ற வருதல் காண்க . 


2. பாலுணர்த்தும் இறுதிநிலையைப் பண்பு கொள் ஈறு 
என்றார் . 

3. பண்பும் பண்பியும் ஒன்றாக மாட்டாமையான் என்க . 


4. வெறுமை + இலை : றகர ஒற்று இரட்டித்து ஈறுகெட்டு 
முடிந்தது . 


5. முக்காலத்தையும் காட்டவல்ல பெயரெச்ச 
வுறுப்பினை காலம் காட்டுவதாக விரித்தல் 
பொருந்தாமை காண்க . 


6,7,9. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 


8. நிறுத்த சொல்லும் குறித்து வருகிளவியுமாகக் 
கரு + அன் நில்லாமை காண்க . 


10. ஊரன் 

ஊரன் என்பதனையும் , உடைப்பொருளும் 
உடையானுமாக நிறுத்த சொல்லும் குறித்து வரு கிளவியு 
மாகப் பிரித்து முடிக்கலாகாமை உணர்க . 


சாத்திரியார் உரைக்குறிப்பு 


483. உயிரும் புள்ளியும் இறுதி யாகிக் 

........... உணரத் தோன்றா . 


செய்யும் செய்த என்னும் கிளவியின் , மெய்பொருங் 
கியலும் தொழில் தொகு மொழியும் என்பது வினைத் 
தொகையைக் குறிக்கும் . அங்குக் காலத்தைக் காட்டும் 
வினைப்பகுதி தொக்கது காண்க . ஈண்டுத் தொழில் என்றது 
வினையின் ஒருபகுதி எனப் பொருள்படும் . ஆகலின் , 


குற்றியலுகரப்புணரியல் 


697 


வினையின் தொகுதி காலத் தியலும் ( சொல் . 415 ) என்ற 
சூத்திரத்திற்கு இளம்பூரணர்கூறிய பொருள் பொருந்துமன்றி , 
சேனாவரையர் கூறும் பொருள் பொருந்தாது . 


483. ( சாத்திரியார் ‘காலத்தைக் காட்டும் வினையின் 
பகுதி வினைத்தொகையில் மறைந்துளது என்றார் .. 
வினைப்பகுதி என்றற்குப் பெயரெஞ்சு கிளவியாகிய 
வினைச்சொல்லில் காலங்காட்டவல்ல 

காலங்காட்டவல்ல இடைநிலை 
யுறுப்போ இறுதிநிலை யுறுப்போ தொக்கதாகக் கொள்ளல் 
வேண்டும் . ] 


வேங்கராசுலு ரெட்டியார் உரைக்குறிப்பு 


482. உயிரும் புள்ளியும் இறுதி யாகிச் 


புணரியல் நிலையிடை உணரத் தோன்றா . 

குறைச்சொற்கிளவி முதலியன புணரியல் நிலையிடை 
உணரத் தோன்றா என்று ஆசிரியர் கூறியதற்கு உரையாளர் 
கூறியிருக்கும் காரணங்கள் பாராட்டற்பாலன . 


பாலசுந்தரம் உரைக்குறிப்பு 


482. உயிரும் புள்ளியும் ......... உணரத் தோன்றா . 


வரலாறு : 


பசப்பு பசலை பசத்தல் பசந்தாள் பசந்து பசந்த பசவா 
எனப் பெயர்க்கும் வினைக்கும் முதனிலையாக வரும் ‘ பச 
என்னும் உரிச்சொற்கு அடியாகக் குறிப்புப் பற்றி வருவது பச் 
என்னும் குறைச்சொல்லாகும் . 

உவப்பு உவகை உவந்தான் உவந்து உவந்த உவவா 
என்னும் பெயர்க்கும் வினைக்கும் முதனிலையாக வரும் 
உவ என்னும் உரிச்சொற்கு அடியாகக் குறிப்புப் பற்றி 
வருவது உவ் என்னும் குறைச்சொல்லாகும் . 


698 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

கார்கரி கருப்புகருமை கருத்தல் கரிந்தான்கரிந்து கரிந்து 
கரியா எனப் பெயர்வினைகட்கு முதனிலையாக வரும் கரு 
என்னும் உரிச்சொல்லின் அடி பண்பு பற்றி வரும் கர் 
என்னும் குறைச்சொல்லாகும் . 

ஆர்வம் ஆர்ப்பு ஆர்த்தல் ஆர்த்தான் ஆர்த்து ஆர்த்த 
ஆர்த்திலா எனப் பெயர்வினைகட்கு முதனிலையாக வரும் 
ஆர் என்னும் உரிச்சொற்கு அடி இசைபற்றி வரும் அர் 
என்னும் குறைச்சொல்லாகும் . 

அங்ஙனம் நிற்கும் பச் உவ் கர் அர் என்னும் குறைச் 
சொற்கள் , மேல்வந்த ( அகர உகர ) இடைச்சொல்லொடு 
கூடியும் ( அர் ஆரென ) நீண்டும் பச உவ ஆர் என நிற்பவை , 
நிலைமொழி வருமொழி செய்து புணர்க்க இயலாமல் மரூஉ 
முடிபு போல நிற்றலின் , அவ்வாறு வருவனவற்றை 
யெல்லாம் ‘ மருவின் பாத்திய என்றார் . 

இங்ஙனமாக ஒருமொழிப் புணர்ச்சியாய்ப் பால் 
காட்டும் ஈறுகளொடும் காலங்காட்டும் உறுப்புக்களொடும் 
இணைந்து , நாடன் ஊரன் எனவும் வந்தான் கண்டான் எனவும் 
வருவனவும் , பிரித்துப் புணர்க்கப்படா என்பது போதரும் . 

அடிநிலையாகிய குறைச்சொற்கள் பொருந்தும் 
எழுத்துக்களைப்பெற்று நிரம்பிப் பெயர்வினைகளின்பாற் 
படுதற்கு உரியவாய் , உரு குரு அலமரல் தெருமரல் அதிர்வு 
விதிர்ப்பு தட கய நளி உறு தவ - என நிற்பின் , உருகெழு 
கடவுள் - குருமணித்தாலி - அலமரல் ஆயம் - எனவும் , மன 
அதிர்வு - கைவிதிர்ப்பு - எனவும் நிலைமொழி வருமொழி 
செய்து புணர்க்கப்பெறும் என்க . 

ஒவ்வொன்று இவ்விரண்டு மும்மூன்று நன்னான்கு 
அவ்வைந்து அவ்வாறு எவ்வேழு எவ்வெட்டு ஒன்னொன்பது 
பப்பத்து - என அளவைப் பொருட்டாய் வழக்கின்கண் 
தம்முன் தாம் வரும் எண்ணுப்பெயர்களின் நிலைமொழி 
வரைய நாயின்றித் திரிந்து நிற்றலின் , அவையும் பிரித்துப் 
புணர்க்ப்ப ! என்றார் . 


குற்றியலுகரப்புணரியல் 


699 


ஓரொன்று ஈரிரண்டு நானான்கு ஐயைந்து என வரின் 
புணர்க்கப்படும் . இவை உறழ்ச்சிப் பொருள் பற்றி நிற்கும் . 


இளம்பூரணம் 


484. இவ்வதிகாரப் புறனடை 


கிளந்த அல்ல செய்யுளுள் திரிநவும் 
வழங்கியல் மருங்கின் மருவொடு திரிநவும் 
விளம்பிய இயற்கையின் வேறுபடத் தோன்றின் 
வழங்கியல் மருங்கின் உணர்ந்தனர் ஒழுக்கல் 
நன்மதி நாட்டத்து என்மனார் புலவர் . 


இச் .... எனின் , இவ்வதிகாரப் புறனடை உணர்த்து... ற்று . 

( இ - ள் . ) முன் எடுத்தோதின அல்லாதன செய்யுளிடத்து 
வேறுபட வருவனவற்றையும் , வழக்கு நடக்குமிடத்து 
மருவுதலொடு வேறுபட வருவனவற்றையும் , முன் சொன்ன 
முடிபிற்கையின் வேறுபடத்தோன்றின் , நல்லறிவினது 
ஆராய்ச்சியான் , வழக்கு இயலுமிடத்து அவற்றின் முடிய 
வேறுபாடுகளை அறிந்து நடத்துக என்று சொல்லுவர்புலவம் 
எ - று . 

( உ - ம் . ) நறவங்கண்ணி , கள்ளியங்கோடு , புன்னை 
கானல் ( அகநா . 80 ) பொன்னந்திகரி ( புறநா . 365 ), ஆரல் 
கண்ணி , கானலம் பெருந்துறை ( ஐங் . 158 ) - என இவை 
வேற்றுமைக்கண் அம்முப்பெற்று முடிந்தன . 

நெய்தலஞ் சிறுபறை என்பது , அல்வழிக்கண் 
அம்முப்பெற்று முடிந்தது . 

வேர்பிணி வெதிரத்துக் கால்பொரு நரலிசை ( நற் . 62 ) 
என்பது , ரகர ஈறு அத்துப் பெற்று முடிந்தது . 

முளவுமா ( மலைபடு . 176 ) , பிணவுநாய் ( ஷை 177 ) 
என்பன, அல்வழிக்கண் மென்கணத்துக் குறியதன் இறுதிச் 
சினைகெட்டு உகரம் பெற்று முடிந்தன . 


41 


700 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

அஞ்செவி நிறைய மந்திரம் கூறி என்பது , அகம் 
என்னும் நிலைமொழி செவி என்னும் வருமொழியொடு 
வேறுபட முடிந்தது . 

‘ ஆயிடை ( தொல் . பாயி . ) என்பது , அவ் என்னும் வகர 
ஈறு வேறுபட முடிந்தது . 

தடவுத்திரை தடவுத்தோள் - என்பன உரிச்சொல் முடிபு . 

‘ அருமருந்தன்னான் எனற்பாலது ‘அருமருந்தான் என 
மரூஉவாய் முடிந்தது . சோணாடு , மலாடு - என்பனவும் அது , 
பொதியில் என்பதும் அது . 

( 78 ) 
எழுத்ததிகாரம் இளம்பூரணம் முற்றிற்று . 


இளம்பூரணம் உரைக்குறிப்பு 

484. 1 ) நறவினை ( தேனை ) யுடைய கண்ணி , கள்ளி 
யினது கோடு , புன்னையையுடைய கானல் , பொலிவினை 
யுடைய திகிரி , ஆர் மலரால் தொடுத்த கண்ணி , கானலின்கண் 
உள்ள பெருந்துறை என்று பொருள் செய்க . 

2 ) நெய்தலாகிய சிறுபறை என இருபெயரொட்டு . 

3 ) முளவுமா - முள்ளம்பன்றி ; பிணவுநாய் - பெண்நாய் . 
235 ஆம் சூத்திரத்தான் வேற்றுமை முடிபு கூறினார் . இவை 
இருபெயரொட்டாகிய அல்வழி முடிபு . 

ஈண்டு முளா , பிணா என்பன மென்கணம் வரும்வழி 
இறுதிச் சினையாம் ஓர் அகரக்குறில் கெட்டு நின்ற அகர 
ஈற்றோடு உகரம் பெற்று , முளவுமா பிணவுநாய் என 
முடிந்தன . ( பிணா என்பது போல முளா என ஒரு 
குறியதன் இறுதி ஆகார வீற்றுச் சொல் உண்டா என்பது 
தெரிந்திலது . முளவுமா என்ற புணர்மொழியே முள்ளம் 
பன்றியைக் குறிக்கிறது . உரையாசிரியர் கூற்றுச் சொற் 
பிறப்பியலொடு பொருந்தாமை காணலாம் . ) 

4. அகச்செவி எனப் பொது விதியான் முடியாது 
அங்கை ( 316 ) போலவே அஞ்செவி என முடிந்தது . 


குற்றியலுகரப்புணரியல் 


701 


5 ) வேங்கடமும் குமரியுமாகிய எல்லையிடங்கள் 
ரண்டனைக் குறிக்க வரும் நிலைமொழி அவ் 
இடை யொடு புணருமிடத்து அவ்விடை எனக் குறியதன் 
முன்னர்த்தன்னுரு இரட்டி ( 161 ) ப் பொதுவிதியான் முடியாது , 
வகரம் கெட்டு அகரம் நீண்டு யகரவுடம்படுமெய் பெற்று 
( இவ்வாறு வேறுபட ) முடிந்தது . 

6 ) உரிச்சொல் உகரச்சாரியை பெற்றது . 

7 ) பொதுவில் பொதியில் என முடிந்தமை மரூஉ 
முடிவாம் . " எல்லார்த் தேவர்களுக்கும் பொதுவாகிய இல் 
பொதியில் என்பது ” என்பது இறையனார் களவியல் உரை 
( சூ . உ - எழுத்து உ - எண் ) . 

இவ்வதிகாரப் புறனடையான் நச்சினார்க்கினியரும் 
அடியார்க்கு நல்லாரும் புணர்நிலை முடிபுகள் சுட்டிய 
பகுதிகள் சிலவற்றை அடிகளாசிரியர் குறிப்பிடுகிறார் . அவை 
வருமாறு : 

நும் என்னும் சொல் நீ இர் என முழுவதும் திரியாது 
மகரம் நிற்பத் திரிந்து நீம் என நின்றது . " (சீவக . 1932 நச் . உரை ) 

இரவு தலைப்பெயரும் என்பதனை இரவுத்தலை 
என்றார் . தடவுத்திரை போல வல்லெழுத்துப் பெற்றது . ” 
( சிலப் . 4 : 80 அடியார்க் . உரை ) 

" பொது + இல் = பொதியில் . உகரவீறு இகரமாய்த் திரிந்து 
உடம்படுமெய்யும் பெற்று முடிந்தது ". ( சிலப் . 1 : அடியார்க் . 
உரை ) 

கிளந்த வல்ல என்னும் இவ்வதிகாரப் புறனடையால் 
இவ்வுரைகாரர் இருவரும் இப்புணர்ச்சி முடிபுகள் 
கொண்டனர் . 

இனி , கலி . 92 இல் நச்சினார்க்கினியர் , தம் உரையுள் 
“ மா + இனம் = மாயினம் என , மரூஉ வாய் யகரவுடம்படுமெய் 
பெற்றது என்பார் . ” ( எழுத். 140 ஆம் சூத்திரவுரையுள் , யகரவகர 
உடம்படுமெய்கள் வரையறை யுடையவாய் வருமாற்றை 
உரையாசிரியர் இருவரும் குறிப்பிட்டனர் . ) 


702 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நச்சினார்க்கினியம் 


483. அதிகாரப் புறனடை 


கிளந்த அல்ல செய்யுளுள் திரிநவும் 
வழங்கியல் மருங்கின் மருவொடு திரிநவும் 
விளம்பிய இயற்கையின் வேறுபடத் தோன்றின் 
வழங்கியல் மருங்கின் உணர்ந்தனர் ஒழுக்கல் 
நன்மதி நாட்டத்து என்மனார் புலவர் . 


இஃது இவ்வதிகாரத்து எடுத்தோத்தானும் இலேசானும் 
முடியாது நின்றவற்றை யெல்லாம் இதனானே முடிக்க என 
அதிகாரப்புறனடை கூறுகின்றது . 


( இ - ள் . ) கிளந்த ...திரிநவும் - முன்னர் எடுத்தோதப் 
பட்டன அல்லாத சொற்கள் செய்யுளிடத்துத் திரிந்து 
முடிவனவும் ; வழங்கியல் ..... திரிநவும் - நால்வகை வழக்கும் 
நடக்குமிடத்து மருவுதலொடு திரிந்து முடிவனவும் ; 


விளம்பிய...... தோன்றின் - முன்னர்க் கூறிய இலக்கண 
முறைமையினின்றும் வேறுபடத் தோன்றுமாயின் ; 


நன்மதி நாட்டத்து ( அவற்றை ) நல்ல அறிவினது 
ஆராய்ச்சியாலே : வழங்கியல் .... புலவர் - வழக்கு முடிந்து 
நடக்குமிடத்தே , முடிபு வேறுபாடுகளை அறிந்து நடாத்துக 
என்று கூறுவர் புலவர் எ - று . 


( உ - ம் . ) தடவுத்திரை என உகரமும் வல்லெழுத்தும் 
பெற்றும் , தடவுநிலை ( புறநா. 140 ) என உகரம் பெற்றும் அகர 
ஈற்று உரிச்சொல் வந்தது . 


அதவத்தங்கனி என வேற்றுமைக்கண் அகரஈறு அத்துப் 
பெற்றது . கசதபத் தோன்றின் ( 203 ) என , பகர ஈற்றின் 
முன்னர்த் தகரம் கொடுக்க . 


குற்றியலுகரப்புணரியல் 

703 
நறவங்கண்ணி நற்போர்ச் செம்பியன் 

குரவ நீடிய கொன்றையங் கானல் 
என , ஆகார இறுதி குறியதன் இறுதிச் சினை கெட்டு 
இருவழியும் அம்முப் பெற்றன. ? 


3 


முளவுமா தொலைச்சிய பைந்நிணப் பிளவை 
பிணவுநாய் முடுக்கிய தடியொடு விரைஇ ( மலைபடு .176 ) 
என , அவ்வீறு அல்வழிக்கண் அம்முப் பெறாத முடிபு 
பெற்றன . 

திண்வளி விசித்த முழவோடாகுளி ( மலைபடு .3 ) 

சுறவெறி மீன் இரவழங்கு சிறுநெறி ( அகநா . 318 ) 
என , இவை உகரம் பெறாமல் வந்தன . 

கள்ளியங் காட்ட புள்ளியம் பொறிக்கலை ( அகநா .97 ) 
என , இகர ஈறு வேற்றுமைக்கண் அம்முப் பெற்றது . 

தீயினன்ன வொண்செங்காந்தள் ( மலைபடு . 145 ) 
என , ஈகார ஈறு வேற்றுமைக்கண் இன் பெற்றது . 

‘நல்லொழுக்கம் , காக்கும் திருவத்தவர் ( நாலடி . 57 ) 
என , உகர ஈறு வேற்றுமைக்கண் அத்துப் பெற்றது 

ஏப்பெற்ற மான் பிணை போல (சீவக . 2965 ) 
என , ஏகார ஈறு வேற்றுமைக்கண் எகரம் பெறாது வந்தது . 

கைத்துண்டாம் போழ்தே ( நாலடி . 19 ) 
கைத் தில்லர் நல்லர் எனவும் , 

புன்னையங் கானல் ( அகநா . 80 ) முல்லையந் 
தொடையல் எனவும் , ஐகார ஈறு வேற்றுமைக்கண் அத்தும் 
அம்மும் பெற்றன. 9 

அண்ணல் கோயில் வண்ணமே ( சீவக . நாமகள் . 126 ) 
என , ஓகார ஈறு யகர உடம்படுமெய் பெற்றது ( 293 ) . 


704 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 

இனி , அஞ்செவி நிறைய ஆலின ( முல்லைப் . 89 ) 
என அல்வழிக்கண் ககரமும் அகரமும் கெட்டன.10 

மரவம் பாவை வயிறாரப் பருகி 

‘ மரவ நாகம் வணங்கி மாற்கணம் 
என , இருவழியும் மகரம் விகாரப் பட்டு அம்முப் பெற்றன. " 

காரெதிர்கானம் பாடினே மாக ( புறநா . 144 ) 
பொன்னந்திகிரி முன்கமத்துருட்டி ( ஷை 365 ) 

பொன்னங் குவட்டிற் பொலிவெய்தி 
என , னகரஈறு இருவழியும் அம்முப் பெற்றன . 12 

வேர்பிணி வெதிரத்துக் கால்பொரு நரலிசை ( நற் .62 ) 
என, ரகர ஈறு வேற்றுமைக்கண் அத்துப் பெற்றது .13 

நாவலந் தண்பொழில் ( சிலப . 17 : 1 : 3 ) 
கானலம் பெருந்துறை ( அகநா . 5 , ஐங் . 158 ) 

லகர ஈறு வேற்றுமைக்கண் அம்முப் பெற்றன . 
நெய்தலஞ் சிறுபறை : இஃது அல்வழிக்கண் அம்முப் 
பெற்றது . 


ஆயிடை , இருபே ராண்மை செய்த பூசல் ( குறுந் . 43 ) 
என்புழி , ஆயிடை என்பது உருபாதலின் , நீட வருதல் ( 208 ) 
என்பதனான் முடியாது நீண்டு வகர ஒற்று வேறுபட 
முடிந்தது ." அ என்னும் சுட்டு அன்றி யனைத்தும் எனத் 
திரிந்தது . ( 224 ) . 


முதிர்கோங்கின் முகை ( குறிஞ்சிக். 20 ) எனவும் , காய் 
மாண்ட தெங்கின் பழம் ( சீவக . 31 ) எனவும் குற்றுகர ஈறு 
இன்பெறுதலும் கொள்க . 16 


தொண்டுதலை யிட்ட பத்துக்குறை ( செய் .97 ) என 
ணகரம் இரட்டாது தகராற்று டகரஒற்றாய்க்குற்றியலுகரம் ஏறி 
முடிந்தது .17 


குற்றியலுகரப் புணரியல் 


705 


என்பது 


கெட்டு 


18 


இங்ஙனம் செய்யுளுள் பிறவும் திரிவன உளவேனும் , 
இப்புறனடையான் முடிக்க . 
அருமருந்தான் 

ரகரவுகரம் 
அருமருந்தான் என முடிந்தது . 

சோழனாடு சோணாடு என அன்கெட்டு முடிந்தது ; 
பாண்டி நாடும் அது . 

‘ தொண்டைமானாடு தொண்டைநாடு என ஈற்றெழுத்துச் 
சில கெட்டு முடிந்தது . 

மலையமானாடு மலாடு என முதலெழுத்து ஒழிந்தன 
பலவும் கெட்டு முடிந்தது . 

பொதுவில் என்பது பொதியில் என உகரம் திரிந்து 
கரமாய் யகரஉடம்படுமெய் பெற்று முடிந்தது . 

பிறவும் இவ்வாறே திரிந்து மருவி வழங்குவன எல்லாம் 
இப்புறனடையான் அமைத்துக்கொள்க .19 

( 78 ) 


நச்சினார்க்கினியம் முற்றிற்று . 


நச்சினார்க்கினியம் உரைக்குறிப்பு 


483. 1. அத + அத்து + அம் + கனி = அதவத்தங்கனி 
( சூ .140,129 ) . 


2. நறா + கண்ணி > நற + அம் + கண்ணி ( சூ . 140 , 129 ) 
வேற்றுமை . குரா + நீடிய > குர + அம் + நீடிய ( சூ . 140 ) ; மகரக் 
கேடு கொள்க - அல்வழி . 

3. இளம்பூரணர் உரைக்குறிப்புக்காண்க . 

4. முழ + ஓடு : வகரம் உடம்படுமெய் என்றார் . சுற + எரி = 
ஈண்டும் அது . 

உகரம் பெற்று முழவு சுறவு என நின்று , உயிர் வருவழி 
முற்றுகரம் கெட்டது என்றும் கொள்ளக்கூடும் . உகரம் 
பெறாமல் முடிப்பது இவர் கருத்து . 


கங்காதரன் -45 


708 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஒத்த நூற்பாக்கள் 


குற்றியலுகரப் புணரியல் 


சூத்திரம்- / 


வன்மைமேல் உகரம் 
உறுவது நையும் தொடர்மொழிப் பின்னும் 

நெடிற்பின்னுமே . வீ . சோ . 2 


தொடர்நெடில் கீழ்வன்மை மேல் உகரம் .....குன்றும் . நேமி .4 


நெடிலோடு ஆய்தம் உயிர்வலி மெலிஇடைத் 
தொடர்மொழி இறுதி வன்மைஊர் உகரம் 
அஃகும் : பிறமேல் தொடரவும் பெறுமே. 


நன் . 94 


நெடிலோடு ...... 


அஃகும் என்மனார் ஆயுங் காலே . 


இ.வி .16 


ஈரெழுத் தொருமொழி இடைத்தொடர் உயிர்த்தொடர் 


உகரம் குறுகிடன் . மு.வீ. புணரியல் 228 


சூத்திரம் -2 


அவற்றுள் , 
ஈரெழுத் தொருமொழி இடைத்தொடர் ஆகா . 
(ஈரொற்றுத் தொடர்மொழி என்றே இருத்தல் வேண்டும் ) 


மு.வீ.பு .230 


ஒத்த நூற்பாக்கள் 


709 


சூத்திரம் -3 


இருவழி மருங்கினும் குற்றிய லுகரம் 
எல்லாம் குறுகாது என்மனார் புலவர் . 


மு.வீ.பு .231 


சூத்திரம் -4 


வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி . நன் . 181 , இ.வி .100 


சூத்திரம் - 5 


இகரம் குறுகி வரும் குற்றுகரம்பின்ய - வரினே . 


வீ.சோ .3 


தொடர்நெடில்கீழ் வன்மைமேல் உகரம் ய - பின்பு 
அடைய வரும் இகரம் ...... குன்றும் . 


நேமி .4 


யகரம் வரக்குறள் உ - திரி இகரமும் 

குறிய . 


நன் . 93 


யகரம் வரக்குறள் உ - தப வரூஉம் 
இகரமும் ... 


- குறிய . 


இ.வி .15 


யகரம் வருவழி இகரம் குறுகும் . 


மு . வீ . பு . 232 


சூத்திரம் - 6 


நெடிலோடு உயிர்த்தொடர்க் குற்றுக ரங்களுள் 
டற - ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே . நன் .183 , இ.வி .102 


நெடிலோடு ........... வேற்றுமைப் பொருட்கே. மு.வீ.பு. 233 


சூத்திரம் - 7 


ஒற்றிடை மிகாக் குற்றுகரமும் உளவே , 
வல்லினம் மிகல் அத் திறத்தினுள் இலவே . 


மு.வீ.பு .235 


710 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் - 8 


இடைத்தொடர் ஆய்தத்தொடர் ஒற்று இடையின் 
மிகா நெடில் உயர்த்தொடர் முன்மிகா 

வேற்றுமை . நன் . 182 ,இ.வி .101 


இடைத்தொடர் ஆய்தத் தொடர் இயல்பாகும் . மு.வீ.பு. 237 


சூத்திரம் - 9 
மென்தொடர் மொழியுள் சில வேற்றுமையில் 
தம் இனவன்தொடர் ஆகா மன்னே . நன் .184 , இ.வி .103 . 

சூத்திரம் - 10 
மரப்பெயர்க் கிளவி அம்மொடு - சிவணும் . 

மு.வீ.பு. 239 
சூத்திரம் - // 

மு.வீ.பு. 240 
சூத்திரம் - 12 
நெடில் தொடர் வன்தொடரில்சில அம் இடை 
வரற்கும் உரியன ஆகும் என்ப . 

மு . வீ . பு . 241 
சூத்திரம் - 13 
அக்கொடு வரூஉம் மொழியுமார் உளவே . 

மு.வீ.பு. 242 
சூத்திரம் - 15 

மு.வீ.பு. 244 
சூத்திரம் - 16 
அவற்றுள் , 
பெண்டு அன்னொடு வரூஉம் பெற்றித்தாகும் . மு.வீ.பு. 245 

சூத்திரம் - 17 
சுட்டின் முன் ஆய்தம் அன்வரின் கெடுமே . 

நன் . 251 


யாது என் இறுதியும்.......... ஆவயினான . 

( தொல் . உருபியல் 28 ) இ . வி . 156 


ஒத்த நூற்பாக்கள் 

711 
யாதும் ஆய்தச் சுட்டும் அன்பெறும் 
ஆவயின் ஆய்தம் அழியும் சுட்டே . 

மு.வீ.பு. 246 
சூத்திரம் - 18 
ஆவி நிலையும் ஆய்தப் புள்ளி . 

மு . வீ.பு. 247 
சூத்திரம் - 19 
ஏனைய கணம்வரின் இல ஆகும்மே . மு.வீ.பு. 248 

சூத்திரம் - 20 
வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி . 

நன் . 180 
அல்வழிக்கண் எலாம் மிகாது இயல்பாகும் . மு.வீ.பு .249 

சூத்திரம் - 2 / 
வன்தொடர் அல்லன முன்மிகா அல்வழி . 

நன் . 180 
வல்லெழுத்து இயையின் வன்தொடர் மிகுமே . மு.வீ.பு .250 

சூத்திரம் - 22 
சுட்டுமுதல் நீடிய மென்தொடர் மொழியும் 
யாகார வினாமுதல் மென்தொடர் மொழியும் 
அவ்வியல் நிலைபெறும் ஆயுங் காலே . மு.வீ.பு. 251 

சூத்திரம் - 23 
அவற்றுள் , 
யாகார வினா இயல்பாகலும் உளவே . 

மு.வீ.பு. 252 
சூத்திரம் - 24 
அந்நான்கு மொழியும் தம்நிலை திரியா மு . வீ.பு. 253 

சூத்திரம் - 25 


- 


உண்டு - என் பெயரே உண்மை செய்யின் , 
இயல்பு ஆதலும் , ஈறு அழிதலும் , ணகாரம் 
ளகாரம் ஆதலும் , உரியன ஆகும் . 


மு . வீ.பு .254 


712 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் - 26 

மு.வீ.பு. 255 
சூத்திரம் - 27 
திசையொடு திசையும் பிறவும் சேரின் , 
நிலை ஈற்று உயிர்மெய்க - ஒற்று நீங்கலும் , 
றகரம் னல - வாத்திரிதலும் ஆம்பிற.நன் .186 , இ.வி.பு .105 , மு.வி.பு .256 


சூத்திரம் - 28 


ஒன்று முதல் ( ஈரைந்து ஆயிரம் கோடி 
எண்நின்ற அளவும் பிற ) வரின் பத்தின் 
ஈற்றுயிர் மெய்கெடுத்து இன்னும் ( இற்றும் 
ஏற்பது ) ஏற்கும் . 

நன் . 197 , இ.வி .115 


இரண்டு ஒழித்து ஏனைய இருநான்கு எண்களும் 
பத்தின் முன்வரும் காலையான 
குற்றிய லுகரம் முற்றக் கெடுமே 
ஒன்பான் ஒழிய இன்னொடு வரும் என்ப . மு.வீ.பு .257 


சூத்திரம் - 29 


இரண்டு முன்வரின் பத்தின் ஈற்று உயிர்மெய் 
கரந்திட ஒற்றுன - ஆகும் என்ப . நன் .198 , இ.வி .116 மு.வீ.பு.258 


சூத்திரம் - 30 


( ஒன்று முதல் ஈரைந்து ) ஆயிரம் ( கோடி ) 
........வரின் ..... 

இன்னும் ....... 
( ஏற்பது ) ஏற்கும் . 

நன் .197 , இ.வி. 115 
ஆயிரம் வரினும் இன்னொடு நிலையும் . 

மு . வீ . பு . 259 
சூத்திரம் - 3 / 


நன் . 197 , இ.வி. 115 - இவற்றுள் ஏற்றவாறு அமைத்துக் 
கொள்க . 


ஒத்த நூற்பாக்கள் 

713 
நிறையும் அளவும் நேருங் காலைக் 
குறையா தாகும் இன் - என் சாரியை . 

மு.வீ.பு. 260 
சூத்திரம் - 32 
முதல் இருநான்காம் எண்முனர்ப்பத்தின் 
இடைஒற்று ஏகல் ஆய்தம் ஆகல் 
என இரு விதியும் ஏற்கும் என்ப . 

நன் . 195 
ஒன்று முதல் எட்டுஈற்று எண்முனர்ப்பத்தின் 
இடைஒற்று . ... என்ப . 

இ.வி. 113 
ஒன்று முதல் ஒன்பான்முன் பத்திடை 
மெய்கெட ஆய்தம் ஆறு அல்லா வழியே. மு.வீ.பு. 261 

சூத்திரம் - 33 , 34 
ஒன்றன் புள்ளி ரகரம் ஆக , 
இரண்டன் ஒற்று உயிர் ஏக உ - வருமே . நன் . 189 , இ . வி . 107 
ஒன்றன் ஒற்றே ரகாரம் ஆகும் ; 
இரண்டன் ஒற்று உயிர்ஏக உ - வருமே . மு . வீ . பு . 263 

சூத்திரம் - 35 
எண்நிறை அளவும் பிறவும் எய்தின் , 


மூன்று ஆறு 
( ஏழ் ) குறுகும் . 
மூன்றன் உறுப்பு அழிவும் வந்ததும் ஆகும் . 

நன் . 188,190 , இ.வி .108 
மூன்றன் மெய்யே பகாரம் ஆகும் . 

மு.வீ.பு .264 


சூத்திரம் - 36 


நான்கன் மெய்யே ( ல ) ற - ஆகும்மே . நன் . 191 , இ.வி. 109 


நான்கன் மெய்யே றகாரம் ஆகும் . 


மு.வீ.பு. 265 


சூத்திரம் - 37 


மு.வீ.பு. 266 


714 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


சூத்திரம் - 38 


எட்டன் உடம்பு ண - ஆகும் என்ப.நன். 193 , மு.வீ.பு. 267 

சூத்திரம் - 39 , 57 


ஒன்பானொடு பத்து நூறதனை, ஓதுங்கால் 
முன்பாம் தகரம் , ணள - முன்பு இரட்டும் ; - பின்பான 
எல்லாம் கெட்டு ஆறு இரண்டு ஆவியின் பின் வல்லுகரம் 
நல்ஆயிரம் ஈறாய் நாட்டு . 

நேமி .21 
ஒன்பானொடு பத்தும் நூறும் , ஒன்றின் , 
முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொடு 
தகரம் நிறீஇப் பஃது அகற்றி னவ்வை 
நிரலே ணளவாத் திரிப்பது நெறியே . நன் . 194 , மு.வீ.பு .285 
ஒன்பானொடு பத்தும் நூறும் ஒன்றின் , 
ஒன்றிய இரண்டும் ஊறும் ஆயிரமும் 
என்று திரிய இறுதிய கெடுவழி 
நின்ற னகரம் நிரலே ணள - வாய் 
இரட்ட ஒகரமிசைத் தகரம் இரட்டும் . 

இ . வி . 112 
சூத்திரம் - 40 


அளவும் நிறையும் வரின் இயல்பாகும் . 


மு . வீ . பு . 269 


சூத்திரம் - 4 / 


மூன்றன் உறுப்பு ( அழிவும் ) வந்ததும் ஆகும் . நன் . 190 , இ.வி. 108 
மூன்றன் புள்ளி வந்ததும் ஆகும் . 

மு.வீ.பு .270 
சூத்திரம் - 42 
ஐந்தன் ஒற்று ( அடைவதும் ) இளமும் (கேடும் ). நன் .192 , இ.வி .110 
ஐந்தன் ஒற்றே மெல்லெழுத்தாகும் . 

மு . வீ.பு. 271 
சூத்திரம் - 43 
வல்லெழுத்து வரூஉம் காலை யான . 

மு.வீ.பு.272 


ஒத்த நூற்பாக்கள் 

715 
சூத்திரம் - 45 
மூன்றந் உறுப்பு ( அழிவும் ) வந்ததும் ஆகும் . நன . 190, இ.வி.108 
ஐந்தும் மூன்றும் நம் வருகாலை 
ஒற்றியல் நிலைகெட வந்ததும் ஆகும் . மு . வீ . 4. 273 
சூத்திரம் - 46 

மு . வீ . 4. 274 
சூத்திரம் - 47 
நான்கன் மெய்யே ல ( ற ) - ஆகும்மே . நன் .191 , இ.வி .109 
நான்கன் மெய்யே லகாரம் ஆகும் . மு.வீ.பு .275 

சூத்திரம் - 48 
ஐந்தன் ஒற்று ( அடைவதும் இனமும் ) கேடும் . நன் . 192. இ.வி .110 
ஐந்தன் ஒற்றே அடியொடு கெடுமே . 

மு.வீ.பு. 276 
சூத்திரம் - 49 
ஒன்றும் இரண்டும் உயிர்வரு காலை 
உகரம் கெடுதல் ஆவயினான . 

மு . வீ . 4. 277 
சூத்திரம் - 50 


மூன்றன் உறுப்பு ( அழிவதும் ) வந்ததும் ஆகும் . நன் . 190 , இ.வி.108 
நான்கன் மெய்யேல ( ற ) - ஆகும்மே . நன் . 191 , இ.வி .109 
ஐந்தன் ஒற்று ( அடைவதும் இனமும் ) கேடும் . நன்.192 , இ.வி .110 
மூன்றும் நான்கும் ஐந்தும் தோன்றிய 
வகரத்து உருவாய் வழங்கும் என்ப . 

மு.வீ.பு .278 


மு.வீ.பு .279 


சூத்திரம் - 5 / 
உழக்கு வரின்முதல் நீளும்மூன்று எண்னோ . 

சூத்திரம் - 52 
ஆறும் அவ்வியல்பிற்று ஆகும் ( என்ப ). 

சூத்திரம் - 53 


மு.வீ.பு .280 


ஒன்பான் இன்னொடும் ஒழுகும் என்ப . 


மு.வீ.பு. 281 


716 


தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


மு.வீ.பு .282 


மு.வீ.பு. 283 


மு.வீ.பு .284 


மு.வீ.பு .286 


சூத்திரம் - 54 
நூறு - என் கிளவி வரின் இயல்பு ஆகும் . 

சூத்திரம் - 55 
மூன்றன் மெய்யே நகாரம் ஆகும் . 

சூத்திரம் - 56 
நான்கும் ஐந்தும் முதல்நிலை திரியா . 

சூத்திரம் - 58 
உகரம் கெடும் முதலோடும் இரண்டும் 
ஆயிரம் முன்வரும் காலை யான . 

சூத்திரம் - 60 
மூன்றன் மெய்யே வகாரம் ஆகும் . 

சூத்திரம் - 6 / 
நான்கன் மெய்யே லகாரம் ஆகும் . 

சூத்திரம் -62 
ஐந்தன் மெய்யே யகாரம் ஆகும் . 

சூத்திரம் - 63 
ஆறு - என் கிளவி அதன்நிலை திரியா. 

சூத்திரம் - 64 
ஒன்பான் இன்னொடு வருமென மொழிப. 

சூத்திரம் - 65 


மு.வீ.பு .287 


மு.வீ.பு. 288 


மு.வீ.பு. 290 


மு.வீ.பு. 291 


நூறாயிரம் வரின் இயல்பா கும்மே . 


மு . வீ.பு. 292 


சூத்திரம் - 66 , 67 மு.வீ.பு. 293 , 294 

சூத்திரம் - 68 
அளவொடு நிறைவரின் அவ்வியல் நிலையும் . மு.வீ.பு. 295 


ஒத்த நூற்பாக்கள் 


717 


சூத்திரம் - 69 


ஒருபஃது ஆதிமுன் ஒன்று முதல் ஒன்பான் 
எண்ணும் அவைஊர் பிறவும் எய்தின் 
ஆய்தம் அழிய ஆண்டு ஆகும் தவ்வே . 


நன் . 196 


ஒருபது ஒருபஃது ஆதி ஒன்று ஆதி 
ஒன்பதும் அவை ஊர் பிறவும் எய்தின் 
கெடுதலும் திரிதலும் இல்லென மொழிப. 


இ.வி .114 


ஒன்று முதல் ஆகிய பத்து ஊர் கிளவி 
ஒன்று முதல் ஒன்பாற்கு ஒற்றிடை மிகுமே . 


மு.வீ.பு .296 


சூத்திரம் - 70 


ஆயிரம் வரினே இன்னே சாரியை 
ஆவயின் ஒற்றிடை மிகாது இயல்பாகும் . 


மு.வீ.பு. 297 


சூத்திரம் - 7 / 


மு . வீ . பு . 297 


இப்பகுதியில் 
சுருக்கெழுத்து விளக்கம் 
இ . வி .. 

இலக்கண விளக்கம் 


நன் . 


நன்னூல் 


நேமி 


தேமிதாதம் 


மூ . வீ . பு . 


முத்துவீரியம் - புணரியல் 


வீ . சோ . 


வீரசோழியம் . 


207 
382 
308 
173 
158 
115 
379 


- 


720 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அராக்கடிது 

222 அவ்யாழ் 
அராச்சிறிது 

222 அவ்யாழ் 
அராத்தீது 

222 அவட்கொண்டான் 
அராப்பெரிது 

222 அவர் யார் 
அருமருந்தான் 

484 அவற்கண்டு 
அருமருந்தன்னான் 

484 அவற்கு 
அரையங்கோடு 

284 அவற்றின் கோடு 
அரையஞ்செதிள் 

அவற்றின் செவி 
அரையந்தோல் 

அவற்றின் புறம் 
அரையம் பூ 

அவற்றின் றலை 
அரையின் கோடு 286 அவற்றுக் கோடு 
அரிக் கொற்றன் 

159 அவற்றுக் கோடு 
அவ் 

81 அவற்றுக் கோடு 
அவ்வட்டு 

382 அவற்றுக் கோடு 
அவ்வடை 

161 அவற்றுக் கோடு 
அவ்வடை 

208 அவற்றுச் செவி 
அவ்வடை 

382 அவற்றுச் செவி 
அவ்வயிற் கொண்டான் 

335 அவற்றுத் தலை 
அவ்வயிற் சென்றான் அவற்றுத் தலை 
அவ்வயிற் போயினான் 

அவற்றுப் புறம் 
அவ்வயிற் றந்தான் 

அவற்றுப் புறம் 
அவ்வழகிது 
அவ்வழி கொண்டான் 160 

அவற்றை 
அவ்வழிக்கொண்டான் 160 

அவற்றொடு 
அவ்வளை 
அவ்வாடை 

208 அவன் கண் 
அவ்வாடை 

382 அவன் குறியன் 
அவ்வாய்க் கொண்டான் 362 அவன் சிறியன் 
அவ்வாய்ச்சென்றான் அவன் ஞான்றன் 
அவ்வாய்த் தந்தான் 

அவன் நீண்டான் 
அவ்வாய்ப் போயினான் 362 அவன் பெரியன் 
அவ்வினையாளரொடு பாயிரம் அவன் மாண்டான் 
அவ்வை 

56 அவன் யாவன் 
அவ்யாது 

204 அவன் வலியன் 


113 
134 
134 
282 
379 
282 
379 
282 
379 
282 
379 
178 
184 
178 
184 
115 
154 


13 


204 அவற்றை 


207 அவற்றொடு 


154 


அகரவரிசை 


721 


123 | ஆஅ 
178 ஆஅ 


ஆகாரம் 


அவன் றீயன் 154 | அறுபஃது 

441 
அவனேஎகொண்டான் 274 அறுபஃது 

444 
அவனோ கொண்டான் 291 அறுபலம் 

450 
அவையத்துக் கொண்டான் 287 அறுபானை 
அவையற்றுக் கோடு 123 அன்று கொண்டான் 430 
அவையற்றுக் கோடு 282 அன்றைக் கூத்தர் 

426 
அவையற்றுச் செவி 282 அன்னங்கிளியே - பாயிரம் 
அவையற்றுத் தலை .. அனைய னல்லோன் - பாயிரம் 
அவையற்றுப் புறம் 

ஆ 

43 
அவையற்றை 

41 
அவையற்றை 

69 
அவையற்றோடு 

ஆஈ 

108 
அழக்குடம் 

355 ஆக்கியோன் பெயரே - பாயிரம் 
அழச்சாடி 

136 
அழத்தூதை 

ஆகுறிது 

225 
அழத்தை 194 ஆங்கண் 

115 
அழத்தொடு 

ஆங்கட் கொண்டான் 

308 
அழப்பானை 

355 ஆங்கக் கொண்டான் 205 
அழலத்துக் கொண்டான் 406 ஆங்கச் சென்றான் 205 
அழன் 

205 
82 ஆங்கத் தந்தான் 
அழன் 

355 ஆங்கப் போயினான் 
அழனினை 

194 ஆங்கவை கொண்டான் 160 
அழனினொடு 

ஆங்கவைக் கொண்டான் 
அழாந்தை 349 ஆங்குக் கொண்டான் 

428 
அழான் 

ஆங்குச் சென்றான் 
அழுக்கற் போர் 

406 ஆங்குத் தந்தான் 
அறாயிரம் 

470 / ஆங்குப் போயினான் 
அறுகலம் 

450 ஆசானுரைத்தவை - பாயிரம் 
ஆசிறிது 

225 
அறு கழஞ்சு 

ஆசீவகப் பள்ளி 

154 
அறு சாடி 
அறு தூதை 

ஆடிக்குக் கொண்டான் 

127 
அறு தொடி 

ஆடிக்குக் கொண்டான் 

249 
அறு நூறு 

461 ஆடிக்குச் சென்றான் 
அறு நூறாயிரம் 472 ஆடிக்குத் தந்தான் 

249 


.. 


: 


கங்காதரன் -46 


722 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஆடிக்குப் போயினான் 249 ஆயிரத் தொருபஃது 

111 
ஆடூஉ 118 ஆயிரத் தூதை 

320 
ஆடூஉக்குறியன் 266 ஆயிரத் தொன்று 

318 
ஆடூஉவின் கை 119 ஆயிரத் தொடி 

320 
ஆடூஉவின் கை 272 ஆயிரத்து நான்கு 

318 
ஆடூஉவின் செவி 

ஆயிரப் பலம் 

320 
ஆடூஉவின் புறம் 

ஆயிரப் பானை 
ஆடூஉவின் றலை 

ஆயிர முகத்தான் - பாயிரம் 
ஆடை 59 ஆயிரவகல் 

320 
ஆண்கை 

304 ஆயிர வட்டி 
ஆண்செவி 

304 ஆயிரு திணை 
ஆண்டலை 

( தொ.சொல் -1 ) 141 
ஆண்டைக் கொண்டான் 160 ஆர்ங் கோடு 

364 
ஆண்புறம் 

304 ஆர்ஞ்செதிள் 
ஆணங் கோடு 

305 ஆர்ந்தோல் 
ஆணஞ்செதிள் 

ஆர்ம்பூ 
ஆணந் தோல் 

ஆரங்கண்ணி 

484 
ஆணம்பூ ஆல் 

53 
ஆணாங்கோடு 

104 
ஆதந்தை 349 ஆல் குறைத்தான் 

158 
ஆ தீது 225 ஆல் வீழ்ந்தது 

108 
ஆந்தை 349 ஆலங் கோடு 

376 
ஆப்பி 

234 ஆலஞ்செதிள் 
ஆ பெரிது 225 ஆலடை 

139 
ஆயிடை ( தொல் -பா ) 484 ஆலந் தோல் 

376 
ஆயிரக் கழஞ்சு 

320 ஆலம்பூ 
ஆயிரக் கலம் 

ஆலாடை 

139 
ஆயிரச் சாடி 

ஆலிலை 

108 
ஆயிரநாழி 

ஆவிரங்கோடு 

284 
ஆயிரத் திரண்டு 318 ஆவிரத்தோல் 
ஆயிரத்துக் குறை 

ஆவிரம்பூ 
ஆயிரத்துக் குறை 

ஆவிரையின் கோடு 286 
ஆயிரத்து முதல் 318 ஆவின் கோடு 

121 
ஆயிரத்து மூன்று 

ஆவின் கோடு 

232 


232 ஆல் 


11 


723 


அகரவரிசை 


237 
308 


232 

31 
430 


334 இடையன் 
121 இத்தேவன் 


237 
381 
239 

57 
237 
423 
264 


ஆன் பீ 


ஆவினை 

121 இக்கொற்றன் 
ஆற் குறைத்தான் 158 இக்கட் கொண்டான் 
ஆற்கொண்டான் 334 இங்காக் கொண்டான் 
ஆற் சென்றான் 

334 இங்ஙனம் 
ஆற் போயினான் 

இங்குக் கொண்டான் 
ஆற்றந்தான் 

இங்குச் சென்றான் 
ஆறகல் 

459 |இங்குத் தந்தான் 
ஆறாகுவதே 

470 இங்குப் போயினான் 
ஆறாயிரம் 

470 இச் சாத்தன் 
ஆறு நூறாயிரம் 

472 ) இஞ்ஞாண் 
ஆறுழக்கு 

459 இஞ்ஞானம் 
ஆன் கொண்டான் 
ஆன் கோடு 
ஆன் சோடு 

232 

இதன் கோடு 
ஆன் செவி 

இதன் கோடு 
234 

இதன் செதிள் 
ஆன்புறம் 

232 

இதன் பூ 
ஆன்றலை 

இதன் றோல் 
135 

இதனை 
ஆனநெய் தெளித்து நான 

இதனை 

இதனொடு 
ஆனை 

121 

இதனொடு 
இஃகடிய 

380 

இதாஅன்றம்ம 
இஃசிறிய 

இது கடிது 
424 

இது குறிது 
இஃதாடை 

இது சிறிது 
இஃதிலை 

இது சிறிது 
இஃதீய 

380 இது ஞான்றது 
இஃபெரிய 

இது தீது 
இக்காற் கொண்டான் 
இக்காற் சென்றான் 

இது மாண்டது 
இக்காற் போயினான் 

இது யாது 
இக்காற் றந்தான் 

இது வலிது 
இக்கொற்றன் 

31 இது மற்றம்ம 


ஆனம் 


நீவி 232 


201 
177 
201 
259 
425 
258 


இஃதடை 


425 


258 
425 


369 | இது தீது 


259 


இரு கால் 


724 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இதோட் கொண்டான் 399 இரண்டு யாழ் 

479 
இதோட் சென்றான் 399 இரண்டு வட்டு 

479 
இதோட் டந்தான் 

இராக் கொண்டான் 228 
இதோட் போயினான் 

இராஅக்காக்கை 

224 
இதோளிக் கொண்டான் 160 இரா அக் கொடிது 
இதோளிச் சென்றான் 

இராஅ வழுதுணங்காய் 
இதோளித் தந்தான் 

இராவிற் கொண்டான் 231 
இதோளிப் போயினான் இராயிரம் 

465 
இந்நூல் 239 , 381 இருகல் 

479 
இப்பூதன் 237 இருகலம் 

447 
இம்பர்க் கொண்டான் 406 இருகழஞ்சு 
இம்பர்ச் சென்றான் 
இம்பர்த் தந்தான் 

இரு சாடி 
இம்பர்ப் போயினான் 

இரு சுனை 

479 
இம் மணி 

239 இருஞாண் 
இம் மணி 

381 இருட்டத்துக் கொண்டான் 418 
இம்மி 171 இரு துடி 

479 
இரண்டடை 

420 இருதூணிக் கொள் 240 
இரண்டன் காயம் 420 இருதூணிப் பதக்கு 
இரண்டன் சுக்கு 

இரு தூதை 

447 
இரண்டன் பயறு 

இரு தொடி 
இரண்டன்றோரை 

இருந்து கொண்டான் 428 
இரண்டனை 199 இருநாடுரி 

241 
இரண்டனொடு 

இருநாழி 

447 
இரண்டாடை 

480 இருநாளைக் குழவி 406 
இரண்டு கல் 479 இருநூல் 

479 
இரண்டு சுனை 

இருநூற்றுக்கலம் 

475 
இரண்டு ஞாண் 

இருநூறாயிரம் 

472 
இருநூறு 

461 
இரண்டு நூல் 479 இருபஃதனை 

200 
இரண்டு நூறாயிரம் 472 இருபஃதனொடு 
இரண்டு பறை 479 இருபஃது 

440 
இரண்டு மணி 

இருபஃது 

438 
இரண்டு மா 481 இருபத்திரண்டு 

476 


. 


இரண்டு துடி 


அகரவரிசை 


725 


. 


இருபத்து மூன்று 
இருபத் தொன்று 
இருபதின் கலம் 
இருபதின் சாடி 
இருபதின் பானை 
இருபதின் மண்டை 
இருபதின் வட்டி 
இருபதின் நூதை 
இருபதினகல் 
இருபதினாயிரம் 
இருபதினாழி 
இருபதினுழக்கு 
இருபலம் 
இருபறை 
இருபானை 
இருபானை 
இருபானொடு 
இருமண்டை 
இருமணி 
இருமா 
இரு முக்கால் 
இரு முந்திரிகை 
இரு வட்டி 
இரு வட்டு 
இரு வடை 
இரு வாடை 
இருவிளக் கொற்றன் 
இருவிளச் சாத்தன் 
இருவிளத் தேவன் 
இருவிளப் பூதன் 
இருயாழ் 
இல் கல் 
இல் சுனை 


476 இல் பறை 
476 இல்லவற்றை 

175 
478 இல்லவற்றொடு 
இல்லங் கோடு 

314 
இல்லஞ்செதிள் 
இல்லந் தோல் 
இல்லம் பூ 
இல்லாக்கல் 

373 
இல்லாச் சுனை 
477 இல்லாத் துடி 
478 இல்லாப் பறை 

இல்லைக் கல் 
447 இல்லைச் சுனை 
479 / இல்லைத் துடி 
200 இல்லைப் பறை 
447 இல்லைகல் முதலியன 
200 இலம்படு புலவ 
447 ரேற்றகை நிறைய 317 
479 இலவங் கோடு 

313 
481 இலை 

59 
447 / இலை 

104 
இவ் 

81 
இவ் வட்டு 

239 
479 / இவ் வட்டு 

382 
480 / இவ் வடை 

239 
இவ் வடை 

382 
217 இவ்வயிற் கொண்டான் 335 

இவ்வயிற் சென்றான் 
..இவ்வயிற் போயினான் 

இவ்வயிற் றந்தான் 
479 | இவ்வழி கொண்டான் 160 
373| இவ்வழிக் கொண்டான் 160 
இவ் வாடை 

239 
இல் வாடை 

382 


* 


இல் துடி 


- 


11 


726 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இவ்வாய்க் கொண்டான் 362 இருளத்துச் சென்றான் 
இவ்வாய்ச் சென்றான் 362 இருளத்துத் தந்தான் 
இவ்வாய்த் தந்தான் 

இருளத்துப் போயினான் 403 
இவ்வாய்ப் போயினான் இருளிற் கொண்டான் 
இவ் வௌவியம் 239 இருளிற் சென்றான் 
இவ் யாழ் 

இருளிற் றந்தான் 
இவ் யாழ் 

382 இருளிற் போயினான் 
இவட் கொண்டான் 308 இறவுப் புறத்தன்ன 235 
இவற்கு 

115 இறைவ நெடுவேட்டுவர் 154 
இவற்றின் கோடு 379 இன்று கொண்டான் 430 
இவற்றின் செவி 

ன்னினிக் கொண்டான் 247 
இவற்றின் புறம் 

இனிக் கொண்டான் 237 
இவற்றின் றலை 

இனிச் சென்றான் 
இவற்றுக் கோடு 282 இனித் தந்தான் 
இவற்றுக் கோடு 379 இனிப் போயினான் 
இவற்றுச் செவி 

41 
இவற்றுச் செவி 

69 
இவற்றுத் தலை 282 ஈக்கால் 

253 
இவற்றுத் தலை 379 ஈகாரம் 

136 
இவற்றுப் புறம் 

282 ஈங்கண் 
இவற்றுப் புறம் 379 ஈங்கட் கொண்டான் 

308 
இவற்றை 

178 ஈங்கிவைக் கொண்டான் 160 
இவற்றை 

184 ஈங்கிவை கொண்டான் 
இவற்றொடு 

178 ஈங்குக் கொண்டான் 428 
இவற்றொடு 

184 ஈங்குச் சென்றான் 
இவையற்றுக் கோடு 282 ஈங்குத் தந்தான் 
இவையற்றுச் செவி 

ஈங்குப் போயினான் 
இவையற்றுத்தலை 

ஈச் சிறகு 

250 
இவையற்றுப் புறம் 

ஈண்டைக் கொண்டான் 160 
இவையற்றோடு 178 ஈத்தலை 

253 
இவையற்றை 

123 ஈத லியல்பே - பாயிரம் 
இவையற்றை 178 ஈப் புறம் 

253 
இருளத்துக் கொண்டான் 134 ஈமக் குடம் 

129 
இருளத்துக் கொண்டான் 403 ஈமக் குடம் 

330 


282 ஈஇ 
379 ஈஇ 


115 


அகரவரிசை 


727 


ஈமச் சாடி 


334 


334 

81 
380 


424 


380 


31 
256 
369 


330 ஈற்போயினான் 
ஈமத் தூதை 

ஈற் றந்தான் 
ஈமப் பானை 

330 / ஈன் கொண்டான் 
ஈமுக் கடிது 

329 உவ் 
ஈமுக் கடுமை 

உஃகடிய 
ஈமுச் சிறிது 

உஃசிறிய 
ஈமுச் சிறுமை 

.. உஃதடை 
ஈமுஞாற்சி 

உஃதாடை 
ஈமு ஞான்றது 

உஃதிலை 
ஈமுத் தீது 

உஃதீய 
ஈமுத் தீமை 

329 உஃபெரிய 
ஈமு நீட்சி 

உக்கொற்றன் 
ஈமு நீண்டது 

உக்கொற்றன் 
ஈமுப் பெரிது 

உக்காற் கொண்டான் 
ஈமுப் பெருமை 

உக்காற் சென்றான் 
ஈமு மாட்சி 

உக்காற் போயினான் 
ஈமு மாண்டது 

உக்காற்றந்தான் 
ஈமு வலிது 

உங்கட் கொண்டான் 
ஈமு வலிமை 

உங்காக் கொண்டான் 
ஈயம் 

59 உங்குக் கொண்டான் 
ஈர்க்கு 

48 உங்குச் சென்றான் 
ஈர்க்கு 

408 உங்குத் தந்தான் 
ஈர்க் கொற்றா 

152 உங்குப் போயினான் 
ஈர் கொற்றா 

உங்கை 
ஈரகல் 

456 உங்ஙனம் 
ஈரசை 

480 உச்சாத்தன் 
ஈரரை 

447 உசிலங்கோடு 
ஈரரைக்கால் 

உசு 
ஈராயிரம் 

466 | உஞ்ஞாண் 
ஈரிரண்டு 

447 உஞ்ஞாண் 
ஈருழக்கு 

456 உடூஉக் குறை 
ஈரைங் குற்றமும் - பாயிரம் உடூஉச்செய்கை 
ஈற் கொண்டான் 

334 உடூஉத்தலை 
ஈற் சென்றான் 

உடூஉப் புறம் 


308 


232 
430 


326 

31 
256 
406 

75 
257 
381 
268 


. 


211 


உண்கே 


211 


- 


266 


. 


154 
154 
211 


728 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
உண்கா 

32 உண்ணாத குதிரை 

32 உண்ணாத செந்நாய் 
உண் கொற்றா 

152 உண்ணாத தகர் 
உண்கோ 

32 உண்ணாத பன்றி 
உண்ட குதிரை 

211 உண்ணிய கொண்டான் 
உண்ட செந்நாய் 

உண்ணிய சென்றான் 
உண்டடை 

431 உண்ணிய தந்தான் 
உண்டதகர் 

211 உண்ணிய போயினான் 
உண்ட பன்றி 

.. உண்ணுக் கொண்டான் 
உண்டன குதிரை 

உண்ணச் சென்றான் 
உண்டனெஞ்சான்றேம் 154 உண்ணுத் தந்தான் 
உண்டாடை 

431 உண்ணுப் போயினான் 
உண்டார் சான்றார் 154 உண்ப சான்றோர் 
உண்டான் 

483 உண்பென் பார்ப்பென் 
உண்டு காணம் 

431 உண்மன குதிரை 
உண்டு சாக்காடு 

உண்மன செந்நாய் 
உண்டு ஞாண் 

உண்மன தகர் 
உண்டு தாமரை 

உண்மன பன்றி 
உண்டு நூல் 

உணக் கொண்டான் 
உண்டு பொருள் 

உணச் சென்றான் 
உண்டு மணி 

உணத் தந்தான் 
உண்டு யாழ் 

உணப் போயினான் 
உண்டு வட்டு 

உத்தேவன் 
உண்டேஞ் சான்றேம் 

154 உதளங்காய் 
உண்டே நாம் 

உதளஞ் செதிள் 
உண்ணா குதிரை 225 உதளந் தோல் 
உண்ணா செந்நாய் 

உதளம்பூ 
உண்ணா தகர் 

உதனை 
உண்ணா பன்றி 

225 

உதனை 
உண்ணாக் கொற்றன் 

223 உதன் கோடு 
உண்ணாக் கொண்டான் 

உதன் கோடு 
உண்ணாச் சென்றான் 

உதன் செதிள் 
உண்ணாத் தந்தான் 

உதன்பூ 
உண்ணாப் போயினான் 

உதன்றோல் 


205 
205 


256 
401 


177 
201 
264 
423 


464 


: 


. 


அகரவரிசை 


729 


. 


உதனொடு 

277 | உம்பர்க் கொண்டான் 406 
உதனொடு 

201 உம்பர்ச் சென்றான் 
உதாஅன்றென்ப 

259 உம்பர்த் தந்தான் 
உதிங் கோடு 

244 உம்பர்ப் போயினான் 406 
உதிஞ் செதிள் 246 | உமண்குடி 

308 
உதிந் தோல் 

244 உமண் சேரி 
உதிம்பூ 

244 உமண் டோட்டம் 

425 உமண் பாடி 
உது கடிது 
உது குறிது 

258 உயவல் யானை வெரிநுச் 
உது சிறிது 258 , 425 

சென்றன்ன 300 
உது ஞான்றது உரல் 

59 
உது தீது 258 | உரிக்காயம் 

241 
உது தீது 425 உரிக்குறை 

167 
உது நீண்டது 

உரிஞ் 

78 
உது பெரிது 427 உரிஞ் 

80 
உது மாண்டது 

உரிஞ் அனந்தா 

164 
உது யாது 

உரிஞ் அனந்தா 

172 
உது வலிது .. உரிஞ்ஆதா 

164 
உதை மற்றம்ம 259 | உரிஞ்யாது 

27 
உதோட் கொண்டான் 399 | உரிஞ்யானா 

164 
உதோட் சென்றான் ... உரிஞ்யானா 

172 
உதோட்டந்தான் .. | உரிஷின் குறை 

300 
உதோட் போயினான் 

உரிஜினை 

183 
உதோளிக் கொண்டான் 

160 உரிஷினொடு 
உதோளிச் சென்றான் 

உரினுக் கடிது 

297 
உதோளித் தந்தான் 

" உரினுக் கடுமை 
உதோளிப் போயினான் 

உரிஞக் கொற்றா 

153 
உந்நூல் 

257 உரினு கொற்றா 
உந்நூல் 381 உரிஞுச் சிறிது 

297 
உப்பின்று புற்கை யுண்கமா உரிஞச் சிறுமை 
கொற்கையோனே 238 உறினு ஞாற்சி 

298 
உப்பூதன் 

256 உரினு ஞான்றது 
உம்மணி 257 உரிஞ ஞெள்ளா 

172 
உம்மணி 381 உரினுத் தீது 

297 


730 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


உரினுத் தீமை 
உரிது நீட்சி 
உரிது நீண்டது 
உரிவப் பெருமை 
உறிஞப் பெரிது 
உரினு மாட்சி 
உரினு மாண்டது 
உரினு வலிது 
உரிஞ வலிமை 
உரும் 
உருமினை 
உருமினொடு 
உருமுக் கடிது 
உருமுக் கடுமை 
உருமுச் சிறிது 
உருமுச் சிறுமை 
உருமு ஞாற்சி 
உருமுஞான்றது 
உருமுத் தீது 
உருமுத் தீமை 
உருமு நீட்சி 
உருமு நீண்டது 
உருமுப் பெரிது 
உருமுப் பெருமை 
உருமு மாட்சி 
உருமு மாண்டது 
உருமு வலிது 
உருமு வலிமை 
உருமு வட்டு 
உவ்வட்டு 
உவ்வடை 
உவ்வடை 
உவ்வயிற் கொண்டான் 
உவ்வயிற் சென்றான் 


.. உவ்வயிற் போயினான் 335 
298 உவ்வயிற் றந்தான் 

உவ்வழி கொண்டான் 160 
297 உவ்வழிக்கொண்டான் 
297 உவ்வாடை 

257 
298 உவ்வாடை 

382 
உவ்வாய்க் கொண்டான் 362 
298 உவ்வாய்ச் சென்றான் 

உவ்வாய்த் தந்தான் 
78 உவ்வாய்ப்போயினான் 
187 உவ் வௌவியம் 

257 
.. உவ் யாழ் 
329 உவ் யாழ் 

382 
உவட்கொண்டான் 308 
உவற்கு 

115 
. , உவற்றின் கோடு 

379 
உவற்றின் செவி 
உவற்றின் புறம் 
உவற்றின் றலை 
உவற்றுக் கோடு 

282 
உவற்றுக் கோடு 

379 
உவற்றுச் செவி 

282 
உவற்றுச் செவி 

379 
உவற்றுத் தலை 

282 
உவற்றுத் தலை 

379 
உவற்றுப் புறம் 

282 
உவற்றுப் புறம் 

379 
உவற்றை 

178 
257 உவற்றை 

184 
382 உவற்றொடு 

178 
257 உவற்றொடு 

184 
382 உவாஅத்தாற் கொண்டான் 227 
335 உவாஅத்து ஞான்று 

கொண்டான் 227 


731 


224 ஊர தா 


211 


145 
257 
334 
270 
334 
270 


271 


ஊ 


அகரவரிசை 
உவாஅப்பதினான்கு 
உவையற்றுக்கோடு 282 ஊரன் 
உவையற்றுச் செவி 

ஊரா போ 
உவையற்றுத் தலை 

ஊரிற்று 
உவையற்றுப் புறம் 282 ஊவயினான 
உவையற்றை 

123 / ஊன் ( சுட்டு ) 
உவையற்றை 

178 ஊன் குறை 
உவையற்றோடு 

ஊன் கொண்டான் 
உள் பொருள் 

431 ஊன் செய்கை 
உள்ளவற்றை 

175 ஊன் புறம் 
உள்ளவற்றொடு 

175 ஊன் றலை 
உழக்கரை 

166 / ஊனக் குறை 
உழக்கின் குறை 

168 /ஊனச் செய்கை 
உழக்கு 

171 ஊனத் தலை 
உழக்கே யாழாக்கு 

165 /ஊனப்புறம் 

43 எஃகியாது 

41,69 / எஃகு 
ஊங்கட் கொண்டான் 

308 எஃகு 
ஊங்கண் 

115 / எஃகு 
ஊங்கவை கொண்டான் 160 எஃகு கடிது 
ஊங்கவைக் கொண்டான் 

எஃகு கால் 
ஊங்குக் கொண்டான் 428 எஃகு சிறிது 
ஊங்குச் சென்றான் 

எஃகு சிறை 
ஊங்குத் தந்தான் 

எஃகு தலை 
ஊங்குப் போயினான் 

எஃகு தீது 
ஊங்குவை கொண்டான் 160 எஃகு புறம் 
ஊங்குவைக் கொண்டான் 

எஃகு பெரிது 
ஊண்டைக் கொண்டான் 

எகின் 
ஊர்க்கண் 

115 எகின அடைவு 
ஊர்க்கு 

எகினக்கால் 
ஊர்தி 

59 / எகினங்கால் 
ஊர் 

211 எகினங் கோடு 
ஊர கொள் 

எகினச் செவி 
ஊர செல் 

எகினஞ்செதிள் 


உஉ 


35 , 411 

12 
38 
407 
426 
414 
426 
414 


426 
414 

426 
82,194 

338 


. 


337 
338 
337 


338 எட்டீது 


732 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
எகினஞ் செவி 

309 
எகின ஞாற்சி 

எட்பெரிது 

309 
எகினத் தலை 

எட்டு நூறாயிரம் 

472 
எகினத்தை 

194 எடுத்த நறவின் குலையலங் 
எகினத்தொடு 

காந்தள் 120 
எகினந்தலை 338 எண்கடிது 

309 
எகினந் தோல் 337 எண் கலம் 

451 
எகினப்புறம் 

338 எண்சாடி 
எகினம் புறம் 

எண்டூதை 
எகினம்பூ 

337 எண்டெ 

பாடி 
எகினயாப்பு 

338 எண்ணகல் 
எகினினை 194 எண்ணநோலை 

308 
எகினினொடு 

எண்ணாயிரம் 

471 
எங்கண் 115 எண்ணாழி 

451 
எங்கண் 189 எண்ணுப்பயறு 

307 
எங்கா 232 எண்ணுழக்கு 

451 
எங்காக் கொண்டான் 

எண்ணூறாயிரம் 

472 
எங்கு 430 எண்ணூறு 

461 
எங்குக் கொண்டான் 

எண்ணூறாயிரம் 

472 
எங்குச் சென்றான் 

461 
எங்குத் தந்தான் 

எண்பஃது 

445 
எங்குப் போயினான் 

எண்பலம் 

451 
எங்கை 311 எண்பானை 

451 
எங்ஙனம் 

30 எண்மண்டை 
எஞ் செவி 

311 எண்வட்டி 
எஞ்ஞாண் 

321 எத்திறத்தாசான் - பாயிரம் 
எட்கடிது 

309 எதோளிக் கொண்டான் 160 
எட்குக் குட்டி 415 எந்தலை 

311 
எட்குச்செவி 415 எந்நூல் 

321 
எட்குத் தலை 

எம்பர்க் கொண்டான் 406 
எட்குப்புறம் 

எம்பர்ச் சென்றான் 
எட்சிறிது 

309 எம்பர்த் தந்தான் 
எட்டிப் புறவு 

155 எம்பர்ப் போயினான் 
எட்டிப் பூ ..எம்புறம் 

311 


எண்ணூறு 


1 


அகரவரிசை 


733 


325 
323 
325 
323 
323 
324 


எயின் குடி 


எயின் பாடி 


120 
325 
325 


. 


191 


எம்மை 

189 எல்லா ஞாயிறும் 
எம்மொடு 

எல்லா ஞான்றன 
எம்மொடு தம்மைப் 

எல்லாத் தச்சரும் 
பொரூஉங்காற் பொன்னொடு எல்லாத் தீயரும் 
கூவிளம் பூத்தது போனம் 51 எல்லாத் தீயவும் 
எமது 

116 எல்லாந் தீய 

339 எல்லாந் தீயர் 
எயின் சேரி 

எல்லாந் தீயரும் 

எல்லாந்தீயவும் 
எயின் றோட்டம் 

339 எல்லா நங்கையும் 
எயினக் கன்னி 

339 எல்லாநங்கையும் 
எருக் குழி 

261 எல்லாநஞ் செவியும் 
எருங் குழி 

, எல்லாநந்தலையும் 
எருதுகாலுறாஅது 

41 எல்லாநம் புறமும் 
எருவங் குழி 

141 எல்லாநம்மையும் 
எருவங் குழி 

261 எல்லா நம்மொடும் 
எருவஞ் செறு 

எல்லா நாயகரும் 
எருவஞாற்சி 

எல்லா நீண்டன 
எருவந்தாது 

எல்லா நூலும் 
எருவம் பூழி 

எல்லாப் புலவரும் 
எருவின் கடுமை 

எல்லாப் பெரியவரும் 
எல்லா அடையும் 

324 எல்லாப் பெரியவும் 
எல்லா ஆட்டமும் 

எல்லாம் பெரிய 
எல்லாக் குறியரும் 

எல்லாம் பெரியர் 
எல்லாக் குறியவும் 

எல்லாம் பெரியரும் 
எல்லாக் கொல்லரும் 

எல்லாம் பெரியவும் 
எல்லாச் சிறியரும் 

323 

எல்லா மணியகாரரும் 
எல்லாச் சிறியவும் 

எல்லா மணியும் 
எல்லாச் சேவகரும் 

325 எல்லா மாண்டன 
எல்லாஞ் சிறிய 

324 எல்லா யாப்பும் 
எல்லாஞ் சிறியர் 

எல்லார் கையும் 
எல்லாஞ் சிறியரும் 

எல்லார் செவியும் 
எல்லாஞ் சிறியவும் 

எல்லார் தலையும் 
எல்லா ஞாணும் 

323 எல்லார் புறமும் 


325 
323 
323 
325 
323 


324 


325 
323 


321 


. 


தலையும் 321 


11 


734 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
எல்லார்தங் கையும் 130 எல்லி 

30 
எல்லார்தங் கையும் 321 எல்லீர் கையும் ,செவியும் , 
எல்லார்தஞ்செவியும் 
எல்லார்தந்தலையும் எல்லீர் நுங்கையும் 130 , 321 
எல்லார்தந் நூலும் 

எலலீர் நுஞ்செவியும் 
எல்லார்தம் புறமும் 

எல்லீர்நுஞ் ஞாணும் 
எல்லார் தம்மையும் 133 எல்லீர்நுந் தலையும் 
எல்லார் தம்மையும் 

192 எல்லீர்நுந் நூலும் 
எல்லார் தம்மொடும் 

எல்லீர்நும் புறமும் 
எல்லார் தமக்கும் 162 எல்லீர் நும்மையும் 

192 
எல்லார் தமதும் 

162 எல்லீர் நும்மொடும் 
எல்லார் தலையும் 321 எல்லீர் புறமும் 

321 
எல்லாருங் குறியர் 322 எல்லீருங் குறியீர் 

322 
எல்லாருஞ் சிறியர் 

எல்லீருஞ்சிறியீர் 

322 
எல்லாருஞ் ஞான்றார் எல்லீருஞ் ஞான்றீர் 
எல்லாருந்தீயர் 

எல்லீருந் தீயீர் 
எல்லாருந் நீண்டார் 

எல்லீருந் நீண்டீர் 
எல்லாரும் பெரியர் ,, எல்லீரும் பெரியீர் 
எல்லா வணிகரும் 325 எலியாலங் கோடு 

406 
எல்லா வரசரும் 

எவ்வயிற் கொண்டான் 335 
எல்லா வலிமையும் 

323 எவ்வயிற் சென்றான் 
எல்லாவற்றடைவும் 

எவ்வயிற் போயினான் 
எல்லாவற்றாட்டமும் 

எவ்வயிற் றந்தான் 
எல்லாவற்றுக் கோடும் எவ்வழி கொண்டான் 160 
எல்லாவற்றுச் செவியும் எவ்வழிக் கொண்டான் 
எல்லாவற்று ஞாணும் 

30 
எல்லாவற்றுத் தலையும் எவற்றை 

194 
எல்லாவற்று நூலும் 

எவற்றொடு 
எல்லாவற்றுப் புறமும் எவன் 
எல்லாவற்று மணியும் " எழாயிரம் 

392 
எல்லாவற்று யாப்பும் 323 
எழு 

59 
எல்லாவற்று வலிமையும் 
எழு கடல் 

390 
எல்லாவற்ற றடைவும் 190 
எல்லாவற்றொடும் 

எழு கழஞ்சு 


. 


1 . 


* எவ்வி 


எழு கலம் 


அகரவரிசை 


735 


31 


393 | எனது 
390 ) ஏ 


எழு கொடி 
எழு சாடி 
எழு சிலை 
எழு ஞாயிறு 
எழு திசை 
எழு தூதை 
எழு நாள் 
எழு நாழி 
எழு நான்கு 
எழு நூறாயிரம் 
எழுபஃது 
எழுபலம் 
எழு பானை 
எழு பிறப்பு 
எழு மண்டை 
எழு மூன்று 
எழு வட்டி 
எழு வுழக்கு 


11 


390 / என்றலை 

353 
..என்னடை 

என்னூல் 
393 என்னை 

193 
390 என்னொடு 
என்றலை 

353 
116 

43 
390 ) ஏஎ 41 , 69 
, 

273 
393 ) ஏஎக் கொட்டில் 

278 
391 ஏஎக் கொண்டான் 273 
390 ) ஏஎக் கொற்றா 

274 
... ஏஎச் சாத்தா 
390 / ஏஎச் சாலை 

278 
ஏஎத் துணை 
ஏஎத்தேவா 

274 
-ஏஎப்புழை 

278 
ஏஎப்பூதா 

274 
354 ஏணி 

59 
- ஏதுவி னாங்கவை - பாயிரம் 
194 ஏவின் கடுமை 

280 
.. ஏவின் சிறுமை 
152 ஏவின் பெருமை 

ஏவின் றீமை 
ஏழ் தாமரை 

394 
ஏழ் நூறாயிரம் 

393 
194 ஏழ் வெள்ளம் 

394 
353 ஏழகல் 

395 

389 
ஏழன் சுக்கு 
ஏழன் பயறு 
" ஏழன் றோரை 
" ஏழனை 

195 
" ஏழனொடு 


எற் பாடி 
எற் புகழ் 
எற்றை 
எற்றொடு 
எறி கொற்றா 
எறி சாத்தா 
எறி தேவா 


எறி பூதா 


ஏழன் காயம் 


என் 
என் கை 
என் செவி 
என் ஞாண் 
என் புறம் 
என் மணி 
என் யாழ் 
என் வட்டு 


13 


736 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஏழாம்பல் 394 ஒடுந் தோல் 

262 
ஏழாயிரம் 

393 ஒடும்பூ 
ஏழிரண்டு 395 ஒடுவின் குறை 

264 
ஏழுழக்கு 

ஒர் யாழ் 

480 
ஏழொன்று 

ஓரடை 
ஏறங்கோள் 

418 ஓராடை 
ஏனம் 135 | ஓராயிரம் 

465 
ஐ 43 ஒருகல் 

479 
42 ஒருகலம் 

447 
ஐகான் 

138 ஒரு கழஞ்சு 
ஐங்கலம் 

449 ஒரு கால் 
ஐங்கழஞ்சு 

ஒரு சாடி 
ஐஞ்சாடி 

ஒரு சுனை 

479 
ஐந்து நூறாயிரம் 

472 ஒருஞாண் 
ஐந்தூதை 

449 ஒருதிங்களைக் குழவி 160 
ஐந்தொடி ,, ஒரு துடி 

479 
ஐந்நாழி 452 ஒரு தூதை 

447 
ஐந்நூறாயிரம் 472 ஒரு தொடி 

447 
ஐந்நூறு 463 ஒருநாளைக் குழவி 

160 
ஐநூறு 

463 ஒருநாளைக்குழவி 406 
ஐம்பஃது 414 ஒரு நாழி 

447 
ஐம்பலம் 449 ஒருநூல் 

479 
ஐம்பர்னை 

ஒருநூற்றுக்கலம் 

475 
ஐம்மண்டை 

452 ஒருநூற்றொருபஃது 
474 
ஐயகல் 457 ஒருநூறாயிரம் 

472 
ஐயகல் 469 ஒரு நூறு 

461 
ஐயாயிரம் 

ஒருபஃதனை 

200 
ஐயுழக்கு 

457 ஒருபஃதனொடு 
ஐயுழக்கு 469 ஒரு பஃது 

438 , 439 
ஐவ்வட்டி 455 ஒருபத்திரண்டு 

476 
ஐவட்டி 

ஒருபத்து மூன்று 

54 , 56 , 59 ஒருபத்தொன்று 
ஒடுங்கோடு 

263 ஒருபதிற்றுக்கலம் 477 
ஒடுஞ் செதிள் 

ஒருபதிற்றுக்கலம் 

478 


ஐவனம் 


அகரவரிசை 


737 


483 


59 
450 
471 


460 


434 
460 


ஒருபதின் கலம் 
ஒருபதின் கழஞ்சு 
ஒருபதின் சாடி 
ஒருபதின் பலம் 
ஒருபதின் பானை 
ஒருபதின் மண்டை 
ஒருபதின் வட்டி 
ஒருபதின் நூதை 
ஒருபதின் றொடி 
ஒருபதினகல் 
ஒருபதினாயிரம் 
ஒரு பதினாழி 
ஒருபதி னுழக்கு 
ஒருபது 
ஒருபலம் 
ஒருபறை 
ஒருபானை 
ஒருபானை 
ஒருபறை 
ஒருபானொடு 
ஒருபாற்கு 
ஒரு மண்டை 


434 
460 


ஒல்லொலித்தது 
ஒளி 
ஒன்பதிற்றகல் 
ஒன்பதிற்றுக் கோடி 
ஒன்பதிற்றுத் தடக்கை 

ஒன்பதிற்றொன்று 
478 | ஒன்பதின் கலம் 
478 ஒன்பதின் கழஞ்சு 

ஒன்பதின் கூறு 

ஒன்பதின் சாடி 
477 ஒன்பதின் பலம் 
478 ஒன்பதின் பால் 

ஒன்பதின் பானை 
438 ஒன்பதின் மண்டை 
447 ஒன்பதின் வட்டி 
479 | ஒன்பதின் நூதை 
200 ஒன்பதின் றொடி 
447 ஒன்பதி னகல் 
479 ஒன்பதினாயிரம் 
200 ஒன்பதினாழி 
124 | ஒன்பதி னுழக்கு 
447 ஒன்பதினூறாயிரம் 
479 ஒன்பது 
172 ) ஒன்பது நூறாயிரம் 
447 ஒன்பானை 

ஒன்பானொடு 
479 ஒன்றரை 
447 ஒன்றன் காயம் 
479 ஒன்றன் சுக்கு 
154 ஒன்றன் பயறு 

ஒன்றன் றோரை 
ஒன்றனை 

ஒன்றனொடு 
159 ஒன்றின் குறை 


471 
460 


ஒரு மணி 


472 
200 
472 
200 


166 
420 


ஒருமாவரை 
ஒரு முக்கால் 
ஒரு முந்திரிகை 
ஒரு யாழ் 
ஒரு வட்டி 
ஒரு வட்டு 
ஒருவென் குறியென் 
ஒருவென் கை 
ஒருவென் சிறியென் 
ஒருவென் செவி 
ஒல்லைக் கொண்டான் 


420 
199 


168 


கங்காதரன்-17 


738 


தொல்காப்பியம்- எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


ஒன்று 

480 
ஒன்னார்த் தெறலும் 

447 
ஓ 

447 
ஓ 

171 
ஒஒ 

480 
ஓஒ 

466 
ஓஒ 

447 
ஓஒக்கடுமை 

456 
ஓஒக் கொற்றா 

171 
ஓஒ கொண்டான் 

447 
ஓஒ கொண்டான் 

483 
ஓஒ கொண்டான் 

284 
ஓஒ கொண்டாய் 

135 
ஓஒ கொண்டோன் 

43 
ஓஒச் சாத்தா 

42 
ஓஒச் சிறுமை 

138 
ஓஒத் தீமை 

59 
ஓஒத் தேவா 

55 
ஓஒப் பூதா 

38 
ஓஒப் பெருமை 

39 
ஒக்கடிது 

150 
ஓக்கம் 

370 
ஓச் சிறிது 

40 
ஓடிக்கொண்டான் 

77 
ஓடிச் சென்றான் 

கட்க 

23 
ஓடித் தந்தான் 

கட் கடுமை 
ஓடிப் போயினான் 

கட்சிறார் 

23 
ஒத்தீது 

404 
ஓத்தே சூத்திரம் - பாயிரம் கட்டகல் 

247 
ஓப் பெரிது 
ஓர் யாட்டையானை 426 கட்ப 

23 
ஓர் யாழ் 480 கடல் 

53 
ஓரகல் 

456 கடலே பாடெழுந்திசைக்கும் 276 
ஓரடை 171 கடான் 

82 


118 ஓரடை 
153 ஓரரை 
43 ஓரரைக்கால் 
69 ஓராடை 
41 

ஓராடை 
69 ஓராயிரம் 
273 ஓரிரண்டு 
293 ஒருழக்கு 
274 ஓரெடை 

ஓரொன்று 
291 ஓரொன்று 
273 ஓலம் போழ் 
274 ஓனம் 

ஔ 

ஔஉ 
293 ஔகான் 

ஔவியம் 
274 

ஔவை 
274 கஃசு 
293 கஃறீது 
290 கஃறீது 
59 கஃறீது 
290 கஃறென்றது 
237 தக் களைந்தார் 


290 கட்கடிது 


290 கட்டிடி 


அகரவரிசை 


739 


கடிகா 
கடுக்காய் 
கடுக் குறிது 
கடுக் குறைத்தான் 
கடுச் சிறிது 
கடுச் செதிள் 
கடுத்தீது 
கடுத்தோல் 
கடுப்பூ 
கடுப் பெரிது 
கடுவின் குறை 
கடுவினை 
கடுவினொடு 
கணவிரங்கோடு 
கதிர்ஞ்ஞெரி 
கதிர்ஞெரி 
கதிர்ந் நுனி 
கதிர் நுனி 
கதிர்ம் முரி 
கதிர் முரி 
கப்பிந்தை 
கபிலபரணர் 
கம்பு 
கம்மக்குடம் 
கம்மச் சாடி 
கம்மத் தூதை 
கம்பப் பானை 
கம்முக் கடிது 
கம்முக் கடுமை 
கம்முச் சிறிது 
கம்முத் தீது 
கம்முத் தீமை 
கம்மு ஞாற்சி 
கம்முஞான்றது 


159 கம்மு நீட்சி 

329 
260 கம்மு நீண்டது 
255 கம்முப் பெரிது 
158 கம்மு வலிது 
255 கம்மு வலிமை 
260 கரவு 

74 
255 கரிது குதிரை 

426 
260 கரிய குதிரை 

211 
கரியதன் கோடு 

418 
255 கரியதனை 

196 
264 கரியதனொடு 
174 கரியவற்றுக் கோடு 287 
கரியவற்றை 

179 
247 கரியன் 

483 
146 / கரியார்தம்மையும் 192 

கரியீர்நும்மையும் 
146 / கரியேநம்மையும் 

192 
கரியேநம்மொடும் 

49 
கருஞ்சான்றான் 

483 
247 கல் குறிது 

369 
154 கல்குறுமை 

25 கல்கெழு கானவர் நல்குறு 
330 

மகளே 482 
கல் சிறிது 

369 
கல் தீது 

கல் பெரிது 
329 கல்லம் பாறை 

406 
கல்லினை 

203 
கல்லுக் கடிது 

377 
கல்லுக் கடுமை 
கல்லுச் சிறிது 
கல்லுச் சிறுமை 
கல்லு ஞாற்சி 


கரு 


11 


740 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


404 


23 
369 


க 


367 

23 
369 
367 

23 
367 
369 
367 
369 
370 


377 கள்ளுக் கடிது 
கல்லு ஞான்றது 
கல்லுத் தீது 

கள்ளுக் கடுமை 
கல்லுத் தீமை 

தற்க 
கல்லு நீட்சி 

கற் குறிது 
கல்லு நீண்டது 

கற் குறுமை 
கல்லுப் பெரிது 

கற் குறை 
கல்லுப் பெருமை 

கற்சிறார் 
கல்லு மாட்சி 

கற் சிறிது 
கல்லு மாண்டது 

கற் சிறை 
கல்லு வலிது 

கற்ப 
கல்லு வலிமை 

கற்புறம் 
கல்லை 

203 கற் பெரிது 
கலக்குறை 

167 கற்றலை 
கலக் கொள் 

315 கற்றீது 
கலத்துக் குறை 

134 கற்றீது 
கலத்துக் குறை 

169 கற்றுவல்ல - பாயிரம் 
கல நெல் 

315 கன் ஞெரி 
கலப் பயறு 

167 கன் ஞெரிந்தது 
கலம் 

171 கன் மாண்டது 
கலன் 

134 கன் முறி 
கலனே பதக்கு 

164 கன்று 

61 கன்னக் கடுமை 
கலைக் கோடு 

287 கன்னக்குடம் 
கலைங் கோடு 

287 கன்னங் கடிது 
கவண் கால் 

308 கன்னங் கடுமை 
கழஞ்சின் குறை 

168 கன்னஞ்சிறிது 
கழஞ்சு 

171 கன்னஞ் சிறுமை 
கழற்பெய் குடமே - பாயிரம் கன்ன ஞாற்சி 
கழி குறைத்தான் 

158 கன்ன ஞான்றது 
174 கன்னத் தூதை 

கன்னந் தீது 
கழையினை 

203 கன்னந் தீமை 
கழையை 

கன்ன நீட்சி 
கள்ளியங்கோடு 

484 

கன்ன நீண்டது 


368 


25 
347 


கலை 


1 


கழூஉவினை 
கழுஉவினொடு 


11 


அகரவரிசை 


741 


483 
159 


159 
53 


165 
61 
77 
172 
155 


கா 


கன்னப் பானை 

347 கார் கறுத்தது 
கன்னம் பெரிது 

காரை குறிது 
கன்னம் பெருமை 

348 காரை சிறிது 
கன்ன மாட்சி 

347 ) காரை தீது 
கன்ன மாண்டது 

- காரை பெரிது 
கன்ன யாது 

கால் 
கன்ன வலிது 

காலங்களனே - பாயிரம் 
கன்ன வலிமை 

காலே காணி 

150 காலை 
கன்னன்று 
கன்னி 

30 காவலிது 
கன்னீண்டது 

348 காவிக் கண் 
கன் னுனி 

காவிதிப்புரவு 

53 காவிதிப்பூ 
காஅக் குறை 

227 காற் குறை 
காஅச் செய்கை 

கான்கெழு நாடு 
காஅத் தலை 

.. கான் கோழி 
காஅப்புறம் 

227 கானலம் பெருந்துறை 
காக் குறை 

170 கிடந்தது குதிரை 
காக்கை 

11 கிளி 

30 / கிளி 
காக்கை 
காக்கையது பலி 

203 | கிளி அரிது 
காக்கையிற் கரிது 

கிளிக்கால் 
காட்டுக் கானம் 

426 கிளிக் குறிது 
காணிக் குறை 

167 கிளி குறிது 
காணியே முந்திரிகை 

165 கிளிச் சிறகு 
காப்பும் பூண்டிசிற் கடையும் கிளித் தலை 

போகல் 334 கிளிப் புறம் 
காய்ஞ்ஞெரி 

146 கிளியின் கால் 
காய் ஞெரி 

, . கிளியினை 

கிளியை 
காய்ந் நுனி 
காய் நுனி 

கிழக்கண் 
காய்ம் முரி 

கிழக்கின்கண் 
காய் முரி 

கிழக்கே மேற்கு 
காயாங் கோடு 

232 கீரி 


167 
482 
335 
484 
426 
61 
69 
141 
236 
159 


236 


1 . 


247 
203 


202 


432 
61 


கீழ் சார் 


407 
415 

35 
411 
415 
426 
415 
426 
415 
426 
415 
426 


கீழு சேரி 


69 
426 
417 


742 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
கீழ்க்குளம் 

396 குரங்கு 
கீழ் குளம் 

குரங்கின் கால் 
கீழ் கூரை 

433 குரங்கி யாது 

202 குரங்கியாது 
கீழ் புடை 

குரங்குக் கால் 
கீழு குளம் 

396 குரங்கு கடிது 

குரங்குச் செவி 
கீழு தோட்டம் 

குரங்கு சிறிது 
கீழு பாடி 

குரங்குத் தலை 
குடி 

61 குரங்கு தீது 
குதிர்ங் கோடு 

364 குரங்குப் புறம் 
குதிர்ஞ்செதிள் 

குரங்கு பெரிது 
குதிர்ந் தோல் 

குரங்கெறி - பாயிரம் 
குதிர்ம் பூ 

குரீஇ 
குமரக் கோட்டம் 

154 குருட்டெருது 
குமர கோட்டம் 

குருந்தங் கோடு 
குமிழ்ங் கோடு 

387 குருந்தஞ் செதிள் 
குமிழ்ஞ் செதிள் 387 குருந்தந் தோல் 
குமிழ்ந் தோல் 

குருத்தம் பூ 
குமிழ்ம் பூ 

குயின் 
குமிழஞ் செதிள் 

387 குயின் குழாம் 
குமிழந் தோல் 

குயின் செலவு 
குமிழம் பூ 

குயின் பறைவு 
குரக் கடைவு 

415 குயின் றோற்றம் 
குரக் காட்டம் 

குவளைக் கண் 
குரக்குக் கால் 

குவளை மலர் 
குரக்குச் செவி 

குளக்கரை 
குரக்கு ஞாற்சி 

குளங்கரை 
குரக்குத் தலை 

குளச் சேறு 
குரக்கு நீட்சி 

குளஞ் சேறு 
குரக்குப் புறம் 

குளத்தாது 
குரக்கு மாட்சி 

குளத்தின் புறம் 
குரக்கு யாப்பு 

குளந்தாது 
குரக்கு வலிமை 

குளப்பூழி 


82 
336 


172 
110 
313 


. 


1 ) 


406 
313 
313 


அகரவரிசை 


743 


குளம்பூழி 313 கைதூத் தேவா 

266 
குளவாம்பல் 

312 கைதூப் பூதா 
குளாஅம்பல் கைதை 

61 
குளிக் குறுமை 247 கைந் நீட்டினார் 

146 
குளி குறுமை கைம் மறித்தார் 

146 
குறிச்சி புக்க மான் - பாயிரம் கொக் களைந்தார் 

77 
குறுணி பதக்கு நானாழி 172 கொக்கின் கால் 

415 
குறுணி நானாழி 165 கொக்கியாது 

35 , 411 
குன்றக் கூகை 129 கொக்கு 

407 
குன்றக் கூகை 419 கொக்குக் கடிது 

410 , 427 
குன்றுறழ்ந்த களிறென்கோ 

கொக்குக் கடுமை 

410 
கொய்யுளைய மாவென்கோ 291 கொக்குக் கால் 

415 
குன்றேறாமா 

142 கொக்குச் சிறகு 
கூட்டுக் கொற்றா 153 கொக்குச் சிறிது 

427 
கூட்டு கொற்றா 

கொக்குத் தலை 

415 
கூடு 

427 
61 கொக்குத் தீது 
கூடுக் கொற்றா 153 கொக்குப் புறம் 

415 
கூதாளங் கோடு 

427 
247 கொக்குப் பெரிது 
கெக் களைந்தார் 77 கொங்கத் துழவு 

419 
கெண்டை 61 கொட் குறை 

167 

61 
கேட்டையாற் கொண்டான் 287 கொண்டல் 
கேட்டையாற் சென்றான் கொண்மூக் கடிது 

265 
கேட்டையாற் போயினான் கொண்மூக் குழாம் 267 
கேட்டையாற் றந்தான் 

கொண்மூச் சிறிது 265 
கேண்மியா 

12 கொண்மூச் செலவு 267 
கேண்மியா 34 கொண்மூத் தீது 

265 
கேண்மியா கொற்றா 

225 கொண்மூத் தோற்றம் 267 
கேண்மியா சாத்தா கொண்மூப் பறைவு 

267 
கேண்மியா தேவா 

கொண்மூப் பெரிது 265 
கேண்மியா பூதா 

கொண்மூவின் குழாம் 

271 

152 
கேழல் 

61 கொணா கொற்றா 
கைஞ் ஞெரித்தார் 146 கொணா சாத்தா 
கைதூக் கொற்றா 

266 கொணா தேவா 
கைதூச் சாத்தா 

கொணா பூதா 


ப 


124 


295 


11 
107 


61 


312 


402 


கோட் டீது 


402 


744 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
கொல் யானை 

24 கோஒற்கு 
கொல் யானை 

483 கோஒன் கை 
கொல்லுங் கொற்றன் 315 கோஒன் செவி 
கொள்க 

23 கோஒன் புறம் 
கொள் சிறார் 

கோஒன் றலை 
கொள்ப 

கோங்கு 
கொள்வோன் மரபு- பாயிரம் 

கோட்டை 
கொள்ளி 

50 கோட்டொடு 
கொள்ளெனக் கொண்டான் 205 கோடல் 
கொள்ளெனக் கொண்டான் 483 கோணா கோணம் 
கொள்ளே ஐயவி 

165 கோணா வட்டம் 
கொளலோ கொண்டான் 292 கோட் கடிது 
கொற் கடிது 

372 கோட் கடுமை 
கொற் சிறிது 

கோட் சிறிது 
கொற் றீது 

கோட் சிறுமை 
கொற் பெரிது 
கொற்றங்குடி 

351 கோட் டீமை 
கொற்றங் கொற்றன் 

கோட் பெரிது 
கொற்றந்தை 

348 கோட் பெருமை 
கொற்றற்கு 

115 கோடி 
கொற்றி 

30 கோள் கடிது 
கொற் றீது 

372 கோள் கடிது 
கொற் பெரிது 

கோள் கடுமை 
கொற்றற்கு 

115 கோள் சிறிது 
கொற்றி 

30 கோள் சிறிது 
கொற் றீது 

372 கோள் சிறுமை 
கொற்றன் 

45 கோள் தீது 
கொற்றன் றந்தை 

348 கோள் தீமை 
கொற்றனை 

203 கோள் பெரிது 
கொற்றனைக் கொணர்ந்தான் 158 கோள் பெரிது 
கொற்றனே சாத்தனே 

கோள் பெருமை 
தேவனே பூதனே 276 கோ வந்தது 
கோஒனை 
கோஒனொடு 

கோல் வளை 


471,473 

401 


402 


401 
402 


401 
402 
401 
402 


294 


181 கோவில் 


26 


அகரவரிசை 


745 


கோலிகக் கருவி 
கோறீது 
கோன் கொற்றன் 
கோன்றந்தை 
கோனன்று 
கௌ 
கௌவின் கடுமை 
கௌவுக் கடிது 
கௌவுக் கடுமை 
கௌவுக் கொற்றா 
கௌவு கொற்றா 
கெளவு ஞாற்சி 
கௌவு ஞான்றது 
கௌவுச் சிறிது 
கௌவுச் சிறுமை 
கௌவுத் தீது 
கௌவுத் தீமை 
கௌவுப் பெரிது 
கௌவுப் பெருமை 
கௌவு வலிது 
கௌவு வலிமை 
கௌவை 
ஙௌக் களைந்தார் 
சாக் குத்தினான் 
சாச் சீறினான் 
சாஞான்றார் 
சாட் கோல் 
சாடி 
சாப் புடைத்தான் 
சாத் தகர்த்தான் 
சாத்தங் குடி 
சாத்தங் கொற்றன் 
சாத்தந்தை 
சாத்தற்கு 


154 சாத்தன்கண் 

115 
161 சாத்தன் குறிது 

156 
352 சாத்தன் குறியன் 

156 
- சாத்தன் கை 

109 , 156 
161 சாத்தன் வந்தான் , வந்தது 118 
70 சாத்தன் றந்தை 

348 
296 சாத்தனுண்டான் 

109 
சாத்தனை 

117 
சாத்தனொடு 
153 சாலை 

62 
சொர்க்காழ் 

365 
296 |சார்ங் கோடு 

364 
சார்ஞ் செதிள் 
சார்ந் தோல் 
..சார்ம் பூ 
296 சிஃறாழிசை 

216 
சித்திரைக்குக் கொண்டான் 128 
சித்திரைக்குக் கொண்டான் 287 
சித்திரைக்குச் சென்றான் 
சிததிரைக்குத் தந்தான் 
சித்திரைக்குப் போனான் 
61 |சில் படை 

215 
77 /சில் வேள்வி 

215 
210 /சில் குதிரை 

211 
சிலச் சில 

216 
சில சில 
148 |சிலப்பதிகாரம் 

415 
171 சிலவற்றை 

175 
210|சிலவற்றொடு 
சிலை 

62 
351 சின்னூல் 

216 
171 

172 
348 | சீரகரை 

62 
115 |சீறு 


33 


சீரகம் 


1 


11 


746 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சுஃறென்றது 40 | செருவப் பறை 

261 
சுக்குக் கொடு 

37 செருவின் கடுமை 
சுரும்பு 62 செல்க 

23 
சூத்திர முரையென் - பாயிரம் செல்க குதிரை 

211 
சூர்க் கோட்பட்டான 

157 செல்க செந்நாய் 
சூழுக 

62 )செல்க தகர் 
செக்குக் கணை 

37 செல்க பன்றி 
செகின் 82 |செல்சிறார் 

23 
செத்துக் கிடந்தான் 428 செல்ப 

23 
செப்புக் கொணர்ந்தான் 158 செவ்வன் தெரிகிற்பான் - பாயிரம் 
செம்பொன்பதின்றொடி 142 செற் கடிது 

372 
செம்பொன்பதின்றொடி 143 செற் சிறிது 

372 
செம்முக் கடிது 328 செற் பெரிது 

372 
செம்முக் கடுமை 

செற்றீது 
செம்முச் சிறிது செறுக 

62 
செம்முச் சிறுமை 

சென்மதி பாக 

159 
செம்மு ஞாற்சி சென்மியா 

34 
செம்முஞான்றது 

275 
செம்முத் தீது 

சேங் கோடு 

279 
செம்முத் தீமை 

சேச் சிறிது 

275 
செம்மு நீட்சி 

சேஞ் செதிள் 

279 
செம்மு நீண்டது 

சேத் தீது 

275 
செம்முப் பெரிது 

, சேத் தோல் 
செம்முப் பெருமை 

சேப் பெரிது 

275 
செம்மு மாட்சி 

சேம்பூ 

279 
செம்மு மாண்டது சேவடி 

62 
செம்மு வலிது 

சேவின் கோடு 

280 
செம்மு வலிமை 

சேவின் செதிள் 
செய்யவற்றை 

179 | சேவின் செவி 
செருக்களம் 

261 சேவின் புறம் 
செருவக்களம் 

சேவின் புறம் 
செருவச் சேனை 
செருவ ஞாற்சி 

சேவின்றலை 
செருவத்தானை 

சேவின் றோல் 


328 சேக் கடிது 


279 


சேவின் பூ 


11 


- 


1 ) 


62 தந்தை 


11 


484 தபு 


283 தமது 


> 


அகரவரிசை 

747 
சேவினை 

174 தடாவினுட்கொண்டான் 227 
சேவினொடு -தந் தலை 

321 
சையம் 

30 , 61 
சொரிக 

தந்நூல் 

321 
சொற் கடிது 372 தப் பெரிது 

66 
சோணாடு 

76 
சோறு 62 தம்புறம் 

321 
ஞழியிற்று 64 தம்மை 

161 
ஞா 17 | தம்மை 

189 
ஞாலம் 

64 | தம்மொடு 
ஞான்ற ஞாயிறு 72 | தமக்கு 

162 
ஞெமைங் கோடு 283 தமகரணம் 

321 
ஞெமைஞ் செதிள் 

116 
ஞெமைந் தோல் 

தமது 

162 
ஞெமைம் பூ 

தமிழக்கூத்து 129 , 386 
ஞெமையின் கோடு 286 | தமிழச்சேரி 
ஞெளிந்தது 

64 தமிழத்தோட்டம் 
ஞேக் களைந்தார் 77 தமிழ் நூல் 

129 
ஞொள்கிறது 

64 தமிழப்பள்ளி 
ஞோக் களைந்தார் 77 தமிழ யாப்பு 
டப் பெரிது 

66 | தமிழ வெழுத்து 
டறலள வென்னும் புள்ளி 44 தவக்கொண்டான் 204 
தகர்க் குட்டி 406 தளாவின்கோடு 

231 
தங்கண் 115 | தற்பாடி 

354 
தங்கண் 

189 தற்புகழ் 
தங்கை 311 ) தன்கை 

353 
தங்கை 

321 தன் செவி 
தஞ்செவி 

தன்ஞாண் 
தஞ்ஞாண் 

தன் புறம் 

204 | தன்மகனாசான் - பாயிரம் 
தடஞ்செவி 

தன்னை 

193 
தடந்தோள் 

தன்னொடு 
தடவுத்திரை 484 | தனது 

116 
தடவுத்தோள் 

தாங்குறிய 

322 


11 


. 


தடக்கை 


தாழ் எழு 


145 


. 


359 | தாழ் ஐது 


- 


385 
145 
145 


748 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
தாஞ்சிறிய 
தாஞ்ஞான்றார் 

தாழ் எழுந்தது 
தாடி 

61 தாழ் ஏணி 
தாந்தீய 

322 தாழ் ஏறிற்று 
தாந்தீண்டார் 

தாழ் ஒடிந்தது 
தாம்பெரிய 

தாழ் ஒடுக்கம் 
தாய்க்கொண்டான் 

362 தாழ் ஓக்கம் 
தாய்க் கொலை 

158 தாழ் ஓடிற்று 
தாய்கை 
தாய் செவி 

தாழ் ஐயம் 
தாய்ச் சென்றான் 362 தாழ் ஔவியத்தது 
தாய்த் தந்தான் 

தாழ் ஒளவியம் 
தாய் தலை 

359 தாழ்க் கோல் 
தாய் புறம் 

தாழ் ஞாற்சி 
தாய்ப் போயினான் 362 தாழ்ஞான்றது 
தார் 

49 தாழ் நீட்சி 
தாராக்கடிது 

222 தாழ் நீண்டது 
தாராக்கால் 

226 தாழ் நுந்தை 
தாராச் சிறகு 

226 தாழ் நுந்தையது 
தாராச் சிறிது 

222 தாழ் மாட்சி 
தாராத்தலை 

226 தாழ் மாண்டது 
தாராத்தீது 

222 தாழ் வலிது 
தாராப்புறம் 

226 தாழ் வலுமை 
தாராப் பெரிது 

222 தாழ்யாது 
தாழ் 

49 தாழ் யாப்பு 
தாழ் அடைப்பு 

145 தாழடைந்தது 
தாழ் ஆட்டம் 

தாழப் பாவை 
தாழ் இடிபு 

1. தாழாடிற்று 
தாழ் ஈட்டம் 

தாழிடிந்தது 
தாழ் ஈரிற்று 

. , தாழினை 
தாழ் உடைந்தது 

தாழை 
தாழ் உடைபு 

தான் குறியன் 
தாழ் ஊற்றம் 

தான் கொற்றன் 
தாழ் ஊறிற்று 

தான் சிறியன் 


145 
406 
145 


203 


354 
352 
354 


அகரவரிசை 


749 


> 


1 


தான் ஞான்றான் 

துவர்ஞ் செதிள் 
தான் பெரியன் 

துவர்ந் தோல் 
தான் மாண்டான் 

துவர்ம்பூ 
தான் றந்தை 352 துள்ளுக் கடிது 

402 
தான்றீயன் 

354 துள்ளுக் கடுமை 
தில்லங்காய் 

284 துள்ளுச் சிறிது 
தில்லைச் சொல்லே 159 துள்ளுச் சிறுமை 
திரும் யாது 

27 துள்ளுஞாற்சி 
திருமுக் கொற்றா 153 துள்ளுஞான்றது 
திருமு கொற்றா 

துள்ளுத் தீது 
திருவமைந்த - பாயிரம் துள்ளுத் தீமை 
திற்றி 

61 துள்ளு நீட்சி 
தின் கொற்றா 

152 துள்ளு நீண்டது 
தினக் கொண்டான் 205 துள்ளுப் பெருமை 402 
தினச் சென்றான் 

துள்ளுமாட்சி 
தினப் போயினான் 

துள்ளுமாண்டது 
தினை 

57 துள்ளு வலிது 
தினைக் குறிது 

159 துள்ளு வலிமை 
தினை குறிது 

துளியத்துக் கொண்டான் 247 
தினைப் புரவு 

155 துளியிற் கொண்டான் 
தினைப் பூ 

துறைகெழு மாந்தை 482 
தீக் கடிது 250 துன்னல் கடிது 

377 
தீச் சிறிது 

துன்னற் கடுமை 
தீத் தீது 

தூஉக் குறை 

268 
தீப் பெரிது 

தூஉச் செய்கை 
தீமை 

61 தூஉத் தலை 
தீயினை 

203 | தூஉப் புறம் 
தீயை 

61 
44 தூணிக்குத்தூணி 
து 

240 
துக் கொற்றா 

172 தூணிக் கொள் 
துஞ்ஞெள்ளா 

172 தூணிச் சாமை 
துடைத்துக்கொள் பொருளை - தூணித் தூணி 

பாயிரம் தூணிப் பதக்கு 
துவர்ங் கோடு 364 தூதுணங்காய் 

284 


தூணி 


426 
414 
426 
202 


. 


61 
433 
202 
406 
202 
433 


416 


416 


f 


750 தொல்காப்பியம் -எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
தூதுணையின் காய் 

286 தெள்கு தீது 
தூதை 

171 தெள்கு புறம் 
தெக் களைந்தார் 

77 தெள்கு பெரிது 
தெங்கங்காய் 

418 தெற்கண் 
தெவ் 

78 தெற்கின்கண் 
தெவ் 

81 /தெற்றி 
தெவ் யாது 

27 தென் கிழக்கு 
தெவ்வினை 

185 தென் சார் 
தெவ்வினொடு 

தென்சார்க் கூரை 
தெவ்வுக் கடிது 

381 தென் புடை 
தெவ்வுக் கடுமை 383 தென் மேற்கு 
தெவ்வுக் கொற்றா 153 தேக்கங் கோடு 
தெவ்வு கொற்றா 

தேக்கஞ் செதிள் 
தெவ்வுச் சிறிது 

383 தேக்கந் தோல் 
தெவ்வுச் சிறுமை 

தேக்கம் பூ 
தெவ்வு ஞாற்சி 

தேங்கு 
தெவ்வு ஞான்றது 

தேஞ்ஞெரி 
தெவ்வுத் தீது 

தேஞெரி 
தெவ்வுத் தீமை 

தேட் கடிது 
தெவ்வு நீட்சி 

தேட் சிறிது 
தெவ்வு நீண்டது 

தேட் டீது 
தெவ்வுப் பெரிது 

தேட் பெரிது 
தெவ்வுப் பெருமை 

தேத்தடை 
தெவ்வுமாட்சி 

தேத்திறால் 
தெவ்வு மாண்டது 

தேத்தீ 
தெவ்வு வலிமை 

தேந்நுனி 
தெள்கு 

407 தேநுனி 
தெள்கியாது 

35 தேம்முரி 
தெள்கியாது 

411 தேமுரி 
தெள்கு கடிது 

426 தேர்க்கால் 
தெள்கு கால் 

414 தேர்ச் செய்கை 
தெள்கு சிறிது 

426 தேர்த்தலை 
தெள்கு சிறை 

414 தேர்ப்புறம் 
தெள்கு தலை 

தேவர் 


25 
343 


401 


345 


. 


343 


} 


363 


61 


அகரவரிசை 


751 


தேற் சாடி 


தேற்குடம் 341 நட கொற்றா 

152 
நட ஞெள்ளா 

172 
தேற் பானை 

நந்தலை 

311 
தேற் றூதை .. நந்தலை 

321 
தேன் குடம் .. நந்து 

61 
தேன் சாடி நந் நூல் 

321 
தேன் ஞெரி 343நம்பி அடைபு 

154 
தேன்னுனி 

.. நம்பி ஒளவியம் 
தேன் பானை 

341 நம்பி குறியன் 
தேன் முரி 

343 நம்பி கை 
தேன் றீது 

161 நம்பி சிறியன் 
தேன் நூதை 

341 நம்பி செவி 
தேனடை 

345 நம்பி ஞாற்சி 
தேனிறால் 344 நம்பிஞான்றான் 

154 
தேனீ 

345 நம்பி தலை 
தையல் 

61 நம்பி தீயன் 
தொடி 

171 நம்பி நீட்சி 
தொடிக் குறை 

167 நம்பி நீண்டான் 
தொடி யரை 166 நம்பி புறம் 

154 
தொடியே கஃசு 164 நம்பிப் பூ 

155 
தொண்டை 61 நம்பி பெரியன் 

154 
தொண்ணூறு 

446 நம்பி மாண்டான் 
தொள்ளாயிரம் 

464 நம்பியடைந்தான் 
தோடு 

61 நம்பியாப்பு 
தோன்றா தோற்றி - பாயிரம் நம்பியாவன் 
தௌவை 61 நம்பியை 

203 
நகு 

68 நம்பியைக் கொணர்ந்தான் 158 
நங்கண் 

189 நம்பியைக் கொணர்ந்தான் 203 
நங்கை 

154 
311 நம்பியௌவியத்தான் 
நங்கை 321 நம்புறம் 

311 
நஞ்செவி 311 நம்புறம் 

321 
நஞ்செவி 321 நம்மை 

161 
நஞ்ஞாண் 321 நம்மை 

189 
நடக் கொற்றா 

152 நம்மொடு 


.. 


நாட் கடிது 


286 |நாட்டங் கடிது 
211 நாட்டீது 


நாடுரி 


139 நாய் 


411 நாய் கடிது 


752 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நம்பி வலியன் 

154 |நாஞ்ஞான்றாம் 
நம்பி வலுமை 

401 
நமக்கு 

162 நாட் சிறிது 
நமது 162 நாட்டக் கடுமை 

328 
நமையின் கோடு 
நல்ல குதிரை 

401 
நல்ல செந்நாய் 

நாட் பெரிது 
நல்ல தகர் 

139 
நல்ல பன்றி 1. நாடுரி 

241 
நறவங் கண்ணி 484 நாந்தீயம் 

322 
நன்றோ தீதோ அன்று 291 நாந்நீண்டாம் 
நாஇ 

58 நாம் பெரியம் 
நாகரிது 

58 
நாகியாது 35 நாய்க்கால் 

358 
நாகி யாது 

362 
நாகின் கால் 413 நாய் கோட்பட்டான் 

157 
நாகினை 196 நாய்ச் செவி 

358 
நாகினொடு 

நாய் சாரப்பட்டான் 

157 
நாகு 

362 
நாகு 36 நாய் பாயப்பட்டான் 

157 
நாகு 68 நாய்ப் புறம் 

358 
நாகு 407 நாய் பெரிது 

362 
நாகு கடிது 409 நாரினை 

203 
நாகு கடிது 

61 
நாகு கடுமை 

203 
413 நால் வட்டி 

454 
நாகு சிறிது 426 நாலகல் 

457 
413 நாலாயிரம் 

468 
நாகு தலை 

நாலுழக்கு 

457 
நாகு தீது 

171 
413 நாழிக்காயம் 

241 
நாகு பெரிது 

167 
நாங் குறியம் 

322 நாளன்று போகிப் புள்ளிடை 
நாஞ் சிறியம் 


12 நாய் தீது 


426 நாரை 
409 நாரை 


நாகு கால் 


நாகு சினை 


426 நாழி 


நாகு புறம் 


426 நாழிக் கூறு 


தட்ட 233 


அகரவரிசை 


753 


172 
254 


180 


116 
110 
327 


327 


251 
76 


நாற்கலம் 

448 நின் செவி 
நாற் கழஞ்சு 

நின்ஞாண் 
நாற் சாடி 

நின் புறம் 
நாற் பஃது 

நின் றலை 
நாற் பலம் 

நின்னை 
நாற் பானை 

நின்னொடு 
நாற் றூதை 

நினது 
நாற் றொடி 

நீ இர் குறியீர் 
நான்கு நூறாயிரம் 472 நீஇர் குறியீர் 
நானாழி 

452 நீ இர் சிறியீர் 
நானூறாயிரம் 

472 நீ இர்ஞான்றீர் 
நானூறு 

463 நீ இர் தீயீர் 
நில் கொற்றா 

172 நீஇர் நீண்டீர் 
நிலத்துக் கிடந்தான் 313 நீ இர் பெரியீர் 
நிலநீர் 

315 நீஇர் மாண்டீர் 
நிலம் 

61 நீ குறியை 
நிலம் 

82 நீ சா 
நிலம் வலிது 

28 நீ சாவிப்பி 
நிலம் வலிது 

331 நீ சிறியை 
நிலன் 

82 நீ தீயை 
நிலாக் கதிர் 

133 நீ பெரியை 
நிலா முற்றம் 

நீயே எ கொண்டாய் 
நிலாத்துக் கொண்டவன் நீயே கொண்டாய் 
நிலாத்துக் கொண்டான் 133,229 நீயே சென்றாய் 
நிலாத்துக் கொண்டான் 231 நீயே சென்றாய் 
நிலாத்துச் சென்றான் 229 நீயே போயினான் 
நிலாத்துத் தந்தான் 

நீயோ கொண்டாய் 
நிலாத்துப் போயினான் நீர் 
நிலாத்தை 

175 நீர்க்கண் 
நிலாவிற் கொண்டான் 231 நீர்க்கு 
நிற் கொற்றா 

172 நீர் குறிது 
நிறை 

171 நீர் சிறிது 
நின் கை 

251 நீர் தீது 
254 நீர் பெரிது 


251 


274 
276 


291 

61 
115 


406 


. 


நின் கை 


5 ங்காதரன் 


நுங்கண் 


. 


754 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நீலக்கண் 315 நூற்று நாழி 

475 
நுக் களைந்தார் 77 நூற்று நாற்பஃது 

474 
115 நூற்று நான்கு 

473 
நுங்கை 

311 நூற்றுப் பத்து 
நுங்கை 326 நூற்றுப் பலம் 

475 
நுஞ்செவி 

நூற்றுப் பானை 

475 
நுஞ்ஞாண் 

நூற்று மண்டை 
நுட்ப மொட்பந்தம் - பாயிரம் நூற்று முப்பஃது 

474 
நுணாங் கோடு 232 நூற்று மூன்று 

473 
நுந்தலை 326 நூற்று வட்டி 

475 
நுந்தை 67 நூற்றெட்டு 

473 
நுந்தை 68 நூற்றெண்பஃது 

474 
நுந்நூல் 326 நூற்றெழு பஃது 

474 
நும்புறம் 326 நூற்றேழு 

472 
நும்மை 

188 நூற்றைந்து 
நும்மொடு 

நூற்றொன்பஃது 

473 
நுமக்கு 

163 நூற்றொன்று 
நுமது நெய்தல் 

61 
நுழை 

61 நெய்தலஞ் சிறுபறை 484 
நூக் களைந்தார் 

372 
61 நெற் சிறிது 
நூற்றகல் 

475 நெற் பெரிது 
நூற்றடுக்கு 

473 நெற் றீது 
நூற்றாறு 473 நேயம் 

61 
நூற்றிரண்டு 

நேரின மணியை - பாயிரம் 
நூற்றிருபஃது 474 நொ 

44 
நூற்றுக் கலம் 475 நொக் கொற்றா 

172 
நூற்றுக் கழஞ்சு 

நொய்யன் 

61 
நூற்றுக் குறை 473 நொவ்வு 

74 
நூற்றுக் கோடி நோக்கம் 

61 
நூற்றுச் சாடி 475 நோய் 

49 
நூற்றுத் தூதை நைகை 

61 
நூற்றுத் தொடி நௌவி 

61 
நூற்றுத் தொண்ணூறு 473 பஃறானை 

216 


77 நெற் கடிது 


நூல் 


11 


அகரவரிசை 


755 


பச்சை 


பசு 


பட் கடிது 
பட் கடுமை 
பட்டை 


படை 


பண்டு கொண்டான் 
பண்டைச் சான்றோர் 
பண்டைச் சான்றார் 
பணைத்தோன் 
பத்தோ பதினொன்றோ 
பதிற்றகல் 
பதிற்றிதழ் 
பதிற்றிரண்டு 
பதிற்று முழம் 


E 


பதிற்று வேலி 


பதிற்றுழக்கு 
பதிற்றேழு 
பதிற்றொன்று 
பதிற் றொன்று 
பதின் கலம் 
பதின் கழஞ்சு 
பதின் சாடி 
பதின் பலம் 
பதின் பானை 
பதின் மண்டை 
பதின் மூன்று 
பதின் வட்டி 
பதின் றிங்கள் 
பதின் அதை 
பதின் றொடி 
பதினகல் 
பதினாழி 
பதி னுழக்கு 


30 | பதினாயிரக் கலம் 

320 
75 | பதினாயிரத்துக் குறை 

319 
404 பதினாயிரத்துக் கூறு 

பதினாயிரத்திரண்டு 
30 பதினாயிரத் தொன்று 111 
61 பதினாயிரத் தொன்று 319 
430 பதினாயிரத் தொருபஃது 111 
160 பதினாயிரம் 

435 
426 | பதினாயிரத்து முதல் 319 
159 பதினாறு 

434 
291 பதினான்கு 
122 பதினெட்டு 
437 பதினேழு 

434 
434 பதினைந்து 
437 பதினொன்று 
பந்து 

25 
122 | பயற்றங்காய் 

418 
பயின் 

82 
பரண்கால் 

308 
434 / பரணியாற் கொண்டான் 125 
437 ] பரணியாற் கொண்டான் 248 

பரணியாற் சென்றான் 248 
| பரணியாற் போயினான் 
பரணியாற்றந்தான் 
பருத்திக்குச் சென்றான் 247 
பருத்தி குறிது 

159 
434 பருத்தி சிறிது 
437 பருத்தி தீது 

பருத்தி பெரிது 
பல்படை 

215 
பல்யானை 
பல்லவற்றை 

175 
பல்லவற்றொடு 
பல 

1.18 


756 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பல குதிரை 211 பறக்கு நாரை 

315 
பல சான்றார் 154 பறம்பிற் பாரி 

175 
பலசெந்நாய் 211 பறம்பிற் பாரி 

415 
பலதகர் 

பறம்பிற் பாரி 

418 
பலப்பல 216 பன்மரம் 

216 
பலபல 

பன்னிரண்டு 

435 
பலபன்றி 211 பன்னுக் கடிது 

346 
பலம் 

171 பன்னுக் கடுமை 
பல வரைசர் 

154 பன்னுச் சிறிது 
பலவற்றுக்கோடு 119 பன்னுச் சிறுமை 
பலவற்றுக் கோடு 229 பன்னு ஞாற்சி 
பலவற்றுச் செவி 

பன்னு ஞான்றது 
பலவற்றுத் தலை 229 பன்னுத் தீது 

346 
பலவற்றுப் புறம் 

பன்னுத் தீமை 
பலவற்றொடு 

133 பன்னு நீட்சி 
பலா 

69 பன்னு நீண்டது 
பலாக் குறைத்தான் 158 பன்னுப் பெரிது 
பலாஅக் கோடு 

227 பன்னுப் பெருமை 
பலாஅச் செதிள் 

பன்னு மாட்சி 
பலாஅஞ்சிலாஅம் 

பன்னு மாண்டது 
என்மனார் புலவர் 214 பன்னு யாது 
பலாஅத் தோல் 

227 பன்னு யாப்பு 
பலாஅப்பூ 

பன்னு வலிது 
பலாவத்துக்கண் 

182 பன்னு வலுமை 
பலாவின் 132 பனங் காய் 

284 
பலாவினை 

174 பனஞ் செதிள் 
பலாவினொடு 

174 பனந் தோல் 
பவளவாய் 

315 பனம்பூ 
பழூஉப்பல் லன்ன 

பனாஅட்டு 

285 
பருவுகிர்ப் பாவடி 262 பனியத்துக் கொண்டான் 242 
பள்ளுக் கடிது 

404 பனியத்துச் சென்றான் 
பள்ளுக் கடுமை 

பனியத்துத் தந்தான் 
பற்பல கொண்டார் சிற்சில பனியத்துப் போயினான் 

வித்தி 215 பனியிற் கொண்டான் 125 , 222 


. 


* 


. 


757 


அகரவரிசை 


பனை 


231 
230 
231 
230 
231 
230 
231 
230 
231 
61 


484 
235 


82 
82 
154 


334 


பனியிற் சென்றான் 

பிடாஅக் கோடு 
பனியிற் போயினான் 

பிடாஅங் கோடு 
பனியிற் றந்தான் 

பிடாஅச் செதிள் 

57 | பிடாஅஞ்செதிள் 
பனை 

69 பிடாஅத் தோல் 
பனைக் கொடி 

286 பிடாஅந் தோல் 
பனைத்திரள் 

பிடாஅப் பூ 
பனை பிளந்தான் 

158 | பிடாஅம் பூ 
பனையின் காய் 

286 | பிடாவின் கோடு 
பனையின் குறை 

113 | பிடி 
பனையின் குறை 

170 பிணவுநாய் 
பாடி 

61 பிணவுநாய் முடுக்கிய 
பாப்புக் கோட்பட்டான் 

157 பிலம் 
பாம்பினிற் கடிது தேள் 

132 பிலன் 
பாம்பு கோட்பட்டான் 157 பிரமக் கோட்டம் 
பாயிரத்திலக்கணம் - பாயிரம் பிரம கோட்டம் 
பார்ப்பனக் கன்னி 339 | பிற்கொண்டான் 
பார்ப்பனக் கன்னி 

419 பிற்சென்றான் 
பார்ப்பனச் சேரி 

பிற்போயினான் 
பார்ப்பார்கண் 

115 பிற்றந்தான் 

371 பின்கொண்டான் 
பால் சிறிது 

பின்னல் கடிது 
பால் தீது 

பின்னற் குறை 
பால் பெரிது 

.. பின்னற் கடுமை 
பாழ்க்கிணறு 

388 பின்னன் ஞாற்சி 
பாழ்ங்கிணறு 

பின்னன் ஞான்றது 
பாழ்ச்சேரி 

பின்னுக் கடிது 
பாழ்ஞ்சேரி 

பின்னுக் கடுமை 
பாழ்த் தோட்டம் 

பின்னுச் சிறிது 
பாழ்ந் தோட்டம் 

பின்னுச் சிறுமை 
பாழ்ப்பாடி 

பின்னு ஞாற்சி 
பாழ்ம்பாடி 

பின்னு ஞான்றது 
பாறாங்கல் 

289 பின்னுத் தீது 
பானை 

171 பின்னுத் தீமை 


. 


பால் கடிது 


377 


346 


. 


11 


பீ குறிது 


பீ பெரிது 
பீர்க்கு 


758 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பின்னு நீட்சி 346 புண் ஞாற்சி 

404 
பின்னு நீண்டது 

புண் ஞான்றது 

404 
பின்னுப் பெரிது 

புண் ணீட்சி 
பின்னுப் பெருமை 

பூண்ணீண்டது 
பின்னுமாட்சி 

பூண்மாட்சி 
பின்னு மாண்டது 

புண் மாண்டது 
பின்னு யாப்பு 

புலம்புக்கனனே 

313 
பின்னு யாது 

புலம்புக்கனனே 

158 
பின்னு வலிது புலவர் 

50 
பின்னு வலிமை 

பூலி கோட்பட்டான் 157 

251 புலிபோலக் கொண்டான் 205 
பீசிறிது 

புலிபோலச் சென்றான் 
பீடம் 

61 புலிபோலத் தந்தான் 
பீதீது 

251 புலிபோலப் போயினான் 205 
புலைக் கொற்றன் 

159 
48 புள் வலிது 

404 
பீர்ங்கோடு 

364 புள் வலிமை 
பீர்ஞ் செதிள் 

புள்ளுக் கடிது 
பீர்த்தோல் 

புள்ளுக் கடுமை 
பீர்ம்பூ 

புள்ளுச் சிறிது 
பீரங்கோடு 

366 புள்ளுச் சிறுமை 
பீரஞ்செதிள் 

புள்ளுஞாற்சி 
பீரந்தோல் 

புள்ளுஞான்றது 

புள்ளுத் தீது 
புகர் 

50 புள்ளுத் தீமை 
புகழ் 

புள்ளு நீட்சி 
புகழ் 

61 புள்ளு நீண்டது 
புட்கடிது 

404 புள்ளுப் பெரிது 
புட்கடுமை 

புள்ளுப் பெருமை 
புட்சிறிது 

புள்ளு மாட்சி 
புட்டீது 

புள்ளுமாண்டது 
புட்டீமை 

புள்ளு வலிது 
புட்பெரிது 

புள்ளு வலிமை 
புட்பெருமை 

புளிக் குறைத்தான் 158 


பீரம் பூ 


அகரவரிசை 


759 


புளி குறைத்தான் 
புளிக் கூழ் 
புளிங் காய் 
புளிங் கூழ் 
புளிச் சோறு 
புளிஞ் சோறு 
புளித் தயிர் 
புளிந் தயிர் 
புளிப் பாளிதம் 
புளியிலை 
புளியங் கோடு 
புளியங் கோடு 
புளியங் கோடு 
புளியஞ் செதிள் 
புளியஞ் செதிள் 
புளிய ஞெரி 
புளியந் தோல் 
புளியந் தோல் 
புளியம்பூ 
புளிய முரி 
புளிய வட்டு 
புளிய விலை 
புளிய யாழ் 
புழத்தை 
புழத்தொடு 
புழன் 
புழனினை 
புழனினொடு 
புழாந்தை 
புழான் 
புன்கண் 
புன்கங் கோடு 
புன்கஞ் செதிள் 
புன்கம் பூ 


158 | புன்கந் தோல் 

417 
247 புன்செய் 

26 
புன்னையங் கானல் 482 
245 / பூக்கேழூரன் 

482 
247 / பூக் கொடி 

269 
246 | பூங் கொடி 
247 | பூச் செய்கை 
246 | பூஞ் செய்கை 
246 / பூஞ்ஞெரி 

146 
131 பூஞெரி 
130 பூத் தலை 

269 
141 பூதந்தை 

349 
245 பூந்தலை 

269 
130 பூந்தை 

349 
245 பூந் நுனி 

146 
131 | பூ நுனி 
130 பூப் புறம் 

269 
245 | பூம் முரி 

146 
131 | பூ முரி 

146 
131 பூவினொடு விரிந்த கூந்தல் 133 
131 பூவொடு விரிந்த கூந்தல் 
131 பூலங் கோடு 

376 
131 பூலஞ் செதிள் 
194 பூலந் தோல் 

பூலம்பூ 
82 பூழ்க்கால் 

384 
194 பூழ்ச்சிறகு 

பூழ்த்தலை 
349 பூழ்ப்புறம் 
பூழனை 

195 
26 பூழனொடு 
417 | பூழி 

61 
பெண் கை 

304 
பெண் செவி 


19 


* 


760 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பெண்டலை 

304 பொருநப் பெருமை 300 
பெண்டன் கை 

422 பொருந வலுமை 
பெண்டின் கால் 

421 பொருநின் குறை 
பெடை 61 பொருநினை 

183 
பெண்புறம் 

304 பொருநினொடு 
பெருங்கொற்றன்றந்தை 350 பொருநுக் கடிது 

299 
பெருஞ்சாத்தன்றந்தை பொருநுக் கொற்றா 

153 
பேஎய்க் கோட்பட்டான் 157 பொருது கொற்றா 
பேடை 61 பொருநுச் சிறிது 

299 
பேன் கொற்றன் 

352 பொருனு ஞான்றது 
பேன் றந்தை 

பொருநுத் தீது 
பொதியில் 

484 பொருநு நீண்டது 
பொதுவினுஞ் சிறப்பினும் - பொருநுப் பெரிது 

பாயிரம் பொருநு மாண்டது 
பொய் 

49 பொருநு வலிது 
பொய்ச் சொல் 

362 பொழிப்பே அகலம் - பாயிரம் 
பொலங்கலம் 357 பொற்கண் 

115 
பொலஞ்சுடர் 

பொற்கு 
பொலந்தேர் 

பொற்குடம் 

110 
பொலம்படை பொலிந்த பொற்குடம் 

333 
கொய்சுவற் புரவி பொற்சாடி 
பொலமலராவிரை 

பொற்பானை 
பொலநறுந் தெரியல் 

பொற்றூதை 
பொருந் 78 பொன் 

61 
பொருந் 79 பொன் 

78 
பொருந்அனந்தா 

148 
பொருந் ஆதா 

பொன் சிறிது 
பொருந் யாது 27 பொன் செய் 

26 
பொருந் யானா 164 பொன் ஞாண் 

26 
பொருநக் கடுமை 300 பொன் ஞாத்த 

147 
பொருநச் சிறுமை 

பொன் ஞாற்சி 

149 
பொருந ஞாற்சி 

பொன் பெரிது 

26,148 
பொருநத் தீமை .. பொன் மாலை 

26 
பொருந நீட்சி 

பொன் யாத்த 

147 


11 


164 பொன் கடிது 


. 


அகரவரிசை 


761 


பொன் யாது 26 மகத்துக் கை 

126 
பொன் வலிது 26 | மகத்துக்கை 

220 
பொன் றீது 

148,150 / மகத்துச் செவி 
பொன்னகல் 

161 மகத்துஞான்று கொண்டான் 332 
பொன்னந் திரி 

484 மகத்துஞான்று சென்றான் 
பொன்னப் பத்தம் 

406 மகத்துஞான்று போயினான் 
பொன்னன்ன குதிரை 211 மகத்துத்தலை 

220 
பொன்னன்ன செந்நாய் மக்ததுப் புறம் 
பொன்னன்ன தகர் 

மகத்தை 

175 
பொன்னன்ன பன்றி 

மகம்பால் யாடு 

220 
பொன்னன்று 150 மகவின் கை 

113 
பொன்னினை 203 மகவின் கை 

219 
போதகம் 

61 | மகவின் செவி 
போன்ம் 

13 மகவின்ஞாண் 
பைதல் 

219 
61 | மகவின் புறம் 
பௌவம் 

மகவின் றலை 
மக்கட்கை 405 மகற் பெற்றான் 

158 
மக்கட்செவி 

மகன்றாய்க்கலாம் 

360 
மக்கட்டலை 

மகன்றாய்ச் செரு 
மக்கட்புறம் 

மகன்றாய்த்தார் 
மகட் பெற்றான் 

158 | மகன்றாய்ப்படை 
மகடூஉ 

387 
118 | மகிழ்ங் கோடு 
மகடூஉக் குறியள் 266 | மகிழங் கோடு 

25 
119 மஞ்சு 
மகடூஉவின் கை 

30 
272 மஞ்ஞை 
மகடூஉவின் கை 

மட்குடம் 

303 
மகடூஉவின் செவி 
மகடூஉவின் புறம் 
மகடூஉவின் றலை 

மட்டூதை 
மகத்தாற் கொண்டான் 110 மட்பானை 
மகத்தாற் கொண்டான் 332 மடவமன்ற தடவுநிலைக் 
மகத்தாற் சென்றான் 

கொன்றை 204 
மகத்து ஞான்று தந்தான் மடி 

61 
மகத்தாற் போயினான் மடிமானி - பாயிரம் 
மகத்தாற் றந்தான் 

மடையன் 

57 


. 


மட் சாடி 


. 


மண் கடிது 


மண் டீது 
மண் டீது 


762 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
மண் 78 | மரங் குறிது 

315 
148,172 மரங் குறைத்தான் 

158 
மண் கொணர்ந்தான் 158 மரச் செதிள் 

311 
மண் சிறிது 148 மரஞ் சிறிது 

144.315 
மண் ஞாத்த 

147 |மர ஞாண் 
மண் ஞாற்சி 149 மரஞான்றது 

315 
148 மரத்தாற் கொண்டான் 332 

151 மரத்தாற் சென்றான் 
மண்டை 

171 மரத்தாற் புடைத்தான் 203 
மண்ணக்கடி 

308 மரத்தாற் போயினான் 332 
மண்ணகல் 

161 மரத்தாற்றந்தான் 
மண்ணன்று 151 மரத்தின் புறம் 

406 
மண்ணினை 203 மரத்துக்கண் கட்டினான் 

203 
மண்ணினைக் கொணர்ந்தான் ,, மரத்துக்கண் வெட்டினான் 
மண்ணுக் கடிது 

307 மரத்துக்குப் போனான் 
மண்ணுக் கடுமை 

186 

மரத்தை 
மண்ணுக் கொற்றா 172 மரத்தொடு 
மண்ணு கொற்றா ,, மரத்தோல் 

311 
மண்ணுச் சோறு 307 மரந் தீது 

144 
மண்ணு ஞாற்சி 307 மரந் தீது 

315 
மண்ணு ஞான்றது 

307 மர நீண்டது 
மண்ணு வலிது 

மர நூல் 

311 
மண்ணு வலுமை 

.. மரப் பூ 
மண்ணை 

30 
30 மரம் 

104 
மண்ணை 203 மரம் 

105 
மண் ணீட்சி 149 | மரம் பெரிது 

144 
மண் பெரிது 148 மரம் பெரிது 

315 
26 | மரமணி 

311 
மண் யாத்த 147 |மரமாண்டது 

315 
மண் வலிது 26 மர யாழ் 

311 
மணி 

45 |மரவட்டு 
மயிலாப்பிற் கொற்றன் 

141.312 
மரக்கோபாடு 311 மரவடை 

311 
மரங் குறிது 144 மர வாடை 

311 


மண் யாது 


418 மர வடி 


அகரவரிசை 


763 


மர வேர் 


121 


232 


121 

61 
346 


.. 


110 | மாவினை 
மராஅடி 

312 மான் கோடு 
மருத்துவ மாணிக்கர் 154 | மான் கோடு 
மலாடு 

484 மான் செவி 
மலைநிலம் பூவே - பாயிரம் மான் புறம் 
மலையொடு பொருத மால் 

மான் றலை 

யானை 203 மானை 
மழு 

49| மிடறு 
மழையத்துக் கொண்டான் 288 மின்னுக் கடிது 
மழையத்துச் சென்றான் மின்னுக் கடுமை 
மழையத்துத் தந்தான் 

மின்னுச் சிறிது 
மழையத்துப் போயினான் மின்னுச் சிறுமை 
மழையிற் கொண்டான் மின்னு ஞாற்சி 
மழையிற் சென்றான் 

மின்னு ஞான்றது 
மழையிற் போயினான் மின்னுத் தீது 
மழையிற் றந்தான் 

மின்னுத் தீமை 
மற்றை யானை 

426 | மின்னு நீட்சி 
மன்றப் பெண்ணை 129 மின்னு நீண்டது 
மன்றப் பெண்ணை 419 மின்னுப் பெரிது 
மன்னிய பெரும 

21 மின்னுப் பெருமை 

171 மின்னு மாட்சி 
மாஅங்கோடு 

232 மின்னு மாண்டது 
மாஅஞ்செதிள் 

மின்னு யாது 
மாஅந்தோல் 

மின்னு யாப்பு 
மாஅம்பூ 

மின்னு வலிது 
மாகுறிது 

225 மின்னு வலிமை 
மாங்கோடு 

232 மீக் கோள் 
மா சிறிது 

225 மீகண் 
மா தீது 

மீங்குழி 
மாநிதிக் கிழவனும் போன்ம் 48 மீ செவி 
மாபெரிது 

| 

61| மீந்தோல் 
மாவின் கோடு 

121 மீப்பாய் 
மாவின் கோடு 

232 மீபுறம் 


346 


மா 


252 
112 , 251 

252 
251 


252 


மாலை 


251 


398 


. 


448 


11 


22 


430 
452 
472 
462 
441 
442 
448 


452 
481 
412 


764 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
மீற்கண் 

340 முண்மாண்டது 
மீற்சினை 

முண்முரி 
மீற்புறம் 

முத்தூதை 
மீற்றலை 

முத்தொடி 
மீன்கண் 

முந்துகொண்டான் 
மீன்சினை 

முந்நாழி 
மீன்புறம் 

முந்நூறாயிரம் 
மீன்றலை 

முந்நூறு 
மீனம் 

61 முப்பஃது 
முஃடீது 

39 முப்பஃது 
முஃடீது 

151 முப்பலம் 
முஃடீது 

400 முப்பானை 
முக்கலம் 

448 மும்மண்டை 
முக்கழஞ்சு 

மும்மா 
முகம் 

61 முயிற்றடைவு 
முச்சாடி 

448 முயிற்றாட்டம் 
முசு 

75 முயிற்றின்கால் 
முட்கடிது 

399 முயிற்றினை 
முட்குறுமை 

399 முயிற்றினொடு 
முட்குறை 

397 முயிற்றை 
முட்சிறிது 

399 முயிற்றொடு 
முட்சிறுமை 

முயிற்றுக்கால் 
முட்சிறை 

397 முயிற்றுச் சினை 
முட்டலை 

முயிற்றுச் சினை 
முட்டீது 

399 , 400 முயிற்று ஞாற்சி 
முட்டீமை 

399 முயிற்றுத்தலை 
முட்புறம் 

397 முயிற்று நீட்சி 
முட்பெரிது 

399 முயிற்றுப் புறம் 
முட்பெருமை 

முயிற்று மாட்சி 
முண்ஞெரி 

398 முயிற்று யாப்பு 
முண்ஞெரிந்தது 

முயிற்று வலிமை 
முண்ணன்று 

151 முரசக் கடிப்பு 
முண்ணீண்டது 

398 முரட், கடுமை 
முண்ணுனி 

முரட் சேனை 


413 
198 
198 
197 


11 


412 


418 
310 


அகரவரிசை 


765 


310 | மூவசை 


மூவட்டி 
மூவாயிரம் 
மூவுழக்கு 
மூன்று நூறாயிரம் 
மூன்று மா 

மெய்ச் சொல் 
457 மெய்ஞ்ஞானம் 
453 மெய்ந் நூல் 
467 மெய்ம் மறந்தார் 
457 மெலிந்தது 
453 மேல் கூரை 
399 / மேல் சார் 


480 
453 
467 
458 
472 
481 
362 
146 


. 


61 
433 
202 


மேல் புடை 


முரட்டானை 
முரட்பறை 
முரண் கடிது 
முரண் கடுமை 
முரண் சிறிது 
முரண் டீது 
முரண் பெரிது 
முவ்வகல் 
முவ்வட்டி 
முவ்வாயிரம் 
முவ்வுழக்கு 
முவட்டி 
முள் கடிது 
முள் குறுமை 
முள் சிறிது 
முள் தீது 
முள் தீமை 
முள் பெரிது 
முள் பெருமை 
முள்ளினை 
முள்ளை 
முளவுமா 
முற் கொண்டான் 
முற் சென்றான் 
முற் போயினான் 
முற்றந்தான் 
முன்றில் 
முன்றில் 
முன் கொண்டான் 
முன்னில் 
மூங்கா இல்லை 
மூங்காவின் கால் 
மூதூர் 
மூவகல் 


மேற்கண் 
மேற்கின்கண் 
மேனி 

மைக் கொணர்ந்தான் 
399/ மை கொணர்ந்தான் 


203 / மையல் 


61 
158 
158 

61 
408 
61 
61 


மொய்ம்பு 


484 / மொழி 
334 / மோதம் 

மௌவல் 
யவனர் 

யாஅக்கோடு 
112 | யாஅங்கோடு 
356 | யாஅச்செதிள் 
334 | யாஅஞ்செதிள் 
356 | யாஅத்தோல் 
141 / யாஅந்தோல் 
227 யாஅப்பூ 
61 யாஅம்பூ 
458 / யாஅத்துக்கோடு 


65 
231 
230 
231 
230 
231 
230 
231 
230 
231 


766 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


225 யாதனை 


429 யாவத்து 


யாட்டடைவு 


யாகுறிய 

201 
யாங்கவைக் கொண்டான் 160 யாதனொடு 
யாங்கவை கொண்டான் 160 யாதீய 

225 
யாங்குறியேம் 322 |யாத்தீயேம் 

322 
யாங்குக் கொண்டான் 428 யாந்நீண்டேம் 
யாங்கு கொண்டான் 429 |யாபெரிய 

225 
யாங்குச் சென்றான் 428 யாம்பெரியேம் 
யாங்கு சென்றான் 429 யார்யார்க்கண்டேயுவப்பர் 173 
யாங்குத் தந்தான் 

428 யாரவர் 
யாங்கு தந்தான் 
யாங்குப் போயினான் 428 யாவது நன்றென வுணரார் 
யாங்கு போயினான் 429 

மாட்டும் 
யாசிறிய 225 யாவற்றுக் கோடு 

227 
யாஞ்சிறியேம் 322 யாவற்றை 

176 
யாஞ்ஞான்றேம் யாவற்றை 

176 
412 யாவற்றொடு 

179 
யாட்டாட்டம் யாவின் கோடு 

231 
யாட்டின் கால் 413 யாழ்குறிது 

406 
யாட்டினை 198 யாழ்சிறிது 

406 
யாட்டினொடு 

யாழ் பெரிது 
யாட்டுக்கால் 

412 யாழ் தீது 
யாட்டுச் செவி 

யாழனை 

195 
யாட்டு ஞாற்சி 

யாழனொடு 
யாட்டுத் தலை 

யாற்ற தொழுக்கே - பாயிரம் 
யாட்டு நீட்சி 

யாற்றை 

197 
யாட்டுப் புறம் 

யாற்றொடு 
யாட்டு மாட்சி யான் ( பா - ம் ) 

65 
யாட்டு யாப்பு 

யான் குறியேன் 

354 
யாட்டு வலிமை 

,, யான் சிறியேன் 
யாட்டை 

197 யான் ஞான்றேன் 
யாட்டொடு 

யான் நீண்டேன் 
யாட்டொடு 

198 யான் பெரியேன் 
யாட்டைக் கொண்டான் 160 யான் மாண்டேன் 
யாதன் கோடு 

423 யான் றீயேன் 


11 


அகரவரிசை 


767 


யானேஎ கொண்டேன் 
யானே கொண்டேன் 
யானே சென்றேன் 
யானே தந்தேன் 
யானே போயினேன் 


11 


யானை 


91 


யானைக் கோடு 
யானைக் கோடு 
யானைச் செவி 
யானைத் தலை 
யானைப் புறம் 
யானோ கொண்டேன் 
யானோ தேறேன் 
வங்கத்து வாணிகம் 
வட் கடிது 
வட் கடுமை 
வட் சிறிது 
வட் சிறுமை 
வட்டத்தழை 
வட்டப்பலகை 
வட்டம் போர் 
வட்டி 
வட்டீது 
வட்டீமை 
வட்பெரிது 
வட் பெருமை 
வடக்கண் 
வடக்கின்கண் 
வட கடல் 
வட கிழக்கு 
வடக்கே தெற்கு 
வடசார் 
வடசார்க் கூரை 
வட புடை 


274 | வடமேற்கு 

433 
276 வட வரை 
வண் ஞாற்சி 

404 
வண் ஞான்றது 
வண்ணாரப்பாடி 

154 
65 வண்ணீட்சி 

404 
110 வண்ணீண்டது 
281 வண்டின் கால் 

125 
வண்டின் கால் 

421 
வண்டினைக் கொணர்ந்தான் 158 
வண்டு 

25 
291 வண்டு கொணர்ந்தான் 158 
வண் மாட்சி 

404 
419 வண் மாண்டது 
404 வந்தான் சாத்தன் 

109 
வந்தான் போயினான் 

வந்தானாற் கொற்றன் 369 
404 | வரகியாது 

35 
315 வரகியாது 

411 
வாகின் கால் 

413 
418 வரகினை 

196 
171 வரகினொடு 

36 
வரகு 

45 
வரகு 

107 
வரகு 

407 
202 வரகு கடிது 

409 
வரகு கடிது 

426 
433 | வரகு கடுமை 

409 

413 
432 வரகு சிறிது 

426 
202 | வரகு சினை 

413 
406 வரகு தலை 
202 | வரகு தீது 

426 


404 வரகு 


ப 


02 


வரகு கதிர் 


1 


. 


வளை 


768 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வரகு புறம் 413 வள் வலிது 

404 
வரகு பெரிது 

426 | வள் வலிமை 
வரிற் கொள்ளும் 334 வளங்கெழு திருநகர் 

482 
வரிற் செல்லும் 

வளங்கேழ் திருநகர் 
வரிற் போம் 

334 வளிக் கோட்பட்டான் 
34 

157 
வரிற் றரும் 

வளி கோட்பட்டான் 
வரும் வண்ணக்கன் 13 வளியத்துக் கொண்டான் 243 
வரை 

171 / வளியத்துச் சென்றான் 
வரை பாய் வருடை 158 வளியத்துத் தந்தான் 
வயான் 

82 வளியத்துப் போயினான் 
வல்லக் கடுமை 

375 வளியிற் கொண்டான் 
வல்லச் சிறுமை 

வளியிற் சென்றான் 
வல்லத் தீமை 

வளியிற் றந்தான் 
வல்ல நாய் 

வளியிற் போயினான் 
வல்லப் பலகை 

63 
வல்லப் பெருமை 

வழக்கத்தாற்பாட்டாராய்ந்தான் 
வல்லுக் கடிது 

3741196 
வல்லுக் கடுமை 

374 வழக்கினிலக்கணம் - பாயிரம் 
வல்லுச் சிறிது 

வழுதுணங்காய் 

284 
வல்லுச்சிறுமை 

வழுதுணையின் காய் 286 
வலலுஞாற்சி 

வழைக்கோடு 

287 
வல்லு ஞான்றது 

வழைங்கோடு 
வல்லுத் தீது 

வழையின் கோடு 286 
வல்லுத் தீமை 

வழையின் பூ 
வல்லு நீட்சி 

வாட் கடுமை 

402 
வல்லு நீண்டது 

வாட் சிறுமை 
வல்லுப் பெரிது 

வாட்டீமை 
வல்லுப் பெருமை 

வாட் பெருமை 
வல்லு மாட்சி 

.. வாராத கொற்றன் 211 
வல்லு மாண்டது 

வாழ் கொற்றா 

212 
வல்லு வலிது 

வாழிஞெள்ளா 
வல்லு வலிமை 

401 
வல்லெழுத்தியையின் வாள் கடுமை 

402 
டகாரமாகும்) 47 வாள் சிறிது 

4/01 


1 


11 


வாள் கடிது 


அகரவரிசை 


769 


. 


- 


- 


- 


. 


வாள் சிறுமை 

402 ) விள ஊறிற்று 
வாள் தீது 

401 விள எழு 
வாள் தீமை 

402 விள எழுந்தது 
வாள் பெரிது 

401 ) விள ஏணி 
வாள் பெருமை 

402 விள ஏறிற்று 

63 விள ஐது 
வாளி 
வானவரி வில்லுந் திங்களும் 130 விள ஐயம் 
வானவரி வில்லுந் திங்களும் 482 விள ஒடிந்தது 
விச்சாவாதி 

285 விள ஒடுக்கம் 
விச்சாவாதி 

289 விள ஓக்கம் 
விசைங்கோடு 

283 விள ஓடிற்று 
விசைஞ்செதிள் 

விள ஒளவியத்தது 
விசைந் தோல் 

விள ஔவியம் 
விசைம் பூ 

விளக் குறிது 
விசையின் கோடு 

286 விளக் குறிது 
விண்குத்து நீள்வரை வெற்ப 309 விளக் குறுமை 

306 விளக் குறுமை 
விண்ணத்துக் கொட்கும் 
விண்ணென விசைத்தது 

483) விளக் குறைத்தான் 

141 ] விளங் கோடு 
விண்வத்துக் கொட்கும் 
விண் விணைத்தது 

483 ) விளங் கோடு 
விரல் தீது 

50 | விளங் கோடு 

158 விளச் சிறிது 
வில் கோள் 
விள 

69 , 104 விளஞ்செதிள் 
விள அடைந்தது 

145 விளஞ் செதிள் 
விள அடைப்பு 

... விள ஞாற்சி 
விள ஆட்டம் 

... விள ஞான்றது 
விள ஆடிற்று 

விளத் தீது 
விள இடிந்தது 

145 விளந் தோல் 

விளந் தோல் 
விள ஈட்டம் 

விள நீட்சி 
விள ஈரிற்று 

விள நீண்டது 
விள உடைந்தது 

விள நுந்தை 
விள உடைபு 

., விள நுந்தையது 
விள ஊற்றம் 

விளம் பெரிது 


113 
204 
144 
217 
158 
113 
144 
218 
204 
144 
218 

145 
145 , 172 

204 
144 
218 
145 


விள இடிபு 


204 


கங்காதரன் -49 


29 


48 


29 
48 
29 
48 
29 
48 
29 
48 
29 
48 
29 


770 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
விளம் பூ 

144 வீழ்ஙனம் 
விளம்பூ 

218 வீழ் சிறிது 
விள மாட்சி 

145 வீழ்ச் சிறை 
விள மாண்டது 

வீழ்ஞ் சிறை 
விளயாது 

வீழ் ஞான்றது 
விளயாப்பு 

வீழ்த் தலை 
விளவத்துக்கண் 

134 வீழ் தீது 
விளவத்துக்கண் 182 வீழ்ந் தலை 
விள வலிது 

145 வீழ் நீண்டது 
விள வலுமை 

வீழ்ந் தலை 
விளவிற்கு 

124 வீழ் நீண்டது 
விளவிற்கு 

174 வீழ்ப் புறம் 
விளவின் 

132 வீழ் பெரிது 
விளவின்கண் 

174 வீழ்ம் புறம் 
விளவினது 

வீழ் மாண்டது 
விளவினை 

வீழ்யாது 
விளவினைக் குறைத்தவன் 133 வீழ் வலிது 
விளவினைக் குறைத்தான் 108 வுக் களைந்தார் 
விளவினைக் குறைத்தான் 133 வூக்களைந்தார் 
விளவினொடு 

174 வெஃகாமை 
விளரி 

63 வெண் கலம் 
விழன் 

82 வெண் சாந்து 
விழன்குளம் 

406 வெண் ஞாண் 
விழன்செறு 

வெண்ணுக்கரை 
விழன் பழனம் 

வெண் பலி 

வெண் மாலை 
விழன் றறை 
விற் கோள் 

158 வெதிர்ங்கோடு 
வீடு 

63 வெதிர்ஞ் செதிள் 
வீழ் 

78 வெதிர்ந் தோல் 
வீழ் கடிது 

29 வெதிர்ம் பூ 
வீழ் குறிது 

406 வெந்நெய் 

வெரிக்குறை 
வீழ்க் குறிது 
வீழ்க் குறை 

48 வெரிங்குறை 
வீழ்ங் குறை 


77 


38 
26 


307 
26 


364 


30 
302 
301 
302 


வெரிச்செய்கை 


அகரவரிசை 


771 


1 


வெரிஞ் செய்கை 301 | வேய்ங் குறை 

361 
வெரித்தலை 

29 
302 | வேய்ஙனம் 
வெரிந் 79 வேய்ச் சிறிது 

362 
வெரிந்தலை 

48 
301 | வேய்ச் சிறை 
வெரிப்புறம் 302 வேய்ச் சிறை 

361 
வெரிம்புறம் 301 ] வேய் சிறிது 

29 , 262 
வெய்யர் 30 வேய்ஞ் சிறை 48 , 361 

29 
வெயிலத்துக் கொண்டான் 378 வேய் ஞான்றது 
வெயிலத்துச் சென்றான் 134 வேணவா நலிய வெய்ய 
வெயிலத்துச் சென்றான் 378 

வுயிரா 289 

48 
வெயிலத்துத் தந்தான் 

வேய்த் தலை 

361 

வேய்த் தலை 
வெயிலத்துப் போயினான் 
வெயிலிற் கொண்டான் 

வேய்ந் தலை 

362 
வெயிலிற் சென்றான் வேய்த் தீது 

வேய் தீது 

29.362 
வெயிலிற் போயினான் 

48 
வெயிலிற் றந்தான் 

வேய்ந் தலை 
வெள் யானை 

361 
24 / வேய்ந்தலை 

29 
24 | வேய் நீண்டது 
வெள் வளை 

48 , 361 
63 வேய்ப் புறம் 
வெள்ளி 
வேக்குடம் 277 வேய்ப் பெரிது 

362 
வேய் பெரிது 

29 
வேச்சாடி 

வேய் பெரிது 

362 
வேத்தூதை 
வேப்பங் கோடு 

48 
416 | வேய்ம் புறம் 
வேய் மாண்டது 

29 
வேப்பஞ் செதிள் 

27 
வேப்பந் தோல் 

வேயினை 

203 
வேப்பம் பூ 
வேப்பாளை 
வேய் 

29 
78| வேய் வலிது 

63 

78 
362 வேர் கடிது 

29 
48 வேர்க் குறிது 

406 
361 வேர் குறிது 

48 
48 வேர்க் குறை 


வேய் யாது 


277 / வேயை 


362 / வேர் 
29 / வேர் 


வேய்க் கடிது 
வேய் கடிது 
வேய் கடிது 
வேய்க் குறை 
வேய்க் குறை 
வேய்ங் குறை 


371 
376 


78 
339 


11 


772 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வேர்ங் குறை 

48 வேல் கடிது 
வேர்ஙனம் 

29 | வேலங்கோடு 
வேர் சிறிது 

வேலஞ் செதிள் 
வேர்ச் சிறை 

48 | வேலந்தோல் 
வேர்ஞ் சிறை 

வேலம்பூ 
வேர் ஞான்றது 

29 வேள் 
வேர்த் தலை 

48 வேளாண் குமரி 
வேர்ந் தலை 

வேளாண் வாழ்ககை 
வேர் தீது 

29 | வேற்கடிது 
வேர் நீண்டது 

29 | வேற்றீது 
வேர்ப் புறம் 
வேர் பெரிது 
வேர்பிணி வெதிரத்துக் 
வௌ 

கால்பொரு நரலிசை 484 வௌவினை 
வேர்ம் புறம் 

48 

வௌவினொடு 
வேர் மாண்டது 

29 

வௌவு கொற்றா 
வேர் யாது 

வௌவுக் கொற்றா 
வேர் வலிது 

வௌவுக 
வேல் 

78 


371 
370 


48 வேறீது 
29 வையம் 


63 
70 
174 


153 


63 


773 


அத 77 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் - நச்சினார்க்கினியம் 

எடுத்துக்காட்டு அகரவரிசை 
(கணேசய்யர் தொகுத்த அகரவரிசையை அடிப்படையாகக் கொண்டது ) 

( எண் - நூற்பாவெண் ) 
அகத்தியனார் 45 

அண்ணலிக் கொண்டான் 246 
அகங்கை 315 
அகல் 120.319 

அதற்கு 123 
அக்கொற்றன் 31 

அதவத்துக்கண் 133 
அக்காற்கொண்டான் 368 

அதன் 411 
அக்குறிது 203 

அதனை 176 
அக்கொற்றன் 204 

அதக்குறிது 203 
அங்கட் கொண்டான் 307 அதங்கோடு 217 
அங்காக் கொண்டான் 231 

அதன்று 258 
அங்குக் கொண்டான் 429 அதன் கோடு 263 , 422 
அங்கை 315 

அதாஅன்றம்ம 258 
அச்சோ 75 

அதினை 176 
அஞ்ஞாண் 205 , 380 
அஞ்ஞை 73 

அதுமற் கொண்கன் றேரே 333 
அடை 59 , 320 , 352 

அதுகடிது 424 
அடைப்பையாய் கோறா 57 அதுகொறோழி 160 
அடைந்தான் 155 , 

அதுகுறிது 257 
209,287,331 

அதுசெல்க 210 
அடைந்தீர் 326 

அதோட் கொண்டான் 398 
அடைந்தார் 321 

அதோளிக் கொண்டான் 159 
அடைந்தீர் 321 

அத்தாற் கொண்டான் 368 
அடைதும் 321 

அந்தோ 77 
அடைவு 337 

அந்தை 110 
அடைவேம் 321 

அந்நூல் 205 
அடையும் 322 

அப்பு 30 
அணிக் கொண்டான் 236 அமைங்கோடு 286 
அணுக்கு 36 

அம்மை 30 
அண்ணாஅத்தேரி 133 , 226 அம்மி 77 


அது 77 


அரவு 45 


774 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அம்மு 328 

அவர்செல்க 210 
அம்பர்க் கொண்டான் 405 அவனோஒகொண்டான் 273 
அம்மணி 205 

அவனோஒகொடியன் 273 
அம்ம கொற்றா 210 

அவருள் இவனேகொண்டான் 275 
அம்மா கொற்றா 210 

அவட்கொண்டான் 307 
அயிர்ங்கோடு 363 

அவையற்றை 122 , 177 

அவையற்றிற்கு 177 
அரசக்கன்னி 153 , 417 அவைசெல்க 210 
அரவுயர்கொடி 234 

அவையற்றுக்கோடு 281 
அரண்கடுமை 309 

அவையத்துக்கொண்டான் 286 
அரட்கடுமை 309 

அவையிற்கொண்டான் 286 
அராஅப்பாம்பு 223 

அவ் 81 
அராஅக்குட்டி 223 

அவ்யாழ் 206 , 381 
அரையங்கோடு 283 

அவ்வயிற்கொண்டான் 334 
அரையின்குறை 285 

அவ்வாய்க்கொண்டான் 361 
அலிக்கொற்றன் 158 

அவ்வழகிது 207 
அவற்றுக்கோடு 112 , 133 அவ்வழிகொண்டான் 159 
அவன்கண் 114 

அவ்வடை 160 , 207 
அவன் 117 

அவ்வளை 206 
அவன்சிறியன் 153 

அவ்வளைந்தது 206 
அவனில்லை 372 

அவ்வாடை 160 , 208 
அவற்றுக்கோடு 378 

அவ்விலை 207 
அவற்றின் கோடு 378 

அவ்வீயம் 207 
அவன் பெரியன் 153 

அவ்வுரல் 207 
அவன்ஞான்றான் 153 அவ்வூர்தி 207 
அவன்நீண்டான் 153 அவ்வெழு 207 
அவன்மாண்டான் 153 

அவ்வேணி 207 
அவன்யாவன் 153 

அவ்வையம் 207 
அவன்வலியன் 153 

அவ்வொழுக்கம் 207 
அவளெனவியத்தான் 153 

அழன் 82 
அவர்யார் 172 

அழகிது 144 
அவற்றை 183 

அழகு 144 , 155 
அவன்உண்மன 210 

அழக்குடம் 354 
அவன் செல்க 210 

அழலத்துக்கொண்டான் 405 


எடுத்துக்காட்டு அகரவரினம் 

775 
அழத்தை 193 

ஆங்கக்குயிலுமமயிலும் 
அழாந்தை 348 

காட்டி 204 
அளவினிற் றிரியாது 131 ஆங்கட்கொண்டான் 307 
அளை 22 

ஆங்குக்கொண்டான் 427 
அறாயிரம் 469 

ஆசீவகப்பள்ளி 153 
அறுகலம் 449 

ஆடரங்கு 482 
அறுகழஞ்சு 449 

ஆடிக்கு 119 
அறுநூறு 460 

ஆடிக்குக்கொண்டான் 126,248 
அறு நூறாயிரம் 471 

ஆடூஉவின்கை 118 , 271 
அறுகல் 478 

ஆடூஉக்கை 267 
அறுமா 480 

ஆடுபோர் 314 
அற்றைக்கூத்தர் 425 

ஆடைவெள்ளவிளர்த்தது 482 
அனந்தா 163 

ஆடை 59, 352.372 . 381 
அன்பு 20 

ஆணங்கோடு 304 , 231 
அன்னை 77 

ஆணநார் 304 
அன்னோ 77 

ஆண்டைக்கொண்டான் 159 
அன்றுகொண்டான் 429 

ஆண்கை 303 
அன்றைக்கூத்தர் 159 

ஆண் கடிது 303 
அஃது 38 

ஆண்டு சென்றான் 427 
அஃகாமை 38 

ஆதந்தை 348 
அஃகி 38 

ஆதா 163 
அஃகம் 38 

ஆந்தை 348 
அஃகடிய 379 

ஆப்பி 233 
அஃதடைவு 423 

ஆமணக்கு 406 
அஃதொட்டம் 423 

ஆம்பல் 22 
ஆ.அ 6 

ஆயிரத்தொருபஃது 110 , 317 
ஆஅங்கு 41 

ஆயிருதிணை 140 
ஆஅவது 41 

ஆயிற்று 144 
ஆகுறிது ? 24 

ஆயிடைக்கொண்டான் 159 
ஆக்கம் 144 

ஆயிடை கொண்டான் 159 
ஆங்கண் 114 

ஆயிருபால் 208 
ஆங்கவைக்கொண்டான் 159 ஆயிரத்தொன்று 317 
ஆங்கவை கொண்டான் 159 ஆயிரத்துக்குறை 317 
ஆங்கக்கொண்டான் 204 ஆயிரப்பத்து 317 


776 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஆயிரக்கலம் 319 

ஆழ்ஞர் 29 
ஆய்க 29 

ஆறகல் 458 
ஆய்தல் 29 

ஆறாயிரம் 469 
ஆய்நர் 29 

ஆறாகுவதே 469 
ஆய்பவை 29 

ஆறு நூறாயிரம் 471 
ஆய்ஞர் 29 

ஆறுகல் 478 
ஆய்தப்புள்ளி 314 

ஆறுமா 480 
ஆய்தவுலக்கை 314 

ஆனது 120 
ஆரங்கண்ணி 363 

ஆனநெய் 232 
ஆர்க 29 

ஆனமணி 232 
ஆர்தல் 29 

ஆனின் 120 
ஆர்கர் 29 

ஆனெய் 232 
ஆர்பவை 29 

ஆனை 120 
ஆர்ப்பு 48 

ஆனொடு 120 
ஆர்க்கு 407 

ஆன்கண் 120 
ஆலங்கோடு 375 

ஆன்கோடு 120 
ஆலஞெரி 375 

ஆன்மணி 232 
ஆலிலை 107 , 138 

ஆன்கால் 232 
ஆல் 53 , 103 

ஆன்பீ 233 
ஆல்வீழ்ந்தது 107 

ஆன்கொண்டான் 333 
ஆவலிது 107 

இகலா 163 
ஆவினை 120 

இக்கொற்றன் 31 , 236 
ஆவினொடு 120 

இக்கிடந்தது மக்கட்டலை 
ஆவிற்கு 120 

404 
ஆவினின் 120 

இங்கு 36 
ஆவினது 120 

இங்காக்கொண்டான் 231 
ஆவின்கண் 120 

இங்கட்கொண்டான் 307 
ஆவின்கோடு 120 , 231 

இங்குக்கொண்டான் 429 
ஆவிரங்கோடு 283 

இஞ்ஞான்று 238 
ஆவிரையின் கோடு 285 இடனன்று துறத்தல் 237 
ஆழாக்கின் குறை 167 

இடா 170 
ஆழ்க 29 

இடாஅவினுட்கொண்டான் 226 
ஆழ்தல் 29 

டையன் 57 
ஆழ்பவை 29 

இதழ்ஞெரி 145 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

777 
இதனை 176,200 

இருளத்துஞான்றான் 402 
இதன்கோடு 263 , 422 

இருளின்ஞான்றான் 402 
இதன்று 258 

இருந்துகொண்டான் 427 
இதாஅன்றம்ம 258 

இருகடல் 439 
இது 117 

இருவினை 439 
இதுகுறிது 257 

இருபிறப்பு 439 
இது கடிது 424 

இருகலம் 446 
இதைமற்றம்ம 258 

இருகழஞ்சு 446 
இதோளிக்கொண்டான் 159 

இருமூன்று 446 
இதோட்கொண்டான் 398 

இருநான்கு 446 
இத்தாற்கொண்டான் 368 

இருகால் 446 
இம்பர்க்கொண்டான் 405 

இருமுந்திரிகை 446 
இரவு 176 

இருமுக்கால் 446 
இரண்டன்காயம் 419 

இருநூறு 460 
இரண்டுமா 480 

இராயிரம் 464 
இரண்டு நூறாயிரம் 471 

இருநூறாயிரம் 471 
ரண்டு நூற்றொன்று 472 

இருநூற்றொன்று 472 
இராயிரம் 464 

இருநூற்றொருபஃது 473 
இராஅப்பகல் 223 

இருநூற்றுக்கலம் 474 
இராஅக்கொடிது 223 

இருபத்தொன்று 475 
இராஅக்காக்கை 223 , 227 

இருபத்திரண்டு 475 
இராக்கொண்டான் 227 

இருபதினாயிரம் 476 
இராஅக்கூத்து 227 

இருபதிற்றுக்கலம் 477 
இராக்காக்கை 227 

இருமா 480 
இராக்கூத்து 227 

இலம்படு புலவர் ஏற்றகை 316 
இராவிற்கொண்டான் 230 

இலம்பாடு நாணுத் தரும் 316 
இருளத்துக்கொண்டான் 133,402 | இலம் யாரிடத்தது 316 
இருவேநம்மையும் 191 இலம்வருவது போலும் 316 
இருபஃது 199 , 439 

இலாஅஅர்க் கிலைத் தமர் 6 
இருவிளக்கொற்றன் 216 

இலை 59 , 103 
இருவிளக்குறுமை 216 
இருநாடுரி 240 

இல்லை 144 
இருபதினாயிரத்தொன்று 318 இல்லவற்றை 174 
இருளிற்கொண்டான் 402 இல்லகுதிரை 210 


இல் 53 


778 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இல்லங்கோடு 313 

ஈங்குக்கொண்டான் 427 
இல்லைக்கொற்றன் 372 ஈச்சங்குலை 416 
இல்லைகொற்றன் 372 ஈட்டம் 144 
இல்லைநாண் 372 

ஈண்டிற்று 144 
இல்லாக்கொற்றன் 372 ஈண்டையது 144 
இவன் 117 

ஈண்டைக்கொண்டான் 159 
இவற்றை 183 

ஈமக்குடம் 128 , 329 
இவட்கொண்டான் 307 

ஈமடைவு 328 
இவற்றுக்கோடு 378 

ஈமடைந்தது 328 
இவற்றின்கோடு 378 

ஈயம் 59 
இவையற்றை 122 , 177 ஈயினை 202 
இவையற்றுக்கோடு 281 ஈரகல் 455 
இவ் 81 

ஈராயிரம் 465 
இவ்வயிற்கொண்டான் 334 ஈருழக்கு 415 
இவ்வாய்க்கொண்டான் 361 ஈர் 53 
இவ்யாழ் 381 

ஈர்கொற்றா 151 
ளமை 144 

ஈர்க்கொற்றா 151 
இறவுப்புறம் 234 

ஈர்ங்கோதை 363 
இறாஅ வழுதுணங்காய் 223 ஈர்க்கு 407 
இறைவநெடுவேட்டுவர் 153 உகிர் 414 
இற்றைக்கூத்தர் 425 

உக்கொற்றன் 31 , 255 
இனிக்கொண்டான் 236 உங்காக்கொண்டான் 231 
இன்யாழ் 26 

உங்கட்கொண்டான் 307 
இன்னினிக்கொண்டான் 246 உங்கை 325 
இன்று கொண்டான் 429 உங்குக்கொண்டான் 429 
இஃது 38 
இஃகடிய 379 

உசா 75 
இஃதடை 423 

உசிலங்கோடு 405 
ஈஇ 6 

உஞ்ஞாண் 380 , 256 
ஈக்கடிது 249 

உ. டூஉக்குறை 267 
7 க்கால் 252 

உடூஉவின்றலை 270 
ஈங்கே 77 

உடையான் 53 
செங்கண் 1 

உடைங்கோடு 286 
T ங்கட் கொண்டான் 307 

உணவு 176 


உச 75 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

779 
உணச்சென்றான் 204 

உதன்கோடு 263 
உ a77 

உதளங்காய் 400 
உண்கா 32 

உதட்கோடு 400 
உண்கோ 32 

உதள்கடிது 400 
உண்கே 32 

உதணன்று 400 
உண்ணும் 33 

உதன்கோடு 422 
உண் 53 

உதியங்கோடு 243 
உண்ட சாத்தன் வந்தான் 110 உதியின்கோடு 243 
உண்டுவந்தான் சாத்தன் 110 உதுகுறிது 257 
உண்புழி 140 
உண்டு 144 , 153 

உதுக்காண் 263 
உண்கு 153 

உதுகடிது 424 
உண்பல் 153 

உதைமற்றம்ம 258 
உண்டேன் 153 

உதோளிக்கொண்டான் 159 

உதோட்கொண்டான் 398 
உண்பேன் 153 
உண்டீர் 153 

உந்நூல் 256 

உப்பு 76 
உண்டனஞ் சான்றேம் 153 

உப்பின்று புற்கை யுண்க 237 
உண்டேநாம் 153 

உமண்குடி 307 
உண்ணுஞ்சாத்தன் 314 

உம்மணி 256 
உண்டு பொருள் 430 

உம்பர்க்கொண்டான் 405 
உண்டு சாக்காடு 430 

உயர்வு 144 
உண்டு தாமரை 430 

உய்த்துக்கொண்டான் 427 
உண்டு ஞானம் 430 

உரிஞ்யாது 27 
உண்ணுக்கொண்டான் 265 

உரிஞ 73 
உண்மனகுதிரை 210 

உரிஞா 73 
உண்டகுதிரை 210 

உரி D 73 
உண்ணிய கொண்டான் 210 

உரி 73 
உண்டனகுதிரை 210 

உரி X 73 
உண்ணாக்கொண்டான் 222 

உரினூ 73 
உண்ணாக் கொற்றன் 222 உரிஞோ 73 
உண்ணா குதிரைகள் 224 உரிஞ் 78 , 80 
உண்கா கொற்றா 224 உரிஞ்ஞெகிழ்ந்தது 144 
உதனை 176,200 

நீடிற்று 144 
உதன்று 258 

அழகிது 144 


780 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஆயிற்று 144 

உவ்வட்டு 256 
ஞெகிழ்ச்சி 144 

உவ்வடை 256 
நீட்டிப்பு 144 

உவ்வாடை 256 
அடைவு 144 

உவ்வயிற்கொண்டான் 334 
ஆக்கம் 144 

உவ்வாய்க்கொண்டான் 361 
உரிஞகொற்றா 152 

உவ்யாழ் 381 
உரிஞ்யானா 163 

உவ் 81 
உரிஞ்யாது 163 

உழக்கேயாழாக்கு 164 
உரிக்குறை 166 

உழக்கரை 165 
உரிக்கூறு 166 

உழக்கின்குறை 167 
உரிஞஞெள்ளா 171 

உழக்கிற்குறை 167 
உரிஜினை 182 

உழக்கு 170 , 319 
உரினுக் கடிது 296 

உழுந்தா 163 
உரிஞக் கடுமை 296 

உழையின்கோடு 285 
உரினுஞான்றது 297 

உழைங்கோடு 286 
உரிஷின்குறை 299 

உள 77 
உரிக்காயம் 240 

உளு 77 
உருமினை 186 

உளை 59 
உருமுக்கடிது 328 

உள்பொருள் 430 
உருமுக்கடுமை 328 

உள்ளுகொற்றா 171 
உவ 74 

உள்ளுக்கொற்றா 171 
உவன் 117 

உள்ளவற்றை 174 
உவற்றை 183 

உள்ள குதிரை 210 
உவட்கொண்டான் 307 

உள்ளா 77 
உவற்றுக்கோடு 378 

உறி 77 
உவற்றின்கோடு 378 

உ l 77 
உவா 74 

உறு 77 
உவாஅத்துஞான்றுகொண்டான் 226 உஃது 38 
உவாத்தாற்கொண்டான் 226 

உஃதடை 423 
உவாஅப்பதினான்கு 223 உஃகடிய 379 
உவாஅப்பட்டினி 223 

ஊக்கத்தது 1.44 
உலையற்றை 122 , 177 ஊங்கண் 114 
உவையற்றுக்கோடு 281 உளங்கக் கொண்டான் 307 
உவ்பாழ் 256 

கனங்குக்கொண்டான் 42 


. 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


781 


ஊண்டைக்கொண்டான் 159 

எட்டுநூறாயிரம் 471 
ஊர 210 

எட்டுக்கல் 478 
ஊராகேள் 224 

எட்டுஞாண் 478 
ஊரா 163 

எட்டுநூறாயிரம் 471 
ஊர்தி 59 

எட்டுக்கல் 478 
ஊர்க்கு 114 

எட்டுமா 480 
ஊர்க்கண் 114 

எண்வட்டு 26 
ஊர்க்குச் சென்றான் 202 எண்கு 26 
ஊவின்குறை 270 

எண் 53 
ஊறிற்று 144 

எண்ணா 77 
ஊற்றம் 144 

எண்ணுப்பாறு 306 
ஊனக்குறை 270 

எண்ணநோலை 307 
ஊன்குறை 269 

எண்ணில் குணம் 372 
எகின் 82 

எண்பஃது 444 
எகினத்தை 193 

எண்ணாழி 450 
எகினங்கோடு 336 

எண்ணகல் 450 
எகினக்கால் 337 

எண்உழக்கு 450 
எகினஞாற்சி 337 

எண்கலம் 450 
எகினங்கால் 337 

எண்கழஞ்சு 450 
எகின்சேவல் 337 

எண்ணூறு 460 
எகினச்சேவல் 337 

எண்ணாயிரம் 420 
எங்ஙனம் 30 

எண்ணூறாயிரம் 471 
எங்கோ 37 

எண்கல் 478 
எங்கண் 114,188 

எண்ஞாண் 478 
எங்காக்கொண்டான் 231 எண்மா 480 
எங்கட்கொண்டான் 307 எதோளிக்கொண்டான் 159 
எங்கை 310 , 320 

எதோட்கொண்டான் 398 
எங்குக்கொண்டான் 429 எத்தாற்கொண்டான் 368 
எஞ்சா 75 

எப்பொருள் 31 
எஞ்சி 75 

எம்மை 161 , 188 
எஞ்ஞாண் 320 

எம்பர்க்கொண்டான் 405 
எட்டிப்பூ 154 

எயினா 163 
எட்கடிது 307 

எயின்குடி 338 
எட்குக்குட்டி 414 

எயின்வந்தது 338 


782 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
எயினக்கன்னி 338 

எல்லீருஞ்ஞான்றீர் 321 
எயின வாழ்வு 398 

எல்லாரும் வந்தார் 321 
எயிற்றுப்பல் 425 

எல்லீரும்வந்தீர் 321 
எருத்தின்புறம் 124 

எல்லாக்குறியவும் 322 
எருவக்குழி 260 

எல்லாஞாணும் 322 
எருக்குழி 260 

எல்லாயாமும் 322 
எருங்குழி 260 

எல்லா அடையும் 322 
எருவின்குறுமை 260 

எல்லாம்வாடின 322 
எருவஞாற்சி 260 

எல்லாவற்றுக்கோடும் 322 
எலியாலங்காய் 405 

எல்லாவற்றுஞாணும் 322 
எல்லி 30 

எல்லாவற்றுயாப்பும் 322 
எல்லார்தங்கையும் 129 எல்லாங்குறியவும் 322 
எல்லாநங்கையும் 129 எல்லாக்கொல்லரும் 323 
எல்லீர் நுங்கையும் 129 எல்லாஞான்றாரும் 323 
எல்லார் தம்மையும் 132 எல்லாக்குறியரும் 323 
எல்லார்தமக்கும் 161 எல்லாங்குறியர் 323 
எல்லீர்நுமக்கும் 161 

எல்லாக்குறியீர் 323 
எல்லார்தமதும் 161 

எல்லாம்குறியம் 323 
எல்லா நமக்கும் 161 

எல்லாம் வந்தோம் 323 
எல்லாவற்றையும் 189 எல்லாநங்கையும் 323 
எல்லாவற்றினும் 189 எல்லாநஞ்ஞாற்சியும் 324 
எல்லாவற்றுக்கண்ணும் 189 எவற்றை 122 
எல்லாநங்கணும் 190 

எவற்றொடு 122 
எல்லார்தம்மையும் 191 எவட்கொண்டான் 307 
எல்லீர் நும்மையும் 191 எவ்வி 30 
எல்லார்க்கும் 191 

எவ்வயிற்கொண்டான் 334 
எல்லாருங்குறியர் 314 எவ்வாய்க்கொண்டான் 361 
எல்லார்தம்மணியும் 320 
எல்லீர்நும்மணியும் 320 எழுந்தது 144 
எல்லீர்கையும் 320 

எழுச்சி 144 
எல்லார்கையும் 320 

எழுவின்புறம் 263 
எல்லாருங்குறியர் 321 

எழுகலம் 389 
* எலிருங்குறியீர் 321 

எழுகழஞ்சு 389 
-> < ருஞ்ஞான்றார் 321 

எழுமூன்று 389 


எழு 59 


783 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
எழுநான்கு 389 

ஏவாடல் 140 
எழுகடல் 389 

ஏழன்காயம் 388 
எழுபஃது 390 

ஏழகல் 394 
எழுநூறாயிரம் 392 

ஏழாயிரம் 391 , 392 
எழுஞாயிறு 392 

ஏழாம்பல் 393 
எழுநாண் 392 

ஏழிரண்டு 394 
எழுவகை 392 

ஏழுழக்கு 394 
எழுஉக்கதவு 261 

ஏழுமா 480 
எள்ளு 77 

ஏழொன்று 394 
எள்ளழகிது 160 

ஏறங்கோள் 417 
எற்றோ 77 

ஏறா 163 
எற்புகழ் 353 
எற்பாடி 353 

ஐங்கலம் 448 
எற்புக்காடு 414 

ஐங்கழஞ்சு 448 
எற்புத்தளை 414 

ஐங்கல் 478 


ஐது 144 


எனது 115 


என்னே 77 

ஐந்நாழியுழக்கு 164 
என்னை 161 , 192 

ஐந்நாழி 451 
எஃகியாது 35 , 410 

ஐந்நூறு 462 
எஃகு 406 

ஐந்நூறாயிரம் 471 
எஃகுகடுமை 413 

ஐந்துநூறாயிரம் 471 
எஃகுகடிது 425 

ஐந்துகல் 478 
ஏஎ 6 

ஐந்துஞாண் 478 
ஏஎக்கொட்டில் 277 

ஐந்துயாழ் 478 
ஏஎக்கொற்றா 272 

ஐந்துவட்டு 478 
ஏஏயிவனொருத்திபேடியோ 140 ஐந்துமா 480 
ஏஎஞெகிழ்ச்சி 277 

ஐப்பசி 57 
ஏக்கட்டினான் 157 

ஐம்பஃது 443 
ஏக்கடிது 274 

ஐம்மண்டை 451 
ஏக்கடுமை 276 

ஐம்மா 480 
ஏணி 59 

ஐயம் 144 

ஐயகல் 456 
ஏய்ந்தது 144 
ஏர் 53 

ஐயாட்டை எருது 425 


ஏது 36 


ஐயா 163 


784 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ஐயாழ் 478 

ஒருபத்தொன்று 475 
ஐயுழக்கு 456 

ஒருபத்திரண்டு 475 
ஐயை 77 

ஒருபதினாயிரம் 476 
ஐயோ 77 

ஒருபதின்கலம் 477 
ஐவனம் 54 , 59 

ஒருபதின்கழஞ்சு 477 
ஐவட்டி 434 

ஒருபதிற்றுக்கலம் 477 
ஐவட்டு 478 

ஒருபதினாழி 477 
ஐவ்வட்டி 454 

ஒருகல் 478 
ஒடுங்கோடு 262 

ஒருமா 480 
ஒடுவங்கோடு 262 

ஒல் 53 
ஒடுவின்குறை 263 

ஒல்லொலிநீர் 482 
ஒருவ 74 

ஒல்லைக்கொண்டான் 158 
ஒருவா 74 

ஒல்லொலித்தது 482 
ஒருவி 74 

ஒழிவு 144 
ஒருவீ 74 

ஒழுக்கா 163 
ஒருவேன் 153 

ஒளி 59 
ஒருதிங்களைக்குழவி 159 , 405 ஒன்று 144 
ஒருநாளைக்குழவி 159 , 405 ஒன்றின்குறை 167 
ஒருஞார் 170 

ஒன்றனை 198 
ஒருபானை 199 

ஒன்றன் காயம் 419 
ஒருபஃதனை 199 

ஒன்றன்ஞாண் 419 

ஒன்பதின்கூறு 433 
ஒருபஃது 438 

ஒன்பதின்பால் 433 
ஒருகலம் 446 

ஒன்பதின்கால் 459 
ஒருகழஞ்சு 446 

ஒன்பதிற்றுக்கலம் 459 
ஒருமூன்று 446 

ஒன்பதினாழி 459 
ஒருநான்கு 446 

ஒன்பதினாயிரம் 420 
ஒருகால் 446 

ஒன்பதிற்றுக்கோடி 420 
ஒருமுந்திரிகை 446 

ஒன்பதிற்றொன்பது 470 
ஒருமுக்கால் 446 

ஒன்பதிற்றுத்தடக்கை 420 
ஒருநூறு 460 

ஒன்பதிற்றெழுத்து 420 
ஒருநூறாயிரம் 471 

ஒன்பதுநூறாயிரம் 471 
ஒருநூற்றொருபஃது 473 ஒன்பதுகல் 478 
ஒருநூற்றுக்கலம் 474 

ஒன்பதின்மா 480 


ஒருபது 437 


785 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


ஒன்பதுமா 480 


ஓரௌவியம் 479 


ஓஒ 6 


ஓர் 53 


ஓர்யாட்டையானை 425 
ஓர்யாழ் 479 
ஓர்யானை 479 
ஓலம்போழ் 283 


ஓஒக்கொற்றா 272 
ஓஒகொண்டான் 290 
ஓஒக்கடுமை 292 
ஓக்கடிது 289 
ஓக்கம் 144 
ஓங்கிற்று 144 
ஓடம் 59 , 82 
ஓடுநாகம் 109 
ஓணத்தாற்கொண்டான் 331 


ஔஉ 6 


ஓதா 163 


ஓமைச்சினை 111 . 
ஓய்வு 29 
ஓய்வோர் 29 
ஓரடை 170 , 479 
ஓரகல் 455 
ஓரசை 479 
ஓராநயம் 284 
ஓராறு 446 
ஓராயிரம் 465 
ஓராகம் 479 
ஓரிரண்டு 446 
ஓரீட்டம் 479 
ஓருலை 479 
ஓரூசல் 479 . 
ஓரெழு 479 
ஓரெட்டு 446 
ஓரேடு 479 
ஓரேழு 446 
ஓரைந்து 446 
ஓரையம் 479 
ஓரொழுக்கு 479 
ஓரோலை 479 


ஒளவியம் 59 , 144 , 155 
ஔவியத்தது 114 
ஔவியத்தான் 155 
ஔவியா 163 
ஔவை 55,57 , 74 
கங்கன் 25 
கச்சு 75 
கச்சை 75 
நஞ்சன் 25 
கடல் ஒல்லவொலித்தது 432 
கடம் 53 , 82 
கடப்பங்காய் 416 
கடாஅ 41 
கடாம் 53 
கடா 77 
கடான் 82 
கடிசூத்திரத்திற்குப் பொன் 182 
கடிகா 158 
கடுவழகிது 140 
கடு 144 
கடுக்குறைத்தான் 157 
கடுவினை 173 
கடுக்குறிது 254 
கடுக்காய் 259 
கடுவின் குறை 263 
கட்க 23 
ஆட்சி 23 


நீங்காதான் 


கணு 77 


கரு 22 , 77 
தருது 22 


கத்து 68 
கந்தன் 25 


786 

தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
கட்ட 23 

கரியே நம்மையும் 191 
கட்சிறார் 23 

தரியதனை 195 
கட்ட 77 

கரியன குதிரை 210 
கட்டிடி 246 

தரியவற்றுக்கோடு 286 
கட்டகல் 246 

தரியதன்கோடு 417 
கணவிரி 45 

தரிது குதிரை 425 
கணவிரமாலை 246 

கரும்பார்ப்பான் 482 

தரும்பார்ப்பனி 482 
கண்டன் 25 

தரும்பார்ப்பார் 482 
கண்ணழகிது 160 

கருங்குதிரை 482 
கதவு 74 , 176 

கருங்குதிரைகள் 482 
கதவு அழகிது 176 
கதிர்ஞ்ஞெரி 145 

தலம் 82 , 120 

கலத்துக்குறை 133 
கபிலபரணர் 153 

கலனேபதக்கு 164 
கப்பி 14 

கலக்குறை 166 
கப்பு 26 

தலப்பயறு 166 

கலப்பாகு 166 
கமஞ்சூல் 203 

கலத்துக்குறை 168 
கமுகங்காய் 415 

கலரை 171 
கம்பி 14 

கலம்பெறுகண்ணுளர் 312 
கம்பன் 25 

கலக்கொள் 314 
கம்பு 25 

கலை 61,77 
கம்மக்குடம் 128 

கலைங்கோடு 286 
கம்முக்கடிது 328 

கலைக்கோடு 286 
கம்முக்கடுமை 328 

கல் 53 
கம்மக்குடம் 329 

கல்லை 202 
கம்பம்புலம் 415 

கல்குறிது 368 
கயிற்றுப்புறம் 411 

கல்குறுமை 368 
கரட்டுக்கானம் 425 

கல்லுக்கடிது 376 
கரியவற்றை 178 

தல்லாம்பாறை 405 
கரியார்தம்மையும் 191 தல்லம்பாறை 405 
கரியீர் நும்மையும் 191 

தவண்கால் 307 


கம் 77 


த 


களவு 176 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

787 
கவழமாந்தும் 314 

கன்ஞெரி 367 
கவ்வு 74 

கன்ஞெரிந்தது 367 
கழஞ்சேகுன்றி 164 

கன்னல்கடிது 376 
கழஞ்சரை 165 

கஃசு 38 , 319 
கழஞ்சின்குறை 167 

கஃடு 38 
கழஞ்சு 170 , 319 

கஃது 38 
கழுக்கொணர்ந்தான் 158 

கஃறு 38 
கழுஉக்கடிது 264 

கஃறீது 38 , 149 
கழுஉக்கடுமை 266 

கஃசரை 165 
கழையினை 202 

கஃசின்குறை 167 
களவில்லை 176 

கா 43 , 69 

காக்கை 22 
களிறென்கோ கொய்யுளைய காக்குறை 169 
மாவென்கோ 290 

காக்கையிற்கரிது 2012 
களிற்றுப்பன்றி 425 

காக்கையதுபலி 202 
களை 77 

காசு 196 
கள்வன் 24 

காசுக்குறை 226 
கள்ளி 30 

காட்டின்கண் 210 
காணியே முந்திரிகை 164 
கணிாக்குறை 166 
காணிக்கூறு 166 

காணிக்காணி 239 
கற்பினின் வழாஅ 131 
கற்குறுமை 368 

காத்தும் வம்மோ 77 
கற்றீது 369 

காப்புப் பூண்டி.சிற் கடையும் 
கனங்குழாஅய் 50 

போகல் 333 
கனவு 176 

கா !! Jா 77 
கனா 77 

காயாங்கோடு 231 
கன்று 25 

காய்கனி 48 
கன்னி 30 

சாய்ந்தனம் 48 
கன்னன்று 149 

கபட்ம்புறம்; 48 
கன்னுக்கடிது 34 

கார் 49 , 61 
கன்னுக்கடுமை 346 

காபேகானி 164 
கன்னங்கடிது) 346 

விதிப்பு : 154 


கற்க 23 
கற்ப 23 
கற்றா 77 
கற்றை 77 


காது 68 


188 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


காவின்குறை 169 
கானங்கோழி 405 
கானாங்கோழி 405 
கான்கோழி 335 
கிழக்கண் 201 
கிழக்கின்கண் 201 
கிழக்கேமேற்குடி 31 
கிளிமா 69 
கிளியழகிது 140 
கிளிஅரிது 140 
கிளிக்கால் 156,235 
கிளிக்குறிது 158 
கிளிக்குறுமை 235 
கிளியின்கால் 246 
கீரி 61 
கீழைக்குளம் 201 
கீழ்மை 29 
கீழ்சார் 201 
கீழ்புடை 201 
கீழ்க்குளம் 395 
கீழ்குளம் 395 
கீழ்கரை 432 
கீழ்கூரை 432 
குச்சு 75 
குடத்துவாய் 312 


குரவு 45 
குரங்கு 406 
குரங்குகடிது 409 , 452 
குரங்குக்கால் 414 
குரக்குக்கால் 414 
குரங்கின்கால் 414 
குரங்குஞாற்சி 414 
குரிசிறீயன் 160 
குரீஇ 77 , 144 
குரீஇயோப்புவாள் 140 
குருத்தங்கோடு 416 
குருட்டுக்கோழி 425 
குருட்டெருது 425 
குலம் 82 
குவளை 57 
குலவு 74 
குவளைக்கண் 158 
குழக்கன்று 203 
குழுத்தோற்றம் 261 
குழுஉக்களிற்று 261 
குளம் 82 
குளவாம்பல் 311 
குளங்கரை 312 
குளக்கரை 312 
குளத்துக்கொண்டான் 312 
குளத்தின்புறம் 405 
குளாஅம்பல் 311 
குறணிமிர்ந்தது 160 
குறியவற்றை 178 
குறியரும் 323 
குறும்பிற்கொற்றன் 124 
குறும்பாம்பு 141 
குறுணிநாழி 164 
குறும்பிற்சான்றார் 414 


குடி 161 


குட்டம் 82 
குதிர்ங்கோடு 363 
குமரகோட்டம் 153 
குமிழ்ங்கோடு 386 
குமிழங்கோடு 386 
குயின் 82 
குரங்கியாது 35 , 410 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 


789 


குன்றக்கூகை 128 , 418 கொண்மூவின்குழாம் 270 
குன்றேறாமா 141 

கொய்யூ 77 
கூடு 61 

கொல்யானை 24 , 482 
கூட்டுகொற்றா 152 

கொல்லு 77 
கூட்டுக்கொற்றா 152 கொல்லுகொற்றா 177 
கூதளநறும்பூ 246 

கொல்லுங்கொற்றன் 314 
" தொளங்கோடு 246 

கொல்லும் யானை 314 
கூர்ங்கதிர்வேல் 363 கொழுவின் கூர்மை 263 
கூழிற்குக்குற்றேவல் செய்யும் 134 கொளலோகொண்டான் 291 
கூழ் 210 

கொள்க 23 
கெண்டை 61 

கொள்ளே யையவி 164 
கேட்டையாற்கொண்டான் 286 கொள்ளரை165 
கேட்டையினாட்டினான் 286 கொள்ளெனக் கொண்டான்204 
கேண்மியா 12,34 

கொள்ளுக்கொண்டான் 405 
கேண்மியாகொற்றா 224 கொற்றன்வந்தான் 109 
கேழல் 61 

கொற்றிக்கு 114 
கேள் 210 கை 57 , 69 , 144 கொற்றிகண் 114 
கைதூக்கொற்றா 265 

கொற்றன் 45 , 117 
கைதை 61 

கொற்றி 30 , 117 , 155 
கைப்பை 57 

கொற்றன்குறியன் 117 
கொக்கு 406 

கொற்றன்குளம்பு 117 
கொக்குக்கடுமை 409 கொற்றிகுறிது 117 
கொக்கியாது 410 

கொற்றங்செவி 117 
கொக்குக்கால் 414 , 417 கொற்றிசெவி 117 
கொக்கின்கால் 414 

கொற்றனைக்கொணர்ந்தான் 202 
கொங்கையாய் 57 

கொற்றந்தை 347 
கொங்கத்துழவு 418 கொற்றங்கொற்றன்றந்தை 349 
கொடாப்பொருள் 109 கொற்றங்கொற்றன் 350 
கொட்குறை 166 

கொற்றங்குடி 350 
கொணாகொற்றா 151 

கொற்றமங்கலம் 350 
கொண்டல் 61 

கொற்கடிது 371 

கோஒக்கடுமை 292 
கொண்மூக்கடிது 264 

கோஒன்கை 294 
கொண்மூக்குழாம் 266 

(கேர் ஓனை 180 


கொண்மூ 77 


790 


தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


கோ 43 , 69 

சாத்தற்கு 116 
கோடை 61 

சாத்தனின் 116 
கோட்கடுமை 398 

சாத்தனது 116 
கோட்கடிது 401 

சாத்தன்கண் 116 
கோட்கடுமை 401 

சாத்தி 155 
கோணிமிர்ந்தது 160 

சாத்தந்தை 347 
கோதைக்கு 114 

சாத்தங்கொற்றன்றந்தை 349 
கோதைகண் 114 

சாத்தங்கொற்றன் 350 
கோவந்தது 293 

சாத்தங்குடி 350 
கோவழகிது 140 

சாத்தமங்கலம் 350 
கோள்கடிது 401 

சாந்து 62 
கோள்கடுமை 401 

சாமை 239 
கோள் 144 

சாரப்பட்டான் 156 
கோறீது 160 

சார்ங்கோடு 363 
கோன் 53 

சார்க்காழ் 364 
கோன்குணம் 335 

சாவப்போயினான் 204 
கோன்றந்தை 351 

சாலை 273 
கோன் கொற்றன் 351 

சாறு 245 
கௌ 43 , 70 , 144 

சான்றீர் 153 
கௌவடைந்தது 140 

சான்றார் 153 
கௌவுகொற்றா 152 

சித்திரைத்திங்கள் 158 
கௌவுக்கடிது 295 

சித்திரைக்கொண்டான் 127 
கௌவுஞெமிர்ந்தது 295 சிலப்பதிகாரம் 414 
சகடம் 62 

சில 77 
சட்டி 62 

சிலகுதிரை 210 
சதுரப்பலகை 314 

சிலச்சில 215 
சமழ்ப்பு 62 

சிலசில 215 
சாக்குத்தினான் 209 

சிலிர்ங்கோடு 363 
சாஞான்றான் 109 , 209 

சில்லவற்றை 174 
சாடி 170332,340 , 341,346,354 சில்லகுதிரை 210 
சாட்கோல் 147 

சில்காடு 214 
சாத்தன்கை 108 

சில்யானை 214 
சாத்தன்உண்டான் 108 

சில்வேள்வி 214 
சாத்தனை 116 

சிறியேன் 353 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

791 
சிறிது 143,254,289,296 செம்முக்கடிது 327 
சிறியன் 155,353 

செம்முக்கடுமை 327 
சிறியவும் 323 

செய 77 
சிறியரும் 323 

செய்குன்று 482 
சிறியர் 323 

செய்யாறு 29 
சிறியீர் 326 

செய்கை 267,268,269,270,360 
சிறுமை 296,327 , 368 

செரு 359 
சிறை 261 , 366 

செருவக்களம் 260 
சின்னூல் 215 

செருக்களம் 260 
சீரகம் 170 

செருவின் கடுமை 260 
சீரகரை 171 

செருவஞாற்சி 260 
சீழ்க்கம்புல் 415 

செலவு 176,266 , 335 
சீற்றம் 62 

செலலோ சென்றான் 291 
சுக்கு 240 

செல்க 23 
சுக்குக்கோடு 37 

செல்செலவு 482 
சுண்ணாம்பு 406 

செல்ப 23 

செல்வம் 24 
சுறவுக்கோடு 234 

செல் 53210 
சுறவுயர்கொடி 234 

செல்வுழி 140 
சூதம்போர் 417 

செல்லும் 333 
செவி 155 , 253 , 337 , 352 , 

357,358 
செகின் 82 

செவியும் 324 
செகு 77 

செவிட்டரை 165 
செக்குக்கணை 37 

செவ்வி 74 
செக்கு 62 

செறாஅஅய் வாழியநெஞ்சு 6 
செட்டிக்கூத்தன் 154 

செறுத்தான் 157 
செதிள் 129,143.217,278,279,336,365 செறுவின்கண் 210 
செத்துக்கிடந்தான் 427 செற்கடிது 371 
செந்நாய் 210 

செற்றுச் செய்தான் 427 
செம்பூ 76 

சென்மியா 34 
செம்மு 77 

சென்மதிபாக 158 
செம்பொன்பதின்றொடி 141 சென்னிதங்கை 246 
செம்பருத்தி 141 

சென்றான் 287,331, 33 , 


சுரை 62 


சூரல் 62 
சூல் 53 


792 தொல்காப்பியம் எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
சே 43 , 69,75 , 144 

ஞாற்சி 298 , 299 , 329 , 
சேங்கோடு 278 

346,376,382 
சேக்கடிது 274 

ஞான்றது 144 , 345 , 373 , 376 , 
சேமணிக்கு 279 

382 , 401 , 403 
சேரி 338 

ஞான்றான் 155 , 353 
சேர்வது 29 

ஞான்றாள் 155 
சேர்ஞர் 29 

ஞானறேன் 353 
சேவல் 62 

ஞெகிழ்ந்தது 144 , 309 
சேவின் 131 

ஞெண்டு 64 
சேவினை 173 

ஞெமைங்கோடு 282 
சேவின்கோடு 279 

ஞெமையின்கோடு 285 
சேவினலம் 279 

ஞெள்ளா 151 
சேவினிமில் 279 

ஞொள்கிற்று 64 , 144 
சேவினடை 279 

தகர்க்குட்டி 405 
சேவினாட்டம் 279 

தகர் 210 
சேறு 153 , 260 

தகர்த்தான் 209 
சேனை 214 , 260 

தங்கண் 114 
சொல் 53 

தங்கை 310 , 320 
சொல்லௌவியம் 138 

தச்சரும் 323 
சொல்லுக்குத்தோற்று 495 தடவுமுதல் 234 
சொல்லழகிது 160 

தடஞ்செவி 203 
சொற்கேட்டான் 109 

தடக்கை 203 
சொற்கடிது 371 

தடாவினுட்கொண்டான் 202 
சோ 75 , 144 

தத்தை 50 
சோக்கடிது 289 

தந்தை 61 , 77 
சோதியாற்கொண்டான் 247 தந்தான் 287 , 331 , 334 , 402 
சோர்வு 9 

தந்து தீர்ந்தான் 427 
சோர்வோர் 29 
சோலை 268 
சோவினை 180 

தமகாணம் 320 
சோறு 62 , 210 , 366 

தமிழ்நூல் 128 
ஞமலிதந்தமனவுச்சூலுடும்பு 64 தமிழயாழ் 128 
ஞாற்சி 144 , 155 , 

தமிழவரையர் 128 , 385 
ஞாலம் 64 

தமிழக்கூத்து 385 


தபு 26 
தமது 115 


793 


தாரா 77 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
தமிழ்நாடு 385 

தாம்வந்தார் 321 
தம்மாடை 160 

தாய் 61 
தம்மை 161 , 188 

தாய்க்கொலை 157 
தம்மணி 320 

தாய்கை 358 
தயிர் 245 

தாய்க்கொண்டான் 361 
தரலோதந்தான் 291 
தரவு 176 

தாராக்கடிது 221 
தருக்கு 36 

தாராக்கால் 225 
தரும் 333 

தார் 50 
தரூஉம் 260 

தாவத்தந்தான் 204 
தலை 115 , 253 , 267 , 269 , தாவினீட்சி 372 
270 , 358 , 360 , 362 , 366 , 368 , தாவுபரி 314 
378 , 383,396,404 

தாழங்காய் 283 
தலையும் 322 , 324 

தாழக்கோல் 384 
தவக்கொண்டான் 203 

தாழப்பாவை 405 
தழுஉவின் 131 

தாழ் 50 
தழூஉவினை 173 

தாழ்க்கோல் 384 
தளாஅங்கோடு 229 

தாழ்ச்சி 48 
தளாஅக்கோடு 230 

தாழ்த்தல் 48 
தளாஅத்துக்கோடு 230 

தாழ்ப்பு 48 
தற்புகழ் 353 

தானல்லன் 160 
தற்பாடி 353 

தானைக்கண் 210 

தானை 260 , 261 , 309 
தன்னை 161 , 192 

தான் குறியன் 351 
தன்ஞாண் 352 

தான்றந்தை 351 
தன்கை 352 

தான் கொற்றன் 351 

திட்டாத்துக்குளம் 133 , 226 
தாங்குறியர் 321 

தித்தி 61 
தாங்குறிய 321 

திரும்யாது 27 
தாஞ்ஞான்றார் 321 

திருமுரசு 36 

திருச்சிற்றம்பலம் 45 
தாநல்லர் 160 

திருவாரூர் 53 
தாமரைக்கணியார் 141 

திரும் 78 
தாமம் 268 

திருமுகொற்றா 152 


தனது 115 


தா 210 


தாது 260 


துரவு 74 


794 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
திருமினை 186 

துப்பா 76 
திருட்டுப்புலையன் 425 தும்முச்செறுப்ப 327 
தில்லைச்சொல் 158 
தில்லங்காய் 283 

துலாத்தை 174 
தினைக்குறிது 158 

துவர்ங்கோடு 363 
தினையினை 202 

துவரங்கோடு 363 
தீ 43 , 69 

துளியத்துக்கொண்டான் 246 
தீக்கண் 114 

துள்ளுக்கடிது 401 
தீக்கு 114 

துள்ளுக்கடுமை 401 
தீக்கடிது 249 

துறத்தல் 359 
தீக்கடுமை 252 

துறைகேழூரன் 129 
தீண்டப்பட்டான் 156 

துனீ 77 
தீது 143 , 254 , 289 , 296 , 308 , துன்னூ 77 
309 , 327 , 328 , 345 , 346 , 361 , தூஉஉத் தீம்புகை 6 
370 , 371,373 , 382 , 398 , 400 , தூஉக்குறை 267 
401 , 403 

தூணி 61 
தீமை 61 , 296 , 299,327 , 328 , தூணிப்பதக்கு 239 
345 , 368 , 373 , 374 , 376 , 382 , தூணிக்கொள் 239 
398 , 401 

தூணிக்குத்தூணி 239 
தீயன் 155 , 353 

தூணித்தூணி 239 
தீயள் 155 

தூதுணங்காய் 283 
தீயர் 321 

தூதுணையின்காய் 285 
தீய 321 

தூதை 170 , 302 , 319 , 329 , 
தீயவும் 322 , 323 

332 , 340,341,346 , 354 
தீயரும் 323 

தூய்ப்பெய்தான் 361 
தீயினை 202 

தெங்கு 25 
தீயீர் 321 , 326 

தெங்கங்காய் 415 
தீயேன் 353 

தெம்முனை 382 

தெய்வம் 29 
துக்கொற்றா 151 

தெய்வவரை 111 
துஞ்ச 75 

தெருட்டு 68 
துடி 372 , 478 

தெவ் 78 , 81 , 144 
துணங்கை -2 

தெவ்வு கொற்றா 152 
துணி 51 

தெவ்வுக்கொற்றா 152 


து 44 


795 


தை 43 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
தெவ்வலன் 160 

தேன் 53 , 61 
தெவ்வினை 184 

தேன்றீது 160 
தெவ்வுக்கடிது 382 தேன்குடம் 340 
தெவ்வுக்கடுமை 382 தேன்ஞெரி 342 
தெள்கு 406 
தெள்கியாது 35 , 410 

தையல் 61 
தெள்குகால் 413 

தொடியேகஃசு 164 
தெள்குகடிது 425 

தொடியரை 165 
தெற்றி 61 

தொடிக்குறை 166 
தெற்கின்கண் 201 

தொடிக்கூறு 166 
தெற்கண் 201 

தொடி 170 , 319 
தெற்கேவடக்கு 431 

தொடித்தொடி 239 
தென்புடை 201 

தொண்டை 61 
தென்கிழக்கு 432 

தொண்ணூறு 445 
தென்மேற்கு 432 

தொழ 77 
தென்குமரி 432 

தொள்ளாயிரம் 463 
தென்சுரம் 432 

தோடு 61 
தென்னிலங்கை 432 

தோட்டம் 338 , 395 
தேக்குடம் 340 

தோணன்று 160 
தேக்கங்கோடு 415 

தோரை 239,240 314 
தேங்குடம் 341 

தோல் 143,217 , 365,375 , 400 
தேஞெரி 342 

தோற்றண்டை 171 
தேஞ்ஞெரி 342 

தோற்றம் 266 , 335 
தேத்திறால் 344 

தௌவை 61 
தேத்தடை 344 

நங்கண் 114 
தேத்தீ 344 

நங்கைதீயள் 153 
தேனுனி 342 

நங்கைப்பெண் 154 
தேமொழி 342 

நங்கைச்சானி 154 
தேய்ஞ்சது 48 

நங்கண் 158 
தேர்க்கால் 156 , 362 

நங்கை 320 
தேங்குடம் 340 

நடகொற்றா 151 
தேனடை 344 

நடக்கொற்றா 151 
தேனிறால் 343 

நடஞெள்ளா 171 
தேனீ 344 

நட்டுப்போனான் 427 


796 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நண்ணு 77 

நாஞ்ஞான்றாம் 321 
நந்து 61 

நாடுரி 240 
நப்புணர்வு 157 

நாட்டக்கடுமை 327 
நமது 115 

நாட்டங்கடிது 327 
நமகாணம் 320 

நாணோடிற்று 138 
நமைங்கோடு 282 

நாண்டீது 160 
நமையின்கோடு 285 

நாம்வருதும் 321 
நம்பி 76 

நாய் 58 
நம்பிகுறியன் 153 

நாய்கோட்பட்டான் 156 
நம்பிப்பேறு 154 

நாய்ககால் 156 , 357 
நம்பிச்சான்றார் 154 

நாய்கரும் 323 
நம்பித்துணை 154 

நாய்கர் 328 
நம்பிப்பிள்ளை 154 

நாய்கடிது 361 
நம்பியைக்கொணர்ந்தான் 157,202 நாரினை 202 
நம்மை 188 , 161 

நாரை 61,77 
நம்மை 188 , 161 

நாலகல் 456 
நலம் 82 

நாலாறு 446 
நல்லகுதிரை 210 

நாலாயிரம் 467 

நாலிரண்டு 446 
நன்றோதீதோகண்டது 290 நாலுழக்கு 456 
நா 45 , 74 

நாலெட்டு 446 
நாகரிது 138 

நாலேழு 446 
நாகன்றேவன்போத்து 141 

நாலைந்து 446 
நாகணை 171 

நாலொன்று 446 
நாகியாது 35 , 410 

நாலொன்பது 446 
நாகினை 195 

நால்வட்டி 453 
நாகின்கால் 412 

நாழி 77 , 170,320 
நாகு 12 , 406 

நாழியேயாழாக்கு 164 
நாகுகடிது 408 , 425 

நாழிக்காயம் 240 
நாகுகடுமை 408 

நாளன்று போகி 237 
நாகுகால் 412 , 417 

நாற்பஃது 442 
நாகுஞாற்சி 412 

நாற்கலம் 447 
நாங்குறியேம் 314 

நாற்கழஞ்சு 447 
நாங்குறியம் 321 

நாற்கல் 478 


நன 77 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

797 
நானாழி 451 

நீயிர் குறியீர் 326 
நானூறு 461 

நீயிர்ஞான்றீர் 326 
நானூறாயிரம் 471 

நீயேகொண்டாய் 275 
நான்மா 480 

நீயோ ஒகொடியை 273 
நான்குஞாண் 478 

நீயே எகொண்டாய் 290 
நான்குகல் 478 

நீலம் 61 
நான்கு நூறாயிரம் 471 

நீலக்கண் 314 
நான்மண்டை 451 

நீள்சினை 23 
நிக்கந்தக்கோட்டம் 153 

நுகம் 61 
நிணம் 411 

நுகத்தை 185 
நிலம் 61 

அங்கண் 114 , 187 
நிலனே நீரே தீயே வளியே நுங்கை 310 , 320 , 325 

கொற்றனே சாத்தனே 73 | நுஞ்ஞாண் 320 , 325 
நிலநீர் 314 

நுணக்குறிது 203 
நிலம்வலிது 330 

நுணாங்கோடு 231 
நிலாத்துக்கொண்டான் 132 

நுந்தை 67 
நிலாத்துக்கொண்டான் 132 

நுந்தையது 144 
நிலாத்தை 174 

நுமது 115 , 162 
நிலா அக்கதிர் 228 

நுமக்கு 162 
நிலாஅமுற்றம் 228 

நும்மை 187 
நிலாத்துஞான்றான் 228 நும்மணி 325 
நிலாவிற்கொண்டான் 230 நும்மடை 325 
நில்கொற்றா 151 

நுனி 130 , 145 
நிறுத்தினான் 287 , 331 

நூலும் 322 
நிற்கொற்றா 151 

நூல் 61,218 , 352 , 372 , 478 
நின்னை 161 , 179 

நூறாயிரத்தொருபத்தீராயிரம் 476 
நின்கை 253 

நூற்றொன்று 472 
நீகுறியை 250 

நூற்றுப்பத்து 472 
நீசெல்க 210 

நூற்றுக்கோடி 472 
நீடிற்று 144 

நூற்றுத்தொண்ணூறு 472 
நீட்சி 144,155,299,337,346,403 நூற்றுக்குறை 472 
நீட்டிப்பு 144 

நூற்றிதழ்த்தாமரை 472 
நீட்சியும் 324 

நூற்றுக்காணம் 472 
நீண்டது 144,297,309,345,403 நூற்றொருபஃது 473 


நே 74 


798 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
நூற்றுக்கலம் 474 

படு 77 
நூற்றொருபதினாயிரம் 476 படை 61,77 
நெடியவற்றை 178 

பட்டை 30 
நெடியவற்றுக்கோடு 286 பட்டுக்கடிது 426 
நெடியதன்கோடு 417 

பணைத்தோள் 158 
நெய்தல் 61 

பண்பு 26 
நெய்யகல் 160 

பண்டைச்சான்றார் 426 
நெல்லுக்கு விற்றான் 405 பண்டைச்சான்றோர் 159 
நெற்கதிர் 366 

பண்ணுக்கடிது 306 
நெற்காய்த்தது 371 

பண்ணுக்கடிது 306 
நென்மா 77 

பண்ணுப்பெயர்த்து 306 

பண்டுகொண்டான் 429 
நேர்ஞெகிழி 29 

பதக்கநானாழி 171 
நேர்மை 29 

பதி 77 
நேர்ங்கல் 48 

பதினாயிரத்திருபஃது 110 
நேர்ஞ்சிலை 48 

பதினாயிரத்தொன்று 110 
நேர்ந்திலை 46 

பதிற்றகல் 121 
நேர்ம்புறம் 48 

பதிற்றுழக்கு 121 
நைவளம் 61 

பதினாயிரத்துக்குறை 318 
நொஅலையனின்னாட்டை 

பதினேழு 405 

நீ 72 பதினொன்று 433 
நொ 44 

பதின்மூன்று 433 
நொக்கொற்றா 151 

பதினான்கு 433 
நொச்சி 61 

பதினைந்து 433 
நொவ்வு 74 

பதினாறு 433 
நோ 74 

பதினேழு 433 
நோக்கம் 61 

பதினெட்டு 433 
நௌவி 61 

பதினாயிரம் 435 
பஃறாலி 215 

பதின்கலம் 436 
பஃறாழிசை 215 

பதின்கழஞ்சு 436 
பகைத்தல் 359 

பதிற்றகல் 436 
பசு 75 

பதிற்றுழக்கு 436 
பச்சை 30 

பதிற்றுவேலி 436 
படாஅகை 41 

பதின்றிங்கள் 436 


799 


பரசு 36 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 
பதிற்றுத்தொடி 436 

பல்சான்றோர் 158 
பதிற்றொன்று 436 

பல்லரசர் 153 
பத்தின்குறை 167 

பல்லவற்றை 174 
பத்தோ பதினொன்றோ 290 பல்லவற்றிற்கு 177 
பந்து 25 , 268 

பல்லவற்றின்கண் 177 
பப்பத்து 482 

பல்லகுதிரை 210 
பயறு 314 

பல்கடல் 214 
பயற்றங்காய் 415 

பல்யானை 214 
பயின் 82 

பல்வேள்வி 214 

பல்பல 215 
பரணியாற்கொண்டான் 124,247 பல்லவற்றுக்கோடு 220 
பரணியிற்கொண்டான் 124 பல்லுக்குத்தோற்ற 405 
பரண்கால் 307 

பவளவாய் 314 
பரி 77 

பழுக்காய் 261 
பருத்தி 158 

பழூஉப்பல்லன்ன 261 
பருத்திக்குச்சென்றான் 246 பறம்பிற்பாரி 124 , 414 , 417 
பலவற்றுக்கோடு 118 

பறக்குநாரை 314 
பலவற்றொடு 132 

பறை 260 , 309,478 , 214 
பலம் 170 , 319 
பலகுதிரை 210 

பற்பலகொண்டான் 214 
பலப்பல 215 

பற்பல 215 
பலபல 215 

பனங்காய் 283 
பலவற்றுக்கோடு 220 பனந்திரள் 285 
பலா 77,144 

பனாஅட்டு 284 
பலாக்குறைத்தான் 169 , 157 பனியத்துக்கொண்டான் 241 
பலாவித்துக்கண் 181 பனியிற்கொண்டான் 241 
பலாவின் நீங்கினான் 131 பனையின்குறை 112 , 169 
பலாவினை 173 

பனைத்தடிந்தான் 157 
பலாஅஞ்சிலா மென்மனார் பனைக்குறை 169 

புலவர் 213 பனைக்கொடி 285 
பலாஅக்கோடு 226 

பனையின்மாண்பு 86 
பலாஅவினை 226 

பனைத்திரள் 286 
பலாஅநார் 226 

பனையின்மாண்பு 86 
பல்சங்கத்தார் 153 

பன்மீன்வேட்டத்து 215 


பறைவு 335 


800 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பன்மலர் 215 

பிலத்துவாய் 312 
பன்னுக்கடிது 345 

பிள்ளை 338 
பாக்குக்கடிது 426 

பிற்கொண்டான் 333 
பாடம் 82 

பின்கொண்டான் 333 
பாடப்போயினான் 109 

பின்னுக்கடுமை 345 
பாடும்பாணன் 314 

பின்னல்கடிது 376 
பாம்பினிற்கடிதுதேள் 131 பின்னற்கடுமை 376 
பாம்புகோட்.பட்டான் 156 

பீகுறிது 250 
பாயப்பட்டான் 156 

பீடு 61 
பாய்த்தல் 48 

பீரத்தலர் 363 
பாய்ஞெகிழி 29 

பீரங்கொடி 365 
பார்ப்பீர் 153 

பீர்ங்கோடு 363 
பார்ப்பார் 153 

பீர்க்கு 48 
பார்ப்பாரும் 323 

புகர் 49 
பார்ப்பனக்கன்னி 338 

புகழ் 49 , 61 
பார்ப்பனவாழ்க்கை 338 புகர்ப்போத்து 405 
பார்ப்பனக்குழவி 418 புகாஅர்ந்து 41 
பார்ப்பனமகள் 418 

புகர் 77 
பர்ப்பனவனிதை 418 

புகீ 77 
பாலரிது 138 
பாலாழி 138 

புடோலங்காய் 405 
பால் 61,210 

புட்டேம்பப் புன்மாறி 406 
பால்கடிது 370 

புட்கடிது 403 
பாழ்க்கிணறு 387 

புணர்பொழுது 482 
பாழ்ங்கிணறு 387 

புணர்வு 74 , 176 
பாளிதம் 239,240 , 245 

புண்கை 302 
பாளை 70,319,329,332,340,341,346 புண்ஞான்றது 403 
பிஞ்சு 25 

புண்ஞாற்சி 403 
பிடாஅங்கோடு 229 

புலவர் 49 
பிடாஅக்கோடு 229 
பிடாஅத்துக்கோடு 230 புலம்புக்கனனே 312 
பிடாவின்கோடு 230 

புலிபோலக்கொன்றான் 204 
பிடி 61 

புலைக்கொற்றன் 158 
பிண்ணாக்கு 406 

புல்வணற்காளை 157 


புகூ 77 


புலம் 82 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

801 
புல்லுக்கடிது 376 

|பூணிப்பூணி 239 
புழன் 82 

பூதந்தை 348 
புழத்தை 93 

பூதன் 255 
புழனினை 193 

பூந்தை 348 
புழாந்தை 348 

பூமி 61 
பழுக்கற்சோறு 405 

பூலஞெரி 375 
புளியங்கோடு 129,244 பூலங்கோடு 376 
புளியஞெரி 130 

பூலாங்கழி 375 
புளியிலை 130 

பூவழகிது 140 
புளிக்குறைத்தான் 157 பூவினொடு விரிந்த கூந்தல் 132 
புளிங்கூழ் 246 

பூவொடு விரிந்த கூந்தல் 132 
புளிங்காய்வேட்கைத்தன்று 246 பூழனை 194 
புளியின் கோடு 246 

பூழ்க்கு 114 
புள்ளுக்கடிது 403 

பூழ்க்கண் 114 
புள்ளுக்கடுமை 403 பூழ்க்கால் 383 
புள்ளுவலிது 403 

பூறகுறைத்தான் 157 
புள்ளுவன்மை 403 

பெடை 61 
புள் வன்மை 403 

பெண்டின்கால் 420 
புறம் 155,218 , 267,269,270 , பெண்டன்கை 421 
294,300 , 301,318,320 , 325 , பெதும்பை 70 
337 

பெரியன் 155 , 358 
புறவுப்புறம் 234 

பெரியீர் 321 , 326 
புற்றோ புதரோ 290 

பெரியவும் 322 , 323 
புற்றாம்பழஞ்சோறு 417 பெருமுரசு 36 
புன்கு 26 

பெரும்பற்றப்புலியூர் 45 
புன்செய் 26 

பெருமை 296 , 299,327,328 , 
புன்வரகு 26 

325 , 368,373,374,376,382 , 
புன்கங்கோடு 416 

398 , 401 
பூ 43 , 69 , 143 , 144 , 217 , பே 76 
259,278,279 , 282,288 , 304 , பே எஎர்த்துக்கொல் 6 
513,336,365,375,400 பேடை 61 
பூக்கொடி 268 

போன்றந்தை 351 
பூங்கொடி 268 

பேன்கொற்றன் 351 
பூஞாற்றினார் 145 

பைதல் 61 
காதரன் 51 


802 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பொய்ச்சொல் 361 

மகத்தை 174 
பொய்யில்ஞானம் 372 மகப்பால்யாடு 219 
பொருநுக்கடிது 298 

மகம்பால்யாடு 219 
பொருநக்கடுமை 299 மகடூஉக்குறியன் 265 
பொருநின்குறை 299 

மகடூஉக்கை 267 
பொருமாரன் 314 

மகத்துஞான்று கொண்டான் 331 
பொருவானாற்போகான் 368 மகத்தான் ஞாற்றினான் 331 
பொருளுக்குப்போனான் 405 மகன்றாய்க்கலாம் 359 
பொலம்படப்புணர்ந்த 

மகிழங்கோடு 386 
கொய்சுவற் புரவி 356 மகிழ்ங்கோடு 386 
பொலங்கலஞ்சுமந்த 

மக்கட்கை 404 
பூண்டாங்கிள முலை 356 மக்கட்பண்பு 405 
பொலஞ்சுடராழி பூண்டதேரே 356 மக்கட்சுட்டு 405 
பொலந்தேர்க்குட்டுவன் 356 மங்கை 77 
பொலநறுந்தெரியல் 356 மஞ்ஞை 77 
பொலமலராவிரை 356 மட்குடம் 109 , 302 
பொற்குடம் 332 

மணி 45 , 218 , 352 
பொன்னப்பத்தம் 405 மணிக்கு 114 
பொன்போற் பீரமொடு பூத்த மணியும் 322 

புதன்மலர் 365 மணியகாரரும் 323 
பொன்னங்கட்டி 405 

மணியகாரர் 323 
பொன்னுக்கு விற்றான் 405 மண் 78,147 
போதலோ போயினான் 291 மண்கை 302 
போது 61 

மண்ஞாத்த 146 
போயினான் 287 , 331 , 334 , மண்ஞான்றது 146 

377 , 402 மண்டீது 150 
போரின்கண் 210 

மண்டை 170 , 319 
போர்யானை 29 

மண்ணன்று 150 
போன்ம் 13,51 

மண்ணங்கட்டி 405 
பௌவம் 61 

மண்ணப்பந்தம் 307 , 405 
மகத்தாற்கொண்டான் 109 , 331 மண்ணாங்கட்டி 405 
மகவின்கை 112,218 , 219 மண்ணினை 202 
மகடூஉவின்கை 118 , 271 மண்ணினைக்கொணர்ந்தான் 202 
மகத்துக்கை 125 , 219 

மண்ணுக்கடிது 306 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

803 
மண்ணுக்கடுமை 306 மலையொடு பொருதது 202 
மண்ணுகொற்றா 171 மழகளிறு 312 
மண்ணுக்கொற்றா 171 மழையத்துக்கொண்டான் 287 
மண்ணுக்குப்போனான் 405 மழையிற்கொண்டான் 287 
மண்ணுக்காப்பண் 405 

மழையத்துஞான்றான் 287 
மண்ணை 30 

மழையின்ஞான்றான் 287 
மண்யாத்த 146 

மன்றன் 25 
மண்யாமை 146 

மன்றப்பெண்ணை 128 
மண்யாறு 26 

மன்னுகொற்றா 171 
மண்மலை 109 

மன்னுக்கொற்றா 171 
மத்திகையாற்புடைத்தான் 202 மன்னியபெரும நீ 210 
மயிலாப்பிற்கொற்றன் 417 மன்றப்பெண்ணை 418 
மரம் 103,144 

மன்றைத்தூதை 425 
மரவேர் 109 

மா 170 
மரநட்டான் 109 

மாஅங்கோடு 231 
மரத்துக்கட்கட்டினான் 132 

மாகுறிது 224 
மரத்துக்கட்டினான் 132 

மாக்கோடு 120 
மரத்துக்கட்குரங்கு 132 

மாசித்திங்கள் 158 
மரவடி 140 , 314 

மாடா 151,212 
மரக்குறிது 143 , 314 

மாட்சி 297,299,328,329,337 , 
மரங்குறிது 143 , 314 

345,346,373,376,382,401,403 
மரங்குறைத்தான் 157 

மாண்டான் 155,209,353 
மரத்தை 185 

மாண்டீர் 326 
மரக்கோடு 310 

மாண்டேன் 353 
மரஞாண் 310 

மாய்ந்தான் 353 
மரநூல் 310 

மாலை 61 
மரமணி 310 

மால்யாறுபோந்து கால்சுரந்து 
மரஞான்றது 314 

பாய்ந்து 408 
மரம்யாது 314 

மாவிற்கு 120 
மரத்தின் புறம் 405 

மாவினை 120 
மராஅடி 311 

மாவினொடு 120 
மரீஇஇப்பின்னைப்பிரிவு 6 மாவின் கோடு 231 
மருத்துவமாணிக்கர் 153 

மிடறு 61 
மலைத்தலை 109 

மின்னுச் செய்விளக்கத்துப் 


முள் 53 


804 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
பின்னுப் பிணியவிழ்ந்த 345 முயிற்றுக்கால் 411 
மின்னுக்கடுமை 345 

முயிற்றுஞாற்சி 411 
மின்னுநிமிர்ந்தன்ன 345 முயிற்றின்கால் 412 
மீ 77 

முரட்கடுமை 309 
மீகரை 432 

முரசக்கடிப்பு 417 
மீகண் 111,250 

முரசவாழ்க்கை 417 
மீகூரை 432 

முரி 130 , 145 
மீக்கோள் 251 

முருக்கு 68 
மீப்பல் 251 

முவ்வட்டி 452 
மீளி 61 

முவ்வகல் 456 
மீற்கண் 339 

முவ்வுழக்கு 456 
மீற்றலை 339 

முவ்வாயிரம் 466 
மீற்புறம் 339 

முழவுறழ்தோள் 234 
மீன்கண் 339 
மீன்சினை 339 

முள்ளினை 202 
மீன்தலை 339 

முள்கடிது 398 
மீன்புறம் 339 

முக்குறுமை 398 
முஃடீது 38,159,399 

முற்கொண்டான் 333 
முகம் 61 

முன்னு 77 
முக்கலம் 447 

முன்றில் 111 

முன்கொண்டான் 333 
முட்குறை 396 

முன்றில் 355 
முட்டீது 399 

முன்னாளைவாழ்வு 405 
முண்ணன்று 150 

முன்னாளைப்பிரிவு 405 
முண்ஞெரி 396 

மூங்கா இலை 140 
முண்ஞெரிந்தது 396 மூங்காக்கால் 225 
முந்நாடுரி 240 

மூங்காவின்கால் 226 
முந்துகொண்டான் 429 
முந்நாழி 451 
முந்நூறு 461 

மூப்பு 61 
முந்நூறாயிரம் 471 

மூயானை 479 
முப்பஃது 441 

மூவட்டி 452 
மும்மண்டை 451 

மூவகல் 457 
மும்மா 480 
முயிற்றை 197 

மூவசை 479 
மூவாறு 446 


முசு 75 


மூசி 75 
மூசூ 75 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

805 
மூவிரண்டு 446 

யாடு 65 
மூவுழக்கு 457 

பாட்டுக்கால் 411 
மூவுழக்கரை 165 

யாட்டை 196 
மூவெட்டு 446 

யாட்டுஞாற்சி 411 
மூவொன்று 446 

யாட்டின்கால் 412 
மூவொன்பது 446 

யாதனை 200 
மூழக்கு 457 

யாதன்கோடு 422 
மூழாக்கு 457 

பாது 144 , 309 
மூன்றகல் 478 

யாத்தான் 209 
மூன்றுநூறாயிரம் 471 

யாத்தார் 321 
மூன்றுமா 480 

யாத்தீர் 326 
மெய்ச்சொல் 361 

யாப்பு 144 , 155 , 298 
மெலிவு 61 

யாமம் 65 
மென்ஞாண் 26 

யாமை 77 
மேலைச்சேரி 201 , 432 யாரவர் 172 
மேல்சார் 201 

பார்யார் 172 
மேல்சார்க்கூரை 405 

பாவன் 155 
மேல்பால் 432 

யாவது 172 
மேற்கின்கண் 201 

யாவத்து 172 
மேனி 61 

யாவற்றொடு 175 
மேன்மாடு 432 

பயாவின் கோடு 230 
மையல் 61 

யாழனை 194 
மொழி 407 

யாழின்கோடு 405 
மோத்தை 61 

யாழ் 130 , 218 
மௌவல் 61 

யானை 65 
யவனர் 65 

யாற்றை 196 
யாஅக்கோடு 230 

யானும் நின்னொடு 
யாஅங்கோடு 229 

உடன்வரும் 210 
யாஅத்துக்கோடு 230 பானேஎகொண்டேன் 273 
யாகுறிய 224 

யானைக்கோடு 280 
யாங்சட்கொண்டான் 307 யானையைக்கொணர்ந்தான் 280 
யாங்குறியேம் 321 

யானோ ஒகொடியன் 273 
யாங்குக்கொண்டான் 427 பானோகொண்டேன் 290 
யாஞ்ஞான்றேம் 321 யானோதேறேன் 290 


வர 77 


806 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
யுத்தி 65 

வயப்புலி 203 
யூபம் 65 

வயான் 82 
யோகம் 65 

வயிற்றுத்தீ 411 
வங்காக்கால் 225 
வடக்கின்கண் 201 

வரகரிது 138 
வடசார் 

வரகியாது 35 , 410 
வடக்கண் 201 

வரகின்கதிர் 412 
வடகடல் 432 

வரகினை 195 
வடசுரம் 432 

வரகு 45 , 406 
வடவேங்கடம் 432 

வரகுகடிது 408 , 425 
வடுகா 151 , 212 

வரகுகடுமை 408 
வட்கடிது 403 

வரகுகதிர் 412 
வட்கடுமை 403 

வரகுஞாற்சி 144 
வட்டம் 82 

வரவு 176 
வட்டம்போர் 417 

வராறீது 160 
வட்டத்தடுக்கு 314 

வரிற்கொள்ளும் 333 
வட்டி 170 
வட்டில் 319 
வட்டு 130,218,320,352 
வட்டும் 320 

வரும்வண்ணக்கன் 13 , 330 
வணிகரும் 323 

வரூஉம் 260 
வண்டு 25 

வரை 170 
வண்ணாரப்பெண்டீர் 153 வரைபாய்வருடை 157 
வண்டுகொணர்ந்தான் 157 வலம் 82 
வண்டின்கால் 419 

வலி 77 

வலிது 144,297,309,327,328 , 
வந்தாற்கொள்ளும் 109 345,373,376,401,402,403 
வந்தானாற்கொற்றன் 368 வலிமை 328,337,345,346 
வந்தானாற்சாத்தன் 109 வலியன் 353 
வந்தான் 287 , 331 

வலீ 77 
வந்தான் கொண்டான் 109 
வந்தான் சாத்தன் 108 , 109 வழக்கத்தாற் 
வந்தான் போயினான் 108 பாட்டாராய்ந்தான் 195 
வயக்களிறு 203 

வழீ 77 


வருக 77 
வருகலம் 314 
வருது 153 


வதீ 77 


வலு 77 


எடுத்துக்காட்டு அகரவரிசை 

807 
வழுதுணங்காய் 285 

வாழ்க்கை 48 , 338 
வழுதுணையின் காய் 285 

வாழ்ந்தனம் 48 
வழையின்கோடு 285 வாளன்றுபிடியா 237 
வளம் 82 

வாளம் 372 
வளங்கேழூரன் 129 

வாளி 63 
வளியிற்கொண்டான் 124 , 242 வாள்கடிது 400 , 401 
வளிக்கோட்பாட்டான் 156 வாள் கடுமை 401 
வளியத்துக்கொண்டான் 242 வானவரிவில்லுந்திங்களும் 123 
வளை 63 

வானத்தின்வழுக்கி 132 
வள்ளுக்கடிது 403 

வானத் துவழுக்கி 132 
வள்ளுக்கடுமை 403 

வானத்தின்வழுக்கல் 132 
வன்மை 26,144,155,298,299,373 வானுலகு 138 வானூடு 138 
401,403 

விசி 75 
வன்னி 77 

விண்குத்துநீள்வரை 305 
வாடினீர் 326 

விண்வத்துக்கொட்கும் 140,305 
வாட்கு 114 

விண்ணுக்குமேல் 405 
வாட்கண் 114 

விண்ணத்துக்கொட்கும் 305 
வாட்டானை 171 

விண்விணைத்தது 432 
வாட்கடுமை 398 , 401 விரனன்று 160 
வாட்கடிது 401 

விரற்றீது 160 
வாணிகத்தெரு 153 

விராஅஅய்ச்செய்யாமை 6 
வாய்மை 29 

விராஅயது 41 
வாய்ச்சி 48 

வில் 22 , 53 
வய்ப்பு 48 

விழன் 82 
வாராதகொற்றன் 210 

விழன்காடு 405 
வார்சிலை 29 

விழா 77 
வார்த்தல் 48 

விள 103,144 
வாழிகொற்றா 211 

விளம் 61,1 
வாழிஞெள்ளா 211 

விளரி 63 
வாழ்சேரி 29 

விளக்கத்துக்கொண்டான் 417 
வாழ்வது 29 

விளக்குறிது 203 
வாழ்ஞெண்டு 29 

விளக்குறுமை 143 
வாழ்வு 29 

விளக்குறைத்தான் 143 
வாழ்வோர் 29 

விளங்கோடு 112 , 143 , 217 


808 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
விளவத்துக்கண் 133 , 433 , 181 வெரிநுக்கடிது 398 
விளவழகிது 140 

வெரிந் 79 , 144 
விளவினதுகோடு 132 

வெரூ 77 
விளவின் கோடு 132 

வெளிற்றுப்பனை 425 
வினவின்பலம் 131 

வெள்விளர்த்தது 482 
விளவினைக்குறைத்தான் 107,132 |வெள்ளி 63 , 77 
வீ 74 

வெற்றடி 482 
வீடு 63 

வெற்றிலை 482 
வீழ் 49 , 78 

வெற்றுப்பிலி 482 
வீழ்கடிது 29 

வெற்றெனத்தொடுத்தல் 482 
வீழ்குறிது 405 

வே 74 
வீழ்க்குறிது 405 

வேக்குடம் 276 
வீழ்ங்ஙனம் 29 

வேட்கை 63 
வீழ்ந்தான் 209 

வேட்டங்குடி 350 
வீழ்யானை 29 

வேட்டமங்கலம் 350 
வெஃகாமை 38 

வேணவாநலிய வெய்யவுயிரா 288 
வெண்கூதாளத்துத் தண்பூங் 

வேப்பங்கோடு 416 
கோதையர் 246 |வேயின்றலை 405 
வெண்சாந்து 26 

வேயை 202 
வெண்ஞாண் 26 

வேய் 78 , 144 
வெண்ணின்கரை 306 

வேய்கடிது 29 
வெண்ணுக்கரை 306 

வேய்க்க 48 
வெண்மை 26 

வேய்க்கண் 114 
வெண்யாறு 24 
வெந்நெய் 30 

வேய்க்கு 114 
வெயிலத்துச்சென்றான் 133 

வேய்க்குறை 300 
வெயில்வெரிநிறுத்த 300 

வேய்ங்குறை 300 
வெய்யர் 30 

வேய்ங்ஙனம் 29 
வெரிங்குறை 300 

வேர் 78 , 144 
வெரிஞ்செய்கை 300 

வேர்கடிது 29 
வெரிநக்கடுமை 299 

வேர்குறிது 405 
வெரிஞ்செய்கை 300 

வேர்க்குறிது 405 
வெரிநக்கடுமை 299 

வேர்க்குறை 362 
வெரிநின்குறை 299 

வேர்ங்குறை 362 


809 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் - இளம்பூரணம் 
உரைப்பொருள் அகரவரிசை 

( எண் - நூற்பாவெண் ) 
( அடிகளாசிரியர் பதிப்பைப் பெரும்பாலும் தழுவி உரைக்கப்பட்டன .) 


அக் கிளை மொழி என்றதனால் பெறப்படுவன 

419 
அகத்திசைக்கும் வளியிசையை அம்மறைக்கண் ஓர் 
எழுத்திற்கு மூன்று நிலை யுளதாகக் கூறுமஃது 

103 
அகத்தியர் முதலாயினோர் 

( பாயிர ) 
அகத்தோத்திற் பொதுமுடிபே முடிபாய் வருவன 

158 
அகரம் நிலையும் என்னாது உகரங்கெட் என்றதனான் ... 300 
அகரம் நிலையும் என்னாது உகரங் கெடும் என்றதனான் 375 
அகரம் முன்வைக்கப்பட்டதற்குக் காரணம் 

1 
அகரமொடும் என்றவும்மையான் ... 

233 
அஞ்செவி நிறைய மந்திரங் கூறி என்பது அகம் என்னும் 
நிலைமொழி செவியென்னும் வருமொழியொடு வேறுபட 
முடிந்தது 

484 
அத்திறம் என்றதனான் .... 

413 
அத்து முற்கூறிய வதனான் 

194 
அதன்மேல் ஆமுறை என்றதனான் 

480 
அதனிலை என்றதனான் 

343 
அதிகாரத்தாற் கெடுக்க 

191 
அதிகாரத்திலக்கணம் கருவியுஞ் செய்கையுமென 
இருவகைத்து ஆதல் 

1 
அதிகாரம் மாற்றி நிற்றல் 

30,180 
‘ அம்பர்க் கொண்டான் ரகார வீற்று உருபு வாராது 
உருபின் பொருள்பட வந்தவற்றின் முடிபு 

406 
அம் மரபொழுகும் என்றதனான் 

418 

215 
அருந்தாபத்தி முகத்தான் 
அருமருந்தன்னான் எனற்பாலது அருமருந்தான் என 

484 
மரூஉவாய் முடிந்தது 

114 
அல்வழி இவையெனல் 


810 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


அல்வழி என்றது பெரும்பான்மையும் எழுவாயினை 113 
அல்வழிக்கண் அம்முப் பெற்று முடிந்தது 

484 
அல்வழிக்கண் மென்கணத்துக் குறியதன் இறுதிச் சினை 
கெட்டு உகரம் பெற்று முடிந்தன 

484 
அல்வழி முற்கூறாதது வேற்றுமை யல்லாதது 
அல்வழியென வேண்டலின் 

113 
அவண் என்றதனான் 

220,232 , 286 
அவா வென்பது அவ்வேட்கையின் மிகுதி 

289 
அழலத்துக் கொண்டான் ’ லகார வீற்று அத்துப் பேறு 

406 
அழிவழக்கு 

64 
அழுக்கற் போர் லகார வீற்று அல்வழி முடிபு 

406 
அளபெடை தமக்கடியாகிய எழுத்துக்களது பிறப்பே 
இடமாக வருதல் 

101 
அளவை எழுவகைய 

7 
அறிய என்றதனான் 

161,227,232 
அன்ன பிறவும் என்றதனான் 

157 
‘ அன்ன மரபின் என்றதனான் 

482 


ஆகிய பண்பு என்றதனான் எய்தும் விதி 

123 
‘ ஆகும் என்றதனான் நிலைமொழி அடையடுத்து வரும் 
முடிபுங் கொள்க . 

474 
ஆசிரியன் கருத்தறிந்து கொள்ளப்படுதல் 

178 
ஆண் , பெண் என்னுஞ் சொல்லை அஃறிணையியற்கை 
என்று மாட்டெறிந்தமை 

394 
ஆமுறை என்றதனான் 

343 
ஆய்தத்தை மெய்ப்பாற் படுத்துதல் 

32 
ஆய்தம் உயிரன்மையின் பற்றுக்கோடில்லையாதல் 
ஆய்தம் தலைவளியாற் பிறந்தலின் உயிரோடு புணர்ந்த 
வல்லெழுத்துச் சார்பாகவே பிறக்கும் 

101 
ஆயிடை என்பது அவ் என்னும் வகரவீறு வேறுபட 
முடிந்தது 

484 
ஆரியச் சிதைவு 

62 , 65 
ஆவயின் என்றதனான் 

285 


38 


உரைப்பொருள் அகரவரிசை 


811 


477 


189 
321 


ஆவயின் என்றதனான் ஒருபதிற்றுக் கலம் என்னும் 
முடிபிற்கு உகரமும் வல்லெழுத்துப் பேறுங் கொள்க . 
ஆவயின் மெய் என்றதனான் பிறவயின் மெய்யும் 
கெடுமெனக் கொள்க 
‘ ஆவயினான என்றதனான் 
ஆறன் நெடுமுதல் குறுகியவாறே நின்று அறுபஃது 
எனவருதல் 
ஆறன் மருங்கின் ஈறு மெய்யொழிக்கெடும் என்னாது 
குற்றியலுகரம் என்றோதினமையான் 
ஆறாகுவதே என்றாற் போலப் பொருட் பெயர்க்கண் 
வருமுடிபும் கொள்க 


414 


470 


470 


இகர ஈகார ஐகார வீறு யகர வுடம்படுமெய்யும் 
அல்லன வகர வுடம்படுமெய்யும் பெறுமென்றல் 

141 
இகரம் என்னாது இறுதி யிகரம் என்றதனான் 

241 
இசை நூலாசிரியரும் முதனூலாசிரியரே 

33 
இடனுடைத்து என்றதனான் இகரஈறன்றிப் பிறஈறு ஈறு 
திரியாது வல்லெழுத்து மிக்கு வருவன ஈண்டுக்கொள்க 155 
இடனுடைத்து என்றதனான் 

233 
இடனுடைத்து என்றதனான் இது 
செய்யுளிடத்ததெனக் கொள்க 

264 
இடைச்சொல்லிற்கு எழுத்ததிகாரத்தே கருவி செய்யாமை 44 
இடைமிக்க வகரத்தினை நெறியியல் என்ற இலேசினான் 
இரட்டுதல் கூறினமையின் இது நிலைமொழித் 
தொழிலென்பது கூறப்பட்டமை 

208 
இடையினத்தின் முன் மெல்லினம் கூறப்பட்டதற்குக் 
காரணம் 

20 
இடையெழுத்திற்கு மிடற்று வளியும் வல்லெழுத்திற்கு 
தலை வளியும் 

100 
இடையெழுத்தென்றற்குக் காரணம் 

21 
இதழ் போறலான் வாய் இதழெனப்பட்டமை 

83 
இதனானும் சாரியைப்பேறு வல்லெழுத்தை 
விலக்காமை பெறுதல் 

295 


812 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


இதனானே , ஆகார வீறு அகரம் பெற்றாற்போல 
ஆறீற்றுக் குற்றியலுகரமும் இகரம் பெற்று யகர முதன் 
மொழியொடு புணருமாறு கூறிற்றாதல் 

411 
இது ( எல்லாம் ) விரவுப் பெயராகலின் ஈற்றுப் 
பொதுமுடிபிற்கு ஏலாதென்று சாரியை வல்லெழுத்துக் 
கொள்ளப்பட்டமை 

323 
இயல்பு என்றதனான் 

349 
இயல்பு வல்லெழுத்து இவ்வோத்தின் புறனடையான் வீழ்க்க 389 
"இயல என்றதனான் 

334 
இயற்கை என்றதனான் எய்தும் விதி 

133 
இயற்கை என்றதனான் 

216,274,338,457 
இயற்கை என்றதனான் இக்குற்றுகர வீற்று வினையெச்ச 
முடிபு கொள்க 

428 
இயற்கைய என்றதனான் 

335 
இயைபு வல்லெழுத்து இவ் வோத்தின் புறனடையான் வீழ்க்க 396 
இரட்டுற மொழிதல் 

68 
இரட்டுற மொழிதலானே 

125 
இரண்டாம் வேற்றுமை வேறுபட முடிவது பெரும் 
பான்மையும் வினையொடு முடியும் வழி எனல் 

158 
இரண்டு முதல் ஒன்பான் என்று எடுத்தமையின் ஒன்றற்கு 
ஒருமா என்னும் முடிபேயன்றி , ஒன்றுமா என்னும் முடிபு 
இல்லையாதல் 

481 
இருபத்திரண்டெழுத்து முதலாவன பன்னிரண்டுயிரும் , 
ஒன்பதுயிர்மெய்யும் , மொழிமுதற் குற்றுகரமுமெனவிவை 104 
இருபத்துநான் கீறாவன பன்னிரண்டுயிரும் , பதினொரு 
புள்ளியும் , ஈற்றுக் குற்றியலுகரமுமென விவை 

104 
இருபெயரொட்டுப் பண்புத்தொகையாகிய அல்வழி முடிபு 406 
"இல் என்பது எதிர்மறை வினைக்குறிப்பு முற்று 
விரவுவினை 

373 
இல்லைக்கல் இல்லைகல் இல்கல் இல்லாக்கல் 
என்பவற்றின் முடிபு 

373 
இலக்கணத்தொடு பொருந்திய மரூஉ வழக்கல்லாமல் 
வரூஉம் வழக்கும் புணர்க்கப்படுதல் 

112 
" இலம்படு வேற்றுமை முடிபு 

317 


உரைப்பொருள் அகரவரிசை 


813 


இலேசினான் பெறப்படுதல் 

319 , 324 , 326 
இவ் வேண்டா கூறலான் எண்ணகல் எனத் தொடர் 
மொழிக்கண் ஒற்றிரட்டுதல் கொள்ளப்பட்டமை 

451 
இவற்றிற்கெல்லாம் ஆசிரியன் கருத்தறிந்து கொள்ளப்படும் 178 
இவன் ( தொல்காப்பியன் ) காரணம் பற்றியன்றிக் குறியிடான் 3 
இன் சாரியை முன் வைக்கப்பட்டதற்கும் அன் சாரியை 
பின் வைக்கப்பட்டதற்கும் காரணம் 

120 
இன்னும் அதனானே ஒற்றின்றி ஐநூறு என வருமுடிபுங் 
கொள்க 

463 
இன்னும் அதனானே நானூறாயிரம் என்புழி 
வருமொழி நகரக் கேடு கொள்க 

472 
இன்னும் எல்லாம் என்னும் இலேசினானே இவ் 
வீற்றுக்கண் மென்கணத்து மகரம் ஒழிநதன வந்தவழி 
மகரம் அவ் வொற்றாய்த் திரிதலும் கொள்க 

322 
இன்னென வரூஉம் என்ற நூற்பாவை அவற்றுள் 
இன்னினிகரம் ( புண -18 ) என்றதன் பின் வையாதனான் 
எய்தும் விதி 

130 


ஈண்டு வாள் என்றது சொல்லுதலை 

402 
ஈதலியற்கை 

( பாயி ) 
ஈரைங்குற்றம் 

( பாயி ) 
ஈரொற்றுடனிலையை ஒற்றுமைநயம் பற்றி 
மொழிமரபிற் கூறியமை 

48 
ஈவோர் இருவகையர் 

( பாயி ) 
ஈற்றுப் பொதுமுடிபாயினவாறு அறிக 

231 
ஈற்றொடு என்பது ஈறொடு என விகாரத்தாற் றொக்கது 104 
ஈறு எனவும் மெய்யெனவும் அவ்வுயிர்மெய்யைப் பிரித்துச 
செய்கை ஓதினமையான் அவ் வுயிர்மெய்யினை ஒற்றுமை 
நயத்தாற் குற்றியலுகரம் என்று ஓதினானாகக் கொள்க 

476 
ஈறுசினை என்றோதிய மிகையானே 

473 


406 


உசிலங்கோடு லகர வீற்று அம்முப்பேறு 
உடம்படு மெய்கோடல் ஒருதலையன்றென்பது 
உடனிலை என்றதனான் 


141 
252 


814 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
உண்டு என்னாது உள என்றதனான் 

214 
உணரக்கூறிய , என்றதனான் 

406 
உம்மையை இரட்டுறமொழிதலானே எதிரது தழீஇயது 
ஆக்கல் 

125 
உம்மை எதிர்மறை 

315 
உம்மை தொக்க என்னாது எஞ்சிய என்ற வாய்பாட்டு 
வேற்றுமையான் 

224 
உம்மையான் 

234 , 309 , 419 
உம்மை விகாரத்தான் தொக்கமை 

43 
உயிர்மெய் என்பதனை ஒற்றுமை கொள்வுழி உம்மைத் 
தொகைப் புறத்துப்பிறந்த அன்மொழித் தொகை ; 
வேற்றுமை கொள்வுழி உம்மைத் தொகையாகக் கொள்க 17 
உயிர்மெய் ஒற்றுமைநயத்தான் உயிர்மெய்யென வேறோ 
ரெழுத்தாவதன்றி , ஈறும் இடையும் உயிரென வேறோ 
ரெழுத்தாயும் , முதல் மெய்யென ஓரெழுத்தாயும் 
நின்றதாயிற்று 

107 
உயிர்மெய் ஈறும் இடையும் உயிருடன் அடங்கு மெனவே , 
முதல் மெய்யுள் அடங்குமென்ற தாயிற்று 

107 
உயிர்மெய்யெழுத்துள் மெய்யும் உயிரும் முன்னும் 
பின்னும் நிற்றல் , பாலும் நீரும் போலன்றி , விரல்நுனிகள் 
தலைப்பெய்தாற்போல வேறு நின்று கலந்தன வல்லவென்பது 18 
உயிர்மெய்யும் தமக்கடியாகிய எழுத்துக்களது பிறப்பே 
இடமாக வருதல் 

101 
உயிர்மெய்யை வேற்றுமைநயங்கருதிக் கூறினான் 

60 
உயிரீறு புள்ளியீறு என்றதனான் 

152 , 165 
உயிரீறு புள்ளியிறுதி என்றதனான் 

154 
உரிச்சொல் முடிபு 

484 
உரிமையும் என்ற உம்மை மெல்லெழுத்து மிகினும் என 
மேல் வருகின்ற முடிபினை நோக்கி நின்றது 

341 
உரியவையுள என்றதனான் 

157 
உருபிற்கு எய்திய அத்தொடு இன்பெறுதல் 

406 
உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்றவழி 
இயைபு வல்லெழுத்து வீழ்தல் 227 , 231 , 247 , 264 , 271 , 296 , 

303 , 413 , 415 


உரைப்பொருள் அகரவரிசை 


815 


உருபிற்குச் சென்ற சாரியை பொருட்கண் சென்ற வழியும் 286 
உருபு என்றும் , நிலை என்றும் , சாரியைமரபு என்றும் 
கூறிய மிகுதியான் 

471 
உருபு முற்கூறியவதனான் 

202 
உருபொடு சிவணி என்றனான் 

202 
உருபு வாராது உருபின் பொருள்பட வருதல் 

399 
உருபு வாராது உருபின் பொருள்பட வந்தவற்றின் முடிபு 369 
உருபு திரிந்துயிர்த்தல் கா , நா முதலியன 

17 
உருவுருவாகி யுயிர்த்தல் க , ங 

17 
உரையிற் கோடல் 13,130,141,155,211,269,278,324,472 
உள்பொருள் என்பது வினைக்குறிப்புத் தொடர் ; இது 
பண்புத் தொகையாகின் ஓசை ஒற்றுமைப்படச் சொல்லல் 
வேண்டும் ; வினைக்குறிப்பாயின் ஓசை இடையறவுபடச் 
சொல்லல் வேண்டும் 

431 
உள என்றதனான் 

418 
உளப்பட என்பது ஆக என்னும் பொருண்மைத்து 145 
உளவெனப்பட்ட என்றதனான் உளவெனப்படாதனவும் 
அளவை யுள வென்பது 

171 
உறழ்ச்சி வாரம் 

102 


எச்சமின்று என்றதனான் 

175 
எடுத்தல் படுத்தல் முதலிய ஓசைவேற்றுமைக்கண்ணும் 
எழுத்தியல் திரியாமை 

53 
எண்ணும்மைகள் விகாரத்தான் தொக்கமை எண்வகைப் 
புணர்ப்பு 

( பாயி ) 
எந்நூலுரைப்பினும் அந்நூற்குப் பாயிரம் 
உரைத்துரைக்க வென்பது மரபு 

( பாயி ) 
எல்லா நூன்முகத்தும் பொதுவாக உரைக்கப்படுதலிற் 
பொதுவெனப் பட்டது 

( பாயி ) 
எல்லாம் என்றதனான் 77,145,154,307,308,315,328 
, 339,362,369,377,399,413,314 
எல்லாம் என்றதனான் ஒற்றிரட்டலும் உடம்படுமெய் 
கோடலும் , உயிரேறி முடிதலும் , என வரும் இக்கருவித் 
திரிபு மூன்று திரிபுமன்மையின் திரிபெனப்படா 

145 


816 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


‘ எல்லாம் என்றதனான் உயர்திணை வினைச்சொல் 
இயல்பாயும் திரிந்தும் முடிவன கொள்க 

154 
எல்லாமொழியும் என்றதனான் 

426 
எல்லாமொழியும் என்றதனான் குற்றியலுகரவீற்று 
வினைச்சொல்லும் , வினைக்குறிப்புச் சொல்லும் 
இயல்பாய் முடிந்தன கொள்க 

426 
எல்லாவற்றுக் கோடும் என்பதில் சாரியை பெற்றவழி 
மகரக்கேடு வற்றின்மிசை ஒற்றாதலின் 

323 
எழுத்ததிகாரத்துப் பெயர் வினை அல்லனவற்றிற்குக் 
கருவி செய்யாமையின் 

32 
எழுத்தியல் திரியா 

53 
எழுத்தை எட்டுவகையானும் எட்டிறந்த பலவகையானும் 
உணர்த்தினான் 

1 
எழுத்து அருவன்றி உருவெனல் 

20 
எழுத்துப்பேறு 

180,245,294 


ஏஎ முன்னிலை வினை 
ஏழ் குற்றுகர ஈறன்மை 
ஏழ் குற்றுகர ஈறன்மையின் மாட்டேறு ஏலாதாயிற்று 
ஏன என்றதனாற் கொள்வது 


373 
444 
450 
66 


ஐகார ஔகாரங்களை நெட்டெழுத்தென்றதற்குக் காரணம் 4 
‘ ஐயமின்று என்றதனான் 

248 
ஐயாயிரம் என்பதில் யகரமெய் உடம்படுமெய்யன்று ; ஐயகல் , 
ஐயுழக்கு என்பவற்றில் யகரம் உடம்படுமெய் என்பது 469 


ஒத்த காட்சி என்றதனான் 

101 
ஒத்தது என்றதனால் 

194 
ஒத்த வொற்றென்னாது தத்தம் ஒத்த வொற்றே ன்றதனான் 204 
ஒருசொன்னீர்மைப்படுத்திப் பயனிலையாக்குதல் 
ஒருநாளைக்குழவி , இருநாளைக்குழவி யென ளகாரவீறு 
ஐயென்னுஞ்சாரியையும் வல்லெழுத்தும் பெற்று முடிந்தமை 

405 
ஒருபதிற்றுக்கலம் என்பதன் முடிபு 

478 
ஒருபதினாழி என்பதன் ம.பு 

478 


உரைப்பொருள் அகரவரிசை 


817 


ஒருபெயர் என்றது 

180 
ஒருபெயர் என்றதனான் 

326 
ஒல்வழி என்றதனான் 

326 
‘ ஒல்வழியறிதல் என்றதனால் 

247 
ஒலியெழுத்திற்கும் வரிவடிவிற்கும் ஓதிய விதி 

143 
ஒழியாது என்றனான் 

158 
ஒழுக்கல் வலிய என்றதனான் எழுத்தும் சாரியையும் 
உடன் பெறுதல் 

113 
ஒற்றிடை மிகா என்றோதிய அதனான் 

264 
ஒற்றினை உயிர்மெய்போலச் சொல்லுகின்ற வழுவமைதி 
இலக்கணம் 

46 
ஒற்று என்ற மிகுதியான் 

415 
ஒற்றுமை கொள்வழி 

17 
ஒற்றுமைநயத்தான் 

107 , 407 
ஒற்றென்னாது மெய் யென்றதனான் 

332 
ஒன்பஃது என்னும் ஆய்தம் செய்யுள் விகாரம் 

82 
ஒன்பதும் பத்தும் என நின்றால் முடியாற்பால 

446 
ஒன்றிய என்றதனான் 

173 
ஒன்றின முடித்தல் 

139,141 
ஒன்றென முடித்தலாற் கொள்க 77,134,212,213,326,357 


ஓஒ முன்னிலை வினை 
ஓசை இடையறவுபடக் கூறுதல் 
ஓரியற்று என்றதனான் 
ஓரெழுத்தொருமொழி முற்கூறாத அதனான் 
ஓரொன்று என இது தம் முன்தாம் வந்த எண் ; இது 
நிறுத்த சொல்லும் குறித்து வருகிளவியும் அன்மையிற் 
புணர்க்கப்படாதாயிற்று 


273 
431 
387 
227 


483 


38 


கஃறீது : மெய்பிறிதாகிய புணர்ச்சி 
கடல் கொள்வதன் முன்பு பிறநாடும் உண்மையின் 
தெற்கும் எல்லை கூறப்பட்டது 
கடிநிலையின்று என்றதனான் 
கண்ணினர் என்றதனான் 


( பாயிரம் ) 

286 
406 


கங்காதரன் -52 


818 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
கருஞ்சான்றான் எனத் தொகையாயவழி கரும் என்பது 
கரியான் எனப் பால்காட்டி நிற்றலிற் புணர்க்கப்படாதாயிற்று 483 
கருவி நான்கு வகைப்படும் 

1 
கல்லம்பாறை லகாரவீற்று அல்வழி அம்முப்பேறு 406 
கலனென்னளவு என ஓதாதது செய்யுளின்பம் நோக்கிப் 
போலும் 

169 
கற்கப்படாதார்க்குக் கூறும் உவமமும் நால்வகைத்து ( பாயி ) 
கற்பிக்கப்படாதார் தன்மை 

( பாயி ) 
கற்பிக்கப்படாதார் எண்வகையர் 

( பாயி ) 
கற்பிக்கப்படுவோர் அறுவகையர் 

( பாயி ) 
கற்பிக்கப்படுவோர் தன்மை 

( பாயி ) 
கற்கப்படுவோர் நான்கு திறத்தான் உவமம் கூறப்படுவர் ( பாயி ) 


கிளந்தவல்ல என்னும் புறனடையது 
கிளந்தெடுத்த என்றதனான் 


235 
240 


குணம் பற்றி வந்த வேற்றுமை 

369 
குண வேற்றுமை 

347 , 330 
குண வேற்றுமைக்கண்ணும் கொள்க 

217 
குண வேற்றுமைக்கும் பொருட்பெயர்க்கும் 

347 
குயின் என்பது மேகம் 

336 
குரக்கு ஞாற்சி என இயல்பு கணத்துக்கண்ணும் 
மெல்லொற்றுத் திரிதல் 

415 
குற்றியலிகர குற்றியலுகரங்களைப் புணர்ச்சி வேற்றுமையும் 
பொருள் வேற்றுமையும் நோக்கி வேறெழுத்தென்று 
வேண்டினான் 

2 
குற்றியலுகரம் புணர்மொழியுள் வருவது சிறு பான்மை 37 
குறைச்சொற் கிளவி ஆயினமையின் முடிக்கப்படா ஆயின 483 
குறைந்த எண்ணொடு மிக்கது வரில் பண்புத்தொகை 481 
குறையாதாகும் என்றதனான் 

437 
குற்றொற்று பண்புத்தொகை 

49 
கூறிய என்றதனான் 

162,276,291,393 
கெடுவதனைக் கேடோதிய அதனான் 

179 


உரைப்பொருள் அகரவரிசை 


819 


கொல்யானை எனத் தொகையாயவழிக் கொன்ற எனக் 
காலங்காட்டி நின்றமையின் புணர்க்கப்படாதாயிற்று 

483 
கொள்வோர் இருவகையர் 

( பாயி ) 
கொள்ளெனக் கொண்டான் என்புழிக் கொள் என்பதனை 
என என்பதனொடு புணர்க்கப்படாமை 

483 
கொள் என்றதனான் 

308 


கோடல் மரபு 


( பாயி ) 
கோடல் மரபுடைய மாணாக்கன் நூல்முற்ற அறிந்தானாமாறு 
கோ என்றது உயர்திணைப் பெயரனறோவெனின் , கோ 
வந்தது என அஃறிணையாய் முடிதலின் அஃறிணைப் 
பாற்பட்டது போலும் 

294 


சாரியை முற்கூறிய அதனான் 

169 , 195 
சாரியைப் பேற்றிடை எழுத்துப்பேறு கூறிய அதனான் 245 
சாரியைப்பேற்றிடை எழுத்துப்பேறு கூறியது மூன்றாம் 
உருபின்கட் சாரியை பெற்றே வந்த அதிகாரம் மாற்றி 
நின்றது 

180 
சாரியைப்பேறு வரையாது கூறியவழி நான்கு கணத்துக் 
கண்ணும் செல்லுதல் 

219 


398 


368 


415 


சிங்கநோக்காக வைத்தலின் 
சிங்கநோக்கு 
சிலப்பதிகாரம் என்பதும் இயல்புகணத்துக்கண் 
மெல்லொற்றுத் திரிந்தது 
சிறப்பில்லா எழுத்து அளபெடையும் உயிர்மெய்யும் 
வரிவடிவும் 
சிறப்பிலக்கணஞ் செப்புமாறு 
சிறப்புப் பதினொரு வகைத்து 


1 
( பாயி ) 
( பாயி ) 


1 


செய்கை நான்கு வகைப்படுதல் 
செய்யுள் கண்ணியமொழி என்னாது தொடர்மொழி 
என்றதனான் 


214 


820 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


செய்யுளான என்னாது செய்யுள் கண்ணிய 
தொடர்மொழியான என்றதனான் 


214 


செயற்கைய என்றதனான் 
செல்வழி யறிதல் என்றதனான் 
செவ்விது என்றதனான் 


198 
313 , 312 
243,296 


212 
146 , 426 


சேயவென் கிளவி என்றதனான் 
‘ சொல்லிய என்றதனான் 
சொல்லிய என்றதனான் இருபெயரொட்டுப் 
பண்புத்தொகை முடிபு கொள்க 
சொல்லிய மருங்கு என்றதனான் 
"சொல்லுங்காலை என்றதனான் 


426 
160 
200 


சோணாடு : மரூஉ முடிபு 


484 


80 


ஞகாரம் நகரத்தின்பின் வைக்கப்பட்டதற்குக் காரணம் 
ஞகார ஈற்றொடு நகரவீறு ஒத்த முடிபிற்றாதலின் உடன் 
கூறப்பட்டமை 
ஞழியிற்று போல்வன அழிவழக்கு 
ஞாபகத்தான் 
ஞா முற்கூறாது , யா முற்கூறிய அதனான் 


302 

64 
215 
247 


405 
271 


தக்கவழி என்றதனான் 
தக்கவழியறிதல் என்றதனான் 
‘தகர்க்குட்டி ரகார வீற்று இருபெயரொட்டுப் பண்புத் 
தொகையாகிய அல்வழி முடிபு 
தகரம் மிகும் என்னாது ஒற்றுமிகு தகரம் என்றதனான் 
தடவுத்திரை, தடவுத்தோள் என்பன உரிச்சொன் முடிபு 
தந்திரவுத்திவகையான் 
தந்நிலை என்றதனான் மெல்லொற்றுத் திரியாது 
வல்லெழுத்து மிக்குமுடிவன பிறவும் கொள்க 
தந்நிலை திரியா என்றதனான் 
தந்து புணர்ந்துரைத்த லென்னுந் தந்திரவுத்தி 


406 
345 
484 
274 


430 
84 
36 


உரைப்பொருள் அகரவரிசை 


821 


தபு என்பது படுத்துச் சொல்லத் தன்வினை; எடுத்துச் 
சொல்லப் பிறவினை 

76 
தம்மகப்பட்ட என்று வருமொழியையும் வரைந்து 
ஓதினமையான் 

166 
‘ தம்மியல் பியலும் என்றதனான் அளபெடையும் 
உயிர்மெய்யும் தமக்கடியாகிய எழுத்துக்களது பிறப்பே 
யிடமாக வரும் என்றல் 

101 
தன்முன்தான் என ஒருமையாற் கூறாது தம்முன்தாம் 
வரின் என்ற பன்மையான் 

215 
தன்மெய் என்றதனாற் பெறும் விதி 

130 
தன்னின முடித்தல் 

17 , 32 , 50 , 158 , 211 
தாய்கை என்னும் இயல்பு அஃறிணை விரவுப்பெயர் 
என்பதனுள் அடங்காமை 

359 
தாழப்பாவை : ழகார வீற்று அல்வழி அக்குப்பேறு 406 
திரிந்ததன் திரிபது என்னும் நயத்தான் ஆறன் மருங்கின் 
என்றோதப்பட்டமை 

469 


திரிந்ததன் திரிபு வென்னும் நயத்தானே 

232 
திரிந்தது என்றதனான் 

433 
திரிந்ததன் திரிபு பிறிதென்னும் நயம் 

123 
திரியா என்றதனான் நூறு என்பது அடையடுத்த வழியும் 
இவ்விதிகொள்க 

475 
திரியா என்றதனான் ஒருபதிற்றுக்கலம் என்னும் 
முடிபிற்கு இன்னின்னகரம் இரட்டிய றகரமாகலும் , 
ஒருபதினாழி என்னும் முடிபின்கண் வருமொழிநகரம் 
திரிந்தவழி நிலைமொழியில் னகரக் கேடுங் கொள்க 

478 
திரியாது என்றதனானே 

208 , 223 


‘ துவர என்றதனான் 


311 , 326,349 , 480 


261 


தெரியுங்காலை என்றதனான் 
( தெவ் ) மற்றிஃது உரிச்சொல்லன்றோ வெனின் , உரிச் 
சொல்லேயெனினும் படுத்தலோசையாற் பெயராயிற் 
றெனக் கொள்க 


185 


822 தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
தெற்றென்றற்று என்றதனான் எய்தும் விதி 

134 
தேருங் காலை என்றதனான் 

57 , 203 
தொக்கு நின்ற உம்மையை விரித்துக் கொள்வது 

130 
தொகை ஒன்பது வகைப்படுமாறு 

1 
தொடரல் இறுதி என்பது ( அகரவீற்றுள் ) சுட்டல்லது 
ஓரெழுத்தொருமொழி அகரம் இன்மையின் 
ஓரெழுத்தொரு மொழிமேற் செல்லாதாயிற்று எனல் 215 
‘ தொடரல் இறுதி தம்முன் வரின் என்னாது ‘ தாம் என்றதனான் 215 
தொடரியிலான என்றதனான் 

357 
தொழிற்கு என்பதனைத் தொழிற்கண் ஆனி னகரமென 
மயக்கமாகக் கொள்க 

125 
‘ தொழிற்பெரெல்லாந் தொழிற்பெய ரியல என்று ஓதாது 
இவ்வாறு எடுத்தோதியவதனான் 

346 
தொன்றியன் மருங்கு என்றதனான் 

238 


தோற்றம் என்றதனான் 
" தோன்றல் என்றதனான் 
தோன்றி என்றதனான் 
தோன்றிய என்றதனான் 
தோன்றும் என்றதனால் 
தோன்றுங் காலை என்றதனான் 


330 , 345,347,354 , 412 

194 
234 , 483 

453,457 
146 , 197,216 , 396 

447 


நயம் 
நல்லாசிரியர் அகத்தியர் முதலாயினோர் 
நவிலா என்றதனான் 


11 , 48 , 123 
( பாயிரம் ) 

74 


நாள் முன் கூறாது திங்கள் முன் கூறிய அதனான் 

287 
நாற்பத்தெட்டு சூத்திரத்தான் முடிவதனைத் தொகுத்து 
முடித்தல் 

145 
நானாழி என்னும் முடிபு 

452 
நானூறு என்பதன் முடிபு 

463 
நிரல்நிறை வகை 

92 
நிலை என்றதனான் 112,220 , 295,390 , 419 , 467 , 472 , 479 


உரைப்பொருள் அகரவரிசை 


823 


நிலைத்து என்றதனான் எய்தும் விதி 

122 
நிலைமொழித் தொழில் வருமொழித் தொழிலை 
விலக்கு மாகலின் 

229 
நிலைமொழித் தொழிலை நிலைமொழித் தொழில் 
விலக்குமாகலின் 

417 
நிலைமொழி முற்கூறாததனான் 

434 
நிலைமொழி முற்கூறாது சாரியை முற்கூறிய அதனான் 318 
நிலைமொழி எழுத்துப்பேறு வருமொழி வரையாது 
கூறினவழி நான்கு கணத்துக்கண்ணும் செல்லுமாகலின் 224 
நிலைமொழி எழுத்துப்பேறு வரையாது கூறினவழி நான்கு 
கணத்துக்கண்ணும் செல்லும் என்பது 

294 
நிலைமொழி ஒற்று அதிகாரத்தாற் கெடுத்தல் 

191 
‘ நிற்றல் என்றதனான் 

268 
‘ நிறைய என்றதனான் 

167 
நின்ற வென்றதனான் 

238 , 476 
நின்ற என்றதனான் மேல் ஒருபதிற்றுக்கலம் என்னும் 
முடிபிற்கு இன்பேறுங் கொள்க 

476 
‘நினையுங்காலை என்றதனான் 

170 , 266 , 284 


நீ குறியை என்பதுமேல் அஃறிணை விரவுப் 
பெயரியல்புமாருளவே என்ற நூற்பாவிதியுள் 
அடங்காதென்பது 
நீர் குறிது : ரகாரவீற்று அல்வழி முடிபு 


251 
406 


103 


நுவன்று இறந்தகாலத் தன்மை வினை 


நூல் செய்தான் பாயிரஞ் செய்வானல்லன் 

( பாயி ) 
நூல் செய்யுமிலக்கண மெல்லாம் இந்நூலுட்படச் 
செய்தான் என்பது 

( பாயி ) 
நூலிற்குச் சிறத்தலான் ( பாயிரம் ) சிறப்பெனப் பட்டது ( பாயி ) 
நூன்மரபின் ஒழிபு 

42 


நெடுங்கணக்கு முறைவிட்டு நாவதிகாரம் பட்டது கண்டு 
கூறுகின்றமை 


94 


824 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


180 


நெடுமுதல் என்றது 
நெறியியல் என்றதனான் 


161 


நேரத் தோன்றும் என்றதனான் நேரத்தோன்றாதன 

இவையெனல் 135 


பசு : ஆரியச் சிதைவு 

75 
படர்க்கை முன்னிலை என்ற மிகுதியான் 

192 
பண்பின் என்றதனான் குற்றியலுகர ஈற்றுள் ஐயென்னும் 
சாரியை பெற்றுவரும் அல்வழி முடிபும் கொள்க 

426 
பண்புத்தொகைக்கு ஓசைாற்றுமைப்படச் சொல்லல் 

வேண்டும் 431 
பயின்று என்றதனான் 

173 
பலவற்றிறுதிப் பெயர்க்கொடை என்பதனை அம்ம 

என்பதற்கு முன் வையாததனான் 211 
பறம்பிற்பாரி என்றாற்போல்வன மெல்லொற்றுத்திரியாமை 415 
பனம்பாரனார் தொல்காப்பியப் பாயிரஞ் செய்தார் ( பாயி ) 
பாலும் நீரும் போலன்றி 

18 
பாயிரஞ் செய்வார் மூவகையர் 

( பாயி ) 
பாயிரம் இருவகைத்து 

( பாயி ) 
பாயிரமென்பது புறவுரை 

( பாயி ) 


பிறவும் என்றதனான் தழுவப்பட்ட சாரியை 120 , 483 
பிறவும் என்றதனான் முடியாதன உண்டான் 
கரியன் என்பன 

483 
பிறவும் வேறுபடவருவன எல்லாம் 

406 
பிறன்கோட் கூறல் , பிறன்கோட்கூறி நேர்ந்து உடன்படுதல் 103 
பின், முன் என்பன பெயர்நிலையும் , வினையெச்சநிலையும் 
உருபுநிலையும் படுதல் 

334 
பின் வையாத விதனான் 

231 


புகரின்று என்றதனான் 
புள்ளியீறு உயிரீறு என்றதனான் 


370 
157 


உரைப்பொருள் அகரவரிசை 


825 


பெயர்க்கிளவி மூவகை நிலைய எனவே , பெயர்க்கிளவி 
அல்லாத கிளவி மிகுதியும் இயல்பும் என இருவகைய ஆதல் 159 
பெயர்களை ஆடூஉ மகடூஉ என இரண்டாகவே 
அடக்கியதற்குக் காரணம் 

18 
பெயர் குறுகும் என்னாது முதல் குறுகும் என்றது 

180 
பெயர்வினைகட்கே புணர்ச்சி உரிமை 

109 
பெயராந்தன்மைய ஆகிய ஆன் , ஈன் என்பனவற்றை 
முற்கூறாததனான் 

334 
பொருட்பெயர் 

390 
பொதியில் என்றது மரூஉ முடிபு 

484 
பொது நால்வகைத்து ஆதல் 

( பாயி ) 
பொன்னப் பத்தம் : னகரவீறு அக்குப் பெற்று முடிந்தது 406 . 


போக்கறுதல் 
போற்றல் வேண்டும் என்றதனான் 


( பாயி ) 

401 


மகரம் மேல் துவர என்ற இலேசினான் கெட்டமை 326 
மகன்வினை என்றது மகற்குத் தாயாய பண்டை 
நிலைமையன்றி அவனொடு பகைத்து நிலைமையை 360 
மயக்கம் ஒன்பது 

22 
மயக்கம் ஒருமொழிக்குந் தொடர்மொழிக்கும் பொது வென்றல் 23 
மலாடு : மரூஉ முடிபு 

484 
மற்றிது நிலைமொழித் தொழிலை நிலைமொழித் தொழில் 
விலக்கு மாதலின் சாரியை வகுப்பவே முடியும் பிற 
வெனின் , இது நிலைமொழியின் உள்தொழிலாகலின் 
அவ்வாறு விலக்குண்ணாது என்பது கருத்து 

417 
மாட்டேறு 

472 
மாட்டேறு ஏலாத அல்வழியினையும் உருபியலொடு 

323 
மாட்டெறிந்து விலக்கிய மிகுதியான் 
மாட்டேறு ஒருபுடைச் சேறல் 

106 
மாட்டேற்றான் 

232,320 
மாட்டேற்றான் கெட்டன 

446 
மாட்டேற்றானே முடிந்தன 

44 , 450 , 461,470 
மானமில்லை என்றதனான் 

231 , 272,326,343 


826 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


மிக்க எண்ணொடு குறைந்த எண் வருங்கால் உம்மைத் 
தொகை ; குறைந்த எண்ணோடு மிக்கது வரிற் பண்புத் 
தொகை 
மிகைப்படக் கூறலாம் 
மிகையான் பெறப்படுவன 


481 


178 
482 


மீகண் என்பது அல்வழி முடிபன்று எனினும் இயல்பாதல் 
நோக்கி உடன் கூறப்பட்டது 


251 


முதற்கண்மெய் என்றதனான் 

348 
முதற்கு என்னும் நான்காவது விகாரத்தான் தொக்கமை 61 
முந்தை என்றதனான் 

455 
முற்கு முதலியனவற்றிற்கு அளபு கூறாமை 

103 
முற்ற என்றதனான் எய்தும் விதி 153 , 190 ; 196 , 280 , 430 
முற்படக் கிளந்த என்றதனான் 

379 
முறையன்றிக் கூற்று 

134,161,192,210, 310 , 404 
முறையன்றிய கூற்றினான் 

446 , 452 
முறையின் என்றதனான் 

357 
முன் என்றதனான் 

167 , 424 , 472 
முன் ‘ நிலை என்றதனான் 

467 
முன் வையாததனான் 

211 
‘ முன்றில் என்பது இருமொழிக்கும் இயல்பில்லதோர் 
ஒற்றுமிக்கு முடிந்த மரூஉ 

356 
முன்னர் என்றதனான் எய்தும் விதி 

121 
முன்னர் இவ்வாறு ஓதாமையால் ஐயகல் , ஐயுழக்கு 
உடம்படுமெய் பெற்றது 

469 
முன்னர் எல்லாம் என்பதனான் 

314 
முன்னர்ச் செல்வழி அறிதல் என்பதனான் 

312 
முன்னே புணர்மொழி நிலை யென்று வைத்துப் 
புணருங்காலை என்றதனான் புணர்ச்சிக்கண்ணே 
வேற்றுமை அல்வழியென இரண்டாவதல்லாக்கால் 
வேற்றுமை யெனவே படுமென்பது கொள்க 

113 


உரைப்பொருள் அகரவரிசை 


827 


141 


மூவகைப்பட்ட மொழி 
மூன்றும் ஐந்தும் என்னாத முறையன்றிய கூற்றினான் , 
கொள்ளப்பட்டன 
மூன்று மாத்திரை ஒலித்தல் விகாரமாகிய இரண்டு 
கூடியதற்குண்டு எனல் 


452 


5 


= 


மெய் என்றதனான் 

433 , 463 
மெய்கெடுத்து என்றதனான் 

464 
மெய்தெரி என்றதனான் 

103 
மெய் முற்கூறிய வதனான் , நால்வகைப் புணர்ச்சியும் 
மெய்க்கண் நிகழுமாறு உயிர்க்கண் நிகழாதென்பது கொள்க 104 
மெய்யுற என்றதனான் 

93 
‘மெய்யொருங் கியலும் என்றதனான் , உண்டான் என்புழிச் 
செய்கையுங் காலமும் பாலும் தோற்றி நிற்குமாறு பிரித்துப் 
புணர்க்கப்படாமை கொள்க 

48 
மெல்லெழுத்துப்பேறு வருமொழித் தொழிலாதலின் 
வருமொழி வல்லெழுத்தை விலக்கிற்று 

230 
மெல்லெழுத்து என்றதற்குக் காரணம் 

20 


மேல் இலேசினான் வந்தனவும் அடையடுத் தொட்டுமாறு 319 
மேல் இலேசினான் கூறிநின்ற வல்லெழுத்தினொடு 
மெல்லெழுத்து வகுத்தமையின் இஃது அல்வழியாயிற்று 324 
மேல் ‘மானமில்லை என்றதனான் 

343 
மேல் வல்லெழுத்து மிகுவழி யிறுதியில்லை என்றதனான் 345 
மேல் வேற்றுமை கூறிய முடிபு குணவேற்றுமைக்கண்ண 
தென்றும் ஈண்டுக்கூறிய முடிபு பொருட்பெயர்க்கண்ண 
தென்றுங் கொள்க 

330 
மேலைச் சூத்திரத்து ஆறனுருபு கூறியவதனான் 

161 
மேலைச் சூத்திரத்தோடு இதனை ஒன்றாக ஓதாதனான் 338 , 315 
மேற் கூறியற்கை வல்லெழுத்து மிகா என்றதனான் 

274 


828 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


மொழிமரபின் ஒழிபு 

107 
மொழிமாற்றியுரைத்தல் 

35.37 
மொழிமுதன்மெய் புள்ளியொடு நில்லா தென்னாது 
"ஈறெல்லாம் புள்ளியொடு நிலையல் என ஈற்றின்மேல் 
வைத்துக் கூறிய அதனான் 

105 
மொழிமுதற் குற்றியலுகரத்திற்கு இடமும் பற்றுக்கோடும் 67 
மொழியிடைத் தோன்றி என்ற மிகையான் 

482 


யவனர் என்றது ஆரியச் சிதைவு 


65 


100 


யாப்புற என்றதனான் 
யாமொழி என்னாது வினா என்றதனால் ( குற்றியலுகர 
வீற்றுள் ) பிற இயல்பாய் முடிவனவும் கொள்க 
யாழ் குறிது : ழகார வீற்று அல்வழி முடிபு 


430 


406 


ரகர வீறு அத்துப் பெற்று முடிந்தமை 


484 


லகரம் றகரமாம் என்னாது , லகரம் றகரவொற்றாம் 
என்ற ஞாபகத்தான் 


215 


வடசார்க் கூரை தென்சார்க் கூரை ரகார வீற்று 
இலக்கணத்தொடு பொருந்திய மரூஉ முடிபு 

406 
வந்த என்றதனான் 

415 
வந்தது கண்டு வாராதது உணர்தல் என்னும் தந்திரவுத்தி 
வகையான் 

274 
வந்தது என்றதனான் 

438 
வரன்முறை என்றதனான் முடிவது 

137 
வருமொழித் தொழிலை வருமொழி விலக்குதல் 230 
வருமொழி முற்கூறிய அதனான் பெறும் விதி 146,148,240,241,312 
வருமொழி வரையாது கூறினமையின் 

209 


உரைப்பொருள் அகரவரிசை 


829 


வரையார் என்றதனான் உடம்படுமெய் கோடல் 
ஒருதலையன் றென்பது 

141 
வல்லெழுத்ததிகாரம் வாராநிற்ப வல்லெழுத்து 
வரூஉங்காலை என்றதனான் 

434 
‘வல்லெழுத்தியற்கை என்றதனான் 

261,261 
வல்லெழுத்தின்றித் திரிந்து முடிவன ணகரம் , னகரம் , 
லகரம் , ளகரம்- என்னும் இவை 

134 
வல்லெழுத்து மிகுவழி இறுதி யில்லை என்றதனான் 345 
வல்லெழுத்து என்றதற்குக் காரணம் 

19 
வல்லெழுத்தை முன் கூறியதற்குக் காரணம் 

19 
வளி என்னாது வளியிசை என்றது 

102 
வழக்கத்தான என்றதனான் 

247,271 , 313 , 458 
வழக்கிறந்தன ஒழிய இறவாதன வந்தவழிக் கண்டு 
கொள்க 

73,74 
வழக்கின்மையின் ஒழிக்க 

479 
வழுவமைதியிலக்கணம் 

46 
வற்றின்மிசை ஒற்றாய்க் கெடல் 

323 
வற்று வகுத்த செய்கைமேலே வகுத்தமையின் 

325 


224 


வாய்பாடு வேற்றுமையான் 


விரல்தீது என்புழி லகரம்நெடிற்கீழ் ஒற்றென்று 
கெடுக்கப்படும் 

50 
விரல்நுனிகள் தலைப்பெய்தாற்போல 

18 
விழன்குளம் : னகரவீற்று வேற்றுமை இயல்பு 

406 
விளிநிலைக் கிளவியாகிய பெயரை முன் வையாததனான் 211 
வினைக்குறிப்புத் தொடர்புக்கு ஓசை இடையறவுபடக் 
கூறுதல் 

431 


451 


வேண்டா கூறல் 


830 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


2 


451 


289 


242 


17 


484 


வேண்டா கூறிய அதனான் 
வேண்டாகூறி வேண்டியது முடித்தல் 
வேணவா உம்மைத் தொகை 
வேற்றுமை என்றதனான் 
வேற்றுமை கொள்வழி 
வேற்றுமைக்கண் அம்முப்பெற்று முடிந்தன 
வேற்றுமைநயமின்றி ஒற்றுமைநயம் கருதப்பட்டமை 
வேற்றுமையாயின் 
வேறு என்றதனான் 
னகரக்கேடு அதிகாரத்தாற் கொள்க 
னகரம் பின் வைக்கப்பட்டதற்குக் காரணம் 
னகாரம் ஈற்று வையாறு மகாரத்தொடு வைத்தது அதன் 
மயக்க இயைபு நோக்கி 


11 


321 


433 


342 


1 


78 


831 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் - நச்சினார்க்கினியம் 
உரைப்பொருள் அகரவரிசை 

( எண் - நூற்பாவெண் ) 
( கணேசய்யர் தொகுத்த அகரவரிசையை அடிப்படையாகக் கொண்டது .) 


அங்குச்சாரியையின் முதலொழிய ஏனைய கெடுதல் 128 
அகக்கருவி 

1 
அகச்செய்கை 

1 
அகப்புறக்கருவி 

1 
அகப்புறச்செய்கை 

1 
அகம் என்னுஞ் சொல் கையென்பதனொடு புணருதல் 315 
அகர ஆகார உகர ஊகார ஏகார ஔகாரவீற்று மொழிகள் 
வேற்றுமை யுருபுகளொடு புணருதல் 

173 
அகரச்சுட்டின் முன் வரும் மெல்லினம் மிகுதல் 

205 
அகரச்சுட்டின் முன் உயிர் புணர்தல் 

207 
அகரச்சுட்டு செய்யுளிடத்து நீளல் 

208 
அகரச்சுட்டின் முன் இடையெழுத்து முதன்மொழி வரின் 
வகரந் தோன்றுதல் 

206 
அகரத்தின் பின் யகரமெய் நின்று ஐகாரம் போல 
ஒலிக்குமென்பது 

56 
அகர ஆகாரம் பிறக்குமியல்பு 

85 
அகரவீறு வல்லினம் வரின் வேற்றுமையில் மிகுமென்பது 216 
அகரவீற்று மரப்பெயர் முன் வேற்றுமையில் மெல்லினம் 
மிகுதல் 

217 

54 
அகரமும் இகரமும் ஐகாரம் போன்றொலித்தல் 
அகரவீற்று வினைச்சொல் இடைச்சொற்களின் முன் 
வல்லினம் வரின் மிகுதல் 

204 
அகரவீற்றுப் பெயர்ச்சொற்களின் முன் வல்லினம் மிகுதல் 203 
அகலவுரை இன்னதென்பது 

( பாயிரம் ) 

55 
அகரமும் உகரமும் ஒளகாரம் போல ஒலித்தல் 

318 
அடையடுத்த ஆயிரம் புணருமாறு 

125 
அத்துச்சாரியை முதல் கெடுமாறு 


129 


832 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
அதிகாரத்தின் பொருள் 

1 
அம்சாரியையி னீறு வன்கணத்தின் முன் திரிதல் 
அம்சாரியையி னீறு வன்கணத்தின் முன்னும் இடைக் 
கணத்தின் முன்னும் கெடுதல் 

130 
அம்மாவென்னு முரையசை யிடைச்சொல் லிறுதி 
நீளுமென்பது 

212 
அரையென்னுஞ் சொல் ஏயென்சாரியை பெறாமை 165 
அழன் புழன் என்பன உருபு வருங்காலடையும் முடிபு 

193 
அழன் என்னுஞ் சொல் வல்லினத்தொடு புணருமாறு 

354 
அளபெடை 

6 
அளத்தலின் வகை 

7 
அளபிறந் துயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் 

33 
அளபெடையில் நெட்டெழுத்தின் பின் அவ்வவற்றிற் 
கினமான குற்றெழுத்து இசை நிறைத்தல் 

41 
அளவுப்பெயரும் எண்ணுப்பெயரும் நிறைப்பெயரும் 
புணருமாறு 

164 
அளவுக்கும் நிறைக்கு மொழிக்கு முதலா மெழுத்துக்க 
ளிவையெனல் 

170 
அளவுப்பெயர் ( ந - ம- முதலாக ) வருங்கால் ஐந்தும் 
மூன்றும் அடையும் திரிபு 

451 
அறுவகைத் தொடர்க் குற்றுகரமும் அல்வழியில் வல்லினம் 
வரின் இயல்பாதல் 

425 
அன்ன வென்னு முவமக் கிளவி முதலிய அகரவீற்றுச் 
சொற்களியல்பாதல் 

210 


ஆகாரவீறு அல்வழியில் முடியுமாறு 

221 
ஆகாரவீற்று உம்மைத் தொகை முடியுமாறு 

223 
ஆடூஉமகடூஉ முதலியன வேற்றுமைக்கண் இன் சாரியை 
பெறுதல் 

271 
ஆண் என்னும் மரப்பெயர்முன் வல்லினம் புணர்தல் 304 
ஆண் பெண் என்பனவற்றிற்கு முன் வல்லினம் புணர்தல் 303 
ஆதனும் பூதனுந் தந்தையொடு புணர்தல் 

348 
ஆ , மா விளிப்பெயர் முதலிய ஆகாரவீறுகள் அல்வழியில் 
முடியுமாறு 

224 


833 


40 
39 
38 
317 


318 
464 
465 
466 
467 
468 
469 
363 
115 


உரைப்பொருள் அகரவரிசை 
ஆய்தம் உருவினும் இசையினும் அளபெடுத்து 
வருமென்பது 
ஆய்தம் புணர்மொழியகத்தும் வருமென்பது 
ஆய்தம் வருமாறு 
ஆயிரம் அத்துச்சாரியை பெறுதல் 
ஆயிரமும் அடையடுத்த ஆயிரமும் அளவுப்பெயர் 
நிறைப்பெயர்களொடு புணருதல் 
ஆயிரம் வருங்கால் முதலீரெண்ணின் உகரங்கெடுதல் 
ஆயிரம் வருங்கால் முதலீரெண்கள் முதனிலை நீடல் 
ஆயிரம் வருங்கால் மூன்றனொற்றடையுந் திரிபு 
ஆயிரம் வருங்கால் நான்கனொற்றடையுரு திரிபு 
ஆயிரம் வருங்கால் ஐந்தனொற்று அடையுந் திரிபு 
ஆயிரம் வருங்கால் ஆறடையுந் திரிபு 
ஆர் முதலியவற்றின் முன் மெல்லெழுத்து மிகுதல் 
ஆறனுருபினகரங் கெடுதல் 
ஆறனுருபிற்கும் நான்கனுருபிற்கும் முன்னிற்கும் 
குற்றொற்றிரட்டாமை 
ஆறனுருபும் நான்கனுருபும் வருமிடத்து அம்மெனிறுதி 
புணருமாறு 
ஆறன் முதனிலை அகலும் உழக்கும் வருங்காலடையுந் திரிபு 
ஆனீறு பொருட்புணர்ச்சிக்கண் திரிதல் 
ஆனொற்று அகரம் பெறுமென்பது 
ஆனொற்றின் முன் ஈகார பகரம் குறுகுதல் 

இ 
இ ஈ எ ஏ ஐ என்பவற்றின் பிறப்பு 
இகரவீற்றின் முன் இக்குச்சாரியை முதல் கெடல் 
இகரவீற்றுயர்திணைப்பெயர் திரிதல் 
இகரஐகாரவீறுகள் வல்லினம் வர முடியுமாறு 
இகரவிறுதிப் பெயர்கள் வேற்றுமைக்கண் மிகுதல் 
இகரவீற்றுச் சுட்டுப்பெயர் முடியுமாறு 
இடைத்தொடராகாமை 
இடைத்தொடராய்தத் தொடர்க்குற்றுகரங்கள் முன் 
வல்லினம் வந்து புணர்தல் 


161 


162 
458 
124 
232 
233 


36 
126 
154 
158 
235 
238 
407 


413 


கங்காதரன் -53 


21 
22 
349 
350 
157 


834 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
இடையின மெய்கள் 
இடைநிலை மயக்கம் 
இயற்பெயர் பண்படுத்து வருங்காலியல்பாதல் 
இயற்பெயர் அம்சாரியை பெறுதல் 
இரண்டாம் வேற்றுமைத் திரிபு புணர்ச்சி 
இரண்டு முதல் ஒன்பான் முன் மா வென்னும் 
அளவுப்பெயர் புணர்தல் 
இராவென் கிளவி வேற்றுமைக்கண் முடியுமாறு 
இருள் என்பது அத்துப்பெறுமாறு 
இருமொழிகளில் மாத்திரம் சகர உகரம் ஈறாகுமென்பது 
இல்லம் என்னும் மரப்பெயர் வல்லினத்தொடு புணர்தல் 
இல்லென்கிளவி வல்லினத்தொடு புணர்தல் 
இலம் என்பது படுவென்பதனொடு புணர்தல் 
இன்சாரியை முதல் திரிதல் 
இன்சாரியை ஈறுதிரிதல் 
இன்னுருபிற்கு இன்சாரியை வாராமை 
இன்றியென்னும் வினையெச்சம் முடியுமாறு 
இனவொற்று மிகும் குற்றுகரம் இன்சாரியை பெறாதென்பது 
இனி அணியென்னும் இடைச்சொற்கள் முடியுமாறு 


480 
227 
402 

75 
313 
372 
316 
120 
121 
131 
237 
197 
236 


ஈகாரவிறுதி அல்வழியில் பெறும் முடிவு 
ஈகாரவிறுதி வேற்றுமையில் பெறும் முடிபு 
ஈதலியல்பு 
ஈம் , கம் , உரும் என்பன உகரம் பெறுதல் 
ஈமும் கம்மும் அக்குச்சாரியை பெறுதல் 
ஈரொற்றாய் மயங்கும் எழுத்துக்கள் 
ஈவோரின் வகை 
ஈறாகாத எழுத்துக்கள் ஈறாமிடம் 


249 

252 
( பாயி ) 

328 
329 

48 
( பாயி ) 

77 


87 


உ , ஊ , ஒ , ஓ , ஔ பிறக்குமாறு 
உகரத்தொடு சேர்ந்த புள்ளியிறுதி முன் உயிரும் யகரமும் 
வந்து புணர்தல் 
உகரவிறுதி அல்வழியில் முடியுமாறு 


163 


254 


உரைப்பொருள் அகரவரிசை 


835 


255 
254 


255 
258 
259 


உகரவீற்றுச் சுட்டின்முன் அல்வழியில் வல்லினம் வந்து 
புணர்தல் 
உகரவிறுதி அல்வழியில் முடியுமாறு 
உகரவீற்றுச் சுட்டின் முன் அல்வழியில் வல்லினம் 
வந்து புணர்தல் 
உகரவீற்றுச் சுட்டுப்பெயர் செய்யுள் முடிபு பெறுமாறு 
உகரவீற்றுப் பெயர் வேற்றுமையில் முடியுமாறு 
உகரவீற்றுச் சுட்டுப்பெயர்முடியுமாறு 
உகரங் குறுகுமிடம் 
உகரம் அரைமாத்திரை பெறுதல் 
உடம்பொடு புணர்த்தல் 
உடம்படுமெய் தோன்றுதல் 
உண்டு என்னுங் குற்றியலுகரத்தின் முடிபு 
உதிமரக்கிளைவி வேற்றுமையில் முடியுமாறு 
உயர்திணைப் பெயர்முன் நாற்கணமும் புணர்தல் 
உயிரெழுத்துக்கள் 
உயிர் , மெய்யொடு கூடினும் அளவு திரியாமை 
உயிர்மெய் வழங்குமாறு 
உயிர்மெய் ஒலிக்குமாறு 
உயிர்மெய் மொழிக்கு முதலாதல் 
உயிர்கள் மொழிக்கு ஈறாமாறு 
உயிரெழுத்துக்களின் பிறப்பு 
உயிர்மெய்யீறு உயிரீறாகக் கொள்ளப்படுதல் 
உரியென் கிளவி நாழியொடு புணர்தல் 
உருபு வருங்கால் ஒற்றிரட்டும் குற்றியலுகர வீறுகள் 
உருபு வருங்கால் நீயென்பது திரியுமாறு 


263 
406 
408 

1 
140 
430 
243 
153 


8 


10 
17 
18 
60 
69 . 
84 
106 
240 
196 
179 


264 


ஊகாரவிறுதி அல்வழியில் முடியுமாறு 
ஊகாரவீற்று வினையெச்சமும் முன்னிலைமொழியும் 
அல்வழியில் பெறும் முடிபு 
ஊகாரவீற்று வேற்றுமைப் புணர்ச்சி 
ஊவென் பெயர் வேற்றுமையில் முடியுமாறு 
ஊவென்னும் பெயர் அக்குச்சாரியை பெறுதல் 


265 
266 
269 
270 


836 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


1 
16 
272 
336 

337 
( பாயி ) 

1 
88 


எஃகுதல் 
எகார ஒகரம் புள்ளி பெறுதல் 
எகர ஒகரம் ஈறாகுமிடம் 
எகின் என்பது புணருமாறு 
எகின் என்னும் பறவைப்பெயர் புணருமாறு 
எச்சவுரை 
எட்டுவகை 
எடுத்தல் படுத்தல் நவிதல் விலங்கல் 
எடுத்தோத்தானும் இலேசானும் முடியாதனவற்றை 
முடித்தற்கு விதி 
எண் என்னும் உணவுப்பெயர் அல்வழியிற் புணர்தல் 
எண்ணுப்பெயர்க் குற்றுகரங்கள் பெறுஞ் சாரியை 
எருவுஞ் செருவும் வேற்றுமைக்கண் முடியுமாறு 
எல்லாம் என்னும் பெயர்பெறும் சாரியை 
எல்லாம் என்னும் தன்மைப் பெயர் பெறுஞ் சாரியை 
எல்லாரும் எல்லீரும் என்பன உருபு வருங்கால் 
முடியும் முடிபு 
எல்லாம் எல்லீரும் என்பன வேற்றுமைக்கட் புணர்தல் 
எல்லாமென்பது இருவழியிலும் புணருமாறு 
எல்லா மென்பது அல்வழிக்கண் மெல்லெழுத்து 
மிகப்பெறுமாறு 
எல்லாம் என்னுந் தன்மைப் பெயர் வேற்றுமைக்கண் 
புணருமாறு 
எழுத்துக்களுருவுடையன என்பது 
எழுத்துக்களின் பிறப்பிற்குப் புறனடை 
எழுத்துக்கள் பெறுஞ்சாரியை 
எழுத்துக்களின் பிறப்பு 


483 
308 
198 
260 
189 
190 


191 
320 
322 


323 


324 

1 
102 
134 
83 


ஏ 


ஏகாரவீற்றுப்பெயர் அல்வழியில் முடியுமாறு 
ஏகாரவீறு வேற்றுமையில் முடியுமாறு 
ஏயென்னிறுதி எகரம் பெறுதல் 
ஏழ் . அன்சாரியை பெறுதல் 


274 
276 
277 
194 


உரைப்பொருள் அகரவரிசை 


837 


391 
394 
393 
390 
181 


ஏழ் , ஆயிரத்தொடு புணர்தல் 
ஏழ் , உயிர் முதன்மொழியொடு புணர்தல் 
ஏழ் , தாமரை முதலியவற்றொடு புணருமாறு 
ஏழ் , பத்தொடு புணருமாறு 
ஏழனுருபு அத்துச்சாரியை பெறுதல் 
ஏழாம் வேற்றுமை இடப்பொருளுணர நின்ற இகர 
ஐகாரவீற்றிடைச் சொற்களின் முன் வல்லினம் புணர்தல் 
ஏழென்னுஞ் சொல் வேற்றுமைக்கட் புணருமாறு 
ஏழென்னுஞ் சொல்லின் அளவுப்பெயரும் 
நிறைப்பெயரும் புணருமாறு 
ஏறிய உயிர்நீங்கியவழி மெய்கள் புள்ளி பெறுமென்பது 


159 
388 


389 
139 


ஐ 


42 
57 


ஐகாரத்திற்கு இகரமும் ஒளகாரத்திற்கு உகரமும் இசை 
நிறைக்கும் எழுத்துக்களாய் நிற்றல் 
ஐகாரம் ஒரு மாத்திரை ஒலிக்குமிடம் 
ஐகார ஒளகாரங்கள் நான்சாரியை பெறுதல் 
ஐகாரவீற்றின் முன் இக்குச் சாரியை முதல் கெடுதல் 
ஐகாரவீற்றுப் பெயர் முடியுமாறு 
ஐகாரவீற்றுச் சுட்டுப்பெயர் முடியுமாறு 
ஐகாரவீற்று நாட்பெயரும் திங்கட்பெயரும் முடியுமாறு 
ஐந்திரம் இதுவென்பது 
ஐ விலங்களுடையது 


137 
127 
280 
201 
286 
பாயி . 

88 


ஒகரம் நகரத்தோடு ஈறாதல் 

72 
ஒடுமரக்கிளவி முடியுமாறு 

262 
ஒருபஃது இருபஃது முதலியன பெறுஞ் சாரியை 

199 
ஒரு மொழியில் மாத்திரம் பகரம் உகரத்தொடு கூடி ஈறாதல் 76 
ஒழியிசை ஓகாரம் முடியுமாறு 

291 
ஒற்றிடை மிகப் பெறாத நெடிற்றொடர் உயிர்த்தொடர்களின் 
முன் வல்லினம் மிகாமை 

412 
ஒற்றிடை மிகப்பெறும் நெடிற்றொடர் உயிர்த்தொடர்களின் 
முன் வல்லினம் வந்து புணர்தல் 

411 


838 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


445 


459 
463 


470 


479 

1 
437 
460 
477 


475 


ஒன்பதன் முன் பத்து புணர்தல் 
ஒன்பதன் முன் அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் 
புணர்தல் 
ஒன்பதன் முன் நூறு புணர்தல் 
ஒன்பதன் ஆயிரம் புணர்தல் 
ஒன்றின் முன் பெயர்களுள் உயிர் முதன்மொழியும் யா 
முதன்மொழியும் புணர்தல் 
ஒன்று பலவாதலின் விளக்கம் 
ஒன்று முதலியவற்றொடு பத்துப் புணர்தல் 
ஒன்றுமுத லொன்பான்களொடு நூறு புணர்தல் 
ஒன்று முதலியவற்றின் முன்நூறாயிரம் புணர்தல் 
ஒன்று முதலிய பத்தூர் கிளவியொடு ஒன்று முதலிய 
எண்கள் புணருமாறு 
ஒன்று முதலாகிய பத்தூர் கிளவியொடு அளவும் 
நிறையும் புணர்த்தல் 
ஒன்று முதலிய ஒன்பதெண்களொடு பொருட்பெயர் 
புணர்தல் 

ஒ 
ஓகாரம் எதிர்மறைப் பொருளிலும் ஐயப்பொருளிலும் 
வந்து முடிதல் 
ஓகாரவிறுதி ஒன்சாரியை பெறுதல் 
ஓகாரவிறுதி வேற்றுமையில் முடியுமாறு 
ஓரெழுத்து மூன்று மாத்திரை இசையாதென்பது 
ஓரெழுத்து மொழிகள் 

ஔ 
ஔகாரம் ககர வகரங்களொடு மாத்திரம் கூடி 
ஈறாகுமென்பது 
ஔகாரவீறு இருவழியும் முடியுமாறு 


477 


478 


290 
180 
292 

5 
43 


70 


295 


ககார ஙகாரம் பிறக்குமியல்பு 
கசதபக்களின் முன் தோன்றும் ஒற்றுக்கண் 
கசத பக்களை முதலாகவுடைய அளவுப்பெயர் 
வருங்கால் மூன்றனொற்றடையுந் திரிபு 


89 
142 


449 


உரைப்பொருள் அகரவரிசை 


839 


கசதபம என்னும் ஐந்து மெய்களும் மொழிக்கு முதலாதல் 61 
கலமென்னும் அளவுப்பெயர் பெறுஞ்சாரியை 

168 
கழற் பெய்குடம் 

பாயிரம் 
களங்கடியப் பட்டோர் 

பாயிரம் 
கற்கப்படாதோரின் வரை 

பாயிரம் 
கற்கப்படுவோரின் வகை 

பாயிரம் 
கற்பிக்கப்படாதோரினியல்பு 

பாயிரம் 
கற்பிக்கப்படுவோரின் வகை 

பாயிரம் 
கற்பிக்கப்படுவோரினியல்பு 

பாயிரம் 
கன் அகரச்சாரியை பெறுதல் 

346 


கீழ் , வல்லினத்தொடு புணருதல் 


395 


35 


குண்டிகைப் பருத்தி 

( பாயி ) 
குமிழென்னும் மரப்பெயர் புணருமாறு 

381 
குயின் என்பது புணருமாறு 

335 
குற்றியலிகரம் புணர்மொழியிடத்தும் வருதல் 

35 
குற்றியலிகர மிதுவென்பது 

34 
குற்றியலுகர மிதுவென்பது 
குற்றியலுகரம் அரைமாத்திரையிற் குறுகல் 

37 

195 
குற்றியலுகர ஈற்றளவுப் பெயர் இன்சாரியை பெறல் 
குற்றியலுகரம் குறுகுமிடம் 

409 
குற்றியலுகரம் இகரமாதல் 

410 
குற்றுகர எண்ணுப்பெயர்முன் அளவுப்பெயரும் 
நிறைப்பெயரும் புணர்தல் 

446 

3 
குற்றெழுத்துக்கள் 

44 
குற்றெழுத்துக்கள் தனித்து மொழியாகாமை 

136 
குற்றெழுத்துக்கள் பெறுஞ்சாரியை 
குற்றெழுத்தின் பின்வந்த ஊகாரமும் ஓரெழுத்தொருமொழி 

247 
ஊகாரமும் வேற்றுமைக்கண் முடியுமாறு 
குறியதன் முன்னின்ற ஆகார ஈறும் ஓரெழுத்து மொழியாய 

226 
ஆகாரவீறும் வேற்றுமைக்கண் முடியுமாறு 


840 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


166 


குறையென்பது அல்வழிக்கண் அளவுப்பெயர் 
முதலியவற்றின் முன் புணருமாறு 

கொ 
கொள்வோரின் வகை 
கொழு , துன்னூசி 

கோ 


( பாயி ) 
( பாயி ) 


கோடன் மரபு 


கோவென் பெயர்முன் இல் வந்து புணர்தல் 


( பாயி ) 

293 


து 


ங , ஞ , ண , ந , ம , ன முன் மயங்குவன 


25 


சகரம் அ , ஐ , ஔ என்னும் மூன்றுமல்லாத உயிர்களொடு 
மொழிக்கு முதலாதல் 
சகார ஞகாரம் பிறக்குமியல்பு 


62 
90 


சா 


364 


7 


2 


சார் , காழொடு புணருமிடத்து 
சார்த்தியளத்தல் 
சார்பெழுத்தின் வகை 
சார்பெழுத்துக்கள் பெறும் மாத்திரை 
சார்பெழுத்துக்களின் பிறப்பு 
சாரியைகள் 
சாரியை பெற்றும் பெறாதும் வருவன 
சாவவென்னும் செயவெனெச்சத்திறுதி கெடுதல் 

சி 
சிறப்புப்பாயிரத்திலக்கணம் 
சிறப்புப்பாயிரத்தின்வகை 
சிறப்புப்பாயிரம் செப்புமாறு 


12 
101 
119 
202 
209 


( பாயி ) 
( பாயி ) 
( பாயி ) 


31 


சுட்டு 
சுட்டுச்சினை நீடிய மென்றொடர்க் குற்றியலுகரமும் 
யாவினா முதலிய மென்றொடர்க் குற்றியலுகரமும் 
வல்லெழுத்து மிகப்பெறுதல் 
சுட்டு முதல் வகரம் அல்வழிக்கண் ஆய்தமாதல் 


427 


379 


உரைப்பொருள் அகரவரிசை 


841 


சுட்டு முதல் வகரத்தின் முன் இடையினமும் உயிரும் 
வந்து புணர்தல் 

387 
சுட்டுமுதல்வயினும் எகர முதல்வயினும் புணருமாறு 334 
சுட்டுமுதலாகிய ஆய்தத்தொடர் மொழிக்குற்றுகரம் 
உயிர்வருவழிக்கெடாமை 

422 
சுட்டு முதலாகிய வையெனிறுதி வற்றுச்சாரியை பெறுதல் 177 
சுவைப்புளி உணரநின்ற பெயர் வேற்றுமையின் முடியுமாறு 245 


. 


( பாயி ) 


222 
( பாயி ) 


சூத்திர உரைவகை 

செ . 
செய்யாவெனும் வாய்பாட்டுவினையெச்சம் முடியுமாறு 
செய்யுளாவது இதுவென்பது 

சே 
சேவென் மரப்பெயர் வேற்றுமையில் முடியுமாறு 

சொ 
சொற்சீரடியின்னதென்பது 


278 


( பாயி ) 


கு 


ஞகர நகர வீற்று மொழிகள் இன்சாரியை பெறுதல் 182 
ஞகரமெய் ஒருமொழிக்கே யீறாதல் 

-80 
ஞகரவீற்றுத் தொழிற்பெயர் வல்லினம் வரின் முடியுமாறு 296 
ஞகாரம் ஆ- எ - ஓ என்னும் மூன்றுயிரொடு மொழிக்கு 
முதலாதல் 
ஞகாரம் ஏகார ஓகாரங்களோடீறாகாமை 

73 
ஞகாரவீற்றுத்தொழிற்பெயர்மெல்லினம் வரின் முடியுமாறு : 299 
ஞ , ந , ம , வ முன் யகரமயங்குமென்பது 

1 - 27. 


டகாரணகாரம் பிறக்குமியல்பு 
டறலள வென்னும் புள்ளி முன் மயங்குவன 


91 
23 


ன 


ணகரம் வேற்றுமையில் டகரமாதல் 
ணகர வீற்றுக் கிளைப்பெயர்கள் புணருமாறு 
ணகர வீற்றுத் தொழிற்பெயர்கள் புணருமாறு 
ண ன முன்வருந் தகர நகரத்திரிபு 


302 
307 
306 
150 


த 


தாய் என்னுஞ்சொல் வேற்றுமைக்கண் புணருமாறு 
842 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
ணனக்களின்முன், மொழிக்கு முதலாமெழுத்து மொழிகள் 
வந்து புணர்தல் 

147 
ணனக்களின்மன் வல்லினமொழித்தனவந்து புணர்தல் 148 
ண ன முன் மயங்குவன 

26 
தகார நகாரம் பிறக்குமியல்பு 

93 
தம்பெயர் கூறுமிடத்து மெய்கள் முதலில்நின்று மயங்குமாறு 

47 
தமிழ் அக்குப் பெறுதல் 

385 
தனித்துக் கூறினும் மொழியாகச் சேர்த்துக் கூறினும் 
எழுத்தின் தன்மை திரியாதென்பது 

53 
தனிமெய்க ளகரத்தொடு கூடி இயங்குதல் 

46 
தா 
தாய் என்னுஞ்சொல் மகன்வினையொடு புணர்தல் 

359 

358 
தாழ் கோலொடு புணருமாறு 

384 
தான் என்னும் விரவுப்பெயர் புணருமாறு 

352 , 353 
தான் முதலிய இயற்பெயர் புணருமாறு 

351 
தான் யான் என்பன முடியும் முடிபு 

192 


248 


201 . 


-1 


திங்களை யுணரநின்ற பெயர்கள் முன்தொழிற்பெயர் 
வந்து புணர்தல் 
திசைப்பெயர்கள் ஏழனுருபொடு புணர்தல் 
திரிந்ததன் திரிபு அது 
திரிந்ததன்றிரிபு அதுவும் பிறிது மென்றல் 
திரிந்ததன்றிரிபு பிறிது 
திரிபு புணர்ச்சி மூன்று 

து 
துலாக்கோலின் தன்மை 


1 
109 


i 


( பாயி ) 


239 


தூணிக் கிளவி அல்வழியில் முடியுமாறு 

தெ 
தெல் இன்சாரியை பெறுதல் 
தெவ்வென்னும் வகரவீற்றுச்சொற்புணர்ச்சி 
தெறித்தளத்தல் 


184 
382 

7 


843 


உரைப்பொருள் அகரவரிசை 


7 | 


தே 
தேங்கமுகந்தளத்தல் 
தேன் , இறால் என்னும் வருமொழியொடு புணருமாறு 

343 
தேன் , இறாலொடு புணருங்கால் தேத்திறால் என் வருதல் 344 
தேன் என்பதன் ஈறுகெடுதல் 

340 
தேன் என்பதன்முன் மெல்லெழுத்து முதல்மொழி வந்து 
புணர்தல் 

342 
தேன் என்னுஞ் சொல்லொடு வல்லினம் புணர்தல் 340,341 

தொ 
தொல்காப்பியப் பாயிரஞ் செய்தவர் 

( பாயிரம் ) 
தொல்காப்பிய மரங்கேற்றியபோது கேட்டவர் ( பாயி ) 
தொல்காப்பிய மரங்கேற்றிய அரசசபை 

( பாயி ) 
தொல்காப்பியர் நூல் செய்தகாலத்து வழங்கிய 
வேதங்களின் பெயர் . 

( பாயி ) 
ந 

74 
நகர வகரங்கள் உகர ஊகாரங்களோ டீறாகாமை 
நகரமெய் ஈறாமாறு 

79 

298 , 
நகாரவீற்று அல்வழிப்புணர்ச்சி 

299 
நகாரவீற்று வேற்றுமைப்புணர்ச்சி 
நா 

247 . 
நாட்பெயர்கள் தொழிற் பெயர்களொடு புணர்தல் 
நாயும் பலகையும் வருங்கால் வல்லென்கிளவி புணருமாறு 374 

நி 
நிலத்தின்றான்மை 

( பாயி ) 

: 228 
நிலாவென்கிளவி வேற்றுமையில் முடியுமாறு 
நிலைமொழி வருமொழிகள் அடையொடு நின்றுபுணர்தல் 110 
நிலைமொழியீற்றுமெய் அத்தின் முன்னும் வற்றின் 

133 
முன்னும் கெடுதல் 

144 
நிலைமொழியீற்றுமுன் வன்கணம் ஒழிந்தன புணருதல் 

145 
நிலைமொழியீற்றுமுன் மென்கண்ம் புணருதல் 

1 
நிலையாதென்றல் 

1 
நிலையிற்றும் நிலையாது மென்றல் 

7 
நிறுத்தளத்தல் 


844 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


நீ -பீ - மீ என்பன முடியுமாறு 

250 
நீ , வேற்றுமைக்கண் முடியுமாறு 

253 
நு 
நுட்பவுரை யின்னதென்பது 

( பாயி ) 
நும்மென்பது அல்வழிக்கண் புணருமாறு 

326 
நும்மென்பது வேற்றுமையிற் புணருமாறு 

325 
நும்மென்னும் மகரவீறு சாரியை பெறாமை 

187 
நூ 
நூல்செய்தான் பாயிரஞ்செய்தலாகாதென்பது ( பாயி ) 
நூல்செய்வோனிலக்கணம் 

( பாயி ) 
நூறன்முன் அளவுப்பெயரும் நிறைப்பெயரும் புணர்தல் 474 
நூறன் முன் ஒருபஃது முதலியன புணர்தல் 

473 
நூறன் முன் ஒன்று முதலிய எண்ணுப்பெயர்கள் புணர்தல் 472 
நூறு வருங்கால் மூன்றனொற்றடையுந் திரிபு 

461 
நூறு வருங்கால் நான்கும் ஐந்தும் ஒற்றுமெய் திரியாமை 462 : 

நெ 
நெட்டெழுத்துக்கள் 

4 
நெட்டெழுத்துக்களின் முன்னர் மெய்கள் புணருமாறு 160 ) 
நெட்டெழுத்தின் பின்னின்றலகரம் இயல்பாதல் 

370 
நெட்டெழுத்தின் பின்னின்ற ளகரவிறுதி புணருமாறு 
நெட்டெழுத்துப் பெறாத சாரியைகள் 

135 
நெடிற்றொடரும் வன்றொடரும் வல்லினத்தொடு 
புணருங்கால் அம்சாரியை பெறுதல் 

417 
நெல் - செல் - கொல் என்பன அல்வழியிற் புணருமாறு 371 . 


400 


பகார மகாரம் பிறக்குமியல்பு 

97 
பத்தின் முன் ஆயிரம் புணர்தல் 

435 
பத்தின் முன் இரண்டு புணர்தல் 

434 
பத்தின்முன் நிறைப்பெயரும் அளவுப்பெயரும் புணர்தல் 436 
பத்தின் முன் எண்ணுப்பெயர் புணர்தல் 

433 
பத்துவரின் எட்டனொற்று ணகரமாதல் 

444 
பத்துவரின் ஐந்தனொற்று மகாரமாதல் 

443 
பத்துவரின் ஒன்று மிரண்டு மடையுந் திரிபு 

438,439 


845 


உரைப்பொருள் அகரவரிசை 


பத்துவரின் நான்கானொற்றடையுந் திரிபு 

442 
பல்லபல முதலியனவற்றுச்சாரியை பெறுதல் 

220 
பலசிலவென்பன இறுதிநீளுதல் 

213 
பலசில வென்பன தம்முன்தாம் வந்து புணர்தல் 

215 
பலபொருட்குப் பொதுவாகிய புணர்மொழிகள் 
புணர்க்கப்படுமாறு 

142 
பல , வேற்றுமையில் வற்றுப் பெறுதல் 

220 
பன்னீருயிரும் மொழிமுதலாம் 

60 
பனியென்னுங் காலப்பெயர் வேற்றுமையில் முடியுமாறு 

241 

283 
பனை அவரை ஆவிரை முதலியன முடியுமாறு 
பனைமுன் அட்டு முடியுமாறு 

284 
பனைமுன் கொடி புணருமாறு 

285 
பனையென் அளவுப்பெயரும் , காவென் நிறைப்பெயரும் 

169 
பெறுஞ்சாரியை 


பாயிரம் செய்வார் 

( பாயி ) 
பாயிரத்தின் வகை 

( பாயி ) 
பாயிரம் இன்னதென்பது 

( பாயி ) 
பாழ் வல்லினத்தொடு புணருமாறு 

307 
பீ 
பீர் அம்சாரியை பெறுதல் 

365 
பு 

482 
புணர்க்கப்படாத சொற்கள் 
புணர்ச்சி நான்குவகைப்படுமென்பது 

107 
புணர்மொழி யகத்துச் சாரியை வருமென்பதூஉம் வாராத 

132 
மொழிகளும் உளவென்பதூஉம் 

403 
புள் - வள் என்பன உகரச்சாரியை பெறுதல் 

481 
புள்ளியமயங்கிலுள் முடிக்கப்படாத செய்யுள் முடிபு 
புள்ளியீற்றின் புறனடை 

405 
புள்ளியீற்று முன்னும் குற்றுகரவீற்று முன்னும் உயிர்புணர்தல் 138 

244 
புளிமரக்கிளவி வேற்றுமையில் முடியுமாறு 

1 
புறக்கருவி 

1 
புறச்செய்கை 

1 
புறப்புறக்கருவி 

1 
புறப்புறச்செய்கை 


846 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


닝 
பூல்வேல் ஆல் என்பன புணருமாறு 

375 
பூவின் தன்மை 

( பாயி ) 
பெ 
பெண்டு என்னுஞ்சொல் அன்சாரியை பெறுதல் 

420 
பெய்தளத்தல் 

7 
பெயர்களின் பின் சாரியை வருமென்பது 

118 
பெயர்ச்சொல் இத்துணைய வென்பது 

117 
பெருந்திசை இரண்டு புணர்தல் 

431 
பெருந்திசை யொடு கோணத்திசை புணர்தல் 

432 
பெற்றத்தை உணர்த்தும் சேவென்னும் பெயர் முடியுமாறு 

279 
பொ 
பொதுப்பாயிரத்தின் வகை 

( பாயி ) 
பொழிப்புரையின்னதென்பது 

( பாயி ) 
பொன் என்பது செய்யுளிற்புணருமாறு 

356 


மக்கள் என்பது வேற்றுமையிற் புணருமாறு 

308 
மரப்பெயர் அத்துச்சாரியை பெறல் 

219 
மகப்பெயர் இன்சாரியை பெறல் 

218 
மகரக்குறுக்கத்தின் மாத்திரை 

13 
மகரவிறுதி வேற்றுமையிற் புணருமாறு 

310 
மகரமுன் வகரம் மயங்குதல் 

28 
மகரவீறு அல்வழிக்கண் புணருமாறு 

314 
மகரவீறு இன்சாரியை பெறுதல் 

186 
மகரவீறு பெறுஞ்சாரியை 

185 
மகரவீற்றொடு மயங்காத னகரவீறுகள் 

82 
மகரவீறுகெட்டு மெல்லெழுத்துறழுமிடம் 

312 
மகரவீற்றுத் தொழிற்பெயர் புணருமாறு 

269 
மகரவீறு வகரம் வரும்வழிக் குறுகுதல் 

271 
மகரவீற்றுநாட்பெயர் புணருமாறு 

272 
மடற்பனை 

( பாயி ) 
மகரப்பெயர்க் குற்றியலுகரங்கள் அம்சாரியை பெறுதல் 415 
மரப்பெயருள் மென்தொடராகாதன 

416 


உரைப்பொருள் அகரவரிசை 


847 


மரூஉ மொழிகளும் பொருளியை பில்லனவும் புணர்ச்சி 
பெறுமென்றல் 

111 
மலையின் தன்மை 

( பாயி ) 
மழையென்கிளவி முடியுமாறு 

287 


மா 


7 


மாத்திரையினளவு 
மாணாக்கனுக்குரிய இலக்கணமில்லாதவன் 
பயன்பெறானென்பது 
மாமரக்கிளவி வேற்றுமைக்கண் முடியுமாறு 


( பாயி ) 

231 


மி 


112 


345 


மிக்கபுணர்ச்சியினிருவகை 
மின் பின் பன் கன் என்பன உகரம் பெறுதல் 

மீ 
மீயென்னுஞ் சொல்லின் முன் வல்லெழுத்து மிகல் 
மீன் என்னும் பெயர் வல்லெழுத்து முதன் 
மொழியொடு புணர்தல் 


223 


276 


மு 


முடத்தெங்கு 

( பாயி ) 
முதலாகாதன தம் பெயர் கூறுமிடத்து முதலாதல் 

66 
முதலீரெண்ணின் முன் உயிர் முதன்மொழியாய 
அளவுப்பெயர் வந்து புணர்தல் 

455 
முந்து நூலிவையென்பது 

( பாயி ) 
முந்து , பண்டு , அன்று , இன்று என்பன இயல்பாதல் 429 
முரண் என்னுந் தொழிற்பெயர் அல்வழியிற் புணருமாறு 309 
முற்றவுணர்தல் 

( பாயி ) 
முன்னிலை வினைச்சொல் வன்கணம் வருமிடத்து முடியுமாறு 

151 
முன் என்னுஞ் சொல்முன் இல் புணர்தல் 

355 
மூ 
மூன்றன் முதனிலை உழக்கு வருங்கால் நீளுமென்பது 457 
மூன்றனொற்றுப் பகரமாதல் 

441 


848 


தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 


மூன்றாம் வேற்றுமைத்திரிபு புணர்ச்சி 

156 
மூன்றும் ஆறும் முதல் குறுகுதல் 

440 
மூன்றும் நான்கும் ஐந்தும் உழக்கு வருங்கால் அடையுந்திரிபு 457 

மெ 
மெய்கள் இயல்பாகவே புள்ளி பெறுதல் 

15 
மெய்களுக்குரிய மாத்திரை 

11 
மெய்களுள் மகரம் புள்ளிபெற்று வழங்கியதென்பது 14 
மெய்யெழுத்துக்கள் 

9 
மெல்லெழுத்துக்கள் 

20 
மெல்லெழுத்துக்களின் பிறப்பிடம் 

100 
மென்தொடர் மொழியுள் அக்குப்பெறுவன 

418 
மொ 


78 


103 


45 


மொழிக்கீறாக வருந் தனி மெய்கள் 
மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வருமெழுத்துக்கள் 
மொழிகள் மூன்றுவகையென்பது 
மொழிபுணரியல்பு நான்கு என்பது 
மொழியிறுதி மெய்கள் புள்ளிபெறல் 
மொழியீற்றுக் குற்றுகரம் புள்ளிபெற்று நிற்குமென்பது 


108 


104 


105 


261 


65 


58 


யகரத்தொடு கூடிய உகரவீற்றுச் சொற்கள் முடியுமாறு 
யகரம் ஆகாரத்தொடு மாத்திரம் மொழிக்கு முதலாகும் என்பது 
யகரமும் இகரமும் மொழியிறுதியில் ஒத்து ஒலிக்கும் என்பது 
யகரவீறு அல்வழிக்கட் புணருமாறு 
யகரவீறு மெல்லெழுத்தோ டுறழ்தல் 
யகரவீறு வேற்றுமைக்கண் புணர்தல் 
யகாரம் பிறக்குமியல்பு 


361 


360 


357 


99 


யாதெனிறு தியும் , சுட்டு முதலாய்தவிறுதிக் குற்றுகரமும் 
அன்பெறுமென்பது 
யாதென்பது பெறுஞ் சாரியை 


422 


200 


உரைப்பொருள் அகரவரிசை 


849 


229 


யாமரக்கிளவி முதலியன வேற்றுமையில் மிகுதல் 
யாமரக்கிளவியும் , பிடாவுந் தளாவும் மெல்லெழுதது 
மிகப்பெறுதல் 
யாவரும் யாதும் மருவி வழங்குமாறு 
யாவை என்பது வற்றுச்சாரியை பெறல் 


229 


172 


178 


ர 


362 


49 


ரகரவிறுதி வேற்றுமைக்கண் புணருமாறு 
ரகார ழகாரம் குறிற்கீழொற்றாய் மயங்காமை 
ரகார ழகாரம் பிறக்குமியல்பு 
ரழவல்லன தம்முள் தாம் மயங்குமாறு 


95 


30 


376 


368 


369 


367 


லகரவீற்றுத் தொழிற்பெயர் புணருமாறு 
லகாரவிறுதி அல்வழிக்கட் புணருமாறு 
லகாரவிறுதி ஆய்தமாகத்திரிதல் 
லகாரவிறுதி மெல்லெழுத்தொடு புணர்தல் 
லகாரவிறுதி வேற்றுமைக்கண் புணர்தல் 
கொர ளகாரம் பிறக்குமியல்பு 
லனமுன் வருந் தகர நகரத் திரிபு 


366 


96 


149 


வகரம் உ - ஊ - ஒ - ஓ என்னும் நான்கல்லாத உயிர்களொடு 
மொழிக்கு முதலாமென்பது 

63 
வகரமெய் நான்மொழிக்கண் மாத்திரம் ஈறாதல் 

81 
வகரவீற்றுச்சுட்டுப்பெயர் அற்றுச்சாரியை பெறுமென்பது 378 

183 
வகரவீற்றுச் சுட்டுப்பெயர்கள் பெறுஞ் சாரியை 

98 
வகாரம் பிறக்குமியல்பு 
வட்டியென்னும் அளவுப்பெயர் வருங்கால் 

454 
ஐந்தனொற்றடையுந் திரிபு 

420 
வண்டும் பெண்டும் இன்சாரியை பெறல் 

19 
வல்லெழுத்துக்கள் 

373 
வல்லென் கிளவி உகரம் பெறுதல் 


850 

தொல்காப்பியம் - எழுத்ததிகாரம் உரைக்கொத்து 
வல்லெழுத்தை முதலாக உடைய உருபுகள் புணருமாறு 114 
வழக்கு இதுவென்பது 

( பாயி ) 
வளியெனவரூஉம் பூதக்கிளவி முடியுமாறு 

242 
வற்றுச்சாரியை முதல்கெடுதல் 

122 
வன்றொடர் அல்வழியில் வருமென்பது 

426 


வா 


வாழியவென்னும் வியங்கோள் முற்று ஈறுகெட்டுவருதல் 211 

வி 
விசை மரக்கிளவி முதலியன முடியுமாறு 

282 
விண் அத்துச்சாரியை பெறுதல் 

305 
விதியீறாய்வந்த எகர ஒகரம் முடியுமாறு 

272 
விரவுப்பெயருட் சில இயல்பாய் முடியுமாறு 

155 
வினா 

32 
வெ 
வெயில் அத்துப் பெறும் என்பது 

377 
வெரிந் என்னும் நகர ஈற்றுமொழி வல்லினம் வருங்கால் 
முடியுமாறு 

300 
வே 
வேட்கை என்னுஞ்சொல் அவா வரின் முடியுமாறு 

288 
வேற்றுமையுருபுகள் 

113 
வேற்றுமையுருபுகள் பெயரொடு புணருமாறு 

116 

ழ 
ழகரவிறுதி வேற்றுமைக்கண் புணருமாறு 

383 


ள 


398 


399 


397 


ளகரவிறுதி அல்வழிக்கட்புணர்தல் 
ளகரவிறுதி ஆய்தமாதல் 
ளகர விறுதி மெல்லெழுத்தொடு புணர்தல் 
ளகரவிறுதி வேற்றுமைக்கட்புணர்தல் 
ளகரவீற்றுத் தொழிற்பெயர் புணருமாறு 

ற 
றகார னகாரம் பிறக்குமியல்பு 


396 


401 


g / 


உரைப்பொருள் அகரவரிசை 


851 


ன 


52 


333 


னகரத்தின் முன் மகரம் குறுகுதல் 
னகரவீற்று இடைச்சொற்களும் வினையெச்சச் 
சொற்களும் புணருமாறு 
னகரவீற்று இயற்பெயர்களின் முன் தந்தையென்பது 
புணருமாறு 
னகரவீற்றுக் கிளைப்பெயர்கள் புணருமாறு 
னகாரவீற்றுச் சாரியை திரிபுமாறு 
னகாரமும் மகாரமும் ஈரொற்றாய் மயங்குமிடம் 
னகாரவீறு வேற்றுமைக்கண் புணருமாறு 


347 


338 


123 


51 


332 


வேண்டுகோள் 


கருணையுள்ளங்கொண்ட நம் முன்னோர்கள் அரிய 
பெரிய இலக்கியங்களையும் , பிறவற்றையும் பனை 
ஓலைகளில் எழுதிச் சுவடிகளாக நமக்குத் தந்தனர் . அவை 
பல்வேறு இடங்களில் முடங்கி உள்ளன . சுவடிகள் 
பழுதடைவதற்குமுன் சரசுவதி மகாலுக்கு அன்பளிப்பாகக் 
கொடுத்துதவினால் , அவை மக்களுக்குப் பயன்படும் . 


மகாலுக்குக் கொடுப்பதன் மூலம் , 

சுவடி 
தந்தவர்களும் , சுவடி எழுதியோரும் அழியாப்புகழை , 
பெருமைசால் சரசுவதி மகால் உள்ளளவும் பெறுவர் . அவை 
பதிப்பாகி வருமாயின் 

சுவடி 

தந்தார் பெயர் 
இடம்பெறுவதோடு , அப்பதிப்பில் ஐந்து பிரதிகளும் 
பெறுவர் . 


எனவே , நாம் பெற்ற பேறு பெறுக இவ்வையகம் 
என்ற எண்ணமுடைய நற்பண்பாளர்கள் தம்மிடமுள்ள 
சுவடிகளைச் சரசுவதி மகாலுக்குத் தந்துதவ 
வேண்டுகிறேன் . 


தஞ்சாவூர் 


மாவட்ட ஆட்சித்தலைவர் 
மற்றும் இயக்குநர் 
சரசுவதி மகால் நூலகம் 


